GOVERNMENT ORIENTAL STRIES 


மாக பராண அம்மானை 
பாகம்தான் பாான அம்மான் ) 


பாவை விரயத்தினர் பாடியது 


MAGHA PURANA AMMANAI 

IKĀCHASNANA PURANA AMMANAI 


MANAVAL VIRABHADRINAR 


MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES 


Published under the authority of the 

Government of Madras 


GENERAL EDITOR : 


T. CHANDRASEKHARAN , M.A. , L.T .. 


Curator , Government Oriental Manuscripts Library . 

Madras 


No. CXLV 


மாக புராண அம்மானை 


[ மாகஸ்நான புராண அம்மானை ] 


MĀGHA PURĀNA AMMĀNAI 

[MAGHASNANA PURĀNA AMMANAI) 


CRITICALLY EDITED 


WITH INTRODUCTION AND NOTES 


BY 


T. P. MEENAKSHISUNDARAN , 
Chief Professor of Tamil, Presidency College , Madras . 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY 


MADRAS 


1956 


Price : Rs . 71 . 


PRINTED BY 
T. K. S. JAMALUDEEN 


1 


AT THE JAMALIAH PRESS , MADRAS - 14 


மாகஸ்நான புராண அம்மானை 


*.. 


... 


••• 


1 


27 


... 


34 


35 


37 


... 


பொருளடக்கம் 

பக்கம் 
அத்தியாய 
எண் 

i 
i . பொதுப் பதிப்பாசிரியர் முகவுரை 

xi 
ii . பதிப்பாசிரியர் முன்னுரை ( ஆங்கிலம் ) 
iii . லை 

ஷை 

( தமிழ் ) 
iv . முதலாம் பிற்சேர்க்கை -- புராணச் செய்யுட்கள் 

வருமிடமும் பிரதிபேதங்களும் 
v . 2 - ஆம் பிற்சேர்க்கை - விருத்தங்களின் 

இலக்கணம் ( விடுபட்டவை ) 
vi . - 3.ஆம் பிற்சேர்க்கை - விருத்தவகைகள் 
vii . 4 - ஆம் பிற்சேர்க்கை - மாகபுராணம் நரக.வர்ணனை 

1 
1. கடவுள் வாழ்த்து 
அம்மானை முதற்பகுதி 

3 
பாயிரம் 

3 
2. முதல் அத்தியாயம் 
3. 2 - ஆம் அத்தியாயம் திலீபதி மகாராசன் வேட்டை ... 
4. 3 - ஆம் சை விஞ்சையன் கதை 

33 
5. 4- ஆம் லை மிருகசிங்கன் கதை 

42 
6. 5 - ஆம் 

பெண்கள் கதை 
7. 6 - ஆம் சுவாதத்தை கதை 

49 
8. 7 - ஆம் நக்ஷை 

சுவாதத்தை உயிர் 
பெற்ற கதை 

66 
9. 8 - ஆம் ஷை புண்ணிய கதை 

75 
10. 9 - ஆம் 

85 
பாவ கதை 
ஷை 
11 . 

112 
10 - ஆம் ஷ 

புக்கரன் கதை 
12 .. 11 - ஆம் ஷ சம்பு கதை 

129 


... 


21 


... 


ஷை 
ஷை 


.. 


பக்கம் 


அத்தியாய 


எண் 


140 


கிருஷ்ணன் கதை 
மிருகசிங்கன் கலியாணம் 
நித்திய கருமம் 


162 


172 


181 


கற்பு நிலை 


... 


191 


... 


13. 12 - ஆம் லே 
14. 13 - ஆம் ஷை 
15. 14 - ஆம் ஷை 
16. 15 - ஆம் சை 
17. 16- ஆம் ஷை 
18. 17 - ஆம் ஷை 
29. 18 - ஆம் ஷை 
20. 19- ஆம் ஷை 
21. 20- ஆம் சை 
22. 21.ஆம் ஷ 
23. 22 - ஆம் ஷ 


203 


225 


233 


மிருகண்டன் கதை 
மார்க்கண்டு கதை 
புண்ணியதீர்த்த கதை 
சுவாதன் கதை 
வீமன் ஏகாதேசி கதை 
வேடன் கதை 
சிவனுடன் எமன் 
வழக்காடு கதை 
சிவன் ராத்திரி மான்மியம் 


243 


255 


269 


24. 2 : -ஆம் ஷை 


284 


294 


294 


327 


... 


இரண்டாம் பகுதி 
25. 24 - ஆம் ஷ முதல் அத்தியாயம் 

( பஞ்சாட்சரமகிமை ) 

அருச்சிகை கதை 
26. 25.ஆம் க்ஷ 2.ஆம் ஷை குண்டல விகண்டலன் 

கதை 
27. 26 - ஆம் ஷை 3 - ஆம் ஷை காஞ்சனமாலை கதை 
28. 27 -ஆம் ஷை 4 - ஆம் ஷை காந்திருவப் பெண்கள் 

கதை 
29. 28 - ஆம் க்ஷ 5 - ஆம் க்ஷ சித்திரசேனன் கதை 
30. 29 - ஆம் ஷை 6 - ஆம் க்ஷ வண்டானபட்சி கதை 
31. 30 - ஆம் ஷ 7 - ஆம் ஷ அக்கினிபன் கதை 
32. பிழைதிருத்தம் ( 5 - ஆம் பிற்சேர்க்கை ) 


357 


380 


407 
422 


430 . 


446 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the 
question of publication of the various manuscripts in defferent 
languages on subjects like Philosophy , Medicine . Science , etc. , 
early in May 1948. Important Manuscripts Libraries in the 
Madras Presidency were requested to send a list of unpublished 
manuscripts with them for favour of being considered by the . 
Government for publication . The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji s Sarasvathi Mahal Library . Tanjore . 
alone complied with this request . This list as well as a similar 
list of unpublished manuscripts in the Government Oriental 
Manuscripts Library , Madras . were carefully examined and a 
tentaive selection of manuscripts suitable for publication was 
made . The Government in their Memorandum No. 34913 / 48-10 , 
Education , dated 4th April 1949. constituted an Expert Committee 
with the Curator of the Government Oriental Manuscripts . 
Library , Madras , as the Secretary , for the final selection of 
manuscripts suitable for printing and for estimating the cost of 
publication . 
The following were the members of the Committee : 

1. Sri T. M. Narayanaswami Pillai . M.A. , B.L. 
2 . : . R. P. Sethu Pillai . B.A. , B.L. 
3 . C. M. Ramachandran Chettiar , B.A. , B.L. 

,, R. Krishnamoorthy ( Kalki ) . 
5. Dr. N. Venkataramanayya , M.A. , Ph . D. 
6. Sri M. Ramanuja Rao Naidu . M.A. 
7 . V. Prabhakara Sastri . 
8 . N. Venkata Rao , M.A. 
9 . , H. Sesha Ayyangar . 
10. ... Masti Venkatesa Ayyangar . 
11 . „ M. Mariappa Bhat , M.A. , L.T. 
12. Dr. C. Achyuta Menon , B.A. , Ph . D. 
13 . » C. Kunhan Raja , M.A. , D. Phil . 
14 . A. Sankaran , M.A. , Ph.D., L.T. 
15. Sri Polakam Rama Sastri . 
16 . » S. K. Ramanatha Sastri . 
17. Dr. M. Abdul Huq . M.A. , D. Phil . ( Oxon . ) 
18. Sri Afzul - ul -Ulama Hakim Khader Ahamed . 
19 . ,, P. D. Joshi. 
20 . S. Gopalan , B.A. , B.L. 
21 . .. T. Chandrasekharan , M.A. L.T. , Curator . 


i 


With the exception of Sri Masti Venkatesa Ayyangar , and 
Dr. C. Kuhan Rajah . the above members continued to be members 
of the Expert Committee for 1950-51 also to which the following 
gentlemen were added in Government Memos . No. 7297 - E / 50-3 . 
Education dated 19th May 1950 , and 15875 - E /50-4 . Education . 
dated 7th September 1950 : 

1. Dr. A. Chidambaranatha Chettiar , M.A. Ph . D. 
2. Sri S. Govindarajulu . B.A .. DL . LL.B. , Bar - at - Law . 
3. Capt. G. Srinivasamoorthy . B.A .. B.L. , M.B. & C.M. 
4. Dr. Muhammad Hussain Nainar , M.A .. Ph . D. 
5. Sri T. V. Subba Rao . B.A.B.L. 

6. Principal . College of Indigenous Medicine . Madras . 
In Government Memorandum No. 18947 - E /52-2. Education , 
dated 7th August 1952 , a few changes were made in the personnel 
of the Expert Committee . 


The names of the following members were deleted : 

1. Sri V. Prabhakara Sastri . 
2 . C. Achyuta Menon . 
3 . 

M. Abdul Huq. 


. 


The following gentlemen were included as members of the 
Expert Committee : 

1. Sri M. Somasekhara Sarma . 
2. Dr. V. Raghavan , M.A., Ph . D. 
. 3 . R. Nagaraja Sarma , M.A. , Ph . D. 
4 . S. Krishnan Nayar , M.A. , Ph . D. 
5. Prof. S. A. Bukhari, M.A. 


In G. 0. Ms. No. 1819 Edn . , dated 8-11-1955 , the Government 
reconstituted the Expert Committee with the following 
members : 

· SANSKRIT 
1. Dr. A. Sankaran , M.A. , Ph . D .; L.T. 
2. Sri P. S. Rama Sastri. 
3. Dr. V. Raghavan , M.A. , Ph . D. 

R. Nagaraja Sarma , M.A. , Ph . D .. L.T. 
5. Sri K. Balasubramania Iyer , B.A. , B.L. , M.L.C. 


iji 


: 


TAMIL 
6. Sri T. M. Narayanaswami Pillai , M.A. , B.L. , M.L.C. 
7 . R. P. Sethu Pillai , B.A. , B.L. 
8 . C. M. Ramachandran Chettiar , B.A. , B.L. 
9 . T. P. Meenakshi Sundaram Pillai , M.A. , M.O.L. 
10. Dr. A. Chidambaranatha Chettiar , M.A. , Ph.D. 
11. Sri N. T. Viswanathan , B.A. , B.L. 


KANNADA 
12. Captain G. Srinivasamurthi . B.A. , B.L. , M.B. & C.M. 
13. Sri M. Mariappa Bhat , M.A. , L.T. 
14 . H. Sesha Iyengar . 

MALAYALAM 
15. Dr. S. Krishnan Nayar , M.A. , Ph . D. 


9 


MARATHI 
16. Sri P. D. Joshi . 


ISLAMIC LANGUAGES 
17. Professor S. A. W. Bukhari Sahib , M.A. , L.T. 
18. Dr. Mohammed Abdul Huq . M.A. , D. Phil ( Oxon ) . 
19. Sri S. M. Fazlullah , MA . , L.T. 


OTHERS 
20. Sri S. K. Ramanatha Sastri , Sanskrit & Malayalam . 
21 . 

T. V. Subba Rao , B.A., B.L. , Music in all 

languages . 
22. The Principal , College of Indigenous Medicince , 

Madra 4-10 . medicine in all languages . 
23. Sri S. Gopalan , B.A. , B.L .. Sanskrit . Tamil and 

Telugu . 
24 . T. Chandrasekharan , M.A. , L.T. , In all langu 

ages ( Secretary of all the Committees ) . 
The members of the Committee met at Madras and at Tanjore 
to examine the manuscripts and make a selection . The recom 
mendations of the Committee were accepted by the Govern 
ment and they decided to call these publications 

as the 
· MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES " and 
appointed the Curator , Government Oriental Manuscripts Library 
Madras , as the General Editor of the publications under this 
series . 


iv . 


The following manuscripts were taken up for publication 
till now : 
" A " FORM THE GOVERNMENT ORIENTAL 
MANUSCRIPTS LIBRARY , MADRAS . 

TAMIL 
1. Kappal Sättiram . 
2. Anubhava Vaiddiya Murai . Vols . I and II . 
3. Āttanakõlahalam . 
4. Upadēša Kandam . 
5. Colan Purva Pattayam . 
6. Sivajnāna Dipam . 
7. Dațcanāyanár Vaiddiya Attavanai , 
8. Vaid liya -k -Kalanciyam . 
9. Anubhava Vaiddiyà Murai , Vol . III . 
10. Saptarişinādi. Vol . I , Mēşa Lagna. 
11. Karnatakarajākka! Savistāra Carittiram . 
12. Bharata Siddāntam . 
13. Pillai - p - piņivākațam Vol . I. 
14. Anubhava Vaiddiyamurai Vol. IV . 
15. Máttuvākatam . 
16. Saptarişinādi . Vol.II – Viruṣabha Lagna . 
17.- Temple Inscriptions of South India . Vol. I. 
18. Saptarişinādi. Vol. III , Mithuna Lagna. 
19. Temple Inscriptions of South India . Vol . II . 
20. Pil ! ai - p - piņi vākațam ( on infantile Disease ) Vol . ll . 
21. Saptarişinādi. Vol. IV , Kațaka Lagna .. 
22. Pērūr - k - Kovai. 
23 .. Siddhäntavilakkam . 
24. Samudrikālakṣaṇam . 
25. Ānandaranga -k - Kovai. 
26. South Indian Temple Inscriptions , Vol . III, Part I. 
27. Saptarişinādi, Vol . V. ( Simha Lagna ) . 
28. Māghasnānapurāna Ammānai . 
29. Kölācala Stala Purānam . 
30. Dina Kavitai . , 
31 , South Indian Temple Inscriptions Vol . III . Part II . 


V 


SANSKRIT 


1. Vişanāriyaniyam ( Tantrasārasangraha ). 
2. Bhargava Nadikā . 
3. Hariharacaturangam . 
4. Brahmasūtravrtti - Mitākṣarā . 
5. Nyāyasiddhanta Tattvāmộtam . 
6. Arogyacintāmaņi . 
7. Tattvasara with Ratnasāriņi . 
8. Sūtrārthāmộta Lahari . 
9. ( a ) Ratnadipikā . 

( b ) Ratnaśāstra . 
10 .. Devakeralam -Candrakalā Nādi , Vol . I. 
11. Pátanjala Yogasūtra Bhāşya Vivaraña by Sri 

Sankarācārya . 
12. Nyāyaratnam with the commentary Dyutimālikā . 
13. Cikitsatilakam . 
14. Nittaratnávali . 
15. Daivajnābharana . 
16. Ābhoga - Kalpatāru.Vyakhyā . 
17. Aumāpatam . 
18. Mahābhāskariyam . 
19. Devakeraļam - Chandrakalā Nädi , Vol . II . 
20. Nayadyumaņi , 
21. Bhāvabodha - Tattvaprakaśika - Vyakhyā. 


TELUGU . 


1. Auşadhayogamulu . 
2. Vaidyanighanțuvu . 
3. Dhanurvidyāvilasamu . 
4. Yogadarśanavişayamu. 
5. Khadgalaksanaširomaņi. 
6. Saivācārasangrahamu. 
7. Anubhavavaidyamu. 
8. Abhinayadarpanamu . 
9. Brahmavidyasudhārņavamo 
10. Rāgatālacintamani . 


vi 


11. Vaidyacintamani . 
12. Kumärarāmunikatha . 
13. Kātamarājukathā . 
14. Säriramu . 
15. Bharatasārasangraha . 
16. Bobbiliyuddhakathā . 
17. Haidarcaritramu . 
18. Aryabhatiya Siddhāntam . 


MALAYALAM 


1. Garbha Ciktisa , 
2. ( a ) Västulakṣaṇam . 

( b ) Silpavişayam . 
3. Mahäsāram . 
4. Kanakkusāram . 
5. Kriyakramam . 
6. Kanakkusāram ( Balaprabodham ). 
7. Asvacikitsa . 
8. Phalasärasamuccaya. 
9 . Kilivandusamvādam . 
10. Advaita Vedantam . 
11 . Bárhaspatyasūtra with Malayalam commentary . 
12. Karanapaddhati. 
13. Vidyamadhaviyam . 
14. Sarvasādhārana Cikitsā .. 
15. Vișacikitsa and Vişappattusāram . 
16. Jnānapiyūṣam . 
17. Vetālapancavimšati . 
18. Yudhisthiravijayam . 
19. Kathakalimanjari . 
20. Vaidyagrantham . 


KANNADA . 


1. Lökopakāram . 
2. Rattamatam . 
3. Ašvaśāstram . 


vii 


4. Vividhavaidyavişayagalu . 
5. Sangitaratnākara . 
6. Sūpaśāstra . 
7. Vaidyasārasangraham , Vol . I. 
8. Sadgururahasyam , 
9. Vaidyasārasangraham , Vol . II . 
10. Manmathavijayam . 
11. Abhidhānaratnamālā . 
12. Vyavahāraganitam . 
13. Jivasambödane . 
14. Kamandakanitisära . 


ISLAMIC LANGUAGES : 


PERSIAN 
1. Jami - Al - Ashya . 
2. Tibb - E . Faridi . 
3. Tahqiq - Al - Buhran . 
4. Safinat- Al- Najat. 
5. Baharistan - i - Sukhan . 
6. Nuskha - E -Shajahani. 
7. Tufa - E . Khani . 
8. Ruqa at - e - Walajahi . 


ARABIC 
1. Sha wakil-Ul-Hur. 


" B " FORM THE TANJORE MAHARAJA SERFOJI S 

SARASWATHI MAHAL LIBRARY , TANJORE . 


TAMIL 


1. Sarabhēndra Vaiddiya Murai ( Diabetes ). 
2 . do . 

( Eyes ) , 
3 , do . 

( Anaemia ) . 
4 . do . 

( Svāsakāsam ) . 
5. Agastiyar 2000 . 
6. Konkaņarśarakku Vaippu . 
7. Tiruccirrambalakkovaiyar with Padavurai. 


viji 


8. Tālasamudram . 
9. Bharatanatyam . 
10. ( a ) Pāņdikēļi Vilāsa Nāțakam . 

( b ) Purūrava Cakravarti Nāțakam . 

( c ) Madana Sundara Vilāsa Națakam . 
11. Percy Macqueen s Collection of Folklore in the 

Madra , University Library . 
12. Ramaiyan Ammanai. 


TELUGU 


1. Kämandakanitisáramu. 
2. Taladašāpräņapradipika . 
3. Raghunatha Nayakábhyudayamu . 
4. Rajagopala Vilasamu. 
5. Rāmāyanamu by Kațța Varadarāju . 


MAHRATHI 


1. Natyaśastra Sangraha . 
2. ( a ) Book of Knowledge . 

( b ) Folk Songs . 
( c ) Dora Därun Võni Paddhati. 

( d ) Aśvāsa Cațula Dumāņi. 
3. ( a ) Pratāpasimhendra Vijaya Prabandha . 

( b ) Sarabhendra Tirthävali . 

( c ) Lāvani. 
4. Devendra Kuravanji. 
5. Bhakta Vilāsa . 
6. Sloka Baddha Rāmāyaṇa. 


SANSKRIT 


1. Aśvaśāstra with Tricolour Illustrations. 
2. Rãjamrgānka . 
3. Anandakandam . 
4. Ayurvedamahodadhi. 
5. Gita Govinda Abhinaya. 
6. ( a ) Colacampū . 

( b ) Sahendra Vilasa . 


ix 


7. Dharmäkūtam - Sundra Kända . 
8. Jätakasära . 
9. Vişnnutattvanirņaya Vyakhyā . 
10. Sangita Darpana . 


The Government in their G.O. Ms. No. 1820. Education , 
dated 4th August 1952 , sanctioned a grant of Rs . 9,000 to the 
Dr. V. Swaminatha Aiyar s Tamil Library . Adyar , towards the 
publication of the following manuscripts as part of the " Madras 
Government Oriental Series " : 


1. Tiruvācaka Vyākhyānam . 
2. Mahabharata Cūðamani . 


It is hoped that the publication of niost of the important 
manuscripts will be completed within the next few years . 


Some of the manuscripts taken up for publication are 
represented hy single copies in the library and consequently the 
mistakes that are found in them could not be corrected by 
comparing them with other copies . The editors have , however . 
tried their best to suggest correct readings . The wrong readings 
are given in round brackets . When different readings are found , 
they have been given in the foot -notes except in the case of a 
few books in which the correct readings have been given in the 
foot - note or incorporated in the text itself . 


The Government of Madras have to be thanked for financing 
the entire scheme of publication although there is a drive for 
economy in all the departments . My thanks are due to the 
members of the Expert Committee who spared no pains in 
selecting the manuscripts for publication . I have also to thank 
the various editors , who are experts in their own field , for 
readily consenting to edit the manuscripts and see them through 
the Press . The various Presses that have co - operated in printing 
the manuscripts in the best manner possible also deserve my 
thanks for the patience exhibited by thein in carrying out the 
corrections made in the proofs 


х 


The present edition Māghasnāna Purāna Ammānai is based 
on the following two manuscripts : -- 


1 . A palm - leaf manuscript preserved in this library 
under No. R. 4980. The size of the volume is 17x1 inches 
consisting of 255 folios having 6–8 lines on a page . This was 
purchased in the year 1954–55 . from Sri Singaravelu Kavirayar 
Mitilaippatti . 


2. A palm - leaf manuscript preserved in this library 
under No. R. 5368. The size of the manuscript is 17 x 1 inches 
consisting of 278 folios having 10 lines on a page . This was 
purchased in the year 1951–55 , from Sri S. A. Chintamani of 
Aiyanpalaiyam , Madurai District . 


This work deals with the religious importance of the month 
of Māgha ( Māsi ) . 


Madras , 
26th March 1956 . 


} 


T. CHANDRASEKHARAN , 

Gineral Editor, 
Madras Govt . Oriental Series . 


V 


INTRODUCTION 


NAME : 

The manuscript uniformly terms this work as மாகஸ்நான புராண 
MIOLOIEJ " but another manuscript copy of the work ends up by calling this 
** ID1SYJC2 JULI231. " The Original of this work in Tamil Viruttam is 
also called Juukit Paruna : n . a copy of which was printed in 1904 by one 
Ramalinga Gurukkal. Ilaving lost a copy of mine , at the instance of Pulavar 
Sri . Muthuswaini Pillai of the Annamalai University , who informed me of the 
availability of a copy of this work in Şentamil Kalluri, Melai- c -Civapuri, I 
applied to the Principal. Sri . \ 1 . Govindsamy M.A., who kindly and expedi 
tiously sent the book by post . The Seconri manuscript and this Maaka 
Purianam came into my find only when the printing of this work was nearing 
completion . Therefore, though I am now certain in my mind , that the title 
must have been " LOTYJ1 ) 1810121 " . I could not have changed the 
nanie as ay iinst the weight of the only manuscript available to me , when tho 
firinting was started . That is how the name “ wa : 361 4 ° 157 " occurs 
on every alternative page , though on the tittle page printed last , the correct 
name மாகபுராண அம்மானை appears . 


ORIGINAL : 


Maaka Puraanam is according to the Editor , Ramalinga Gurukkal , abovo 
referred to , is from the pen of the famous Royal Poet , Ativiira Raama 
Paandiyan , though he himself points out that a claim on behalf of Varatunga 
for authorship . had been made by some other scholars. But this Ammaanai 
itself , does not give the name of any author . It rests content vitli tlie 
statement : " They had written in Tamil verses" , clearly suggesting a plurality 
of authors , though it is possible to take this plural as a honorific one . 
case , it is clear , that the na ! ne of the author has not been definitely given . If 
the author was the famous Ativiira Raama , or Varatunga , this silence could not 
be explained . One has to conclude that the authorship was not then known 
definitely or otherwise . Perhaps, it was the work of the ancestors of the 
fazily of the Brihinin teacher of the Ammainai . 


In any 


AUTHOR : 


The author of Ammaagai is one Viirabadra . He calls himself the son of 
one Mutthu Viirappa , who was himself the younger brother ofanother Viirabadra 
and the elder brother of Ittappan and Siiranganathar, all of them being sons of 
Irulappa Raajan of Kavaiyuur . Thus , one gets the traditional three generations . 
These are called -mannar - kings, perhaps soine Zamindars or Palayagars. The 
author describes himself as a resident of Manavai . His teacher is the Brahmin 
Miinaaksi Naatha, the son of Sundara . He is praised for his learning and wisdom . 
for his spritual eminence and his intellectual attainments , for his agamic lore and 
his Tainil Compositions . He is mentioned as the author of Maturai Puranam 


and praised as a prize winner . It was he who gave the meaning of the Tamil 
Maaka Puraanam , on the basis of which our author has composed this Ammaanai , 
for the edification of all and sundry , a democratic attempt at popularizing a 
work in the traditional verse form , a form which had admittedly become difficult 
for the common man . This Miinaaksi Sundara Naathd is called a Chitampara 
Nambi probably meaning a Diiksiita ; but he is said to be a resident of the 
Pandya Country living at Celluur . One wonders whether this Cellur is same 
the Cellinakar of the author of தீருவால வாயுடையார் திருவிளையாடல் and whether 
this person also belongs to the group of Calcup ni i poets . 


METHOD : 


The method , followed by the author is to take up a verse from the 
Maaka Puraanam and give the meaning . with his own elaborations in the 
Ammaanai metre . This reminds us of the Puraana Prasankam still in vogue . 
though fast dying , where the lecturer recites a verse from the Puraana and gives 
his own meaning in prose , sometimes in a sing song tone , in a lecture form , with 
anecdotes and humourious side remarks. 


AGE : 

The age of the book is not clear. The cadjan leaf copy does not differen 
tiate between the long and short e ( 1-9 ) and has no dots . Thus the manuscript 
must be a little old . The other cadjan leaf copy mentions the year 1035 . 
probably of the kollam era used in the Tirunelvely district and Malabar . This 
will give the English year 1860 ; 21st of Tai was the first of February. This gives 
the lower limit . The Puranam is said to be the work of Ativiira Raama 
Paandiya or Varatunga who all belong to the XVI Century. His last inscription 
now available belongs to his 42nd year , Saka 1527. that is 1305 A. D. ( M. E. R. 
580 of 1918 ) . Varaguna also belongs to this period . Though the Puraanam may 
not be the work of either of these Princes , as no older period is assigned , the 
beginning of XVII Century may be fixed as the upper limit . For making a 
copy of this work in 1860 , the work must have become sufficiently old by that 
time . Therefore , one may not be very much in the wrong if the Ammaanai is 
considered to be a work of the beginning of the XVIII Century . 


REVELATORY MISTAKES : 

No mistakes are laughed at , in the XX century in which we are living . 
Not only failures are considered to be stepping stones to success , the mistakes 
themselves, thanks to Jung and others , are looked upon as revelations of the 
unconscious and the concious mind . They are the keys which open up to our 
view , the hidden trends of the mind of the author , the linguistic tendency of 
his age, and the potential and actual conditions of the language of his society . 
It is from this point of view , the mistakes, whether of the author or the copyist 
are studied here , for giving one a fairly correct picture of the colloquial 
Tamil dilect of the XVII and the XVIII Centuries , in the southern districts of 
Tamil Nad . 


> 


xiii 


PRONUNCIATION : 

This book has been studied from the point of view of the history of 
Tamil language , as representing the state of the language in the 17th and the 
18th centuries , as spoken in the Pandya country , to which place the author 
and the manuscript belong . It is necessary to restrict the scope of the following 
romarks to that particular place and time . But this does not mean that the 
usage was not found in other place and at other times . The evidence of the 
book can be definito only about the usages of the place and time to which it 
belongs . 


The change in a language is mostly phontic and this change is really 
important . The sound y is always written as am except in a few cases 
noted in the foot note . This is even now the pronounciation as , current in the 
Southern Pandyż country . 

In this edition , for the use of the people of the 
other parts of the Tamil land as well . the y had been used . But as pointed 
out in the foot notes , in many places, the pronunciation of y as @ alone 
will suit the எதுகை . 


a : 


. 


-94 ( a ) is pronounced as a central vowel i.A. e which coming after another 
& becomes A. There is also ano riginal Dravidian sound ae preserved in 
the from ya , because it failed to get , as in the Singhalese, a separate sign in 
the writing system of Tamil . e a is likely to be pronounced as , o , 
because of this origjnal pronounciation of some of the off s in Tamil . The third 
letters in the Sanskrit five vargů series , more often , when occuring with an 
M a , are written with a e eg . , danda is denda . 


of becomes . What was formerly written as 10 is written in 
this book as அதினால் ; தண்டனை as தண்டிளை and வஞ்சனை as வஞ்பினை 


This central position of Ma will explain why @ i , a o , and Hair 
have a tendency to be pronounced or vritten as அ a : வயிறு as வயறு and 
LIEJI as WIQI . 


To prevent hiatus usually al y occurs as a glide after y a . But when 
2 ( i ) or w follows 3. the on - glide may be w ( y ) . In this work , one has u 
occuring as a glide in between two gi s a s as well : og . U BWISI . evidently 
showing that the a is here palatalised . 


One has also cases of q a becoming labialised : eg.. LOTSJI I becoming 
மன்னோர் ; அவர் becoming அவ்வோர் ; இவர் becoming இவ்வோர் ; தந்தையர் 
becoming தந்தையோர் . 


There is another tendency for the usual long powel of the suffixes to be 
pronounced as short ; eg ., வணங்குவர்க்கு instead of வணங்குவார்க்கு . In the Brahmin 
dialect , for instance , வருவான் and வருவாள் are usually pronounced as வருவன் 
and alth . This seems also to be the dialect of the place where the author 


xiv 


lived , though the author was not a Brahmin . Perhaps, one may generalise with 
reference to this book , that , even as the long dephthong 8 ai had become a 
short vowel in the medial position , all long vowels are required to be pronounced 
as short vowels in the medial position , as made clear by the exigencies of 
tbe meter . This has been pointed out in the notes in various places. 


: 


. 


This is pronounced so much as a cardinal vowel that it often becoines , 
in that effort, to be pronounced as u with y . In most places is 
written as w . When it is preceded by a vowel the y inay be taken as 
an on - glide ; but in a number of places even when fireceded by a consonant, it is 
found written as w , where this representation can only be its pronunciation . 

( i ) has a tendency to become a ( e ) , that is , sovetimes it is pronounced in 
à much more open position : eg .. Quan becoines a . 10. There is also the 
contrary tendency for a or ( e ) to become #und (1). This later tendency 
seems to be the characteristic feature of the dialect of the author . Eg . , QL 
becomes Au . The long , Q and 2 are found writteu with one w ( y ) following 
them : eg . ஈய்ந்து , ஏய் , மைய் . 


L u : 


( u ) in the final position , especially following a plosive is pro 
nounced in Tamil, in an unrounded position. This is called 3.0 Dug 45 i 
( short u ) . Mr. Fowler in an article in the Language shows he has heard this 
unrounded u as what the phoneticians write as a crossed i . This seems 
to have been the pronounciation of u in the dialect of the author . eg . 
புக்கு > புக்கி 


இருபது < இருபதி ( This is the common pronounciation in the colloquial 
usage even now ). 


Even the medial உ ( u ) has this pronounciation . eg . , அரிமை for அருமை ; 
சிறி மொழி . for சிறு மொழி ; perhaps the pronounciation சீ P is & s old as Sangam 
classics, as one gets there , this usage in Af wi.. 


In the southern most dialect probably there was no initial word- accent . 
This explains why the initial vowel is found lost in many words , eg. 40 = UB . 
um = ïær . This initial plosive according to ordinary Tamilian pronounciation , 
is to be pronounced with an @ ( i ) following it . This will explain the pro 
nunciation of those words as ur , imi as heard even today in Tirunelvely . 
One has more examples of this trend in this book ; eg ... பிறம் for புறம் ; பிரண்டு for 
46. In qua the initial is lost and one has the resulting form 
JAC . We find a contrary tendency of. 2. ( i ) becoming , u probabiy due to the 
attempt of those , who wanted to correct the wrong 2 sinto e s . In this attempt 
even the correct இ s are converted into c s . eg . அடுமை for அடிமை : மறுத்து 
for மறித்து ; குளுந்த for குளிர்ந்த ; சிலுத்த for சிலிர்த்த . 


XV 


The short u or the final u is usually lost , according to the grammati 
cal rules , when followed by a vowel . But even in ancient times . there were 
exceptions to this rule ; and the final u was retained even when followed by a 
vowel . In this book , this exception has become the rule and the old rule itself 
remains an exception . When this 2 ( u ) is not lost , the hiatus is prevented by 
the coming in of the glide ( v ) . 


(u ) replaces ( o ) in many instances . eg . , 68121, for su con . But 
there is also the other tendency for o replacing u . eg . GURRA =43 
The former tender.cy however seems to be much more pronounced in this book . 


There has bcen a persistant tendency in Tamil to pronounce words 
ending in a consonant with an enunciative & ( u ) at the end . 

, ( u ) at the end . This tendency 
is also very much pronounced in this work : eg . Dan and Uig for oami and uni . 
Sometimes the basic g ( u ) itself- is confused with this enunciativc ( u ) 
so much so , in combination or Sandhi of words , the basic 2 ( u ) is found lost . 


eg . Cwg > Cui 


ஞாயிறு - ஞாயர் 
வயிறு வயர் 


G : > Czi ( IIere we have the plossive becoming the ordinary i 
and also the medial becoming 4. ) Even when written with this enunciative 
2 , the metre shows that it is not some times pronounced . See Gum : # which 
has to be read as Cuidaci , to be within the required foot of the metre . This 
enunciativo e comes even in the medial position ; becomes u3} s . 


e : 


This is also pronounced so much like the cardinal e , that it becomes 
ye in this exaggerated position . In this work , Gw seems to be the pronuncia 
tion of a almost everywhere : for , even after a conconant , is written 

See the remarks under above. The tendency of g to become 
altered into a had already been noted . This a further becomes 9. 


as Qu . 


பலம் = பெலம் = பிலம் 


ஐலம் = சலம் = செலம் = சிலம் 


நருமதை = நெருமதை = நிருமதை 


ஜபம் = ஜெபம் = செபம் = சிபம் = சிவம் 


w becomes dy ; this in turn becomes 9 . 
Eg . யமன் - எமன் > எமன் >> ஈமன் , See also ஈமதெண்டினை . This இ may also be 
due to the tendency of not pronouncing the vowel occuring with the initial 
consonant . See cemarks under 


xvi 


There is another tendency for and to be pronounced as and % . 
எல்லாம் is written as அல்லாம் வேண்டாம் is written as வாண்டாம் and the latter 
form is what is required for Cular or alliteration in the place it occurs. 


# ai : 

8 ai is often written as gu in this work; eg ., Jywwi ( ui), u 
( muuw ) . Betras ww ( bat ) Therefore , it is clear that a ai is a 
short vowel . Sometimes X is pronounced as M. 

தலமுறை ( தலைமுறை ) 
திலமை ( நிலைமை ) 
அம்பது ( ஐம்பது ) 
QML ( 2L ) 


Perhaps, in all these cases , one has to take it that the dis palatalised . 8. Ai 
written அய் ay is only a short vowel , கைப்போது in the எதுகை or initial 
rhyme , if one may use that term , rhymes with aucun. Is W to rhyme with 683 
Dr. Caldwell, remarked that is really aw . This seems to be supported by 
the way in which sbCaswi is written as QB C a sui in this book . But , this is 
due to the tendency of certain a s in Tamil to be pronounced a g s as already 
referred to under 8 . ® is considered to be the longer y in the Indo -Aryan 
philology ; in our work , one finds that the long , when , probably, it is not 
pronounced fully long , is written as m ; eg .. கண்ணிலேயும் is written as கண்ணீலை 
40. It had been already pointed out, that the long vowels in the medial 
position have a tendency , in this work , to be pronounced short: and this usage 
seems to strengthen that conclusion . 


( ai ) has also a teudency to become 2 ( i ) . 8 ( ai ) is according to Tolkap 
piyam . in one sense . + . This change of into shows that has been 
here lost . In such a case , in the dipthong , the latter half io . , seems to be 
more predominent and more emphatic- a case of a rising diphthong : eg .. oplam 
becomes குறளி : தேனனைய becomes தேனனிய , The other tendency for ஐ ( ai ) to 
become a where the emphasis is on the former half ie . , a - a case of a 
following diphthong - bad already been mentioned : eg . , தலைமுறை becomes தலமுறை 
etc. This is a very old tendency in Tamil which Nannuul itself refers to : " 248 
pågs y w Loot." As against 8 becoming 2 , there is also the contrary 
tendency for 9 * ï to become a ai ; eg .. Od becomes 8 . 


9. O .: 

It has been already remarked that & ( u ) becomes ( o ); eg ., 46 
becomes Guidi30. The labialisation of ( a ) has been also noted . Forms 
like காண்பம் செய்வம் occur very frequently in this work . This seems to remind 
us of the old suffix ( am ) ; but if it is remembered that this suffix , in later 
times, had become ou ( oom) . one cannot but feel that this oom also, like the 
suffises Qr etc. , had become shortened and that this pli ( am ) also , is 
equal to Qi ( om ) and consequently ( a ) is really a labialised . ( a ) . 


xvii 


உக becomes ஓ : முகந்து is written as மோந்து , ஊ becomes ஓ : மூடர் 
becomes CUILI . 


06. ( au ): 


There is nothing to remark about 901. because it is not found in this 
book . But one finds கௌ of கௌதமன் written as கெவு instead of கவு . This is 
due to the initial & being written as C as explained in the remarks under a ( a ) . 


ஆய்தம் AYTAM : 


The aytam does not occur in this dialect . 


9 and 2 : a and u 


There is one other tendency . ie . வந்ததோ is found written as வந்துதோ. In 
this case , ( a ) is often becoming contaminated by the labial ( o ) following 
it . As the preterite finito verbs are found traced to their respective conjunctive 
participles , this tendency is probably due to emphasing this fact ; hence it is 
that all gi etc. , are found distinctly written . 


HIATUS : 


For preventing hiatus. i ( m ) also comes in as a glide , in the place of 
the usual a ( v ) . It is really a nasalisation of a (v ) and one finds a ( v ) be 
coming ( m ) elsewhere in this book : eg . குவிய is written as குமிய : விழி as முழி : 
என்னமோ as என்னவோ, பழுக்க + உண்டு becomes பழுக்கமுண்டு . 


QI v : 

Having come to discuss at (v ) . one may here alone point out that 
Sanskriti (v ) has a tendency to become p in Tamil . ஈஸ்பரன் (ஈஸ்வரன் ) and 
uring ( urias ) are examples, where one gets u ( p ) for ( v ) . There is also 
the contrary tendency for p in Sanskrit to become a ( v ) in Tamil : eg . Cara 
for Carů. V is found assimilated to the preceding consonant ; eg . QARD 
becomes செல்லம் .. 


Bu , y : 

This leads on to the semi yowels . w y is lost in the initial position: 
யமுனை becomes அமுனை ; யாவர் becomes ஆவர் . ய ( y ) as of old becomes ச ( C ) 
அயர்ந்து becomes அசந்து . ய ( y ) represents in this book an original k . கன்னிகள் 
becomes & 61 al wat: J $ = Jud . On account of this confusion , one finds W yº 
becoming as eg . இடையூறு becomes இடைகூர் . 


Į ( r ) : 

This is lost in the medial position between consonants . Und I becomes 
பாத்து ; நேர்த்தி is நேத்தி , 

is நேத்தி . See also அசந்த , சிலுத்த , குளுந்த where all the i is 


xviii 


found lost . It is also lost in the final position : eg ... தண்ணீர் becomes தண்ணி . 
J in the older language neper occurred initially ; but in this book it occurs thus 
very often . It is true there are exceptional cases of r occuring initially, 
with a prothetic vowel அ ( a ) or இ ( i ) . இராமர் aud அரங்கர் are thus relics 
of old usage . ( r ) occurs medially also where it has no legitimate place there. 
eg .. கோர்வை for கோவை ; கார்த்தல் for காத்தல் , 


I ( r ) beconies ல ( 1 ) ; ரட்சி become லட்சி ; கிங்கரர் become கிங்கலியர்; அரற்றி 
becomes அலற்றி . 


( r ) accordiug to Tolkappiyam is a lingual sound ; but in this book , it is 
found to alliterate with the dental ( n ) . fo ( n ) is found also to alliterete 
with @ ( 1 ) the corrupted form of I ( r ) . It looks , therefore , that this r has 
becoine a dental trill. 


♡ ( 1 ) : 

l becomes i when followed by a plosive ( Quad ). This shows that was 
an alveolar plosive. What happens here is that the voiced & ( 1 ) in the presence 
of a voiceless plosive , becumes in its turn unvoiced ; and it is this unvoiced . ( 1 ) . 
something like the Welsh * l , that was attempted to be written by the symbol 
D. In the age of our book , this form was represented as á followed by the 
doubling of the succeeding plosive. This is how Malayalam writos even today : 
this is also how our late lamented T. K. C. , hailing from the Southern most 
district . attempted to write this Sandhi : eg . பற்பல = பல்ப்பல ; கற்க = கலக்க . 
The p seems to have become depoiced as a rule , except in extraordinary 
cases . Even before a nasal this ( 1 ) , which according to old rules should become 
a nasil by n , stands as an l 80 , with out suffering any change. This can be 
explained only on the assumption that this 60 ( 1 ) has become upvoiced thus 
becoming equal to D a voiceless plosive . As a result, one finds a ( 1 ) taking the 
the place of p eg . கழலுக becomes கழறுக ; உழல becomes உழற . 


In the final position this 1 ( ல் ) is lost . வட்டில் is வட்டி : துண்டில் is 
துண்டி . This w ( 1 ) becomes also the lingual ள ; மெல்ல is written as மெள்ள in 
this book . 


: 


1. is a voiced palatal fricetive a little nearer U ( y . ) The lateral sound 
corresponding to this place is 6. In the Southern districts , l is uniformly 
pronounced as Q : and that is also the usage of the age of our author . In this 
book , an is found written for except in 2 or 3 places. The exigencies of metre 
point out beyond doubt , that the author pronounced as 27. 


a : 


This linguel lateral ( 1 ) becomes unvoiced when succeeded by a voiceless 
plosive. This was represented by 1.: eg . 41+ 14 = & L64 . This is represented 
in this book as dit b 1 4. See remarks under a l . 


xix 


In many places the author gives us the nasalised form of an as W. 
See நீண் நீர் for நீள் நீர் , 


NASALS : 

Coming to the nasals , one notices & peculiarity in the pronunciation of 
which is usually written in this book as doubled , eg . Qui gi etc. . See also 
the form அக்கீயானம் for அஞ்ஞானம் ( ajaaanam ) . 


Words ending in ú ( m ) lose it , when they are followed by a nasal ; but 
in this work , in very many places , it is not so lost , perhaps, because of the 
tendency to pronounce every word separate and distinct : eg . Sigubi. This 
tendency has become so exaggerated that even the in ( m ) coming in , thanks to 
the rules of Sandhi, is retained as though , it was a natural ending in i ( m ) ; eg . 
பூம் வாவி for பூவவி . This பூம் may . however , be looked upon as 
formation from LI BI etc. 


a back 


When followed by plosives other than p . becomes changed in to 
their respective nasals . The same tendency is shown in this work by Q and 
ன் : eg . மாண்பர் becomes மாம்பர் ; வெண்சாமரை becomes வெஞ்சாமரை; இன்சொல் 
becomes இஞ்சொல் : நன்மூர்த்தி , becomes நம்மூர்த்தி ; உன்தன் is uniformly changed 
into 2 , which is the correct pronunciativa of the author , as is proved by 
the exigencies of metre like எதுகை , 


An exaggerated attempt to check this tendency becomes so much self 
concious that even the correct form like a L LIDT is attempted to be changed into 
என்மான் and அம்பது into அன்பது . There is also agotber old rule of assimilation ., 
whero when i ( m ) is followed by w ( y ) , an iconies in the middle . It is 
curious , that in the present work , there is at least one example of this old rule : 
viz .. குற்றம் + யாப்பு = குற்றமியாப்பு . i has a tendency to be lost after a long vowel 
and before a nasal : eg . நான்மறை = நாமறை ; நான்முகன் = நாமுகன் , This may be looked 
upon as a case of assimilation with the following nasal , something like the 
behaviour of ii ( m ) in such a situation . 


011 , P 

The pronunciation of and p is a problem in Dravidian Philology . In 
modern terus 61 is not differentiated from , but if one were to base any con 
clusions on Tolkappiyam . O and @ were the plosive and its corresponding 
nasal , pronounced with a retroflex action of the tongue . Since j replaces d l 
it may be looked upon as an alveolar , as distinguished from the dental and 
lingual L , It involves only the tip of the tongue in its articulation . But 
except when doubled , p is not now found to behave like & plosive . In must 
have been nearer as than $ . This is confirmed by the pronunciation found 
jn this work ; eg . தின்னு is written as திண்ணு : ஒன்று is ஒண்ணு etc. 


One may end this study of the nasals with pointing out the general 
tendency towards nasalisation ; eg , நாகணவாய் becomes நரங்கணவாய் . 


XX 


PLOSIVES : t : 

This leads us to the plosives in general, in Tamil . The confussion 
caused by the pronunciation of leads it , in almost all cases , to be pronounced 
as த : eg . சுத்தி for சுற்றி . The former pronunciation is the one required for 
எதுகை or assonance . Thanks to this confusion , one finds the correct itself 
writteu as D : eg . Curis for Curpo . 


Probably p had a L sound . இன்றும் even today is pronounced as இண்டு in 
in Jaffna . அன்றில் is written in this book as அண்டில் : அகன்ற is written as 

& L. When was confused with p . this pronunciation affected y which 
came to be pronounced as L in some places; eg . சூழ்ந்த = சூண்ட , Perhaps this is 
due to the pronunciation of u as out, when the following will become L 
according to ordinary rules of Sandhi . But even in other places, this bappens: 
eg . ஏந்தலர் : எண்டலர் . 


There is also the tendency for 3 to be pronounced as a Jeg. Cursit : 
CUIGI . p is very often written and necessarily pronounced as J. 


L and p have a tendency to become assimilated to the following plosive ; 
eg . அற்பம் = அப்பம் ; முற்பிறப்பு = முப்பிறப்பு : மாட்சி - மாச்சி ; காட்சி = காச்சி . 


& ( k ) becomes U ( y ) as already pointed out . The pronunciation of 
these plosives , in the medial position , is another problem in Tamil phonology . th 
* k is a phoneme whilst g is not one in Tamil. Therefore k can change its pro 
nunciatian , provided it is not misunderstand as a different phoneme. k therefore , 
in modern Tamil , is pronounced as g . b , and curiously enough , also as . v : 
பகல் is பஹல் and பவுல் where pobably the labial உ ( u ) comes in because of the 
labial u p . In this work , 68810T is found written , not as Woh @UGT, but as 
101: here also the 2 ( u ) comes in the place of original ( i ) , because of the 
preceding labial 1 , which labialises the 2 ( i ) into 2 ( u ) . 


k becomes h , and finally changes into Zero ; that is , it disappears. 
leaving only the vowel ; eg . நாங்கள் ( நாம் + கள் ) , therefore becomes நாமள் ( நாம் + 
1.) There is another tendency which is very predominant in Telugu , that of 
developing a b before m eg . naamamu = naamambu . Therefore , we have 
BTW in this work , due to this influence . 


SANSKRIT WORDS : 

Turning to the changes the Sanskrit words undergo in this book , one 
finds that = # ; eg . C1810 = CB150 ; ff = ff . becomes also L : eg . 6200L 
becomes நீட்டை ; விஷ்ணு becomes விட்ணு . It will be here seen that though 
older rules will require siLm . the form oil is the one required by meter . 
tits also becomes 8 ; eg . kop somi = 85310. In other places , as usual, it becomes 
ட்ச and க்க ; eg . பக்ஷம் becomes பட்சம் and பக்கம் : There is the curious colloquial 


xxi 


ism eg . கஷ்டம் : கஸ்தி , showing that the SanskritiL is nearer the Tamil த , ஷட்ரசம் 
is found written as ILLJFW with an 9. (a ) in the middle . The doubling of 
L is to show its correct pronunciation as distinguished from a singles intervocal 
L , which probably was pronounced as a d . This again is about the pronunci 
ation of the plosives in Tamil. It has been often pointed out that the 
plosives specially , and consonants generally , are very softly pronounced in India . 
The old rule in Tamil states that though , the consonant has half a matra 
duration , a conjunct consonant - vowel has only the duration of the vowel there , 
the duration of the consonant disappearing, like the salt dissolved in water , 
which , disappears or coalesces, without increasing the volume of water . This 
tendency is also responsible for the pronunciation of the plosives as fricatives , 
which were in ancient times represented by an Aytam . Perhaps, as a related 
tendency , Sanskrit d and 1 interchange; eg . , agnimiide = agnimiile. In this 
work . one finds. that u becomes a eg ... ஈளாவர் for ஈடாவர் . 
DOUBLED PLOSIVES : 

The plosives, when doubled , have the same pronunciation as the single 
plosive, in the initial position , as distinguished from the single voiceless plosive 
in the intervocal. position , where because of this position it is a fricative or a 
voiced one . Perhaps, it is this feeling of a difference between these two 
sounds, and a comparison with the pronunciation of the doubled plosive 
with the initial plosive , that is responsible for the unusual neglect he 
rule of the Sandhi , requiring a doubling of the initial plosive (a 60 td A0 ). 
In the foot notes , this had been explained , as being due to the ordinary 
caesura, coming after every foot in the metre ; but, perhaps what is 
mentioned above , is also necessary to explain this disregard of the rules 
of Sandhi, which , after all , thanks to the peculiar feeling of pronunciation 
was never felt as a breach of the rules. This may be explained further. 
Sulphade is written in Tamil as FAGUO ; Sulphate as Culo . Therefore, in 
tervocal i is d ; doubled i is t . பாக்கு + தூள் should be பாக்குத்தூள் ; but if u as the 
initial sound of a word was pronounced as a voiceless plosive , and if the doubling 
comes in , only to symbolize the voiceless sound, as different from the voiced 
one , the ó before si becomes unnecessary; hence the nonappearance of such 
Sandhi letters in such situations . In course of time , words have changed 
according to this tendency . ung is the word for arecanut in Kamban ; the k 
there was probably pronounced as a voiceless plosive. Hence , the modern form 
of this word uid , wbich is equal to the old uid , with the doubling of the 
only to show that is not g but k . 

There is one other result flowing from this tendency. If doubled 
plosive s equal to the single plosive , occuring in the initial position , whereever 
there is double plosive, it can be equated with the single voiceless plosive; that 
is , the difference between voiceless and voiced plosive came to be shown by 
their respective places in a word . This explains why for metrical purposes , in 
many places, as pointed in the notes, the doubled plosives were counted as single 
plosive is i.o., the plosives as separate consonants were disregarded even as the 
nasals and semi yovels used to be disregarded in ancient times . 


SANSKRIT WORDS AGAIN : 

Coming back to the Sanskrit words, one firds ] ( v ) written as 4 ( p ) . as 
already shown , with reference to such examples as # A LICA. There is also the 
contrary tendency , already pointed out, of u ( p ) becoming as ( v ) . 63801 = 
CHIQ , usually becomes ( v ) : D1Q baals = OLIN vaala ; p has a tendency 
to become m , perhaps due to the tendency for nasalisation ; e no 
அமரபம்.. 


.. 


The changes ஜலம் = சலம் = செலம் = சிலம் lad already been aoted . I is some 
times replaced by B ; eg . 3386. before a pagal becomes , S. bil = $ 0L 
and l preceding a plosive is replaced by P as required in Tamil ; eg . HÀU = MDU . 


s becomes 5 and m ; eg . , நேசம் and நேயம் , ந்யாயம் becomes ஞாயம் , 
according to a very old rule of palatalisation ; this is also the Prakrit form . 

o 550 becomes of 2017 , accordiug to the old Praakrit rule . It has another 
form ஆக்கினை in this work .. 


is replaced by $ l ; eg . LORD QUOQD. ( The doubling of $ is to 
bring out its pronunciation as a voiceless plosive ; & Q is bot a combination tolerat 
ed in Tamil : and hence the anaptysis of f a ) . But this 10 % and becomes wG ÁLU 
old in this book , becoming , thanks to the labial sounds preceding and 
followiog it . In some places RB as a consonant disappears, leaving the powel 
rione following it , to come with a corresponding glide; eg . 2008 ú = Lulu . 
அளஷ்யம் becomes vasalised and one has the forms அசிங்கியம் aad அசிங்கம் . 
அம்ரீதம் becomes அழுத்தம் , அமுதம் , அமிர்தம் , அமிழ்தம் ,thanks to this kind of 
assimilation < r dissimilation with other sourds. succeeding or preceding . 
முகூர்த்தம் also beccmes முகிழ்த்தம் , were s is replaced by இ , thanks to assimili 
tion or thanks to the palatal i converting the into : i is further replaced 
by as in 180 . It may le tere pointed cut that and according to 
Tolkāppiyam have the same place of articulation , only differing in the method 
of articulation . 


வர்ணம் ,- becomes வண்ணம் , where i becomes assimilated to the following 
consonant. It also becomes al SRL , clearly .proving the nearer relatiopship of 
ன to a frona ancient times . In மாம்ஸம் , வம்ஸம் and அம்ஸம் , the ம் ( m ) is to 
be followed by an enunciative , whilst av became ; eg . , clau , Y 

UL. CHÚ 
In Telugu ( m ) becomes o ( r.g ). Thanks to this influence , which was all 

owerful, during the Vijayanagar Empire and the Nayal rule , in this Southern 
Districts of Tamil land , one finds the forms al is $ 80 and loss U for and all 
and மாமிசம் . 


ஏகாதசி etc. , are found often written as ஏகாதேசி with an emphasis on 
the short vowel sy after which both , therefore , becoine C. 


Sanskrit words are written in the Tamilised form : but their position in 
the metro shows, that they were pronounced , in many places in our work , as in 


xxiii 


Sauskrit , without the epenthetic vowels which were , elided in pronunciation , 
though written dowa in the manuscript ; eg .. சக்கீரம் was pronounced as சக்ரம் 
etc. This shows the influepce of Sanskrit pronunciation . 


CLIPPED WORDS : 


There are certain words which corce in their clipped form : eg . Dia 
for சுவாதத்தை ; விந்தம் for அரவிந்தம் . There are other kinds of corruption : eg . அகலி 
for 24 allanm , where the final k had disappeared along with the vowel ; L M S LOLİT 
is found as கெவுதன் . 


FOLK PHILOLOGY : 


One can find folk philology working, where I UQI is written as du $ : 
சித்திரகுத்தன் as சித்திரக்கூத்தன் . 


OTHER ASPECTS : 


There are other aspects of the language which are discussed in the Tamil 
Introduction . A number of words and phrases has been listed in the Tamil Intro 
duction as showing the charactristic feature of the language of the XVII and XVIII 
centuries . There are , therein , a number of Sanskrit words , most of which are 
religious terms , showing the influence of Hindu Sanskrit works . From this , one 
can get a picture of tbe religious and ceremonial life of the age , and a 
conception of the ideals of the age . The Sanskrit phrases like " 1L 63167 
420 " were also popular : the people seen to be taking a pleasure in theso 
sounds , though it cannot be said that these terms were correctly understood . 
CALI@ C $ 14 ., for instance , is written as for CBILISC004 . Tamil phrases again 
were modelled on Sanskrit ones : 60 $ 70 171 etc. Sanskrit words were 
sometimes patterned on Tamil words . eg . மாந்தாதா as மாந்தாதன் as a masculine 
noun , reminding us of the modern high class rustics using the terms I WI QUAN 
( driver ) and 9aJEL ( writer ) , 


We have compounds like 361 1960 where the one of the words of the 
compound is Tamil , whilst the other is a Sanskrit or foreign word , reminding 
us of the modern terms like kerosine oil ennai , gate vaasal , etc. the Tamil 
word probably coming to explain the foreign word . These are grouped under 
இருபெயரொட்டுப் பண்புத் தொகை . This is one method of popularising foreign 
words. 


We have also otber words of common usuage of that age and of that 
area , which are , however , now examples of rare usuage, like ISBUR for 
கார்த்திகை, மாத்தை for மாதம் , இனியம் for இனிமை , அத்துவம் for அத்துவா, and வீரசு for 
விரைவு . There are again proverbs and old phrases like சாண் ஏற முழம் சறுக்கும் 
and “ STUL ZW . Various idiomatic usages are also found there and , also , peculiar 
usages of verbs like RUG 31 M1931. There are now turns of phrases 
coming into currency : eg . புகழ் மீறம் , New words like துடினம் , on the model of 


xxiv 


கடினம் . துஷ n from தூஷனம் , கவிமை , on the usual pattern of இனிமை ete ., ars 
being liberally coined . New rules of Sandhi are also found ey , UT AUDIAI ; 
போன இடம் = போலிடம் ; சேர் + ரோமேசன் = சேரோமேசன் which are all cases of மரூஉ . 


We have the various parts of a city and palace distinguished : various 
celebrations and hells and various kinds of charity and worship are also 
differentiated . There are what one may be tempted to call Synonyms , at first 
sight , which are clearly distinguished by the way they are referred to in this 
book, though the distinction is not made clear in the Text itself, eg . , pur and 
இரக்கம் ; பண்டம் and பதார்த்தம் . An attempt has been made to explain the 
differences in the foot notes . The new rules of Syntax have also to be learnt 
from these phrases. As these have been explained at length in the foot notes , 
they need not be discussed any further in this introduction . 


Turning to the words , their morphology and their meanings , we find 
suffixes like சாலி , காரன் . அரவு eg . , புத்திசாலி . வாட்டரவு . 


The root has a tendency to get the formative கு . eg .. அழுகு . சிறக்கு . 
தழைக்கு . தருகு . Ve have also forms like காண்ட for கண்ட where the root does 
not get its first vowel shortened . as usual, in the preterite form , 


Auxiliary verbs like GUI are increasing in number. Forms like bali 
JUO LUIGN for salymLWIDT, show the coming in of the inflectional increment 
( சாரியை ) அத்து . The profuse use of தான் is also peculiar . 


4 


The coming of l in the medial position , for purposes of easy enunciation 
had already been noted . It remains to remark the formation of the verbal 
nouns from those forms , by the doubling of the penultimate plosive eg .. 
பல்கு = பலுகு பலுக்கு . 


There is also the palatalisation of dentals in the construction of some of 
the verbs eg.. bwjo becomes 68. This tendency begin just about the time of 
Cilappatikaaram , which has such forms as you for 4 01 231, and continued well 
into the period of Tevaaram , which has , for example, செயஞ்ஞன்ற for செய்நின்ற 
By the time of Nannuul, this has ceased : and that book does not favour such 
usages : for , in the meantime , the pendulam has gone to the other extreme , as 
revealed by the inscriptions, where we have the dentalisation of palatals . eg . 
நாயிறு for ஞாயிறு . 


The causal ( @ 

:) etc., may be distinguished from the causative, 
( பிறவினை eg . நடத்து ) . both differentiated from the ordinary verbs of the primary 
form . Primary forms . in this work , are almost as a rule , used in the causative 
sense . eg . வளைந்து ; for வளைத்து ; பூணும் for பூட்டும் etc. 


The distinction between 281 D 10 and air con lo seems to be slowly disapper 
ing so much so, the word git B is usd in the sense of Q37 in this book . 


XXV 


It is usual in Tamil for verbs to become deverbalised and nominalised . 
They receive the special name of வினையாலணையும் பெயர் . There is a further 
change noted in this book , where such words cease to denote any tense , even 
when possessed of a tense - sign . 

The verbs cease to be verbs as such and come to denote the action alone , 
without emphasising the number and gender , which are usually denoted by the 
suffis . The suffix in most of the verbs are redundant : their signification viz . , 
tne number and the gender , is already denoted by the subject of the 
work . It is because of this, that the suffix loses its stress aud disappears 
altogether in Malayalam . Forms like Callgi , as a verbal noun , are developed , 
which , though denoting a tense , do not refer to any gender or number in spite of 
the suffix s . In this way , a common verb for all genders and numbers are 
being developed , reminding us of verbs like Cough, 984 ), l . mentioned in 
Nannūl and gå , in use in modern times , as a common verb. This , tberefore , 
seems to be the persisting tendency in Tamil . 


The rules of agreement are not strictly followed . Singular nours get a : 
plural predicate . The singular nouns come in as do t etc. , where, probably, 

air is taken to be indivisible from the Proper name , without any emphasis on 
soy as masculine singular . Sometimes , the plural compound , as subject, receives 
& singular predicate , because of the emphasis on one of the parts of the com 
pound eg . , தாய்தத்தை கேட்டாள் or கேட்டான் . Sometimes this irrigularity in 
agreement , may be due to the method of emphatic condemnation , something 
like the usage in தீருக்குறள் : எனைத்துணைய ராயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் 
பிறனில் புகல் ? " ( 114 ) . 

The proper sequence of tenses is also not uniform . In some cases, the 
the present tenses intervene , in between preterites, possibly as historic 
present. In between present finite verbs , intervene preterites , for 
empbasising certainty . The future tense , sometimes , intervenes here , 
probably, to emphasise something habitual . The verb for saying , when 
placed before the direct speech is begun . is always in the future tense . There 
is no uniform principle adopted in referring to direct and indirect speeches and 
many a time , they are mixed up . 

The other explanation for all these characteristic features is that the 
language of the book follows the idiom and idiosyncracy of the Spoken tongue , 
graphicaly changing its construction of a sentence, according to emphasis, accord 
ing to the sudden rush of a new idea or new turn of plırase . Interjections like 
ஐயோ and அடகெடுவாய் vivify this kind of emotional and natural talk . மகிமைதான் 
என்ன என்ரூல் , சொல்லுகிறேன் : and பாராயடா are idioms and peculiarities of this 
kind of literature , as proved by the dramas of that age . 


The old rule , that the conjunctive participle of the formula @out and 
the finite verb completing it , should have one and the same subject , is honoured 
more in the breach than in its observance. This conjunctive participle QSUH 
and the infinite ( @sw ) often interchange , almost as a rule . 


xxxi 


There is the conditional participle of the formula IVN and this takes 
the Qwzod . form ; eg . * O L 0 etc. , for 400 . Perhaps it is another 
form of $ $ Duri . It is clear that these wonds denote past tense. The 
sudden emergence of dalki , as a present tense sign , in the language of Kural , 
Cilappatikaram and Tevāram , is a riddle . Oder ) etc , should be studied with 
reference to this problem . Foms like Curfangº ( Curwin ) denote past tense 
in the Sangam age , even as it seems to . in these forms like % & 6 80, where 
we have only the instrument as a sign of the conditional , added on to the 
finite verbs ஆடுகின்று ete . 

Vhat appeared at first sight to be conditionals like குளிக்கீல் and இருக்கில் , 
after examination , are found to be peculiar usages , in this book , of verbal nouns 
in the locative case . meaning குளிக்கையில் , இருக்கையில் . 


. 


Apart from repetitive words , or frequentative words like Q10 2.10.02 . 
there are other repetitions either emphasising the habitual usage eg .. alaala 
Q1 & 2 ) 2016 gi de , the contiunity eg .. 9 CA 26d . or the intensity of the meaning. 
There are other kinds of repetition of subject matter , repetition of phrases 
MB 313 - so familiar to students of folk literature and old epics . There are other 
kinds of repetitions so usual in ordinary speech . 

When the words , with the meaning of the second case , are piled up , it is 
curious to note , that some come with the case sigas , whilst others stand without 
the case signs , as though , they were in the Nominativo case . These are not cases 
of mixing up of compounds and declined nouas ; these have to bo taken as cases 
of ellipses . 

In piling up words enumerated , the meaning of and is conveyed in 
some words by qu , in others by otu ; in the third by R.Lát; and in others 
by the term without any such participle ( which term is called Qual al .). This 
mixture is really peculiar . This Os ACQUA comes to be treated as LIDL 
தொகை or conjuctive compounds , and declined as one word eg . தாய் தகப்பனொடு . 

When relative participles are to be piled up , the old rule was to convert , 
all those except the last , into conjunctive participles : but , in this book , as in 
modern times , the relative participles themselves without any change are 
used . each one of them separately . coming to qualify the noun , at the end . The 
syntax seems to treat these as parentheses . 

Within the genitive compound no word can intervene . But , the feeling , 
developing to tolerate parentheses , seems to bring , in the middle of such 
compound & word qualifying the second part of the compound . 


The construction , with the help of relative clauses , is , something , 
laknown to Tamil . But contact with Sanskrit slowly develops this construc 
tion , in Tamil , from the time of Nainmalwar, if not earlier ,eg. Lwia D 2.0i bai 
QALWEIT aga . In this book , we have any number of such constructions . 
a is the usual form . In some cases , we do not have this kind of 
symmetry ; we have cases of alacaq 181 ( which ought to be gal QUATAV.) 


xxvii 


Though this book is for the common man , which explains the colloquial 
language of the work , it is after all a version of a literary Purānam. There 
fore , literary idioms , based on old usages , are also found in this work . The 
medial suffix & kill showing the ability of the subject to do the work denoted 
by the verb , is found profusely used in this book . The Viira Coliyam rule that I 
will follow all the rules of Sandbi . prescribed for at is probably true of the 
dialect of the author . which fact alone will explain forms like தாட்சி for தாழ்ச்சி . 
There aro also a number of figures of speech , all of which have become rooted in 
Tamil literature , thanks to the traditional study of Dandin s work , in Tamil 
land , in addition to ordinary figuros, prevalent all over the world : 2012 ) . 
உருவகம் , வேற்றுப் பொருள் வைப்பு . எடுத்துக் காட்டுவமை , நிதரிசனம் , சொற்பின் வரு நிலை , 
& COOL , $ u & i etc. , some of which are found expressed . in the most natural 
way , revealing the beauties of the Spoken tongue. 


QUOTATIONS : 

The final epilogue actually gives the number of verses taken from Māgha 
Purānam . A comparison of these verses , quoted in our manuscript with those 
found in the original work , shows a number of variations in readings , some of 
which , as found here , are really better . 


THE VARIOUS KINDS OF மாகம் : 


The 1981 is connected with Māgha Nakshatra and is the name 
of the month in which the full moon is found , ordinarily , in the constellation 
Māgha. This occurs , in what is now called the Mäsi month - a period roughly 
from the middle of February to the middle of March . This work is in praise of 
& bath during this month , a bath which is here considered to be very holy . 
Prayaag is mentioned in this book ; and this reminds one of the Kumbha Méla 
which occurs in this period of the year. Māsi Makam festival , also , occurs in 
this month , though this work has nothing to say , in particular , about this 
famous South Indian festival . In one place, this Māgha bath is stated to be 
occuring in three months The first is the Deva Magha Bath beginning from 
tbe ekādasi or the 11th day of the bright part of the month in Kārttikai 
and ending with tbe ekādasi of the Mārkazhi month ; the second is the Rishi 
Magha Bath , beginning from the ekadasi of Märkazbi and ending with the 
ekādasi of Tai montb ; tbe tbird is Pitru Māgba Bath , beginning from the latter 
day and ending with the ekādasi of the Māsi month . 


TAI AND MĀRKAZHI : 


The bath is taken in the cool waters , at dawn , or before sunrise . From 
very ancient times , the Tai bath was considered to be famous and holy , The 
Sangam works refer to this bath by every virgin , who prays for a husband , for 
herself , and for the rain and prosperity , for the land . This is called Ambā bath 
( qWUTILA ), since the form of Katyayani ( amba ) is to be made out of the sand , 
on the banks of the river or tank , in which people bathe . Later on , one gets 


xxviii 


the Pávai fasts and feasts , celebrated in Tiruppāvai and Tiruvem pavai . It is 
interesting to note , that the name " Tiruppavai- Tiruvempavai" had become the 
name of the National festival of SIAM and other South Eastern countries . 
This Pāvai fast is also , with reference to the prayer for rain and fertility , for the 
land , and , for a husband , for the virgin praying . The festival seems to have 
been celebrated , at times , in what one now calls . Tai , and at other times , in 
Mārkazbi . Pāvai was definitely celebrated , according to the references in our 
Pávai literature , in Mārkazhi . How , then , cap one equate the Tai bath with the 
Märkazhi bath ? Various methods of calculating the months had come into . 
vogue , from time to time . The calculation , according to the sun , will make the 
Mārkazbi month , to correspond to the lunar months , Tai and Márkazhi. There is 
again the difference in calculating the lunar months tbemselves: according to 
the modern usage the lunar month begins with Amavasya; and according to this . 
in the Cbingleput district . people speak of Māgha bath , as beginning from 
Tai Amavasya and ending with Masi Amavasya. In former times , there are 
reasons to suspect , that the lunar month , probably began with the full moon . 
which is specifically referred to , by Andāl , in the opening verse of Tiruppavai . 
In her age . the Tai festival , as probably occuring in the solar month Tai , was 
differentiated from Márkazhi Pāvai , as a separate festival for Manmatba . 
specially celebrated by the virging, for being blessed with the husband of their 
choice and love . The Magha Puranam mentions a third method of calculating 
the month , from ekādasi to ekādasi. 


ĀRDRA : 

Markazbi is famous for its Ārdra , which is called in Tamil Tiruvātirai , 
famous as the holy day of Divine Dance . The constellation ORION is the 
the natural representation of Nataraja in the skies. Aatirai is the day 
of the swing festival in Malabar; and the Tiruppāvai - Tirevem pāvai festival 
of SIAM was celebrated as a National swing festival . On the Ardra day 
womon folk fast : and , in the evening , tie round tbeir neck , a tumaric - dyed , 
string , all reminding one of the Pávai and Tai fasts . 


PRECESSION OF THE EQUINOX : 

The Precession of the equinox takes us back to the days of the Orion be 
coming the starting point of the Zodiac . Later on , for a long time , till the days of 
Varāba Mihira , Kārttika Naksbabtra was considered to be the starting point of 
the Zodiac , and that day of the year , was celebrated with rows of lights or 
Dipävali, ag pointed out in the Sangam literature . But , thanks to the precession 
of the equinox, Asyini became the starting point of the Zodic : and North India 
celebrates its new year and Dipavali, on this day , which occurs in September 
October. The Kärttika bath of the now circle of the sun became the Tula 
bath . There certainly seems to be a confusion with or a concious mixing up of 
the Kārttikai and the Mārkazhi fasts and batbs . There is a celebration called 
Pillaiyar Nonpu , which is celebrated on the Satayam day . the twenty first 
day after the Kárttikai full moon . Finally , came tho Kumbamelā idea of the 


xxix 


North and the result is the Magha bath , extending from Kärttikai to Masi . 
Probably, the name Tulā - snanam prevented that becombing confused with 
Māghagpapam . It is clear that the most important fasts and most ancient 
festivals of South India fall within this period of three montns : the ekādasi 
festival and the Sivarāttiri festival, being specifically mentioned and described 
in this Ammānai itself. This book , in one great sweep , captures the heart and 
imagination of Tamil land . 


DHARMA AND HELL : 

This Purānam describes , with the help of the age long stories , the good 
results flowing from observing this bath and fast . Any good ending in the mythical 
stories can be described as the direct outcome of this fast . There is a verse in 
the Purānam . ( See verse on Page 22 , lipes 225 ) that the Queen of the Heavens , 
Athithi and Sita were blessed with their respective husbands , thanks to their 
observing this fast , & fast and a bath similar to the Tai and Pávai celebra 
tions . The author could have developed these stories as well . But after all , 
the Purāna bas to end some where ; and that is probably , why the author 
contents himself with some , out of the many possibe stories . 


THE STORY : 

The story begins with the description of the sacrifice of Dilipa , the father 
of Raghu , that great progenitor of the race of Rāma . The conquest of death 
being an attractive ideal , the story of Markandeya and his progenitors is also 
narrated . The author takes advantage of the oppurtunities , to describe the 
various kinds of hell , the punishments meted out there , & gruesome description 
which was probably necessary in that age of Palayagārs , when might was right . 
Chastity and household duties , the various kinds of charities and fasts are also 
described , for giving weight to this work , though at the loss of some poetic 
interest . The story of the Vantādam bird reads like a fable : and the stories of 
giants and ghosts remind us of fairy tales. Therefore, this work rises to the 
height and glory of Purāna , fairy tales, fables, mythology , dharmasastra and 
kalpa sutra . The work is certainly more elaborate and more appealing to the 
ordinary man , than the Māgha Puranam itself. 
TWO PARTS : 

The Puranam , probably , ended with the 23rd Chapter , because it winds 
up there with the blessing song . The further chapters, therefore , must have been 
added later on , as the second part of this Māgha Purānam . Its trend is also 
different . In the original Purānam there is no separate prayer for this second 
part , as found in Ammanai . The Benediction song herein , is probably by an 
Advaitin ; and the trend of the stories seems to suggest the samarasa out - look . 
These Chapters are in the Ammānai , unusually long . Therefore, they have 
been separately numbered . 
NEED FOR MECHANICAL COPY : 

The editing has shown the necessity for introducing the system of 
mechanical copying in all our manuscript librarics. It , also, had emphasised , in 


XXX 


my mind the immediato necessity for introducing a course of study in Paleo 
graphy and editing of manuscripts and inscriptions in our Tamil Honours course, 
a point which I bad the honour of putting forward , as the President of the 
Tamil section of the All India Oriental Conference , at its session held at 
Annamalai Nagar . 


EDITIONS : 

No uniform principle was followed in the edition of this book . For 
attracting the attention of the speakers of dialects other than the dialect of this 
book , and for winning the sympathy of those, who do not take kindly to colloquial 
forms , the correct forms of words were given in the first portion of the book , the 
readings in the manuscript being relegated to the foot notes and here the 
readings have not been omitted even in a single instance . After familiarising 
the readers with these readings , these colloquial forms themselves were presented 
in the Text itself. This policy will explain the absence of a uniform principle 
in editing. The correct and the only scientific way of editing is to present , from 
the beginning , the readings in the cadjan leaf manuscripts. I had compared 
the Paper Copy with two cadjan leaf manuscripts available at the Madras 
Oriental Library , and with the original printed Purānam . Printing is not 
as yet , all that we desire and it had not been been always possible , with my 
failing eye sight , to give a copy without any mistake when there was no time , 
to correct , except during nights , and in haste, to complete the printing before 
the close of the financial year . 


THANKS : 


: 


Mr. M : R. Sivaprakasam Pillai , & Copyist of the Manuscripts Library 
evinced a great interest in the production of this work . He sat with me , in 
comparing the paper manuscript, with the cadjan leaves and helped me in 
correcting the proofs . I was surprised at his interest in getting the necessary 
leaves from another manuscripts , an interest which , unfortunately , does not 
inspire vory many of our scholars . I must thank him . I cannot sufficiently 
thank Dr. M. A. Duraiarangaswamy for his kindness in going through my illegible 
notes and proofs . I must also thank the Proprietor of the Press who never 
grudged carrying out corrections introduced even in the third proof . But for 
the kindness of the Curator , I could not have , spent six months of my time 
in an interesting study of the Tamil of the Eighteenth century and I am 
therefore greatful to him and The Government which permitted me to 
undertake this work . 


: 


Presidency College. 

Madras , 
12-3-1956 . 


T. P. MEENAKSHI SUNDARAN . 


என 


முன்னுரை 
நூலின் பெயர் : 

இந்த நூலின் பெயர் மாகபுராண அம்மானை என ஓர் எட்டுப் பிரதியில் 
கண்டுளது . 

மற்றொரு பிரதி இப் பெயருக்கு விளக்கம் கூறுவது போல 
மாகஸ்நான புராண அம்மானை 

வழங்குகிறது . மாகபுராணம் 
என்பது தமிழ் விருத்தயாப்பில் அமைந்த நூலாகும் ; 1412 பாக்களாலா 
கியது . அதிவீரராம பாண்டியர் பாடியது என்றும் வரதுங்க பாண்டியர் 
பாடியது எனச்சிலர் கூறுவர் என்றும் குறித்து இராமலிங்க குருக்கள் 
என்பவர் , இந்த நூலை 1904 - ல் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் . அந்தப் 
பழைய நூலிலிருந்து சிலசெய்யுட்களை எடுத்துக்கொண்டு பழைய புராணப் 
பிரசங்கிகள் விளக்கங்கூறிச் செல்வது போல , இந்த அம்மானை நூலாசிரியர் 
சுருக்கியும் விரித்தும் பொதுமக்கள் மனத்தைக் கவரும் வகையில் பாடி 
யுள்ளார் . ஆதலின் , மாகபுராணத்தின் பெயரே இதற்கும் பெயராயிற்று . 
அம்மானையாகப் பாடியிருத்தலின் , இது மாகபுராண அம்மானை என்ற 
விளக்கப்பெயர் பூண்டது . 
அம்மானை ஆசிரியர் : 

இந்த அம்மானை பாடியவர் வீரபத்திரனார் என்பவர் . இவர் தந்தையார் 
முத்து வீரப்பனார் . இவருடைய பாட்டனார் இருளப்பராசர் . இவர்கள் 
காவையூரைச் சேர்ந்தவர்கள் . இந் நூலாசியர் தம்மை மணவைப்பதியான் 
எனக் குறிப்பர் . இவருடைய ஆசிரியர் , சுந்தரர் என்பவரின் மகனாராகிய 
மீனாட்சிநாதர் . இவர் சோழிய ( தீக்ஷிதர் ) மறையவர் ; மதுரைப் புராணம் 
பாடிப் பரிசில் பெற்றவர் ; பாண்டி நாட்டுச் செல்லூரார் . வேம்பற்றூர்ச் 
சோழியர்கள் நம்பிகள் என வழங்கப் பெற்றுத் தமிழ்ப் புலவர்களாக 
வாழ்ந்தமையை உலகறியும் . திருவால வாயுடையார் திருவிளையாடற் 
புராணம் பாடிய தில்லைத் திருச்சிற்றம்பல நம்பியாரது செல்லி நகர்தானோ 

ச் செல்லூர் என ஓர் எண்ணம் நம் உள்ளத்தில் பிறப்பது இயல்பே . 
இராமநாதபுரத்து முதுகுளத்தூர்த் தாலுகாவில் செல்லூர் என்ற ஊர் 
ஒன்று இப்போது உண்டு . மணவை என்பது யாதென விளங்கவில்லை . 
அது மணக்குடியானால் அந்தப் பெயருள்ள ஊர்கள் பல உள்ளன . காவை 
யூர் என்பது காவனூரானால் , அந்தப் பெயருள்ள ஊர்களும் பல உள்ளன . 
மதுரைப்புரணம் என்பதும் இப்போது கிடைக்க வில்லை . 
புராண ஆசிரியர் : -- 

இந்த மீனாட்சி நாதர் . முன்னோர்கள் விருத்தத்தால் எழுதிய தமிழ்ப் 
புராணத்திற்கு 

யருளிச்செய்ய , வீரபத்திரனார் எல்லோருக்கும் 
விளங்க அம்மானையாகப் பாடினாராம் . இங்கே மாகபுராணம் தமிழில் 
யார் பாடிய நூல் எனக் கூறப்பெறாமை குறிக்கத் தக்கது . அதிவீரராம 
பாண்டியர் போன்ற பெரியார் பாடியிருந்தால் அந்தச் சிறந்த குறிப்பினை 
அம்மானை ஆசிரியர் கூறாதுவிடுவாரோ ? இப் புராணம் மீனாட்சி நாதரின் 
முன்னோர் பாடிய நூலோ என ஓர் ஐயம் பிறக்கிறது . விருத்தப் பாவினை 
மக்கள் அறிந்து கொள்ளாத காலம் அஃ - ன விளங்குகிறது . 


உரை 


2 


நூலின் பிரிவு : 

இந்தப் புராணம் இரண்டு பிரிவாகத் தோன்றுகிறது . அம்மானை , 23 - வது 
அத்தியாயத்தில் வாழ்த்துக் கூறி முடிப்பது போலப் புராணமும் அங்கே 
வாழ்த்தும் பயனும் சிறப்பும் கூறி முடிக்கிறது . பின்னைய பகுதி பின்னோர் 
எழுதிச் சேர்த்ததாதல் வேண்டும் . அம்மானையின் பிற்பகுதிக்கெனத் தனியே 
கடவுள் வாழ்த்தும் உண்டு . நிர்க்குணப்பிரம் அல்லது பரசிவ வாழ்த்தாக 
அது விளங்குதற்கு ஏற்பப் பிற்பகுதி சமரச நோக்குடன் நீண்ட கதைகளைக் 
கூறிச் செல்கிறது . இதனால் , இப்பகுதியினை இரண்டாம் பகுதி எனப்பிரித்து 
முதல் இரண்டென அதன் அத்தியாயங்களையும் ஒரு பிரதியில் கண்டபடி 
எண்ணிட்டுப் பதிப்பித்துள்ளமை காணலாம் . 
காலம் : 

இந்த நூலின் ஒருபிரதியில் 10 : 35 ரு தைமீ ? ! - மங்கள வாரம் 
ஆயில்ய நட்சத்திரத்தில் மீனாட்சி யாயிக்காக இராசபாளையம் அப்பாவு 
குருக்களால் எழுதப் பெற்றது எனக் காண்கிறோம் . 1035 என்பது கொல்ல 
மாண்டானால் , கி.பி. 1860 - ல் எழுதப் பெற்றதாதல் வேண்டும் ; தை மீ 21 
பிப்ரவரி முதல் தேதியாம் ; அன்று செவ்வாய்க் கிழமையே ஆம் ; ஆனால் , 
ஆயிலியம் அன்று நட்சத்திரம் . அதிவீரராம பாண்டியருக்கு முன்னெழுந்த 
தாக மாகபுராணத்தை ஒருவரும் கூறக்காணோம் . 17 - ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் இப்பாண்டியர் கல்வெட்டு மறைகிறது . இந்த இரண்டு 
கால எல்லைக்குள்ளேயே இந்த அம்மானை தோன்றியிருத்தல் - வேண்டும் . 
பல பிரதிகள் தோன்றும் நிலைமை எழச் சிலபல ஆண்டுகள் கழிதல் 
வேண்டும் . எனவே , 18 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோன்றிய நூல் 
இஃது என்றால் பெருந்தவறாகாது . 
பேச்சு வழக்கில் இலக்கியம் : -- 

அல்லியரசாணிமாலை முதலிய நூல்கள் மக்கள் மனத்தினைக் கவர்ந்தது 
போல , இந்த நூலும் தென்னாட்டில் பொதுமக்களிடை மிகப் பயின்று வழங் 
கியது போலும் . பழைய சிறந்த இலக்கியங்களில் பழகிய நெஞ்சம் 
எளிதில் இத்தகைய பொதுமக்கள் நூலில் ஈடுபடுவது அருமையே . 
இதனை த்தானா அச்சிட வேண்டும் என்ற கருத்தெழுவதும் புதுமை அன்று . 
குடியரசில் வாழும் நாம் அவ்வாறு கருதுவதற்கில்லை . பொதுமக்கள் - 
உள்ளம் ஈடுபடும் நூல் யாது என அறிவதே குடியரசு வாழ்வின் சிறப்பியல் 
பாம் . 18- ஆம் நூற்றாண்டில் வழங்கிய பேச்சுத் தமிழினை விளக்க இந்த 
நூல் பெரிதுமுதவும் என்ற நோக்கத்தோடு சென்னைக் கை எழுத்து நூல் 
நிலையத்துள்ள இரண்டு ஓலைப் பிரதிகளோடும் மாகபுராண அச்சேட் 
டோடும் முழுதும் ஒப்பு நோக்கப்பெற்று இஃது அச்சில் வெளிவருகிறது . 
அன்றைய பேச்சு வழக்கு : - சொற்களும் சொற்றொடர்களும் 

இந்நூல் வழியே 18 - ம் நூற்றாண்டைய தமிழின் ஒலிவகையான சிறப் 
பியல்களை ஆங்கில முன்னுரையில் குறித்துள்ளமையால் இங்குச் சுருக்கிப் 
பின்னே தருகின்றோம் . இந்த நூலில் வந்துள்ள வழக்குகளைக் கீழேகாண்க: 
வடிவாக எய்யாமல் 

கட்டாணி முத்து 
இரக்கமுடன் தயவு கண் கொள்ளாப் பேரழகு அபமிருத்து 
நன்பு பணிதி 

நிட்டூரர் 
சோடனை சிங்காரத் தோப்பு 

நாலா வீதம் 
உபசாரம் முழைந்து 

கூமுட்டை 


31 


கற்பனையால் 
ஏகாங்கி 
வைதிகம் 
பழக்கோலம் 
வாட்டரவு 
நேமநிஷ்டை 
பிரதிட்டை 
ஆசமனம் 


குணங்கி 


வெளுறி 
சூலாக 
அக்கினிப்பாளம் 
ஆயத் துறை 
அறக் கொடுமை 
கணக்கில் இரண்டெழுதி 

[ வைத்தல் 
குண்டக்கம் 
துக்குணி 
துடிதுடிக்க 
வன்கொடுமை 


சலாகை 


கோதுபட 


உடனாடு சத்துரு 

ஆக்கிரகம் 
காலா காலம் 

ஆக்கிரமம் 
பாதரட்சை 

குபீர் என்று 
வக்கனை 
வங்காரம் 

பீறி 
நாகரிகமான 

அருகாண்மை 
சிக்கனவே 

சோடு 
இதமாக 

அரசாணி 
கொஞ்சமல்ல 

பூரிதானம் 
ஆக்கினை 

காப்பு 
மாடம் 

அகடியம் 
கூடம் 

தணப்பில்லா 
உப்பரிகை 

வாகுடனே 
மேடை 

வாகொத்த 
நேர்வழி 

திணிப்பாய் 
சல்லி 

அத்துவம் 
சுக்காம் பாறை 

பலுக்கை 
கொடும் பாதை 

நில்வாழ்க்கை 

இழுபட 
முள்ளூசி 

தாழ் வடங்கள் 
சாணேற் முழஞ்சறுக்கும் தள்ளாட 
அள்ளுமிருள் 

அசங்கியம் 
முறுக வறுத்து 

தந்தபந்தி 
கும்பகும்பலாய் 

அடைவாக 
கானல் வீசி 

மாலையிட்டு 
எக்கு வயிறு 

கைப்பிடித்து 
இளிந்தவாய் 

கண்ணாளன் 
வெண்பசி 

ரவணீகம் 
கூதல் 

கங்குபகல் 
கொடுங்காற்று 

ஒன்றி 
கொடு கொடுக்கும் பெருக்கம் 
கொப்பளம் 

பெருமை தப்பாமல் 
கமர் வெடிக்கும் 

உத்தரிகம் 
நீச்சு நிலை 

உபதானம் 
துட்டுத்தடி 

அபிவாதை 
தெள்ளிமை 

உத்தரபோசனம் 
தண்டியுள்ள 

மாலுடனே 
கால்வாரி 

கரை தூற்றல் 
வண்ணாயுத பரீட்சை 
வசனிக்கும் 

அசல் வீடு 
தேட்டமெனும் 

தொட்ட கணவன் 
வாந்திபமாய் 

தலையழுக்கு 
பாந்தகமாய் 

திருநாள் 


வரிந்துகட்டி 
தொய்யவே 
சளப்பட்டு 
உத்தண்டம் - 
விதறிய 
கைப்பான 
ஒயிலாக 
சப்பரமஞ்சம் 
மோடி 
சுகியான 
தூமை 
கஸ்தி 
வருத்து 
தீண்டல் 
சோராமல் 
மணக்கும்புகழ் 
போக போக்கியங்கள் 
அகோரமென 
கையிலாகு 
வண்டன் 
வெகுவாக 


. 


வலி தான 


4 . 


இன்னுலகு 
உற்ற 
சித்திரமாய் 
கபாய் 


சாடு 


மெத்த நல்லது 
சாலம் 
உழறுகிறோம் 
வாய் மதம் 
கற்பணி 
அனுசரி 
தடுப்பாக 
தன்னிடும்பால் 
கூடழிந்து போம் 
பாவகமாக 
பறக்கவிடு 
செப்பமுடன் 
பாசை கூறல் 
பழி சாட்டி 
வாழட்டும் 
செய்த குறை 
தாக்குடைய 


கட்டாக 
ஈமதெண்டினை 
சோலி 
சிந்தி யொழிந்தது 
சூச்சாதி சூச்சம் 
ஒய்யாரம் 
குந்தனம் - 
தீட்டினாள் 
பூட்டினாள் 
காஞ்சி 
தெவிட்டாத 
தேசிகம் 
ஏமாறி 
ஆசை மண்டை கொண்டு 
கைவிட்ட சூத்திரம் 
நிலை குலைய 
சதிராக 
காயக்கம் 


சிங்கார 


ஆலாவிருட்சம் 


கவை 


- 


நப்புடைய 
வாஞ்சையுடன் 
கனக்கும் புகழ் 
வாழி சொல்லி 
வாராயடா 
மந்திர பீடம் 
சிலது 
பூராயம் 
வன்னம் 
தாட்டிமை 
ஓவியமாய் 
ஆகமுடன் 
ஒதமென 
நன்னயமாய் 
ரோம புளகிதன் 
மெய்ப்பாக 
நற்புடன் 
சூட்சம் 
கோடான கோடி 
கதிக்கும் 
இனிப்பான 
பாங்கான 


ஆதாளி 
செடியொதுக்கி 
நட்டணை 
ஒளிவைத்து 
தவ்வி 
கடுவாய் 
பூஞ்சாறு 
ஒத்தூ துவர் 
குறுங்காடை 
மாங்காடை 
செடிப்புதை 
அண்டில்கள் 
பலது 
இஷ்டலாபம் 
சட்டமாக 
தருகு 
சோபம் 
தூவும் வெயில் 
எக்களிப்பாய் 
சட்டரசம் 
இஷ்ட கோலாகலம் 
தங்கு வேட்டை 
விருத்தாந்தம் 
தென்னான் 
அப்படியாக் கொத்த 
மாந்தாதி மாந்தர் 
உடையவன் 
விரசு 
ஆவுகின்ற 
மாபொருட்டால் 
பவுசு 
இயல் கொடுமை 
மலக்கடி 
நரிக்கடுக்கை 
சதிகாரன் 
பஞ்சா அமுர்தம் 


தளும்பாமல் 
முற்றாது 
மானவன் 
மேலில் 
வீறுடைய 
வாய்த்த 
ரஞ்சிதமாய் 
இனியான 
கயறு 
அதிய 
ஏகாந்தம் 
கோட்டி 
இங்கிதமாய் 
மஞ்சுமழை 
பண்டம் பதார்த்தம் 
வரிசையுடன் 
மாவாரும் 
நீதம் 
அழுத்தமுடன் 
காந்தினசொல் 
காலின்படம் 


துடினம் 


5 


வயணம் 


சிலுக்கு 
பகுந்து 

பாடாக 
அம்மன் 

பக்காக 
பொன்போல் 

பசப்பி 
கடவை 

கோதம் 
வீரியமாய் 

சலுகை 
தெளிவார 

வர்மம் 
காண்டனர் 

துற்சனமே 
வயிறு பிசைந்து சிலாக்கியம் 
மூதாக்கள் 

வெளிகி 
சற்பனை 

தீங்கனி தின்பண்டம் 

கசடன் 
பாக்கியம் 

கிடையாக 
கனிமை 

நடைமாறி 
அபயமிட்டு 

நசைப்படுத்தும் 
கோடு குத்தி 

திட்டு முட்டாகி 
ஆன பசுக்கள் 

நோக்காடு 
பேர்பாதி 

சாக்காலம் 
ஊழிவினை 

பூததயவு 
தீராட்டக்காரன் 

ஆணுவம் 
வளைவு 

மாய்கை 
திக்காடி 

கெடி 
மீறு 

வழிபாடு 
நருக்கு கவரடி 

பரிவட்டம் 
நன்றி 

சன்னிதானம் 
கேந்திரம் 

சன்னிரோதனம் 
குடுமிக்கலியாணம் சோடசோபசாரம் 
தேம்புவார் ; தேமுவார் காயத்ரி 
அகோர 

பச்சைப்பதார்த்தம் 
சளப்படும் 

செகச்சால நாயகன் 
சாளை 

குறாவி 
சவடு 

இசித்த 


அடைபணியாரம் 
கவிச்சி 
கொடிக்கயிறு 
சிங்கி கொடி 
சிம்பும் 
சின்னமனிதர் 
மம்மல் 
தேட்டாளா 
வலுவீனம் 
வண்டுருக்கு 
முடுக்கினார் 
சூல் கொண்ட 
வள்ளலார் 
கார்த்தியல் 
மாத்தை 
துல்லிபம் 
சொன்னவை 
சடுதி 
வாங்கி 
கிளைஞோர் 
நடங்கள் 
நறுமீர்க்கடுக்கை 
வைத்தானுபதேசம் 
சூடினார்மதம் 
கொடுபோய் 
தேவா அமுர்தம் 
எவ்வளவோ அந்தப்பலன் 
அக்கியானம் 
ஏறுமாறாக 
மனு எனம் 


. 


ஈளாவர் 


மணவைப்பதை 


அந்தப் பேச்சுவழக்கின் போக்கு : 

அந்த நூற்றாண்டில் வழங்கிய பேச்சு வழக்கினைபற்றிக் கீழே சில 
குறிப்புக்கள் காணலாம் : 


1. பூணும் என்னும் பொருளில் பூட்டும் என்பது வரக்காண்கிறோம் . 
தன்வினை , பிறவினைப் பொருளில் பயின்றுவரவும் காண்கிறோம் . 


2. செய்து என்ற வாய்பாட்டு வினையெச்சம் , தன் வினைமுதலின் வினை 
கொண்டுதான் முடியவேண்டும் என்ற விதி இங்குப் புறநடையாகிவிட்டது 
எனலாம் . செய என் எச்சமும் செய்து என் எச்சமும் மாறாடக்காண்கிறோம் . 


6 


3. பகுதிகள் , கு என்ற ஆக்க நிலைவிகுதி பெற்று , மலையாளத்தில் 
போல , அழுகு உண்கு நிற்கு . தருகு , சிறக்கு என்றே பெரும்பான்மையும் 
வருகின்றன . 


4. இன்றி என்பதன் பொருளில் அன்றி என்பது வருகிறது . 

5. இருக்கையில் என்ற பொருளில் இருக்கில் என்பது வரக்காண் 
கிறோம் ; இவ்வாறே குளிக்கில் முதலியவை வருதல் காண்க . 


6. பண்ணுகின்றால் , ஆடுகின்றால் என்பன போன்றவை , பெருவழக் 
காய்ப் பண்ணுகிற்பின் , ஆடுகிற்பின் என்ற பொருளில் வருகின்றன . செயின் 
என்ற எச்சம் செய்தால் என விரிந்து வருவது இயல்பு . அங்குத்தான் 
கிற்பின் என்பது கின்றால் என விரிகிறது போலும் . பண்ணுகின்றால் 
முதலியவற்றிற்கு பண்ணிநின்றால் என்பது முதலாகப் பொருள் கூறுதலும் 
கூடும் . இந்த இடங்களில் இறந்த காலப் பொருள் தோன்றுவது காண்க . 
நிகழ்கால இடைநிலையாகக் கின்று தோன்றிய கதை இன்னமும் புதிராகவே 
இருக்கிறது . ஆதலின் , இத்தகையவழக்குகளை மேலும் ஆராய்தல் வேண்டும் . 

7. வாட்டரவு முதலியவற்றில் அரவு என்ற விகுதி ( தோற்றரவு 
முதலியனவும் காண்க .) காண்க 


8. காரன் என்று முடியும் எத்தனையோ சொற்களைப் படைத்துத்தரக் 
காரன் என்ற விகுதி இன்று பயனாகிறது . இதன் வேரைச் “ சதிகாரன் ” , 
முதலிய சொற்கள் வழியே இந்த நூலில் காண்கிறோம் . 


9. இதுபோலப் புத்திசாலி முதலிய சொற்களைப் படைத்துத்தரும் 
சாலி என்ற விகுதியும் தன்மசாலி முதலிய சொற்களில் இந்த நூலில் வழங் 
கக் காண்கிறோம் . 


10. வினைச்சொற்கள் காலம் காட்டாது வினையாலணையும் பெயராக 
வருவதனை ஆள்வோன் முதலிய வழக்குகள் விளக்குகின்றன . 

11. மூ என்பதற்குப் பதிலாக ள வந்து , ள என்பதன் விதியினைப் 
பெறுவதனை வீரசோழியம் கூறியுள்ளது . இந்த முறை தென்னாட்டு . 
வழக்கிற்கு மிகமிகப் பொருந்தும் என்பதனைத் தாட்சி மகிட்சி முதலிய 
சொல்வடிவங்கள் வற்புறுத்துகின்றன . 

12. கில் என்பது வழக்கற்றுப் போகவில்லை என்பதனை நேடுகிலும் 
போன்ற சொற்கள் நிலைநாட்டுகின்றன . 


, 


13. கடினம் என்பதனைப் பின்பற்றித் துடினம் என்ற சொல்லும் , கனி 
என்பதன் அடியாகக் கனிமை என்ற சொல்லும் , இடர் என்பதிலிருந்து 
டர்கின்ற என்பது போன்ற வினையும் . தூஷணை என்பதிலிருந்தும் 
தூஷணி என்ற வினையும் , புதிய சொற்களாகப் படைக்கப்பெறுவதும் 
இந்த நூற்றாண்டின் இயல்பாம் . 


7 


கண்ட 


14. காண்டான் , காண்ட முதலிய வழக்குகள் கண்டான் 
என்பன போலப் பெருவழக்காக வரவும் காண்கிறோம் . 


15. பல்கு என்பது பலுகு ( பலிகி ) என்றாய்ப் பலுக்கு என ஈற்றொற் 
றிரட்டித் தொழிற் பெயராதலும் காண்க. 


16. பெயரெச்சங்கள் அடுக்குவதும் காண்க . 


17 . 


.. 


ஆறாம் வேற்றுமைத் தொகை நடுவே இடைட்பிறவருதல் 
அருமை . ஆனால் ,, 

இந்நூலில் “ மடிந்த பிள்ளையின் அந்தக் கதை 
என்ற பொருளில் மடிந்த பிள்ளை அக்கதை என இடையே அகரச்சுட்டு 
வருதல் காண்க , இந்நாளைய வழக்கிற்கு அந்நாளிலேயே வித்து இடப் பெற்ற 
தெனலாம் . 


18. போனஇடம் போனிடம் என்பது போல மருவி வழங்கலும் 
காண்க . “ பாஞ்சா அமூர் தம் " என்பது போலப் புணர்ச்சி வரவேண்டிய 
இடங்களில் புணர்ச்சி விதி இன்றி வருவதும் காண்க . 

19. உம் , ஓடு , உடன் , செவ்வெண் முதலியவை ஒருங்கு தொடர்ந்து 
வருதலும் காண்க , 
20. “ அஞ்சி அஞ்சி ” போன்ற அடுக்குகளும் காண்க . 

21 . இரண்டாம் வேற்றுமை பலபலவாய் அடுக்கி வரும்போது , 
ருபு 

சில இடங்களில் தொக்கும் , சில இடங்களில் விரிந்தும் , ஒருமுறை 
யின்றி வருதல் காண்க . 

21. ஐயோ , அடகெடுவாய் , காண் முதலிய உணர்ச்சிக் குறிப்புச் 
சொற்கள் . சொற்றொடரின் இடையிடையே வந்து உணர்ச்சி நயத்தினை 
வளர்ப்பது காண்க . 


22 . உயர்வு காட்டும் மரியாதைப் பன்மையாம் பிற்கால வழக்கும் 
ன் - ள் என்றே முடியும் பழங்காலச் செய்யுள் வழக்கும் ஒருங்கு மயங்குவதால் 
ஒருமைப் பன்மை மயக்கம் போலத் தோன்றுதல் காண்க . தாய்தகப்பன் 
என்ற செவ்வெண் உம்மைத் 

உம்மைத் தொகைபோல உருபேற்றலும் காண்க . 
வினையிலும் ஒருமைப் பன்மை மயக்கம் பெருவழக்காம் . 


23. காலங்களும் மயங்கக் காண்கிறோம் . பேச்சு வழக்கும் நாடக 
வழக்குமாக இவை தோன்றுவதும் குறிக்கத்தக்கதாம் . எதிரே தோன்று 
வதுபோலக் கூறுமிடத்து இறந்த காலத்திடையே நிகழ்காலம் வரும் . 
தேற்றம் தோன்ற நிகழ்காலத்திடையே இறந்தகாலம் தோன்றும் . கூற்றி 
னைப் பின் கூறி முன்னே கூறினான் எனக்கூறும் வினையை முன் வைக்கும் 
போது , அந்தவினை பெரும்பான்மையும் எதிர்காலத்தில் அமையும் . 


24 . பேச்சில் போலச் சொற்றொடரின் முடிபு அவ்வவ் விடத்திற்கு 
ஏற்பப் பலமுகப்பட்டு மாறி வருதலும் காண்க . 


8 


25 . 


என 


செய்து போட்டது " போன்ற வழக்கும் காண்க . இந்தத் துணை 
வினை வினை நிகழ்ச்சி முழுதும் நிகழ்ந்ததனைக் குறிக்கும் . இவ்வாறு பல 
துணைவினைகள் வழங்குவதும் காண்க . 
26. தவம் உடையான் 

வரவேண்டுவது அத்துச்சாரியை 
பெற்றுத் தவத்துடையான் என வருதல் காண்க . திருநீலகண்டத்துக் 
குயவனார் போன்ற பழைய வழக்குகள் நினைவிற்கு வருகின்றன .. 
27. பல்லில் எழும் எழுத்துக்கள் அண்ணச் 

சாயல் பெறுவது 
தமிழில் பழைய வழக்கு ; மலையாளத்தில் இன்றைய வழக்கு . மலையாளத் 
திற் கடுத்துள்ள இடத்தில் இவ் வழக்கு இந்த நூலில் வழங்குவது 
புதுமையன்று . தீய்ந்த என்பதற்குத் தீஞ்ச என்ற வடிவம் வருதல் 
காண்க . சிலப்பதிகாரத்திலும் அதற்குப்பின் தேவாரகாலத்திலும் பரவிய 
இந்த வழக்கு நன்னூலார் காலத்திற்குள் மாறியது ; ஞாயிறு நாயிறு 
என மாறும் வகையில் எதிர்த் தட்டில் பாய்ந்தது . ஆனால் , மலையாளத்தில் 
பிரிந்துசென்றமொழியின் வழக்காக நிலைபெற்றுவிட்டது . இதுகொண்டே 
மலையாளம் பிரிந்த காலத்தினைப் பல்லவர்கால முடிவென வரையறுக்க 
லாம் . மலையாள நாட்டின் அண்மையில் உள்ளமையால் தென்பாண்டி 
நாட்டிலும் இந்த வழக்கு இவ்வாறு இடம்பெறுவதாயிற்று . 

28. பேச்சு வழக்கில் போலவும் பழைய பொதுமக்கள் இலக்கியத் 
தில்போலவும் திருப்பித் திருப்பிச் சொல்லுதலும் , அந்தாதி வருதலும் 
சொற்பொருட்பின் வருநிலை வருதலும் இங்குக் காண்கிறோம் , உவமை , 
உருவகம் , சிலேடை , நிரனிறை , வேற்றுப் பொருள்வைப்பு , எடுத்துக்காட் 
டுவமை விளக்கணி முதலியன வாராமல் இல்லை . வேறுபிற நயங்களும் 
அங்கங்கே கீழ்க்குறிப்பில் சுட்டப்பெற்றுள்ளன. 


29. " ஆண்டு வருஷம் போன்ற தொடர்கள் ஒரே பொருளுள்ள 
இரண்டு சொற்களா லமைந்தவை . இவற்றில் ஒன்று தமிழ்ச்சொல் 
லாகவும் மற்றொன்று பிறசொல்லாகவும் வருவது இந்நாளைய " கேட் 
வாசல் , கிரிசனாயில் எண்ணெய் முதலிய வழக்குகளை நினைப்பூட்டும் . 

3 : ! . மகிமைதான் என்ன எனில் சொல்கிறேன் கேள் வாராயடா 
வேந்தா போன்ற வழக்குகள் காண்க . 

31. சேர் + ரோமசன் = சேரோமசன் என்பது போன்ற மரூஉ வழக்கு 
களும் காண்க . 

32 . வினைமுற்றுக்கள் தொழிற்பெயராகப் பாற்பொதுமை பெறும் 
வழக்கினையும் காண்க . கேட்டிருந்தது எனவருதல் காண்க . 

33 . எது அது ; எவ்வளவோ அது ( அவ்வளவு என்பது பொருள் ;) 
முதலிய சொற்றொடரமைப்புகள் , யத் -தத் என வரும் வடமொழி மரபினை 
ஒட்டித் தமிழிற் புகுந்தவை ( Relative Construction ) இந்த நூலில் பெரு 
வழக்காகி விட்டன . 


| 


- 


9 . 


என்ற 


34. துல்லியம் என்பது துல்லிபம் என இந்நூலில் வருகிறது . கல் 
வெட்டுக்களில் , முத்திரைபோல , அரசன் கூறியபடியே உள்ளது எனச் 
சரிபார்த்ததின் அடையாளமாக , இந்தச் சொல் காணப்பெறும் . அரசன் 
கட்டளையின் முடிவில் துல்லியம் எனக் கண்டிருக்கும் . சரி 
பொருளில் இஃது இந்த நூலில் வழக்காகிவிட்டது . துல்யம் என்பது சமம் 
என்ற பொருளில் வரும் சொல் ; துலாமுதலிய சொல்லோடு தொடர் 
புடையது ) - 

35 , வினை முற்றில் பால்காட்டும் விகு தியாக வருவன குறிப்புப் 
பெயர்களே ( Pronouns ) என்பர் அறிஞர் கால்டுவெல் . நடவுங்கள் முத 
லியபோல இன்று வழங்கும் சொற்களில் , முன்னிலையைக் குறிக்கும் 
உங்கள் என்பது விகுதியாக வந்து , முன்னிலையைச் சுட்டக் காண்கி 
றோம் . உம் என்பது அப்படி முன்னிலை விகுதியாக வருவதனை நடவும் 
என்பதனில் காண்க இது செய்யும் என்ற வாய்பாடுபோலத் தோன்று 
தலின் , இடையில் உகரம் கெடுவதும் உண்டு. நடவுங்கள் என்பது உம் 
ஓடு கள் ளும் பெற்றதே ஆதலின் , இங்கும் வு கெடுவது பெருவழக்காகி 
விட்டது . நடங்கள் என்ற வடிவம் இந்நூலில் வருதலின் 18 - ம் நூற் 
றாண்டிலேயே வழங்கிய வழக்கு எனலாம் . 


ஒலி மாற்றங்கள் : 

17-18 நூற்றாண்டில் விளங்கிய ஒலி மாற்றங்களைக் கீழே காண்க . 


அ- எ ஆம் . சிறப்பாக வடமொழி ஐவருக்கங்களில் ஒவ் வொன்றி 
லும் மூன்றாவது எழுத்தாக வருபவை இவ்வாறாம் . 
( உ - ம் ) தண்டனை = தெண்டனை . 


அ - இ ஆம் . ( உ - ம் ) அதனால் = அதினால் ; வஞ்சனை = வஞ்சினை . 


அ ஆம் . ( உ - ம் ) வயிறு = வயறு . 
ஐ - . ( 

அ ஆம் . ( உ - ம் ) யானை = யான . இரண்டாம் வேற்றுமை ஐ - அ 
ஆகும் எனத் தொல்காப்பியம் 

கூறுவது 

நினைவுக்கு வருகிறது . 
எனவே , அகரம் பின்னுயிராக ஒலிப்பதினும் ( Back Vowel ) நடு உயிராகவே 
( Central ) ஒலிக்கிறது எனலாம் . இதனால் இரண்டு அகரங்களுக்கு 
இடையே ய் உடம்படு மெய்யாதலும் காண்க . ( உ - ம் ) மன்னா( ய் ) ஆகும் . 

அகரம் உதட்டுச் சாயல் ( Labialisation ) பெறுவது உண்டு; 
( உ - ம் ) அவர் = அவ்வோர் ; மன்னர் = மன்னோர் ; தந்தையர் = தந்தையோர் . 


பால் காட்டும் வித்திகளின் நெடில் ஆ குறுகுகிறது . ( உ - ம் ) வணங்கு 
வர்க்கு ( வணங்குவார்க்கு ). 


ஐ என்ற நெடில் மொழியிடையில் குறுகும் என்ற பழைய விதி 
போலப் பிற நெடில்களும் மொழியிடையில் குறுகுகின்றன . இவ்வாறு 


| 


10 


கொள்ளாமற் போனால் சீர் சிதைவதனை அங்கங்கே கீழ்க்குறிப்பில் காட்டி 
உள்ளோம் 


இந்த எழுத்து , நாக்கு மிக மேலாக ஓங்கும் நிலையில் ஒலிக்கப் பெறு 
வதால் யி என்று ஒலிக்கிறது . மெய்யெழுத்தின் பின்னும் இவ்வாறு ஒலிக்கப் 
பெறுவதால் இந்த யகரம் உடம்படு மெய்யாகாது . இ - எ ஆகும் . ( உ - ம் ) 
இனம் = எனம் ; இயன்ற = ஏன்ற . இதற்கு மறுதலையாக எ - இ , ஆதலும் 
உண்டு ( உ - ம் ) ; ஏம = ஈம . ஈ , ஏ , ஐ , என்பனவற்றின் பின்னும் மெய்யெழுத் 
தின் முன்னும் வந்து ய் வந்து ஒலிக்கின்றது . ( உ - ம் ) பைய் ; ஈய்ந்த ; ஏய் . 
இது பழைய கல்வெட்டு வழக்கு . 


குற்றியலுகரம் சில போது குற்றியலிகரம் போல ஒலிக்கிறது ( உ -ம் ) 
புக்கு = புக்கி ; இருபத்து = இருபத்தி . மொழியிடை உகரமும் இகரமாகிறது . 
( உ - ம் ) அருமை = அரிமை ; சிறு மொழி = சிறிமொழி . சிறியிலை என்பது 
சங்கவழக்கு . 


தென்பாண்டி நாட்டில் , சொல்லின் முதலில் இயல்பாக இன்று எழு 
கிற எடுத்தலோசை இல்லாமையால் , மொழி முதலில் மெய்யெழுத்தோடு 
வரும் குறில்கள் , நெடிலின் முன் , ஒலி இழந்துநிற்கின்றன போலும் . ( உ - ம் ) 
புறா = ப்றா ; பலா = ப்லா . மொழி முதலில் தனி மெய் தமிழில் வர மாட்டாமை 
யால் இந்த வல்லெழுத்துக்கள் பின்னே இகரம் பெறுகின்றன ; ( உ - ம் ) 
பிறா : பிலா . இந்த நூலில் , இந்த வழக்கிற்கு ஏற்பப் பல சொற்கள் வருகின் 
றன . ( உ- ம் ) புறம் = பிறம் ; புரண்டு = பிரண்டு . இரண்டு என்பதன் அகரம் 
மறைந்து , பின்வரும் ரகரத்தினை ரெ என மாற்றவும் காண்கிறோம் . ( உ - ம் ) 
ரெண்டு . 

உ - இ ஆதற்கு மாறாக இ - உ ஆதலும் உண்டு . ( உ - ம் ) மறித்து = 
மறுத்து ; குளிர்ந்த = குளுந்த ; அடிமை = அடுமை ; சிலிர்த்த = சிலுத்த . 


குற்றியலுகரம் உயிர்முன் கெடுவது பழைய விதி ; கெடாது உடா 
படுமெய் பெறுவது பழைய புறனடை . இந்த நூலில் கெடாது உடம்படு 
மெய் பெறுவது விதியும் , கெடுவது புறனடையுமாக மாறியுள்ளன . 

பல இடங்களில் ஓ - உ ஆகிறது . ( உ - ம் ) தொலை = துலை . இதற்குமாறாக 
உ - ஒ ஆதலும் உண்டு . ( உ - ம் ) புசித்து = பொசித்து . முன்னைய வழக்கே 
இந்த நூலின் பெரும்பான்மை வழக்கு . 


மெய்யில் முடியும் சொற்களை எளிதில் ஒலிக்க ஈற்றில் உகரச்சாரியை 
தந்து ஒலிப்பது இயல்பு . இந்த நூலில் இது பெருவழக்காம் ( உ - ம் ) ஊரு ; 
பாரு . சந்தியில் இவ்வாறு வந்த உகரர் மறையும் . ஆனால் , அடிச்சொல்லின் 
அடிப்படை உகரமும் சாரியை போல மறையக் காண்கிறோம் . ( உ - ம் ) 
மேரு = மேர் ; வயிறு = வயர் ; சேறு = சேர் . சில இடங்களில் சாரியை உகரம் 
எழுதப் பெற்றிருந்தாலும் சீரினோசையை நோக்கினால் அஃது ஒல பெறாது 


11 


என்பது விளங்குகிறது . பேருக்கஞ்சி என்பது பேர்க்கஞ்சி என்று ஒலித்தால் 
மட்டுமே மூவசைச் சீராம் . இந்தச் சாரியை மொழியிடையிலும் வருகிறது . 
( உ - ம் ) பல்கு = பலுகு ( பலிகு ) 


6 : 


இதுவும் இகரம் போல யகரக் கூற்றோடு யெ என்றே ஒலிக்கக் 
காண்கிறோம் , அ- எ ஆதல் கூறினோம் ; இந்த எ பின் இ என ஆகிறது . 
உ - ம் ) பலம் = பெலம் = பிலம் . 


ஜலம் = சலம் = செலம் = சிலம் . 
ஐபம் = செபம் = செபம் = சிபம் = சிவம் . 


. 


ய என்பதும் எ ஆகும் ; ஏ ஈ ஆகும் . ( உ - ம் ) ஈம தெண்டினை 
இவ்வாறு இ வருதல் மொழிமுதல் மெய்யொடு வரும் உயிரினைச் 
செவ்வனே.எடுத்த லோசையோடு ஒலியாமையாலும் நிகழலாம் என முன் 
னர் இகரத்தின் கீழ்க்கூறியமை காண்க . 


எ ஏ - அ ஆ ஆதலும் காண்க . ( உ - ம் ) எல்லாம் = அல்லாம் ; வேண் 
டாம் = வாண்டாம் , பின்னைய வடிவமே நூலில் மோனைக்கு ஒத்து வருகிறது . 


அய் , என்றே இது பெரும்பான்மையும் வரும் . ( உ - ம் ) அய்யர் ; பய்ய ; 
நம்மிசாரணியம் . எனவே ஐ என்பது மொழிக்கு முதலிலும் குற்றெழுத்தே 
ஆம் எனலாம் . கைப்போது என்பது எப்போது என்பதனோடு எதுகை 
கொள்வதும் காண்க .. 


ஐ என்பது மொழியிடையிலும் முதலிலும் கடையிலும் அ என்ற 
ஒலியே பெறுகிறது . ( உ - ம் ) தலமுறை ; நிலமை ; அம்பது ; உட . இங் 
கெல்லாம் அகரம் அண்ணச்சாயல் பெறுகிறது எனலாம் . இவ்வாறு , 
தெலுங்கு முதலிய மொழிகளிலும் தலை தல என வருதல் காண்க . . 

அறிஞர் கால்ட்வெல் ஐ எய் என ஒலிக்கும் என்பர் ; இதற்கேற்ப 
நைவேத்யம் நெய்வேத்யம் என வருகிறது . ஆனால் நருமதை நெருமதை 
என வருவது போல , நய்வேத்யம் என்பதும் நெய்வேத்யம் என வரு 
கிறது என்றே கொள்ள வேண்டும் . அ- எ ஆதலை முன்னரே கண்டோம் . 
எகரத்திற்கும் அகரத்திற்கும் இடையான திராவிட ஒலிக்கு நெடுங்கணக் 
கில் எழுத்து ஒன்று , சிங்களத்தில் அமைந்தது போல . இங்கு அமையாமை 
யால் இத்தகைய மயக்கம் வருவது இயல்பாயிற்று . 


இந்திய ஐரோப்பிய மொழி நூலின்படி , ஐ என்பது ஏ என்பதன் 
நெடிலாம் . இந்த நூலில் ஏ என்பது ஐ என எழுதப்பெறுகிறது ( உ - ம் ) 
கண்ணிலேயும் = கண்ணிலையும் . ஐ குற்றெழுத்து என்பது என முன்னரே 
குறித்தோம் ; இங்கு ஏ என்பதும் குறுகிற்று என்பதனைக் குறிக்க ஐ என 
எழுதப் பெற்றிருக்கலாம் . 


12 


ஐ என்பது இ என்றுமாம் . தொல்காப்பியத்தின் படி ஐ = அ + இ 
என்றுமாம் . எனவே , இகரமாதல் என்றால் , முன்பாதியாம் அகரம் கெடுவது 
என்றே பொருளாம் . எனவே , இஃது இங்கே பின்பாதியில் எடுத்தோசை 
பெறும் சந்தியக்கரம் ஆதல் வேண்டும் . ( உ - ம் ) குறளை = குறளி . ஆனால் , 
தலைமுறை = தலமுறை என வரும்போது , ஐ = அ இ என்பதில் , பின் பகுதியாம் 
இகரம் கெடுதலின் , முன்பகுதி எடுத்தலோசை பெற்று ஒலிக்கும்போது 
பிற்பகுதி நலிந்து கெடும் . ஐகாரத்திற்கு நன்னூலுரை நலிபோசை கூறு 
வது இதனால் தான் போலும் . 


ஐ இ ஆதல் போல , இ என்பதும் ஐ ஆம் . ( உ - ம் ) ருசி = ருசை . 


உ - ஒ ஆம் எனக் கண்டோம் ; ( உ - ம் ) புசித்தல் = பொசித்தல் . அகரம் 
உதட்டுச்சாயல் பெற்று ஒஎன்றுமாம் . காண்பம் செய்வம் என்பன காண் 
போம் செய்வோம் என்பவற்றின் ஓ குறுகி உதட்டுச்சாயல் பெற்ற 
அகரம் போல் ஒலிக்கின்றவையே அன்றிப் பழைய அம் விகுதி அன்றாம் . 
உக = ஓ . ( உ - ம் ) மூடர் = மோடர் . 


ஒள : 


இந்த எழுத்தே இந்த நூலில் வரவில்லை . கௌதமன் = கெவுதன் என 
வருகிறது . இங்கும் முதலிலே வரும் க என்பதன் அகரம் எகரமாயிற்று 
என்றே கொள்ளுதல் வேண்டும் . 
ஆய்தம் : 

இந்த நூலில் ஆய்தம் இடம் பெறவில்லை 


• வந்துதோ என்பது வந்ததோ என வருகிறது . வந்து முதலிய 
செய்து எனும் வாய்பாட்டுவினை எச்சங்களிருந்து வந்தவையே இந்த வினை 
முற்றுக்கள் என்பதனை வற்புறுத்த இந்த வடிவங்கள் வழங்குகின்றன 
போலும் . 
உடம்படுமெய் : 

ய் - வ் என்பன போல ம் என்பதும் உடம்படுமெய்யாக வருகிறது 
( உ - ம் ) என்ன + ஒ = என்னமோ; பழுக்க + உண்டு = பழுக்கமுண்டு . வகரம் 
இங்கு மெல்லொலி பெற்றது என்றே கூறவேண்டும் . வகரம் இவ்வாறு 
மகரமா தலையும் இந்த நூலில் காண்கிறோம் . - ( உ - ம் ) குவிய = குமிய ; 
விழி = முழி . 


வடமொழி வகரம் தமிழில் ப என்றாகிறது . ( உ - ம் ) ஈசுபரன் ; பார் 
பதி . இதற்கு மாறாகப் பகரம் வகரமாதலும் உண்டு ( உ.ம் ) கோபம் = 
கோவம் . வகரம் , அடுத்த மெய்யோடு , ஒன்றாக மாறுவதும் உண்டு . ( உ - ம் ) 
செல்வம் செல்லம் , 


13 


யார் முதலியன என்பன மொழி முதல் யகரத்தினை 
இழத்தல்போல யமுனை யாவர் முதலியனவும் மொழி முதல் யகரம் கெட்டு 
அமுனை ஆவர் எனவரும் . ய . ச ஆதலும் உண்டு . ( உ - ம் ) அயர்ந்து 
அசந்து . 


யகரம் இந்த நூலில் பழையதொரு ககரத்தின் இடத்தில் வரும் . 
( உ - ம் ) கன்னிகள் = கன்னியள் ; துகில் = துயில் . இதற்கு மாறாக , இந்தப் 
பிழையைத் திருத்தும் முயற்சி போல எழுந்து சரியாக வந்துள்ள யகரத் 
தினையும் ககரமாக்குவதும் உண்டு . ( உ.ம் ) இடையூறு = இடைகூர் . 


மொழி இடையில் இது பெரும்பான்மையும் மறையும் . ( உ - ம் ) 
பார்த்து = பாத்து ; நேர்த்தி = நேத்தி ; அசந்த ; குளுந்த ; சிலுத்த . ஈற்றிலும் 
இது மறையும் . ( உ - ம் ) தண்ணீர் = தண்ணி . பழைய வழக்கில் ரகரம் மொழி 
முதலாதல் இல்லை ; இந்த நூலில் மொழிமுதலாகவே வருகின்றது . பழைமை 
போல இரண்டோர் இடங்களில் இராமர் அரங்கன் என இகரமும் அகர 
மும் முன்வர வருவதும் உண்டு . 


மொழி . இடையே ரகரம் புதிதாக வருவதும் உண்டு . ( உ - ம் ) 
கோவை = கோர்வை ; கா = கார் . ர ல என மாறுவதும் உண்டு . ( உ - ம் ) 
ரட்சி = லட்சி ; கிங்கரர் = கிங்கிலியர் 


தொல்காப்பியத்தின்படி ரகரம் நாமடி அண்ண எழுத்தாம் . இந்த 
நூலில் பல்லெழுத்தாம் நகர லகரத்தோடு ரகரம் மோனை கொள்வதால் 
ரகரமும் பல் எழுத்தாயது போலும் . 


இது வல்லெழுத்தின்முன் பெரும்பான்மையும் றகரமாம் . எனவே , 
றகரமும் பல்லீற்றின் பின் எழும் வல்லெழுத்தாதல் வேண்டும் . இங்கே ல் 
என்பது உயிர்ப்பெழுத்தாம் ( Voiceless ) வல்லெழுத்தின் முன் தானும் 
ஒலிப்பினை இழந்து உயிர்ப்பெழுத்தாகிறது . இவ்வாறு மாறிய லகர ஒலியைக் 
குறிக்கவே ற் என எழுதுவர் . இந்த நூலின் காலத்தில் , மலையாளத்தில் 
இன்று எழுதப்பெறுவதுபோல , . இவ்வாறு மாறிய ஒலியைக்குறிக்க , 
அடுத்து வரும் வல்லெழுத்தினை இரட்டித்து எழுதி , அதன் முன் ல் என்றே 
குறித்தனர் . காலம் சென்ற திரு . T. K. சிதம்பரநாத முதலியார் எழுதியது 
இவ்வாறு தான் . ( உ -ம் ) பற்பல = பலப்பல ; கற்க = கலக்க . பொதுவாக 
லகரம் ஒலிப்பொலி ( Voice ) இழந்து உயிர்ப்பொலி ஆகியதுபோலும் . இதன் 
பயனாக மெல்லெழுத்துப் பின் வரும்போது பழைய விதிப்படி னகரமாகாது 
ல் - என்றே இந்த நூலில் நிற்கக் காண்கிறோம் . இந்த நிலையில் லகரம் றகரத் 
தோடொக்கும் ஆதலின் , ல , ற ( ர ) மாறாடின . ( உ - ம் ) கழறுக = கழலுக ; 
உழல் = உழற . 


14 


ஒலிப்புடைய அண்ண உரசு எழுத்தாம் இது யகரத்தின் அண்மை 
யதாம் , இதற்கு ஒத்த ஒருபுற ஒலி ( Lateral ) ள என்பதாம் . தென் 
னாட்டில் மு ள என்றே ஒலிக்கும் . இந்த நூலின் காலத்திலும் அப்படியே 
ஆம் . இரண்டோர் இடத்திலன்றி எங்கும் ழ ள என்றே எழுதப்பெற் 
றுள்ளது . எதுகைக்கு ள என்பதே பல இடத்தும் ஏற்றதாம் . 


ள : 


லகரம்போல ளகரமும் வலிமுன் ஒலிப்பு நிலைமாறி உயிர்ப்பெழுத் 
தாம் ; இது ட் என்பதற்கு ஒத்ததாதலின் ட் என இதனை எழுதுவது 
பழைய வழக்கம் . இந்த நூலில் கள் + குடி = களக்குடி என்பது போல 
வரும் . மேலே லகரத்தினைப் பற்றிக் கூறியது காண்க . 


பல இடங்களில் ளகரத்தின் மெல்லொலியாம் ணகரம் வருதலும் 
காண்க . ( உ.ம். ) நீள் நீர் = நீண் நீர் 


மெல்லெழுத்துக்கள் : 

ஞ் என்பது இரட்டித்ததுபோல ஒலிப்பதனை வறிஞர் = வறிஞ்ஞர் 
என எழுதுதல் இந்த நூல் வழக்கு . இது சிலபோது வறிஞ்சர்போலவும் 
கேட்கும் . மெல் ஈறு மெலிமுன் மறையும் . ஒவ்வொரு சொல்லினையும் தனித் 
தனியே ஒலிப்பதன் காரணமாக இவ்வாறு ஈற்று மகரம் மறையாதும் 
நிற்கும் . ( உ - ம் . ) தீர்த்தம் நீர் . இதன் பயனாக , புணர்ச்சி விதியால் வரும் 
மகரத்தினையும் இயல்பீறாகவே கருதுகின்ற நிலையும் இந்த நூலில் உண்டு . 
( உ - ம் . ) பூம் வாவி , மகரம் , பகரம் ஒழிந்த மற்றைய வல்லெழுத்தின் முன் , 
அவ்வவற்றிற்கேற்ற மெல்லெழுத்தாக மாறும் . இந்தவாறே ணகர னகரமும் 
இந்த நூலில் மாறக் காண்கிறோம் . ( உ - ம் ) மாண்பர் = மாம்பர் ; வெண் 
சாமரை = வெஞ்சாமரை ; இன்சொல் = இஞ்சொல் . நன்மூர்த்தி = நம்மூர்த்தி ; 
உன் தன் = உந்தன் ; எதுகைக்கு இந்த மாறிய வடிவங்களே வேண்டப் 
படும் . இதனைத் தடுக்க எழும் முயற்சி , சிலபோது , சரியான மகரத்தினை 
யும் னகரமாக மாற்றிவிடவும் காண்கிறோம் . ( உம் ) எம்மான் = என்மான் : 
அம்பது = அன்பது 


னகரப் 

நெடிலின்பின் மொழிநடுவே மறைகிறது . ( உ - ம் ) நான் 
மறை = நாமறை ; நான்முகன் = நாமுகன் . அதாவது இங்கே மகரம்போல 
னகரமும் அடுத்த மெலியோடு ஒன்றாகிறது எனலாம் . 


V 


ன , ற என்றவற்றின் பழைய ஒலிகள் ஆராய்ச்சிக்குரியன . இன்று 
ன ந என்றே ஒலிக்கும் . தொல்காப்பியத்தின்படியோ நா நுனி மடிந் 
தெழு ஒலியாம் . ல இடத்தில் ற வருதலாலும் , பல்லெழுத்தாம் . 
தகரத்தினும் அண்ண எழுத்தாம் டகரத்தினும் வேறு ஆதலாலும் , ற 
இந்த இரண்டு வலிக்கும் இடையே பல்லீற்றில் எழும் வலியென் கூறலாம் 
முன் காலத்தில் னகரம் ணகரத்தின் அண்மையில் ஒலித்திருத்தல் 
வேண்டும் . ( உ.ம் ) திண்ணு . ன் ண மாறாட்டம் எழுவது இதனாலே 


. 


15 


யேயாம் , வண்ணம் = வன்னம் ; தண்ணளி = தன்னளி, இடையே மெல் 
லெழுத்து வருதலும் உண்டு . ( உ - ம் ) நாகணவாய் = நாங்கணவாய் . 
வல்லெழுத்து : 


இவ்வளவும் கூறியதால் ற த மாறாட்டம் விளங்கும் . ( உ - ம் ) சுற்றி 
சுத்தி . தமிழ் நாட்டின் வட பகுதியில் ற ட என்றாம் ; ( உ - ம் ) பற்று 
= பட்டு ; தென்பகுதியில் ற த என்றாம் . ( உ - ம் ) பற்று = பத்து . இவ்வாறு 
பொதுவாகக் கூறலாம் . இந்த நூலில் தென்னாட்டு வழக்கே பெரிது . 
இந்த மாறாட்டத்தின் காரணமாக த என்பதும் ற என எழுதப்பெற் 
றது , ( உம் ) போற்றி = போர்த்தி . றகரத்திற்கு ஒருவகை டகர ஒலி 
உண்டெனலாம் . யாழ்ப்பாணத்தில் இன்று இண்டு எனவே ஒலிக்கப் 
பெறும் . அன்றில் என்பது இந்த நூலில் அண்டில் என்றும் , அகன்ற 
என்பது அகண்ட என்றும் வருதல் காண்க . த ற மாறாடியபோது 
தகரமும் டகர ஒலி பெற்றது . ( உ - ம் ) சூழ்ந்த = சூண்ட . இந்த ஒலி , 
முகரம் ளகரத்தின் விதி பெறுவதால் , வந்ததாகலாம் . ஆனால் , முகரம் 
இல்லாத இடத்தில் த - ட மாறாடக் காண்கிறோம் , ( உ - ம் ) ஏந்தலர் = 
ஏண்டலர் . தகரம் ரகரமாதலும் உண்டு . ( உ - ம் ) போதும் = போரும் . 
றகரம் பெரும்பான்மையும் ர என எழுதப்பெறுவதும் காண்க . 

என்ற இரண்டும் , பின்வரும் வல்லெழுத்தேயாக மாறுவ 
தனை இந்த நூலில் காணலாம் . ( உ - ம் ) அற்பம் = அப்பம் ; முற்பிறப்பு = 
முப்பிறப்பு ; மாட்சி = மாச்சி ; காட்சி = காச்சி . 


க ய ஆம் என முன்னர்க் கண்டோம் . வல்லெழுத்துக்கள் உயிரி 
டையோ , மெல்லெழுத்தின் பின்னோ எவ்வாறு ஒலிக்கும் என்பது மற் 
றோர் ஆராய்ச்சியாம் . வடமொழியில் ஒவ்வொரு வருக்கத்திலும் வரும் 
4 வல்லெழுத்தும் தமிழில் வேறுபாடின்றி ஒரு வல்லெழுத்சாகவரும் ; 
வெவ்வேறு ஒலிப்பதால் பொருள் வேற்றுமை தமிழில் இல்லை , ஆதலின் . 
ஓர் எழுத்தின் பலவேறு ஒலிகள் என அவற்றைக் குறிக்கலாம் . க என் 
பது வடமொழி 4 க ஒலிகளாகவும் , ஹ.வ என்பனவாகவும் ஒலிக்கும் . 
பகல் , பஹல் , பவுல் எனவரல் காண்க . க ய என்றுமாம் என்றோம் ; ஆனால் 
மகிணன் மயிணன் என வாராது , மவுணன் என இந்நூலில் வந்துளது . 
ம என்ற உதட்டெழுத்தால் . யி என்பதும் உதட்டுச் சாயல் பெற்று வு 
என ஆயிற்று எனல் வேண்டும் . க் கெடுகிறது எனலாம் . நாம்கள் = 
நாம் + கள் = நாம் + அள் = நாமள் . தெலுங்கு மொழியில் ம் என்பதன் பின் 
ப் என்ற ஒலி வளர்வதுண்டு , விஜயநகர ஆட்சியின் பின்னே தெலுங்குச் 
சாயலும் பரவியதால் நாமள் என்பது நாம்பள் என இந்நூலில் வருதல் 
காண்க . 
வடமொழிச் சொற்கள் : 
ஷ.க்ஷ: 

ஷ ச ஆம் . ( உ - ம் ) தோஷம் = தோசம் ; ரிஷி = ரிசி . ஷட- வும் ஆம் . 
( உ - ம் ) நிஷ்டை = நிட்டை ; விஷ்ணு = விட்ணு . பழைய விதியின்படி விட்டுணு 


16 


என்றே வரவேண்டும் . ஆனால் , இந்த நூலில் டகர ணகர மயக்கம் தடை 
படாமையால் விட்ணு என்ற வடிவே யாப்பமைதிக்கு வேண்டப்படுவ 
தும் காண்க . க்ஷ வும் ச ஆம் . ( உ - ம் ) க்ஷணம் = சணம் . பிற இடங்க 
ளில் க்ஷ பழமைபோல் இரண்டு ககரமோ டகரமோ சகரமோ ஆம் . 
( உம் ) பக்ஷம் = பக்கம் ; பட்சம் . மற்றொரு பேச்சுவழக்கும் இந்த நூலில் 
காண்கிறோம் . ஷ ஸ ஆம் . ( உ - ம் ) கஷ்டம் = கஸ்தி , ஷட்ரசம் என்பது 
சட்டரசம் என இந்த நூலில் வந்துளது . ர என்பதன் முன் அ வந்து 
ளது . டகரம் இரட்டித்தது வடமொழி ஒலியை உணர்த்தவேயாம் . டக 
ரம் உயிர் இடை வந்தால் பின்னாளைய தமிழ் வழக்கில் இன்று போல 
d என்ற ஒலிபெறும் ; t என்ற ஒலி தோன்ற இரட்டித்து எழுதப்பெறும் . 
இந்திய ஒலி : 

இதுவும் வல்லெழுத்தின் ஒலியைப் பற்றிய தொரு குறிப்பேயாம் . 
இந்திய நாட்டில் வல்லெழுத்துக்கள் விரைந்தும் நெகிழ்ந்தும் ஒலிக்கப் 
பெறுகின்றன எனலாம் . தமிழில் பழைய முறைப்படி ஒரு மாத்திரையோ 
இருமாத்திரையோ கொண்ட உயிரும் அரைமாத்திரைகொண்ட மெய்யும் 
உயிர் மெய்யாக ஒன்றாகும்போது , நீரில் கரைத்த உப்பேபோல , மெய்யின் 
மாத்திரை மறைய உயிரின் மாத்திரையே ஒலிக்கும் . வல்லெழுத்து இவ்வாறு 
குறைந்த அளவில் ஒலிக்கும் பொழுது நெகிழ்ந்து உரசு ஒலியாக ஒலிப் 
பதும் உண்டு . இதனை வல்லெழுத்தின் முன் ஆய்தம் இட்டுக் காட்டுவது 
பழைய வழக்கம் ; ஆய்தம் நலிபு என்ற பெயர் பெறுவதும் காண்க . 


ஒலிப்பிலா வலி இரட்டல் : 

இப்போது மொழி முதலில் வலி ஒலிப்பிலா உயிர்ப்பொலியாம் 
உயிரிடையேயும் மெலி முன்னேயும் ஒலிப்பொலியாம் .. இடையே 
உயிர்ப்பொலியைக் காட்டவேண்டுமானால் வலியை இரட்டித்து எழுதிக் 
காட்டுவர் . Sulphide = சல்பைடு ; Sulphite = சல்பைட்டு என எழுதல் 
காண்க . இரட்டியது இங்கு இரண்டு ஒலியளவு காட்டுவது இல்லை ; 
ஒலிப்பொலியினும் வேறாம் உயிர்ப்பொலியைக் காட்டுவதே ஆம் . எனவே , 
மொழிக்கு முதலில் வரும் வல்லெழுத்தே இவ்வாறு இரட்டித்த வல்லெ 
முத்துப்போல ஒலித்தலின் புணர்ச்சி விதிப்படி வல்லெழுத்து மிகுவதனை 
தனியே வேறு எழுதவேண்டாமற் போய்விட்டது . இதன் பயனாக , பல 
இடத்து 

வலிமிகவேண்டிய இடங்களில் வலிமிகாது வந்தமையை 
அடிக் குறிப்பு விளக்கும் . பழைய விதியின் நினைவால் சில இடங்களில் 
வல்லொற்று இரட்டியது காட்டப்பெற்றுள்ளது , சீரின் 
விளம்பிதம் வருவதால் , அடுத்த சீரின் 

சீரின் முதலில் வரும் வல்லொற்று 
இரட்டவேண்டிய இடத்திலும் புணர்ச்சியினிடையே விட்டிசை வருவதால் 
வல்லொற்று இரட்டவில்லை என்று அடிக் குறிப்பில் கண்டதோடு இந்தக் 
கொள்கையையும் அறிதல் வேண்டும் , 


முடிவில் 


இருவலி ஒருவலியே : யாப்பு 

இவ்வாறு மொழி முதல் வரும் . வலியின் ஒலியினை மொழியிடையே 
காட்டுவதற்கு வலி யிரட்டித்துவரும் என்றால் , இரட்டை வலி இரண் 


17 


டெழுத்தாகாது ; ஓர் எழுத்தென்றே அதனைக் கொள்ளுதல் வேண்டும் . முன் . 
பாகு என்பதிலுள்ள க் என்பதனை k என்றே ஒலித்திருப்பர் ; பின் உயி 
ரிடையே g என ஒலித்தபோது. பழைய ஒலியை நினைத்துக்கொண்டவர்கள் 
புதிய முறையை ஒட்டிப் பாக்கு என எழுதலாயினர் . பாகு கம்பர் காலத்து 
வழங்கியவடிவம் ஆனால் , இன்றைய வடிவமோ பாக்கு என்பதாம் . உண்மை 
யில் ஒலி மாறவில்லை எனலாம் . பொறை , பொற்றை என வருவனவற்றை 
எல்லாம் இவ்வாறே கொள்ளவேண்டும் . எனவே , அசைகொள்ளும் 
போது இரட்டித்த இடங்களில்வரும் வல்லெழுத்தினை அங்கிருப்பதாகக் 
கருத வேண்டுவதில்லை . இருப்பது உண்மையில் ஒருமெய்யே அன்றி 
இருமெய் இல்லை . மெலியும் இடையும் இரண்டு மெய்யெழுத்துக்களி 
னிடையேவந்தால் அவை இல்லாதன போலவே கருதிப் பொருந்துமிடத்து 
ஓரசையாகக்கொள்வது பழையமுறை . ( உ - ம் ) அந்த செய்து -நிரையசை 
யாம் . இந்த நூலில் மேலே கூறியதுபோல வல்லெழுத்தும் இவ்வாறு 
இடைவந்தால் தள்ளப்பெறும் . ( உ - ம் ) முப்பு நிரையசையாம் . 


பிற வடமொழிச் சொற்கள் : 

வ - ப ஆம் ; ப - வ ஆம் எனக் கண்டோம் ( உ - ம் ) ஈசுபரன் ; கோவம் . 
பொதுவாக b வ ஆம் ; ( உ.ம் ) பால = வால , ப ம ஆம் ( உ - ம் ) அபர.க்ஷம் = 
அமரபக்ஷம் . இதனை வகரத்தின் மென்மையாக்கம் என்றும் கொள்ள 
லாம் . ஜலம் = சலம் = செலம் = சிலம் என்ற மாற்றத்தினை முன்னரே கண் 
டோம் . ர ற ஆம் . ( உ - ம் ) துற்குலம் . ர ழ ஆம் ; ( உ - ம் ) அமிழ்தம் 
ர ன ஆம் ; ( உ - ம் ) தர்மம் = தன்மம் . லகரம் வல்லெழுத்தின் முன் ற 
ஆம் . ( உ - ம் ) அல்ப = அற்ப 





ஸ ச ஆம் ; ( உ - ம் ) நேசம் ; யவ்வும் ஆம் ( உ - ம் ) நேயம் 

ந்யாயம் = ஞாயம் எனப் பல்லெழுத்து அண்ணச் சாயல்பெறும் . 
ஆஜ்ஞா பிராக்ருத விதிப்படி ஆணை என்று ஆம் . பின்னர் இஃது ஆக்கினை 
என்றாயிற்று , 


ஹ க ஆம் . ( உ - ம் ) மஹத்வம் = மகத்துவம் ( தகரம் இரட்டல் 
அதன் உண்மை ஒலியை மேலே கூறியதுபோலச்சுட்டவாம் , த என்பது 
வ வோடு மய்ங்காமையின் இடையே உ வந்துளது ) மகத்துவம் என்பது 
இந்த நூலில் மகுத்துவம் என்று வரும் . உதடு எழுத்தாம் மகரம் முன்னும் . 
உதடு ஒலியாம் உ பின்னும் வருவதன் காரணமாக அ உ ஆயிற்று ; 
பின்னர் மவத்துவம் - என்றும் ஆகும் . அம்ரிதம் என்பது அமுர்தம் , 
அமுதம் , அமிர்தம் , அமிழ்தம் என்றெல்லாம் மாறுவதனையும் இந்தக் 
கண்கொண்டு காணவேண்டும் . முகூர்த்தம் என்பது முகிழ்த்தம் என 
வரும் . இரண்டாம் உகரம் முன்னை உகரத்தினும் வேற்றுமை நயம் 
( Dessimilation ) காரணமாக இகரமாகியது எனலாம் : வண்ண எழுத் 
தாம் ரகரம் முன்வரும் உகரத்தினை வண்ண ஒலியாம் இகரமாக ஒற்றுமை 
நயத்தால் மாற்றியது என்று கூறலாம் . ரகரம் ழகரம் ஆதலும் காண்க , 
தொல்காப்பியத்தின்படி ரகர முகரங்கள் ஒரே இடத்தில் பிறப்பன . வர் 


18 


ணம் வண்ணம் என ஆதல் எனவே , காண்க , இங்கேர் என்பது பின்வரும் 
மெய்யின் வடிவம் பெறுகிறது . வன்னம் என்றும் ஆம் . தர்மம் தன்மம் 
என ஆதலை முன்னரே கண்டோம் . ரக்ரம் நகரத்தோடு மோனைகொள் 
வதனையும் குறிப்பிட்டோம் . பழைய ஒலிமுறையும் , மாறும் ஒலிமுறை 
யும் மயங்குகின்றனபோலும் . 


மாம்ஸம் , வம்ஸம் , அம்ஸம் என்பனவற்றில் ஸ ச என்றாம் : 
அப்போதும் ம் ச வோடு மயங்காமையின் . இடையே இகரம் வர , 
மாமிசம் , வமிசம் , அமிசம் என நிற்கும் . இது பழைய முறை . ஆனால் , 
தெலுங்கின் தொடர்பால் , அங்கு வழங்கும் வடிவம் இந்த நூலில் வழங் 
கக் காண்கிறோம் . ( உ - ம் ) வங்கிசம் , மாங்கிசம் , அங்கிசம் , அஸஹ்யம் 
என்பது இடையே மெல்லொலிபெற்று அசங்கியம் என்றாதலோடு , அசிங் 
கம் என மருவியும் வழங்குகிறது . 


ஏகாதசி முதலியன வற்றில் த எடுத்தலோசைபெறுவதால் , ஏகாதேசி 
முதலியனவாகவே வரக்காண்கிறோம் . 


வடமொழிச் சொற்கள் , தமிழ்முறைப்படி மயங்காத எழுத்துக்களினி 
டையே உயிர்பெய்து எழுதப்பெற்றாலும் , ஒலிக்கின் றபோது வடமொழி 
யிற்போலவே ஒலிக்கப்பெறுகின்றன என்பது யாப்பமைதியை நோக்க 
விளங்குகிறது . ஈசுபரன் சக்கரம் என்பவை ஈச்வரன் சக்ரம் என்றே 
ஒலிக்கின்றன . வடமொழி வேரூன்றிய நிலை இவ்வாறு வெளியாகிறது . 


குறை மொழிகள் : 

சுவாதத்தை என்பது தத்தை என்றும் , அரவிந்தம் என்பது விந்தம் 
என்றும் , அகலிகை அகலி என்றும் , கௌதமன் கெவுதன் என்றும் 
தலைக்குறையும் கடைக் குறையும் இடைக்குறையாக வருதலும் உண்டு. 


1 


நாடோடி மொழி நூல் : 

ஒவ்வொருவரும் சொற்களைப் பயன்படுத்தும்போது அதன் பொருளை 
ஒருவாறு தத்தமனத்திற்கு எட்டும் வகையில் விளக்கிக்கொள்வர் . இதற் 
கேற்பச் சொல்லின் வடிவமும் மாறும் . சித்ரகுப்தன் என்ற சொல்லைச் சித்தி 
ரக்கூத்தன் என்று மக்கள் அழகாக மாற்றிக் கொண்டார்கள் . கூத்தன் 
இங்கே கூற்றம் என்பதன் மரூஉ ஆகி எமனினும் வேறான ஒருவனை வேறு 
படுத்தும் . தீலீபன் என்ற சொல் இந்நூலில் திலீபதி என வந்துள தால் 
அரசன் என்ற பொருள் வற்புறுத்தப்பெறுகிறது என மக்கள் கருதினர் 
போலும் . 


தவறுகள் ; 


தவறுகள் எனப்புறக்கணியாது இவ்வாறு மொழி இயல் மாறுவதாகக் 
கொள்ளவேண்டுமா என்பது கேள்வி . இவ்வளவும் கூறியதிலிருந்தே 
இந்தக் கேள்விக்கு ஒருவாறு விடை தருதல் கூடும் , மொழியில் எழும் மாற் . 


19 


றம் முதலில் தவறாகவே எழும் : பரவிய பெருவழக்கானால் , “ கடி 
சொல் இல்லை . காலத்துப்படினே ; என இலக்கண வழக்காகிவிடும் . ஆத 
லின் , இவ்வாறு எழும் தவறுகள் மொழியின் போக்கை விளக்கப் பேருத 
வியாம் . தவறுகள் ஏன் எழுகின் றன என ஆராய்வதே இருபதாம் 
நூற்றாண்டின் பெருமை . மக்கள் உள்ளத்தினையோ , சமுதாயத்தின் போக் 
கினையோ, பேசுவான் மனப்போக்கினையோ , மொழியின் இயல்பினையோ 
தவறுகள் விளக்குகின்றன என்பது இந்த நாளையமுடிபு . இப்படி 
ஒவ்வொரு நூற்றாண்டாக ஆராய்ந்தால் , பேசும் மொழி மாறிமாறி வரும் 
போக்கினை அறியலாம் . இந்தக்கண்கொண்டே இவ்வளவும் எழுதினோம் . 


அம்மானை : யாப்பு : 


அம்மானை என்ற பெயரினைக் காணவேண்டும் . இத்தகைய இலக்கிய 
வகையும் 17-18 - ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சியே எனலாம் . பவானந்தம் 
பிள்ளையவர்கள் பதிப்பித்த புலந்திரன் களவு மாலையின் முன்னுரையில் , 
அம்மானை என்பது , எல்லா அடியாலும் எல்லாத் தளையாலும் எல்லாச் 
சீராலும் இரண்டடி ஒத்துவரும் வெண்செந்துறையே எனக் கூறப்பெற் 
றுள்ளது . வெண்செந்துறை இரண்டடியாலே வந்து , தனித்தனி முடி 
வதே அன்றி இந்த நூலைப்போலப் பல அடிகளாகத் தொடர்ந்தோடுவது 
அன்றாம் . அம்மானை என்பது அம்மானை வரிப்பாடலை நினைப்பூட்டுகிறது. 
சிலப்பதிகாரத்தில் , அம்மானை வரி , வெண்டளையால் வரும் நாற்சீர்கொண்ட 
நாலடித் தரவுக் கொச்சகமும் மேலும் ஒரு தனியடியும் பெற்று , முழு 
தும் வெண்டளை விளங்கிவரக் காண்கிறோம் . இந்த நடையை இந்த 
நூல் பின்பற்றினாலும் , இடை மடக்காய் வரும் நிலை இங்கு இல்லை ; அடி 
வரையறையும் இங்கு இல்லை ; அடிதோறும் இற்று இற்று ஒழுகுதலின் 
வெண்டளை நியமம் அடியைத் தாண்டிச் செல்வதுமில்லை ; அடிக்குள் 
ளும் அடிநடுவே இரண்டாம் சீரின் முடிவில் விளம்பிதம் என்ற யதி வரு 
தலின் அங்கும் வெண்டளை பிறழ வாய்ப்புண்டு . இவ்வாறு வரும் அடி 
கள் தொடர்ந்து வருவதே இந்தப் புதிய அம்மானையின் நடையாம் . 
வெண்டளை பிறழும் இடங்களில் ய்தி வருவதாகக் கொள்வது மேலாம் . 
விளம்பிதத்திற்குப்பின் புதியது தொடங்கு தலன்றோ முறை ? 


அசைகள் : 
இந்த 

யாப்புவகையினைச் பிரிக்கும்போது , மிகுதியசைகள் 
போலப் பல தோன்றும் . முதலில் அவற்றினை அடியிடைவரும் கூன் 
கள் எனக் கொள்ளலாம் எனத் தோன்றும் ; ஆனால் , ஒலியைப்பற்றி 
ஆராய்ந்தபோது , சொல்லிடையே வரும் நெடில் முழுதும் நெடிலாய் 
ஒலியாமையின் நேரசை எனத் தனியசை ஆகாமல் , பின்வரும் குறிலொடு 
சேர்ந்து நிரையசையாகக் காண்கிறோம் . இரண்டு உயிர்மெய் எழுத் 
துக்களினிடையே , மெல்லெழுத்தோ இடை எழுத்தோ வந்தால் , 

வந்தால் , அவை 
இல்லாதனபோலக் கருதி இரண்டு உயிர்மெய்யையும் நிரையசையாகக் 


20 


5 . 


கொள்வது பண்டைய முறையேயாம் . இங்கே புதியதாகத் தோன்றுவது 
வல்லெழுத்தினையும் இவ்வாறு இல்லாதது போலக் கருதி 

கருதி நிரையசை 
யமைத்தலாகும் . இதனை ஒலிவகையின் ஆராய்ச்சியில் குறிப்பிட்டுள் 
ளோம் . இவ்வாறு எல்லாம் கொண்டு , சீர் பிரிக்கும்போது கூனுக்கு இட . 
மின்றிப் போகிறது. ஒன்றாம் சீரும் மூன்றாம் சீரும் மோனை பெறுகின் 
றன . சிலபோது முதற்சீரும் கடைச் சீரும் மோனை பெறும் . 
ஓரினமாய் மோனை பெறுதலும் காண்க . சில இடங்களில் , மொழி 
முதலை உடம்படுமெய்யோடு சேர்ந்த உயிராகக்கொண்டால் மட்டுமே 
மோனை விளங்கக் காண்கிறோம் . கலிவெண்பாவிலே போல , இவ்வி 
ரண்டு அடிகள் ஒவ்வொரு தொடராய் எதுகைபெற்று வரும் ; ஆனால் , 
ஒரே போக்காகப் போகாமல் வெவ்வேறு சந்த நயம்பெற்று வருவதனை 
ஆங்காங்கே அடிக்குறிப்பில் காட்டியுள்ளோம் . இந்தப்பாவின் ஈறு இப் 
படித்தான் முடியவேண்டும் என்ற நியதி இல்லை ; உயிரிலும் இடை 
மெலியிலும் முடியவும் காண்கிறோம் . ஆதலின் , ஆசிரியத்தின் அகல 
லோசையின்றிக் கலியின் துள்ளலோசையே , கலி வெண்டா முதலிய 
வற்றில் போல இங்கு வருதல் காண்க ; ஆனால் ஈற்றில் முச்சீராய் முடி 
தல் இங்கு இல்லை . 


சொல்லீறு : 

இந்த நூலின் சிறப்பியல்பொன்றினை இங்குக் கூறுதல்வேண்டும் . 
வகையுளி வரும்போது ஒருசொல்லின் ஈற்றுக் குறில் பிரிந்து , அடுத்த 
சொல்லின் முதற் குறிலோடு சேர்ந்து நிரையசையாம் . ஆனால் , பேச்சு 
வழக்கில் ஒரு சொல் முடியும்போது ஓசை நிறுத்தம் இசைத் . திரிபாக 
ஒலிக்கக் காண்கிறோம் . ஆதலின் , ஒரு சொல்லீற்றின் குறில் மற்றொரு 
சொல்லொடு சேர்ந்து வேறு சீராக இயையும்போது , ஈற்றுக்குறில் பின்னே 
மற்றொரு மொழிமுதலுடன் நிரையசையாக , இணையாது தனிக்குறிலாம் . 
நேரசையாகவே இயற்கைச் சொல் நிறுத்த ஓசை பெற்று ஒலிக்கின்றது . 
இதனையே ஓர் அழகாகக் கொள்கிறார் இந்த நூலாசிரியர் . 
பிற அம்மானை : 

அல்லியரசாணிமாலை முதலிய பெயர்கள் அல்லியரசாணி அம்மானை 
என்பது முதலியவாக , அம்மானை என்றே முடிந்திருக்க வேண்டும் என்று 
கூற 

இடமுண்டு . அந்த அம்பானைகளுக்கும் இந்த அம்மானைக்கும் ஒரு 
வேற்றுமை உண்டு. அவை பழைய நூலொன்றை அடிப்படையாகக் 
கொண்டவை அல்ல . இந்த நூலோ பழைய மாகபுராணத்தின் விளக்கமாகவே 
எழுந்தது . ஆதலின் , பழைய நூல்களின் போக்கோடு புது நூல்களின் 
போக்கும் இங்கே காணலாம் . யாப்பமைதியும் அந்நூலினும் வேறாம் . 
அடியின் இடையே மட்டும் வெண்டளை பிறழ்வது இந்நூலின் போக்காம் . 
அந்நூல்களிலோ பிற இடங்களிலும் , கதைகூறும் போக்கிற்கேற்ப விளம்பி 
தம் வருவதால் - வெண்டளை பிறழக் காண்கிறோம் . இவ்வாறு நோக்கும் 
போது . இந்த நூல் அவற்றினும் முந்தியதா என ஆராய்தல் வேண்டும் . 


21 


மாகபுராணம் : மேற்கோள் : 

மாகபுராணத்திலிருந்து எடுத்தவையே இங்குள்ள விருத்தச் செய் 
யுட்கள் . கடவுள் வாழ்த்தில் வரும் முதற்பாட்டு மாகபுராண முதற்பாட்டு . 
இரண்டாவதோ 11 - ஆம் பாட்டு . மூன்றாவதும் நான்காவதும் இரண்டாவது 
பிரிவாக எழுந்த வேறு புராணத்தில் கண்டன ஆதல்வேண்டும் . இங்கே 
பிரதி பேதங்களையும் குறிப்பது நலம் . இவற்றை முன்னுரையின் பின்வரும் 
முதலாம் பிற்சேர்க்கையில் காண்க . இங்கு எடுத்துக் காட்டிய விருத்தங் 
களின் இலக்கணங்களை அடிக்குறிப்பில் ஆங்காங்கே காணலாம் ; ஆனால் , 
முதலில் சில பாடலுக்குக் குறிக்கப்பெறவில்லை யாதன் அவற்றைக் 
2 - ஆம் பிற்சேர்க்கையில் காணலாம் . இந்நூலில் எடுத்துக் காட்டப்பெற்ற 
விருத்தங்களின் வகைகளைக் கீழே -ஆம் பிற சேர்க்கையில் காண்க . நிற்க . 
மாகபுராணத்திலிருந்து எடுத்துள்ள செய்யுட்களின் தொகை இந்த பிற் 
சேர்க்கையில் கண்டபடி 145 - ஆம் . ஆனால் அம்மானை ஆசிரியர் , முடிவில் , 


பண்புபுடனே முன்னோர் படித்த விருத்தமதில் 

எண்பது டன் அன்பத் தெழுவிருத் தங்கலத்து . ( பக் . 436. வரி 133 ) 
எனப் பாடுகின்றார் . இங்கு இந்நூலை இரண்டு பத்தி என நாம் கருதி 
யதற்கு ஏற்ப இரண்டாகப் பிரித்து விருத்தங்களையும் எண்ணியிருப்பது 
காண்க . ஆனால் 80 + 57 = 137 ஆப் ; 145 ஆவதில்லை . இந்த நூலைப்பதிப் 
பிக்க உதவிய திரு . சிவப்பிரகாசனார் ஒரு விளக்கம் கூறினார் . முன் 
னுள்ள கடவுள் வாழ்த்துக்களையும் , பாயிரத்தில் வந்த விருத்தங்களையும் . 
இரண்டாம் பகுதியில் கடவுள் வாழ்த்தென வருவதனையும் , 137 எனக் 
கூறிப் பாடியபின் கடையில் வரும் வாழ்த்தினையும் ஆக எட்டினையும் 
விட்டெண்ணிெனால் 137 ஆகிவிடும் என்பதே அந்த விளக்கம் . ஆனால் , 
இரண்டு பாகமாக இந்த நூலைப் பிரித்ததற்கு ஏற்ப இந்த விளக்கம் இல்லை . 
பாயிரத்தில் எடுத்துக்காட்டிய இரண்டு செய்யுட்களுக்கும் , கடவுள் வாழ்த் 
தில் கண்டவை நீங்கிய பிற செய்யுட்களுக்கும் , அம்மானைப் புலவர் தம் 
நூலில் விளக்கம் கூறிப்பாடிப் போகின்றார் . ஆதலின் , அவற்றை அம்மானை 
யில் உட்பட்டவையாகவே கொள்ள வேண்டும் . இரண்டாம் பகுதியின் 
முதலில் வரும் கடவுள் வாழ்த்திற்கும் இவ்வாறு பொருள் கூறி விளக்கிப் 
பாடிப் போதலின் அதனையும் விடுவதற்கில்லை . முடிவில் வரும் வாழ்த் 
திற்கும் இவ்வாறே விளக்கம் பாடுகிறார் . எனவே , முதலில் கடவுள் வாழ்த் 
தென வரும் நான்கினை மட்டுமே விட்டெண்ண முடியும் . எண்பது உடன் 
ஐம்பது ஏழு " என அம்மானைப் புலவர் கூறுவதனை " எண்பதுடன் ஏழு ; ஐம் 
பது என வெவ்வேறாக்கி முதற்பகுதியில் 87 செய்யுள் என்றும் , இரண்டாம் 
பகுதியில் 50 செய்யுள் என்றும் கொண்டால் இரண்டாம் பகுதியில் 50 
செய்யுட்களே மேற்கோளாக எடுக்கப்பெற்றுள்ளன எனக் காண்போம் . 
முதற்பகுதியில் இப்போதுள்ள 95 - இல் , கடவுள் வாழ்த்து 4 போனாலும் 91 
செய்யுட்கள் வருகின்றன . இன்னும் 4 செய்யுட்களைக் கழித்தால் மட்டுமே 
87 ஆம் . எந்த நான்கினைக் கழிப்பது ? பத்தாம் அத்தியாயத்தில் வரும் 3,4,5 
6 - ஆம் விருத்தங்களையும் விளக்கத்தையும் ஒப்பு நோக்கினால் , இவையே விட் 


.. 


22 


டெண்ணத்தக்கவை என்பது புலனாகும் . இவை நான்கும் ஒரு தொடராகப் 
புராணத்தில் அமைந்துள்ளன . ஆலகால முண்டானை வழிபட்டு ஞர் 

காலமேல் 
நெடுநாள் இருந்தான் என்பது புராணம். ஆனால் , அம்மானைப் புலவரோ 
இப்பாடல்களில் இரண்டாம் வேற்றுமையாக வருவனவற்றை எட்டாம் 
வேற்றுமையாக்கிப் பாடுகின்றார் . 3-4 ம் ஆம் விருத்தங்களின் பொருள்கள் 
அம்மானையில் இல்லை . புராணத்தின் கருத்துக்கள் வந்தாலும் அவற் 
றினை அமைக்கும் முறையை மாற்றியமைத்துள்ளார் . ஆதலின் , அவர் 
பாட்டிற்கு அவ்விருத்தங்கள் நான்கும் மேற்கோளாகா . அந்த நான்கினையும் 
விட்டால் முதற் பகுதியில் வரும் விருத்தங்கள் 87 ஆதல் தெளிவாம் . 


புராணம் : மாறுதல்கள் 

மாகபுராணத்தினையே இந்த அம்மானை பின்பற்றியது என்றாலும் , 
இன்று நமக்குக்கிடைத்த புராணப் பிரதியினும் வேறொன்று , நம் அம்மானைப் 
புலவர் கையில் இருந்திருத்தல் வேண்டும் . பாடபேதங்களைக் காண்க . 
கதைக் குறிப்பிலும் மாறுதல்கள் காண்கிறோம் . சித்திரசேனன் கதையில் 
வரும் பாசண்டர் கபாலி மதத்தினர் எனத் தோன்றுகிறது . 


பஞ்சபாதகஞ் செய்திடல் பண்பல செய்தல் 
அஞ்சலாது : கௌரிய கபாலியர் அடியை 
நெஞ்சினாற் றொழுதிடுவை யேனிமிடத்திற் பாவ 
நஞ்சரா முன்னிற் றேரைபோ னடுங்கி யோடிடுமே . ( 28. 9 ) 
என்று புன்மதக் கபாலிய ரியம்பிடக் கேட்டு 

( 28.11 ) 
ஆன்ற தன்னுழைக் கபாலிய மதத்தினை அடைந்தார்க்கு ( 28. 13) 
எனப் புராணத்தில் வருதல் காண்க . 

த்தில் வருதல் காண்க . புராணம் இந்த மதத்தின் குரு என 
ஒருவரையும் கூறவில்லை . அம்மானையோ இவ்வாறு பலரைக் கூறாது ஒருவ 
னையே கூறும் . “ பாசண்டவாகனிடம் போனான் ; " “ குழைச்சிடாமல் பூசுங் 
குருக்களு- பாதம் " “ மாய வேடக் குருக்கள் ” , கொடிய பாசாண்ட 
மதக் குருக்கள் வைத்தான் உபதேசம் எனப் பாடுதல் காண்க . கபாலி 
என்ற பேச்சே இங்கு இல்லை . கூன்பாண்டியன் 
அம்மானை ஆசிரியர் நெஞ்சில் இருக்கின்றதுபோலும் . 

" ஒருவனா யெங்கு முகந்திருக்கு மாமூர்த்தி 

அருகுபரமேசுவரனை அடிவணங்கு மன்னாநீ " 
என்பது குருவின் உபதேசம் . அருகு என்பது அருகரோ என ஆராய்தல் 
வேண்டும் . குளியாத நோன்பிகளது மேனி நீறு படிந்த திருமேனி யாதலின் , 
குழைச்சிடாமல் பூசும் குருக்கள் என்று ஆசிரியர் கூறினரோ என்றும் 
ஆராய்தல் வேண்டும் . இனி , வண்டான பட்சியின் கதையிலும் சில மாறு 
தல் 

உண்டு . குரங்கு முற்பிறப்பில் " நான்மறை அந்தணன் கதலித் 
தோட்டமுட் புகுந்து வன்பினிற் பலன்கள் பறித்து " உண்டதாகப் புரா 
ணம் கூறும் ( 28. 63 ). ஆனால் அம்மானையில் கதலி பலா ஆகிறது . 


சமணனான 


கதை 


23 


மாமறையோன் கொல்லை தனில் எண்ணாமலே இனிய பலாக்கனியைத் 
தோப்புடனே தான் பறித்துக் கூசாமலே நீயும் சாப்பிட்டதாலே " ( 29.63 ) 


என 


அம்மானை பாடிச்செல்கிறது . 

வாய்ப்பாடலாகப் 

நாள் 
வழங்கியதன் பயனாக , இத்தகைய மாறுதல்கள் எழுந்தன போலும் இப் 
படிப் பலநாள் வழங்கிய பின்னரே ஏட்டில் எழுதப் பெற்றதென்றால் இந்த 
நூல் 17 - ஆம் நூற்றாண்டின் முடிவில் எழுந்த நூலும் ஆகலாம் . 


மாசி 


மாக 


மாகஸ் நானம் : தை - மார்கழி 

மாகஸ்நானம் என்பது மாகமாதத்தில் குளித்தலாகும் . மாகமாதம் 
என்பது நிறைதிங்கள் மக நட்சத்திரத்தோடு கூடியிருக்கும் மாசி மாதமா 
கும் . இது சூரியனை ஒட்டிய சௌரமான கணக்குப்படியாகும் . செங்கற்பட்டு 
வட்டத்தில் தை அமாவாசையிலிருந்து அமாவாசை வரையிலும் 
மாகஸ்நானம் கொண்டாடப் பெறும் . இந்த ஒரு திங்களினை 
மாதம் எனக்கொள்வது சந்திரனை ஒட்டிய சாந்திரமான கணக்குப்படி 
யாம் . சங்க காலத்தில் தைந்நீராடல் என்ற நோன்பு கொண்டாடப் 
பெற்றதாம் . மணமாகாத பெண்கள் நல்ல கணவனைப் பெற நோற்கும் 
நோன்பாகும் இது . மார்கழிப் பாவை நோன்பே இஃது என்பர் அறிஞர் . 
தைந்நீராடலை அம்பா வாடல் என்று பரிபாடல் கூறும் ; தாயுடன் ஆடல் 
என விளக்குவர் பரிமேலழகர் . தாய் என்றால் நீராடும் பெண்களைப் பெற்ற 
தாயர் அல்லர் ; உலகப் பெருந்தாயாம் உலமயம்மையே ஆம் . அம்மையின் 
வடிவை நீராடுந் துறையில் மணலில்வகுத்து வழிபட்டு நீராடுவதே காத்தியா 
யனி விரதம் எனப் பாகவதம் கூறுவது இந்த வழக்கினை ஒட்டியே ஆம் . 
அக்கினிபன் கதையில் , இந்த நூலில் , பெண்கள் அவ்வாறு அம்மை 
வடிவினை அமைத்து நீராடல் காண்க . பாவை என்பது பாவு என இந் 
நாள் வழங்குகிறது ; அவ்வாறானால் அம்பாவு ஆடல் எனப் பிரித்துப்பொருள் 
கொள்ளுதல் கூடுமோ என்பதனையும் , அம்பாவு என்பது எம்பாவு என்றிருந் 
திருக்குமோ என்பதனையும் , அவ்வாறானால் எம்பாவை என்ற சொற்றொடரோ 
அங்குள்ளது என்பதனையும் மேலும் ஆராய்தல் வேண்டும் . அந் நோன்பு 
வகையில் தைந் நீராடலும் மார்கழி நீராடலும் 

நீராடலும் ஒன்றானால் , 

மாத 
வேற்றுமையை விளக்கி வைத்தல் வேண்டும் . மார்கழித் திங்கள் மதி 
நிறைந்த நன்னாள் கொண்டு 

முடிவதாகவோ , தொடங்குவதாகவோ 
கொள்ளும்போது இந்தச் சந்திரன் கணக்குவழி வரும் படாதமும் தடுமா 
றும் ; மார்கழியும் தையாம் . திருவெம்பாவை திருப்பாவை என்பது சையாம் 
நாட்டில் கொண்டாடப்பெறும் தேசியத் திருவிழாவின் பெயராக அமைந் 
துள்ளது . அதுவும் சிலபோது மார்கழியிலும் சிலபோது தையிலும் 
கொண்டாடப் பெற்ற செய்தியினை அறிகிறோம் . மார்கழித் திங்கள் மதி 
நிறைந்த நன்னாளை முதலாகக் கொண்டால் திருவாதிரை முதல் தைப்பூசம் 
வரையிலுமாம் ; தைப்பூசத் திருவிழாவினையும் பெண்கள் நோன்பெனவே 
ஞானசம்பந்தர் பாடுகின்றார் . 

“ நெய்பூசும் ஒண்புழுக்கல் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் " 
என்பது கபாலீச்சுரப்பதிகம் . ஆண்டாள் . 


24 


பாற்சோறு மூடசெய் பெய்து முழங்கை வழிவார " 

என்று பாடுவதனை இது நினைப்பூட்டுதல் காண்க.நோன்பு முடிந்த 
பின் கொண்டாடப் பெறும் விருந்தே ஈதாம் . தைப்பூசம் இந்த மாகபுரா 
ணத்திலும் கூறப் பெற்றுள்ளது . இன்று பெண்கள் தைப்பூசத்தி 
லிருந்து தொடங்கி , மயிலார் என்ற நோன்பினை மயிலை எழுதிவைத்துக் 
கொண்டாடுகிறார்கள் . ஆண்டாள் காலத்திலேயே தைந்நோன்பும் மார்கழி 
நோன்பும் வேறு பிரிந்து போயின எனலாம் . திருப்பாவையை மார்கழித் 
திங்களோடும் , மன்மத நோன்பினைத் தைத்திங்களோடும் தொடர்புபடுத்தி 
இரு வேறு நூல்களை ஆண்டாள் 

ஆண்டாள் அருளிச் செய்திருப்பது காண்க . 
தையொரு திங்களும் தரைவிளக்கி எனவரும் நாச்சியார் திருமொழி 
மன்மத நோன்பினைக் கூறுதல் காண்க . இவ்வாறு ஒரு நோன்பே காலப் 
போக்கில் எழும் சமுதாயச் சூழ்நிலைக் கேற்ப இருநோன்பாகப் பிரிதலுக்கும் 
இடம் இருந்தது . 
மாகஸ் நானம் : கார்த்திகை 

திருவாதிரையன்று டெண்கள் பட்டினி நோன்பு கிடந்து , இரவில் 
மஞ்சட் கயிறு அணிந்து கொள்ளுதல் இன்றும் பலரிடம் பெருவழக்காம் . 
திருவாதிரையன்று மலையாளத்தில் திருவாதிரைக் களி கொண்டாடப் 
பெறும் . ஊஞ்சல் விளையாட்டே பல இடங்களில் இந்தக் களியாம் . 
ஆண்டாள் பாற்சோறும் நெய்ச்சோறுமாம் நல்லுணவினைக் கூறுவதற்கு 
ஏற்பக் களி என்பதற்கு ஒருவகை உணவு என்றே பொருள் கொண்டு , களி 
செய்து படைத்துத் " திருவாதிரை ஒருவாக்களி எனப் புகழ்வர் பலர் . 
திருவாதிரை முடிவானால் அத்திங்கள் தொடங்கியது திருக்கார்த்திகை 
யாதல் வேண்டும் . திருக்கார்த்திகை தொடங்கி இருபத்தோராம் நாள் 
சதையத் தன்று பிள்ளையார் நோன்பென ஒன்று தமிழ் நாட்டிற் பல 
இடங்களில் கொண்டாடப் பெறுவது இன்றும் வழக்கில் உள்ளது . பிள்ளை 
என்பது இங்கே கன்னிப் பெண்பிள்ளைகளை உணர்த்துமோ என்று 
ஆராய்தல் வேண்டும் . திருக்கார்த்திகையில் விளக்கு மாலை தோன்றுவதனை 
அகநானூறு கூறும் . விளக்குமாலை அன்றோ தீபாவளி ? பூமியின் அச்சுநிலை 
மாறுவதற்கேற்பச் சூரியவீதியும் திருவாதிரையிலிருந்து தொடங்கியது 
போல முன்னொரு காலத்தே தோன்றியது . பின் கார்த்திகையிலிருந்து 
தொடங்கியது போலவும் , பின்னர் அசுவனியில் இருந்து தொடங்கியது 
போலவும் காட்சியளிப்பது இயல்பு . அசுவனி முதலானதை ஒட்டி அசுவ 
னியில் நிறைதிங்கள் தோன்றும் ஐப்பசியை முதலாகக் கொண்டு வடநாட் 
டார் தம் ஆண்டினைத் தொடங்குவது காண்க , தீபாவளியோடு தொடங் 
குகிறது அந்த ஆண்டு . ஐப்பசியில் நீராடுவது துலாஸ்நானம் எனக் 
கொண்டாடப் பெறுகிறது . துலாஸ்நானம் எனப் பெயர் பெறுதலின் 
மாகஸ்நானத்தினும் வேறாயிற்றுப் போலும் . 
மாகஸ்நானம் : 3 மாதம் 

மாகஸ்நானம் இந்நூலின்படி மூன்று மாதங்களில் குளிப்பதனையும் 
குறிக்கும் . கார்த்திகை வளர்பிறை ஏகாதசியிலிருந்து மார்கழி வளர்பிறை 


25 


ஏகா தசிவரை நீர் ஆடுவது தேவ மாகஸ்நானம் . மார்கழி ஏகாதசி முதல் தை 
ஏகாதசிவரை ஆடுவது ரிஷிமாகஸ்நானம் ; தை ஏகாதசி முதல் மாசி ஏகாதசி 
வரை ஆடுவது பிதுர் மாகஸ்நானம் . இவ்வாறு எல்லாவற்றையும் ஒன்று 
படுத்திக் கூறுகிறது இந்நூல் . அமாவாசை முதலாகவும் பௌர்ணமி 
முதலாகவும் கொள்வது போல , ஏகாதசியை முதலாகக் கொண்டு மாதத் 
தினைக் கணக்கிடுவதும் ஒரு முறை போலும் . ஏகாதசி , திருக்கார்த்திகை. 
திருவாதிரை , பொங்கல் நாள் , தைப்பூசம் , சிவராத்திரி , மாசிமகம் என்ற 
திருவிழாக்கள் இதனுட்படுதல் காண்க : அனைத்தின் பெருமையும் இதன் 
பெருமையாக முடிகிறது . 


நரகம் : 

நோன்பு நோற்கும் முறை . அறம் வளர்க்கும் முறை , அன்றாடைய 
வாழ்க்கை முறை , பெண்கள் வாழ்வு முதலிய கூறும் அற நூலாகவும் இந் 
நூல் விளங்க வேண்டும் என முந்துகிறது இந்நூல் . வல்லான் எடுத்ததே 
வாய்க்கால் என இருந்தநாளில் வல்லடி வழக்கினர்க்குப் பின் வரப்போகும் 
நரக வாழ்வின் கொடுமை எல்லாம் கூறி அச்சுறுத்தவும் வேண்டியதாயிற்று . 
இங்குள்ள நரகங்களின் பெயர் 

முதலியன சரியாக விளங்கவில்லை . 
அபிதான சிந்தாமணி , மார்க்கண்டேய புராணம் , விஷ்ணுபுராணம் , தேவி 
பாகவதம் முதலியவற்றில் கூறியுள்ளவற்றிற்கும் இங்குள்ளவற்றிற்கும் 
வேற்றுமை உண்டு . ஆனால் , வேறு வழி இல்லாத போது அவற்றின் 
வழி கொண்டு திருத்தவேண்டுவ தாயிற்று . மார்க்கண்டேய புராணம் 
முதலியவற்றில் கூறியவற்றைச் சப்தகல்பத்ருாம் என்ற வடமொழி அகராதி 
நரகம் என்ற தலைப்பில் தந்துள்ளமை காண்க . இனி , மாகபுராணம் கூறு 
வது கொண்டு இந்த அம்மானை கூறுவதனை அறிதல் வேண்டுமாதலின் , அப் 
குள்ள பாடல்களைக் கீழே 4 - ஆம்பிற்சேர்க்கையில் காண்க . 


. 


கதைகள் : 

உலகிலுள்ள கதையில் வரும் நன்மை எல்லாம் மாகஸ்நானத்தால் 
வந்தனவே என்று கூறும் போக்கில் செல்கிறது மாகபுராணம் . ஆனால் , 
எல்லையற்று நீளாதபடி ஒருசில கதைகளே கூறி முடிக்கின்றது . இக்கதை 
கள் உலகெங்கும் எவ்வாறு எவ்வாறு வழங்குகின்றன என்பது பெரிய 
தோர் ஆராய்ச்சியாக வளருமாதலின் இங்கு அதனை எழுத இயலாது . 
இத்தகைய பழங்கதைகளே இவை என்ற கண்கொண்டு இவற்றைப்படித்து 
மகிழலாம் . மாகஸ்நானத்தை மறந்து இவ்வாறு ஓதப் பழகினால் எல்லோ 
ருக்கும் இந்நூல் இனிக்கும் . தீண்டாமை , சாதி முதலியவை வற்புறுத்தப் 
பெற்றிருப்பதனை அந்தக்காலக் கோலம் என விட்டுவிட்டுக் கதையினைக் கதை 
யாகப் படித்து மகிழ்வதே வேண்டற்பாலதாம் . அவை பழங்கால வரலாற் 
றுக்குறிப்பாவதன்றி நம்மை நம்பச் செய்யும் ஆற்றல் அவற்றிற்கு இல்லை ; 
நகைப்பே எழுகிறது இன்று ; அன்றன்று . பாட்டின் நயமெல்லாம் அங்கங்கே 
அடிக்குறிப்பில் சுட்டப்பட்டுள்ளன ; ஆதலின் இங்கே விரித்தெழுத வேண் 
டியதில்லை . 


26 


பதிப்பு : 

இந்த நூலைப் பதிப்பிப்பதில் ஒரே முறையைப் பின்பற்றவில்லை இந்த 
நூலை அறிஞரும் , தமிழ் நாட்டு எல்லாப் பகுதியினரும் ஏற்கும் பொருட்டு , 
முதலில் திருத்தமான சொல் வடிவங்களையே நூலில் கண்டு , ஏட்டில் கண்ட 
பாடங்களை அடிக் குறிப்பில் குறித்தோம் , பின்னர்ப் போகப் போக ஏட் 
டில் உள்ள பாடங்களையே நூலில் கண்டோம் . உண்மையில் பின்னைய 
முறையினையே நூல் முழுவதிலும் கையாண்டிருத்தல் வேண்டும் . மேலே 
கூறிய கொள்கையினைப் பின்பற்றி இவ்வாறு ஒரு முறையின்றி வரும் இப் 
பதிப்பினை உலகம் பொறுத்தருள்வதாக . இப்பதிப்பில் பல பிழைகள் புகுந் 
துள்ளன. கண்பார்வை சரியாக இல்லாமையாலும் , இரவில் திருத்தவேண்டிய 
கட்டாயத்தாலும் , அச்சேறிவந்த விரைவாலும் புகுந்தவற்றில் , இன்றி 
யமையாத திருத்தங்களை மட்டும் பிழை திருத்தத்தில் கண்டுள்ளோம் . 
5 - ஆம் பிற்சேர்க்கையை நூலின் முடிவில் பார்க்க . 


நன்றி : 

இந்நூலைப் பதிப்பிக்கும் வேலையைத் தந்த திரு - சந்திரசேகரனார் அவர் 
களுக்கும் இதனை மேற்கொள்ள ஆணை தந்த கல்வித் துறைத்தலைவர்க்கும் 
சென்னைத் துரைத்தனத்திற்கும் , ஓலை ஏடுகளையும் அச்சேடுகளையும் உடனி 
ருந்து ஒப்பிட்டு வந்த திரு-சிவப்பிரகாசனார்க்கும் . குறிப்புக்களையும் அச் 
சேடுகளையும் திருத்த உதவிய அறிஞர் டாக்டர் துரை அரங்கனார்க்கும் , 
இதனை மனங்கோணாது அச்சிட்ட அச்சகத் தலைவருக்கும் என் மனங்கலந்த 
நன்றி உரியதாகும் . என்வாணாளில் ஆறுமாதங்கள் வரை நான் இந்தத் 
தமிழ்த் தொண்டில் இன்பம் பெறுமாறு செய்த இறைவனையும் வணங்கி 
வாழ்த்துகிறேன் . 


சென்னை 
12-3-1956 


தெ . பொ . மீனாட்சி சுந்தரன் 


முதலாம் பிற்சேர்க்கை 


புராணச் செய்யுட்கள் வருமிடமும் பிரதிபேதங்களும் 
இருவளைவுக்குள் உள்ள முதல் எண் அடியினையும் , இரண்டாம் எண் 
சீரினையும் குறிக்கும் . வளைவுக்குள் வாராத i போன்ற ரோமன் எண் 
மாகபுராணத்தின் அத்தியாயத்தையும் பின்னைய எண் பாட்டின் எண்ணை 
யும் குறிக்கும் . முதலில் உள்ள எண் பாட்டைத் தொடர்ந்து எண்ணுவது 


2--2 


கடவுள் வாழ்த்து 

1. ( 4. 4 ஏத்துவாம் ) 
7. ( 1. 3-4 பரபுருடனை நால் ) 

( 1.8 கிருப்பை ) 
( 3.3- 4 தூயமனத் தோனை ) 
( 4. 1 தராதலமெண் ) 
வேறு நூல் போலும் 


ஷை 


முதல் அத்தியாயம் 


5-1 


i 1 (3.4 சுற்றிய ) 
i 10 ; 


6-2 


ரண்டாம் அத்தியாயம் 


7 --- 1 


8-2 


ii 1 ; 
ii 13 ; ( 4 , 5 ஒழுக ) 
ii 23 ; ( 3. 1 வேக ; 3-4 சீக்கும் ; 4. 5-5 வழங்கு 

நலத்ததுவே ) 
ii ; 


10-4 


மூன்றாம் அத்தியாயம் 


11-1 


iii 1 ; 


12-2 


13--1 


14-2 


iii 11 (4.1- 2 ஊழ்வினையின் பான்மையென ) 
நாலாம் அத்தியாயம் 

iv 1 ( 1 , 3 இகல்வேந்தே ) 
iv 10 ( 3. 4-6 பருங்காழ் மரமென் றுடலுரிஞ்சி ) 

( 4.1 நெருங்கு ) 
iv 14 (1. 3 டிருண்ட ; 2. 5 குழகா : 3.6 நிமிர்த்த ) 
iv 22 ( 3 : 1 வேலாடல் ) 


15-3 


16-4 


28 


ஐந்தாம் அத்தியாயம் 

V 1 ( 3.3 கைத்திட நீ ; 3. 6 பாடலினும் ) 


17-1 


18-2 


V 11 


19-1 


ஆறாம் அத்தியாயம் 
vi 1. இவ்வாறிவன்மாமகிழ்வோங்கியிருக்குநாளிற் 
றெவ்வார்வணங்கும் புகழ்போசன் செழும்பொன் 

( மூதூர் 
ஒவ்வாததீமை கடிவேத உசத்தியன்றன் 
அவ்வாழ்வில் வந்த சுவீர்த்தை பேயரன்ன 

( மன்னாள் 
vi 3 ( 2.5 மெளிதில் ; 3 4-5 கியல்பாமணங்கே; ) 
vi 19 


20-2 


21-3 


ஏழாம் அத்தியாயம் 
vii 1 


22-1 


23-2 


24-3 


vii 8 ( 2.6 என வுரப்பி ; 3. 3 பற்கறித்திட் ) 
vii 14 
vii 27 (3.4 தினமெதிர்ந்தொ ; 4. 4 முடையதால் ) 


25-4 


26-1 


எட்டாம் அத்தியாயம் 
viii 1 ( 1.5 சுவிர்த்தை 4. 3 கருங்குழலீர் ) 
viii 24 


27--2 


28--1 


29-2 


30-3 


31-4 


ஒன்பதாம் அத்தியாயம் 

ix 1 ( 2. 3 முறப்பதறு ) 
ix 16 ( 4. 1 மன்னும் ; 4. 4 தேங்குமால் ) 
ix 44 ( 2.3 வந்தாரோ ) 
ix 48 (3.4 மறம் வளர்த்த ; 4. 4 அரசரினி ) 
ix 51 ( 1.2- 5 தென்றிசையே போய் முடிந்த இடமி 

யமபுரிக்குத் ; 2. 6 மருவி ; 4. 1 ஊனமுறு ) 
ix 63 பின்பாடல் பார்க்க 
ix 69 ( 3.3 சேடத்தால் ) 


32-5 


33-6 


34-7 


பத்தாம் அத்தியாயம் 

x 1 ( 1.4-5னி- துரைத்தனனிருப்ப ) 


35-1 


36-2 


37-3 


X 48 


29 


38-4 


X 49 


39-5 


X 50 


40-6 


X 57 


பதினொன்றாம் அத்தியாயம் 

xi 1 ( 3 . 4-5 உய்ந்தான் ) 
xi 8 


42-2 


43-3 


xi 11 


44-1 


45-2 


46-1 


பன்னிரண்டாம் அத்தியாயம் 

xii 1 ( 2. 5 புறத்து ) 

xii 9 ( 1. 6 னேனிவ் ; 3. 3 ஆற்றால் ) 
பதின்மூன்றாம் அத்தியாயம் 

xiii 1 
xiii 12 ( 4.4 மற்றவர்க்கு ) 
பதினாலாம் அத்தியாயம் 
xiv 1 (4.2 மாசிருங்கன் ; 4. 6 கென்றான் ) 
xiv 16 


47-2 


48-1 


49--2 


பதினைந்தாம் அத்தியாயம் 


50-1 


XV 1 


51-2 


XV 2 


52-3 


XV 3 


53-4 


XV 4 


54-5 


Xv 9 


55--6 


56-7 


57_3 


XV 15 ( 2.3 பகவரை ) 
XV 18 ( 3. 2-4 னன் னெனினுந் தடக்கை பிடித் ) 

XV 21 ( 2. 6 ரான்றோர் ) 
பதினாறாம் அத்தியாயம் 

xvi 1 
xvi 20 ( 3 , 1-3வாயினிகழ்ந்தே தங்கிளை ) 
xvi 26 


58-1 


59-2 


60-3 


61-1 


பதினேழாம் அத்தியாயம் 
xvii 1 ( 2.2 தீமத்தொழில் ) 
xvii 7 ( 4.3 ணிரந்திடலும் ; 4.6 சொல்லுவனால் 


62-2 


- 


63-3 


64-4 


65--5 


66-6 


30 
xvii 29 ( 4.4 காறும் ) 
xvii 40 ( 4.3-4 விரைவிற் கொள்கின்றேன் ) 
xvii 44 ( 1 * 2-4 யங்கர் தம் வாகு நாணிடு ; 3. 4 நீறெழ ) 
xvii 52 ( 4 என்று வந்து கூற்றேது செய்யுமே ) 
பதினெட்டாம் அத்தியாயம் 
xviii 1 ( 4.2 வளாக ) 
xviii 9 ( 1. 1 கள்ளன் ; 4. 4-5 விமலமதாக ) 
xviii 17 ( 2.6 யீயும் ; 3.5 தாரத்தவையவங்4.7-8 புனித 

மாமால் ) 


67-1 


68-9 


69-3 


பத்தொன்பதாம் அத்தியாயம் 

xix 1 ( 2.3 சுவிர் தனெனுந் ) 


70-1 


71-2 


xix 16 


72-1 


73-2 


இருபதாம் அத்தியாயம் 
xx 1 ( 1.2 வான் பின்னும் 2 அன்றி மதிய மீராறதனின் 

மாகமதிதான் ) 
XXX 18 ( 2.2 கதலி : 3.1-31 பொழிபாற் குழம்பு 

நீரருந்தி ) 
Xxx 23 ( 1. 2 கங்குல் ; 2. 1 நிதியிலா 3. 4-5 நாற்றமில் 

மலரே ) 


74-3 


75-1 


இருபத்தோராம் அத்தியாயம் 

xxi 1 (2.3- 5 னோடெழா அரசரரியேறனான் ) 
xxi 31 


76-2 


77-3 


xxi 38 (2.4 வள்வாய்க் ; 3. 4 வதைக்கும் ) 


78-1 


79--2 


80-3 


81-4 


இருபத்திரண்டாம் அத்தியாயம் 

xxii 1 ( 1.3 போகுறு ) 
xxii 23 ( 1. 2-3 பேர்களழித்தே; 2. 2 யாவர் ; 3. 3 

னேர்ந்தே ) 
xxii 26 ( 2.5 கோயில் ; 3. 1 லெள்ளரும் ) 
xxii 28 ( 3. 3-5 கோலவன முலைதிளைக்கும் ) 
xxii 34 ( 1.1 தேவருக்கும்; 4. 3-4 இருவினையு மீவோனே ) 
xxii 45 ( 2.1 ஞாலமிசை ) 
xxii 51 ( 3.3 கொலைவேட ) 
xxii 55 3. 3 செய்தானேல் ) 


82-5 


83-6 


34-7 


85-3 


31 


86-1 


87--2 


88-3 


89-4 


இருபத்து மூன்றாம் அத்தியாயம் 
xxiii 1- ( 4.6 தானால் ) 
xxiii 6 ( 1.6 சான்றாய்ப் : 2 பெருகதியினி மலமருளுமீசுரனே 

சதாசிவனே யென்று பேசு 3. 2 தூபாதிநி ) 
xxiii 15 ( 3. 4 மருவி நீ ) 
xxiii 16 
xxiii 17 ( 2.3-4 தூயோய் நினைத்தொழுதேன் ) 
xxiii 18 ( 1. 2 திவாகரனே ) 
xxiii 19 ( 1.2 மருள் வாழ்வே ) 
xxiii 23 ( 4.3 ராடிடு ) 
xxiii 24 


90- 5 


91-6 


92-7 


93--3 


94-9 


95--10 


xxiii 25 


96-1 


97-2 


98-3 


99--4 


100--5 


101- 6 


102-7 


இருபத்து நான்காம் அத்தியாயம் 

[ 1- வேறொரு நூல் ] 
xxiv 1 ( 3.2 லுயர்ந்த ) 
xxiv 11 ( 4.5 ரினிதில் ) 
xxiv 17 
xxiv 20 ( 3.5 - ரேனு ) 
xxiv 49 
xxiv 65 ( 1. 1 புதுத்தளி ; 2.2 செழுங்கதிர் . 3.4 டார்த்திட ) 
xxiv 78 ( 3.1-2 தானவர் வணங்கவரு ) 
xxiv 84 
xxiv 86 ( 1.4 பராரை ) 
xxiv 92 ( 2.3 - 5 மிவளெனக்கே விளங்குமுரிமை ) 
xxiv 94 ( 3. 3-5 உலக மலைந்தன நிறையும் 4. 1 மலைய . ) 
xxiv 98 
xxiv 103 


103-8 


104-9 


105--10 


1116-11 


107-12 


108-13 


109-14 


இருபத்தைந்தாம் அத்தியாயம் 


110-1 


XXV 1 ( 2.4-6 அருந்துலாத் தட்டில் வைக்கத்) 


111--2 


XXV 2 


112-3 


XXV 4 ( 1. 1 எண்டொகைய 1. 3 யற்கையினி 3 . 

லார்மேற் ) 


32 


113-4 


XXV 25 


114-5 


யெல் 


XXV 30 ( 1.4 மினிய 2.1-3 ஆன்ற கூடமவை 

லாம் ) 


115-6 


116--7 


xxv 31 ( 1. 4 சுமித்திரனை ) 
XXV 36 ( 1.1-3 எட்டி குமர நன்குரைத்தாய் ; 4.4 

ககனா ) 
XXV 37 ( 1.2 கிடரிழைப்போர் ; 4. 2 வழனிரையக் ) 


117-8 


118--9 


XXV 59 ( 1. 2 


119-10 


120-11 


XXV 61 ( லேனும் = னேனும் ) 
XXV 73 ( 1to 3. 6 ஒன்றில்லை 3.5 விரதம் 
XXV 77 ( 2. 4 அன்றிச் ; 4. 4-5 நற்றாய் வயிற்றில் ) 


121- 12 


. 


இருபத்தாரும் அத்தியாயம் 

xxvi 1 ( 3.4 அதனிடத் ) 


122-1 


123-2 


xxvi 5 


124-3 


Xxvi 11 


125-9 


xxvi 19 


126-5 


xxvi 53 


127_5 


xxvi 65 ( 1. 1 வருபிணி 1. 4 தீர்ந்திடும் 3. 3 லூக்கம் ) 


இருபத்தேழாம் அத்தியாயம் 
xxvii 1 


128-1 


129--2 


xxvii 51 
xxvii 64 


130-3 


181-4 


xxvii 72 4. 2-3 - யிங்கிவையாடுவார் 


132-5 


xxvii 101 


இருபத்தெட்டாம் அத்தியாயம் 


133-1 


xxviii 1 
xxviii 6 


134--2 


135-3 


xxviii 40 
xxviii 55 


136-4 


137--5 


xxviii 56 


33 


இருபத்தொன்பதாம் அத்தியாயம் 


135--1 


xxviii 58 


முப்பதாம் அத்தியாயம் 
xxviii 78 - 


139-1 


140-2 


83 


141-3 


84 


. 


142-1 


88 


143-5 


91 


. 


144-5 


92 


93 


2 - ஆம் பிற்சேர்க்கை 
விருத்தங்களின் இலக்கணம் ( விடுபட்டவை ) 


பக்கம் 1 கடவுள் வாழ்த்து 
1 - ஆம் பாட்டு விளம் - விளம் - மா விளம் ” -கலிவிருத்தம் 
2 - ஆம் .. 3 காய் + மா இரட்டித்துவரும் அறுசீர் விருத்தம் 
பக்கம் 2 
3 - ஆம் ,, டி 
4 - ஆம் . 4 காய் , கொச்சகம் 
பக்கம் 3 விளம் விளம் மா விளம் - கலிவிருத்தம் 
9 விளம் மா மா இரட்டித்துவரும் அறுசீர்விருத்தம் 

ஷை 
15 மா விளம் விளம் இரட்டித்து வரும் அறுசீர்விருத்தம் 
18 

ஷ 
22 3 கூவிளம் + தேமா - கலிவிருத்தம் ; 3 தான தன + தானா 

என்ற சந்தம் ; அடிக்கு 14 எழுத்து 
24 4 காய் - கொச்சகம் 
28 ஷை 
33 மா மா விளம் இரட்டித்துவரும் அறுசீர் 
36 ஷை 
38 

தேமாங்காய் - தேமா - புளிமாங்காய் - தேமா -- புளிமாங்காய் 
தேமா -புளிமா என்ற 7.சீர்ச் சந்தவிருத்தம் ; தானான , 
தந்த - தனதான - தந்த - தனதான.தந்த - தனன என்ற சந் 
தம் - அடிக்கு 20- எழுத்து 

மா -மா - காய் இரட்டித்துவரும் அறுசீர்விருத்தம் 
45 டி 
49 க்ஷ 
57 விள - வெண்டளை பெற்ற சீர் 3 
66 மா - மா- காய் இரட்டித்து வரும் 
69 

அறுசீர் விருத்தம் 
பிறவற்றை அடிக்குறிப்பில் அங்கங்கே காண்க 


.. 


. 


. 


. 


3 - ஆம் பிற்சேர்க்கை விருத்த வகைகள் 


1 

• 3 சீர் வஞ்சிவிருத்தம் 
1. a வெண்டளை பிறழா மூன்று ஈரசைச்சீர் ; அடிக்கு 8 - எழுத்துப் 
பெற்று வருவது. 

1. b வஞ்சிச் சந்தவிருத்தம் . தனன . தானன , தானனா என்ற சந்தக் 
தில் புளிமா கூவிளம் கூவிளம் என முச்சீராய் அடிக்கு 

9 எழுத்துப் 
பெற்று வருவது 
2-8 

4 சீர்க் கலிவிருத்தம் 
( 1 ) 4 காய் வரும் கொச்சம் 
( 2 ) வெண்டளை வந்த நாற்சீர் விருத்தம் . கடைச்சீர் காயாம் 
( 3 ) மா +3 விளம் 

( 4 ) மா + நேரொன்றாசிரியத்களை + வெண்டளை பெற்ற 2 ஈரசைச்சீர் 
கள் + வெண்டளையோடு வரும் விளம் அல்லது காய் ; அடிக்கு 14 எழுத்து 

( 5 ) ஷை ; நேர் முதலானால் அடிக்கு 11 எழுத்து 
( 6 ) ஷை : நிரை முதலானால் அடிக்கு 12 எழுத்து 
( 7 ) மா - விளம் - மா - விளம் 
( 8) மா - மா -விளம் - விளம் 
( 9 ) விளம் - விளம் - மா -விளம் 


2. b 

சந்தக்கலிவிருத்தம் 
( 1 ) காய் விளமானால் அடுத்தசீர் நேர்முதலாகாது நிரை முதலா 
கும் ; தான என்பது தந்த தத்த தனன என்றும் ஆம் ; தா தனஎன்றும் 
வரும் 

( 1 ) 3 கூவிளங்காய் + தேமா ; 3 தானதன + தனா ; அடிக்கு 14 எழுத்து 

( 2 ) 3 மாங்கனி + புளிமா ; 3 தனனாதன + தனனா ; நேர் முதலானல் 
அடிக்கு 16 எழுத்து . 

( 3 ) ஷை ; நிரை முதலானால் அடிக்கு 17 எழுத்து 

( 4 ) விளங்காய் + விளம் + விளங்காய் + விளம் ; தனதனன தானனா + 
தனதனனா ; + தானனா; அடிக்கு 2 எழுத்துக்கள் . 


. 


8 


3 . 

5 சீர்க் கலித்துறை 
3 
( 1 ) மா -3 விளம் - மா 
( 2 ) விளம் - மா - விளம் - மா - மாங்காய் 


36 


3 b 


சந்தக் கலி 
கலித்து 

துறை 
( 1 ) கூவிளம் + தேமா + கூவிளம் + புளிமாங்காய் ; தானன - தான் 
-தானன.தான - தன தானா; அடிக்கு 14 எழுத்து 


அறுசீர்க்கழி நெடிலாசிரியவிருத்தம் 
( 1 ) மா - மா - விளம் அல்லது காய் என்ற 3 சீர் இரட்டித்து வருவது 

( 2 ) விளம் அல்லது காய்-மா - தேமா என்ற 3 சீர் இரட்டித்து 
வருவது 


சந்த விருத்தம் 
( 1 ) 2 ( புளிமா + கருவிளம் ) - புளிமா - கருவிளங்காய் ( தனன-தனந் 
தனன தனன- தனந்தனன தனன . தனந்தனன ) ; அடிக்கு 22 எழுத்துக்கள் 


G 


மாத்திரை விருத்தம் 
( 1 ) 6 மா ; ஒவ்வொரு சீரும் 4 - மாத்திரைகள் ; அடிக்கு 24 - மாத்திரை 
குறில் ஒற்றடுத்தால் இருமாத்திரையாம் . அடிக்கு 15 எழுத்துக்கள் . 
+ காய்ச்சீர்களாகவும் கொள்ளலாம் 


தனை 


8 . 


5 

எழுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் 
( 1 ) விளம் - மா - விளம் - மா -விளம் - விளம் - மா 


5 b 

சந்தவிருத்தம் 
( 1 ) தானனா அல்லது தனதான - தந்த என்ற இரண்டும் மும்முறை 
வந்து தனனா என்பதோடு ஏழாதல் . மாங்காய் - தேமா என் இருசீரும் மும் 
முறை மடக்கி வந்து புளிமா என்பதோடு முடியும் எழுசீராம் . அடிக்கு 
20 எழுத்துக்கள் 

( 2 ) தனன + தந்தன மும்முறை வந்து தனதனா என முடிதல் , மா + 
கூவிளம் மும்முறை மடக்கி விளம் என்பதனோடு முடிதல் 

( 3 ) தான - தானதன மும்முறை மடக்கித் தானனா என்பதனோடு முடி 
தல் . தேமா + கூவிளங்காய் மும்முறை மடங்கிக் கூவிளம் என்பதனோடு 
முடிதல் . அடிக்கு 21 எழுத்துக்கள் 

( 4 ) மா விள - விள - விள - விள - விள - மாங்காய். தான - தானன ( அல்லது 
தனதன ) மும்முறை மடக்கி வந்து தந்தானா என்பதோடு முடிவது 


6 


எண்சீர்க்கழி நெடிலா சிரியவிருத்தம் 
( 1 ) { 3 காய் + மா ) இரட்டித்து வருவது 

(b ) சந்தவிருத்தம் . மாத்திரா விருத்தமுமாம் . 8 ஈரசைச்சீர் ; ஒவ் 
வொரு சீரும் 4 மாத்திரை 


4 - ஆம் பிற்சேர்க்கை 


மாகபுராணம் நரக - வர்ணனை 


கோரைசுகோரையதிகோரை கூறுகின்றமகாகோரை 
யேராரலகோரரூபைபிணி யியன்றதாள தாரையுடன் 
பாரிலுரைக்கும் பயானகைபின் பகருங்காளவிராத்திரியு 
மூரியானபயோற்கடையின் கண்டையுரைக்குமகாகண்டை . 
சண்டைகோலாகலையுடன் பிற் சண்டைதாழாப்பதுமையுடன் 
கொண்டபதுமாவிதிவீதி கூறுவீமவீசனைபின் 
விண்டாரனவிகாரளையும் விரிவச்சிரைபின் றிரிகோனை 
பண்டைபஞ்சகோணையுடன் சுதீற்கைபரிவத்துணையுடனே . 
சத்தபுமைபின்னட்டபுமை தகுசீர்சீர்த்தைமாயையென 
வைத்தவிருபத்தெண்கோடி நிரையந்தனக்கும்வருபெயரா 
மத்திற்கோடியொவ்வொன்றுக் கையைந்தேநாயகமாகுங் 
கொத்து நிரையமொரு நூற்று நாற்பானதன்பேர் கூறுங்கால் . 


ஆதியான ரவுரமு மழுகைதருமாரவுரவமும் 
பீதிசெய்யும்பெருந்தமமும் பெருகுசீதமுட்டனமும் 
வாதை செய்யுஞ்சுரோகமுடன் சுகமம்வாழ்தீக்கண மதன்பின் 
றீது தருவாத்தியைசஞ்சீ வனமுமதன் கீழ்செறிசடமும் . 
சொல்லற்கரிய மகாமாயை தொடுத்தவதிலோபம்மதற்பின் 
கொல்லுஞ்சுமீபங்கடங்கடம்பின் குலையுமதிதீவிரவேகம் 
வெல்லுங்கராளம் விகராளம் விரியும் விரகம்பன்மிடையே 
சொல்லுங்கொடியமகாபதுமந் தீயோர்புகு துஞ்சுவத்திரமும் . 
பெரியகால் சூத்திரமும் பிற்தாச்சனவேசூரிமுக 
முரியசுனேமிசாதகம்பின் னொழிசுப்பிரதீபத்துடனே 
விரியுங்கும்பிபாகமுடன் வீழுஞ்சுபாகமிகுரூபங் 
கரியநிறத்தாருணமங்கி ராசிபவனங்கருதிடிலே . 
கூறுமாரத்தச்சிக்குண்டங் கூர்மையிருப்புத்துண்டப்புண் 
மாறியெழுமாசமவைத்த மகிரமலிந்த தந்தசெந்து 
ஆறுபங்கலேபமுட னுயிரும்பூதிமாங்கியமுஞ் 
சீறுந்திரவத்திரமதன் பின் செருச்சுவாசமென்றுரைப்பார் . 
கூருநிருச்சுவாதமுடன் சுதீர்க்கங்கூடசனமலியே 
சேருந்துரிட்ட மகாநாதஞ் சிறந்த பிறவாகம்பின்னர் 
சாருந்துயர்ச்சுப்பிரவாக மிருசமேடம்விறலிடபங் 
கூருந்திறற் சல்லியஞ்சிங்கங் கொடிய பகுவாய்வியாக்கிரமம் . 


38 


பின்ன 


கயஞ்சூகரம்பின்சுவானம்விறற் காரியமயிடந்திறல்விருட 
மியங்குமேடங்கரானனம்பி னியலுங்கிராகங்கும் பிரம் 
புயங்கும்புன்னக்கிரங்கூர்மம் பெருவாயசம்பின்கிருத்திரமுந் 
தயங்குமுலூகஞ்சார்த்தூலஞ் சளுகங்கபிதற்கடந்தானும் . 
ஆன்றகொடியகண்ட்கமு மழல்வாய்ப்பூதிவத்திரமுந் 
தோன்றுமிரத்தாக்கம்பின்னே சொல்லும்பூதிமிரித்திகையே 
கான்ற கண் மேதத்துடனே கஞலுங்கொடியதுடாக்கினியு 
மேன்ற கிருமிக்குழியதன்பி னிழிவுகூறுமமேத்தியமும் . 
அழியும் புழையப்பிதிர்திட்ட மயருமுடலத்துதிர்வன்னங் 
கழியுஞ்சுவாப்போசன மதற்பின் கான்றவாய்நீருண்டி 
ரிழிவாற்றன்னை நுகருண்டி யெல்லா நுகருஞ்சருவவுண்டி 
பொழியுங்கோரச்சு தாருணமே பொல்லாங்கியற்றுஞ்சங்கடமும் . 
கண்ணும் விசாலம்பின்விகட மெரிவாய்கொழிக்குங்கங்கடமே 
வண்ணப்புரிடங்கடாகந்தி வருவைதரணியழல் காய்ந்த 
திண்ணெனிருப்புமுழைப்படுக்கை செழுந்தாரணம்பிற் பூரணமும் 
பண்ணுங்கொடுமையசி தால வனமுமத்திபங்கமுமே . 
எரிபீடகமுந்திலச்செக்கு மெறியெந்திரமும் பேரிக்குப் 
பரியாலையும் வெம்பாதகர்கள் பதைக்குங்கூடபாசமும்பின் 
னரியவுடலின் மருத்தனமு மானசுண்ண துண்சுண்ண 
மெரியற்றத்தலேர்கசிலை யிகலும்படைவாய்ப்பருப்பதமும் . 
இகலிப்பொருமியாமளப்பொருப்பு மிழிமூத்திரமும் பெருமலமு 
மிகவுநிறைத்தபெருங்கூப மிடைந்தவிருளேமலிகூபம் 
புகலும்பூயகூட முன் புகலற்கரிதாஞ்சாதனமும் 
விகலமில்லாமுசலமுரல் விரியுந்திரிகையெந்திரமும் . 


கொடியசிலையின் சகடமும்பின் கொளுவார்நெடியவிலாங்கலமு 
மடியாத்தாலவத்திரம் வாழ் வனமுஞ்சகடாமண்டபமுன் 
னெடியசம்மோகனத்துடனே நீடுமதிபங்க தமதன்பின் 
கடியுந்தத்தசூலமுடன் கனலிற் காய்ந்த விருப்புருளும் . 


பரிந்தவெகு துக்கத்துடனே பகரற்கரியமகா துக்கம் 
விரிந்து விளங்குகச்சுமலஞ்சமலாலமேவிளம்பவொண்ணாக் 
கரிந்தவாலாகாலம்பின் கருதாவிரூபம்பயரூபந் 
தெரிந்ததீயமானூக மேகபாதந்திரிபாயும் . 


செறிந்தவெகுதீவிரத்தோடு சேறும் வீசியீறாக . 
வறைந்தவிருபத்தெண்கோடி யளவை நிரைய நாயகமாய்ப் 
பிறிந்தபகுதியொரு நூற்று நாற்பான் முற்றும்பிறழாமன் 
மறிந்து விழவே புகவிடுவார் பாவமலிவின் வசங்கண்டே . 


மாகஸ்நான புராண அம்மானை 


ஹரி ஓம் 


நன்றாக 


குரு வாழ்க குருவே துணை 


மாகஸ்நான புராண கதை 


கடவுள் வாழ்த்து 


மஞ்சரி செருகிய கோதை மாமதன் 
வெஞ்சர மெனமிளிர் விழிகள் வேதநூற் 
பஞ்சர முறைகிளி பயின்ற மும்மதக் 
குஞ்சர முகனடி கும்பிட் டேற்றுவாம் 3, 


i 


வேறு 


பராசரமா முனிமகவைப் பரம்பொருடன் நான்கு 

பழமறையின் பிறப்பிடத்தைப் பலவிஞ்சைக் கருவை 
விராவுபுகழ் நிலையத்தை வேதாந்தப் பொருளை 

வெகுளியில்லாப் பொறையோனை விடையமறுத் தோனை ( ச் ) 
சுராதிபர் தன் குருவனைய மனத்தொளிரும் ஒளியைத் 

துகளறுமெக் கலைமுழுதுந் தோய்ந்திடப்பட் டோனைத் 
தராதலமேழ் புனிதவியா தனைப்போற்றி யவன்றன் 
தண்ணளியே நிலையாகச் சரணமரண் புகுவாம் . 

ii 


5. பதிப்பாளர் தந்த தலப்பு . 


1. மஞ்சரி : பூங்கொத்து . 
2. பஞ்சரம் : கூடு . 
3. கணபதி காப்பு . 
4. வியாசர் துதி . 


2 


மாகஸ்நான புராண அம்மானை 


ஆக்கையெனும் புழுக்குரம்பை அணைந்தணையாப் பொருளை 

அருளொளியைப் பராபரைக்கும் அப்புறமா மறிவை 
நீக்கமின்றி மயிர்முனைக்கீ ழிடமுமாயெவ் வுலகும் 

நிறைந்து நின்ற முழுமுதலை நினைவினெமுஞ் சுடரைப் 
பாக்கியங்கள் பழுத்தனந்தந் தவக்குறைகள் முடித்த 

பழவடியார்க் கருளுதவும் பசுந்துணர்க்கற் பகத்தை 
வாக்கில் மன விகற்பத்தில் அளவுபடா வொன்றை 

மாசற்ற பெருவெளியை மனவெளியி லடைப்பாம் . 


iii 


வேறு 


பால்வண்ணக் கமலமல ரகலாத பருப்பதத்தை ( ச் ) 
சூல்வண்ணப் புயலென்ன ( ச் ) சூட்டரவில் துயில்வரையை 
வேல்வண்ண விழியிமைப்ப மெல்லியல்வாழ் வியன் கிரியை 
மால்வண்ண மில்லாத உளத்திருத்தி வணங்குவாம் . 


iv 


1 , பரஞானம் , அபரஞானம் என்ற இரண்டிற்கும் அப்பாலானது . 
2. முழு முதற்பொருள் வணக்கம் . 
3. மும்மூர்த்திகள் ( பிரமன் , திருமால் , சிவன் ) துதி . 


மாகஸ்நான புராண அம்மானை 


முதல் அத்தியாயம் 


பாயிரம் 

விருத்தம் 
சீர்பெறு மீரறு பருவஞ் சென்றிடும் 
பேர்பெறும் வேள்வியைப் பெரிதி யற்றுவான் 
வார்பெறு பழுமர வனங்கள் துற்றிய 
ஏர்பெறு நைமிசா ரணியத் தெல்லைவாய் . 


நடை 


5. சீர்சிறந்த வேள்வி சிறந்த பன்னி ரண்டாண்டு 

நேர்பெறவே முத்தி நிறைவேற்றும் மாமுனிவர் 
வழுவாமல் வேள்வி வளரும் பெருவனமாம் 
பழுமரங்கள் சூழப் பலசாதி நன்மரமும் 

தானே நெருங்கிச் சதாகா லமுமலரத் 
10. தேன்வான் மழைபோல் வழிந்தொழுகும் நல்வனமாம் 

பூங்கிளிகள் வேதம் புகலவரி வண்டூ தும் 
மாங்குயில்கள் கூவவளர் நைமிசா ரண்ணியமாம் 
காசிபனும் அத்திரியுங் கடுந்தவசு மாபிருகும் 

வாசமுள்ள கண்ணுவனும் வளருங் கவுதமுனி 
15. புலஸ்த்யர் வதிட்டமுனி புகழ்மீறும் அங்கிராவும் 

நிலைக்கும் பெருதவத்தில் நிலைநின்ற கோசிகனும் 
முற்கல மாமுனிவன் முளைத்தெழுந்த கும்பமுனி 
நற்கருணை பொங்கும் நல்லபரா சரமுனிவன் 

மார்க்கண்ட மாரிஷியும் வற்றாத் தவச்சுகனும் 
20. ஏற்க விபாண்டகனென் றிப்படிப்பேர் கள் படைத்த 

துய்ய தவசுடையோர் துலங்கும் பெருந்தவத்தோர் 
வேதமொரு நான்கும் விளங்குகின்ற சாஸ்திரமும் 
போத மெனவே புகலுங்கலை ஞானமொடு 
புண்ணியமாய் நின்ற புராணமுத லாகமமும் 


1. ழ எல்லாம் ள என்றே உள்ளன . 


41 


மாகஸ்நான புராண அம்மானை 


25. வண்ணமெனக் கற்றவர்கள் மறையோது நாவுடையோர் 

கரும மெனுமிருட்டைக் காய்கின்ற சூரியன் போல் 
தரும் உருக் கொண்டு தவங்கள் செய்யும் புண்ணியர்கள் 
கருணைக் கடலானோர் கடியதவ மாமுனிவர் 

பெருமை யொடுசிறுமை பேசாத மாதவத்தோர் 
30. சத்த மொடுபரிசந் தழைக்கும் உருவமொடு 

தித்திக்கும் நல்லரசம் சிறந்தகெந்தம் என்று சொல்லும் 
ஐம்புலனை யுங்கடந்தோர் ஆணவமா யை.கருமக் 
கும்பியென்ற மும்மலத்தைக் குற்றமற வேகடந்தோர் 

ஆசை மிகக்கடந்தோர் அலைகடல் சூழ் வையகத்தில் 
35 . நேசமென வேதழைக்கும் நெடியசீவ செந்துகள் மேல் 

அன்புவைத்துக் காப்போர் அடங்காப் பெருந்தவத்தோர் 
நன்புடையோர் ஞான வழிநடக்கும் அறிவுடையோர் 
தன்னுயிர்போல் மன்னுயிரைத் தஞ்சமென வேகாக்கும் 

பன்னுமறை வேதம் பயிலுகின்ற மாரிஷிகள் 
40. நாட்டமுடன் வேள்விசெய்யும் உநைமிசா ரணியமதில் , 

வாட்டமில்லா மாதவத்தோன் மரவுரிவார் தார்தரித்தோன் 
விரித்த சடையிலங்க மெய்யெல்லாம் வெண்ணீறு 
தரித் ( த ) திரி புண்டரமுந் தானே மிகத்துலங்க ( த் ) 

தஞ்சமென்றோர் தம்வினையைத் தான் நீக்கி எந்நாளும் 
45. அஞ்சலென்று தான்காக்கும் அழகான மாமுனிவன் 

செக்கமதி தான் பூண்ட சிவகதைக்கு வல்லவனாய் 
அக்குமணி மாலை அழகுடனே தான் பூண்டோன் 
வேதமெனும் நூல் வழியே விருப்பம் என நடந்து 

பூதலத்தில் தன்மம் பொருந்தும் படியாக 
50. எந்தக் கலைக்கும் இனிய வியாச மாமுனிதான் 

விந்தை யுடன் சொல்ல மிக்கபல நூல்கள் தனை ( க் ) 
கற்றவனாம் யோகக் கருத்தில் பெரியவனாம் 
உற்றபுரா ணங்கள் முற்றும் ஓதி யுணர்ந்தவனாம் 

திருநேத் திரமுடைய சிவனார் அருள் பெருகும் 
55. அரிய தவவியாசன் அருள் பெற்ற சூதரிஷி 

விந்தையுடன் மாரிஷிகள் - விளங்குநைமி சாரண்யத்தில் 
1. செம்மை . 
2. [ நய்மி ] [ ] என்ற குறிக்குள் இருப்பன தவறு . ஆனால் உச்சரிப்பை விளக்கும் . 
3. ( ) என்ற குறிக்குள் உள்ளன விடுபட்டன. 
4. வ் என ஒலிக்கும் . யவியா - யவ்யா என நிரையசை . 
5. விளங்கு - கூன்போலாம் . 


பாயிரம் 


5 


வந்தனர் காண் செய்ய மணிக்குழைகள் தானாட 
இப்படியே சூதமுனி ஏகிவந்து அவ்வனத்தில் 

செப்பமுடன் வீற்றிருக்குஞ் செழுந்தவத்தோ ரை - நோக்கி 
60. வேண்டுமுய சாரமுடன் விரும்பி மிகவணங்கி 

பூண்டதவத் தோர்கள் புகழான சூதனையும் 
அஞ்சலி வந்தனமா ஆசீர்வா தங்கள் செய்து 
மிஞ்ச உபசாரம் வேண்டிமிகத் தோத்திரங்கள் 

பண்ணிவெகு அன்புடனே பாங்கான மாதவத்தோர் 
65. வண்ணமென ஆசனமும் வரிசையுட னேகொடுத்து 

“ இருமிரும் " என்று இணையில்லாச் சூதரையும் 
அருகில் இருத்தினர்காண் அப்போது சூதமுனி 
சந்தோஷ மாகவே தான் தவமுனிவர் கொண்டாட 

விந்தையுடன் ஆசனத்தில் வீற்றிருந்தான் அம்மானை . 
70. அப்பொழுது சூதனை யும் அருந்தவத்தோர் கொண்டாடி ( ச் ) 

செப்பமென வே மகிழ்ந்து திருமுகத்தைத் தானோக்கி 
வாதிட்டன் முதலான மாரிஷிகள் சொல்லுவார்கள் 
" அதிட்டமெங்கள் பாக்கியங்காண் அய்யரே யிங்கெழுந்தீர் 

வாருமையா சூதரே நீர் வளருங்கலை ஞானமொடு 
75. பூராய மாய்விளங்கும் புராணம்பதி னெட்டினிற்குள் 

விரிவாக வேவிளங்கும் மிக்க பிர மப்புராணம் 
அரியபது மப்புராணம் ஆனவிட்டு ணுப்புராணம் 
பாங்கான சைவம் பகருகின்ற பாகவதம் 

ஓங்கு பவுடியமாம் உற்றநார தீயமொடு 
80. அழகு மார்க் கண்டமுடன் ஆக்கினே யப்புராணம் 

வளர்பிரம கைவர் த்தம் மாலிங்கம் மாவராகம் 
காந்தமொடு வாமனமும் கருதுகின்ற கூருமமும் 
பாந்த முளமச்சம் பாங்கான காரூடம் 

பிரம்மாண்டம் என்று சொன்ன பேரான புராணமதில் 
85. வருமாங் கதைகள் தனை வாகுடனே நீர்தாமும் 

எங்களுக்குச் சொன்னீரே : இன்பமுட னேநாங்கள் 
பொங்கமுட னே கேட்டோம் புராணமுனி யேநீர்தாம் 
இன்னமெங்களுக்கேதான் இனிய புரா ணந்தனிலே 

நன்னயம தாகவளர் 3 ரெண்டாம் புராணமெனும் 
1. நிறைவு : வியப்பு . 
2. மகிழ்ச்சி : பொலிவு . 

3. இரண்டு ரெண்டு என்றே வருகிறது . ந மோனையாம் ; இரண்டாம் புராணம் 
மேல்வரிசையில் பதுமபுராணமாம் . 


6 


மாகஸ்நான புராண அம்மானை 


90. பாரப் புராணந்தனிற் பகரு மன்பத்தையாயிரம் 

சேர்க்கையுள்ள செய்யுளெல்லாஞ் சிறப்புடனே நன்றாக 
ஓதநீர் கேட்டோம் : உத்தமரே இன்ன முந்தான் 
போதமென வே சிலது கதையைப் புராணமதில் 

சொல்லவேணும் முன்னாலே சொன்ன கதைகளெல்லாம் 
95. வல்ல தவமுனியே மனதிலுற்றேம் . அக்கதையில் 

மாகஸ்நா னத்தின் மகிமைசில கேட்டிருந்தும் 
மாகஸ்நா னக்கதையை மறந்துமிகப் போனோங்காண் . 
இன்ன மொரு தரந்தான் இனிதாக அக்கதையை 

நன்னயமாய் எங்களுக்கே நன்றாக வே தெரிய ( ச் ) 
100. சொல்லுவீர் என்று சூழ்ந்திருக்கும் மாமுனிவர் 

நல்லதவச் சூதர் தனை நாடி மிகக்கோள்க்க ( ப் ) 
பேரான 

ன மாசூதன் பெருகுந் தவத்தோரைப் 
பூராய மாய்நோக்கிப் புகலுவான் அம்மானை ! 


" நல்லது நல்லதுகாண் நல்ல தவமுனிவீர் 
105. அல்ல லறுத்து அருள் கொடுக்கும் நற்காலம் 

மாகஸ்நா ன.காலம் வந்தடுத்த ததினாலும் 
மாகஸ்நா ன - கதையை வாகுடனே உங்களுக்கு 
நான் சொல்ல வேணுமென்றே நல்ல விருப்பமாகத் 

தேன் கொண்ட பூஞ்சடையீர் தேடிமிக வந்தோம் நாம் ; 
110. இன்னமுந்தான் உங்களுக்கே இஷ்டமுடன் நான் தானும் 

5 வன்னமெனச் சொல்லுகிறேன் மாகஸ்நான காலமதில் 
எக்கதையைக் கேட்டாலும் இனிப்பாக வேமகிழ்ந்து 
அக்கதையைச் சொல்வதல்லால் அழகான மாதவரே 

மாட்டோம் என் றுசொன்னால் மாபாத கங்கள் வரும் 
115. தாட்டிமையாய் என் தன் குருசாமி வியாசருட 

அருளினா லுமுலகை அளந்ததிரு மாலக்கிணையாய் 

வரிசையுட னேநானும் மகிழ்ந்திருப்பதினாலும் 
1. ஐம்பத்து என்பது . அன்பத்து என்றே வருகிறது . 
2. சில என்பது சிலது என்றே வருகிறது . 
3. [ தி ] 
4. க என்பது ள்க்க என்றுளது . 
5. வண்ணம் : அழகு . 
6. " கஸ்நா " நீரையசையாம் . 
7. [ ] என்றன் என்பது எந்தன் என்றே வருகிறது . 
8. டை - உடை என்பது உட என்றே வருகிறது . 
3. கி என்பது , ல்க்கி என்றே வருகிறது . 


பாயிரம் 


7 


. 


பூமண் டலத்தில் பொருந்துகின்ற பேர்களென்னை 

ரோம புளகிதனென் றோவியமா யென்றனையும் 
120. பாங்குடனே யாரும் பகர்வதினா லும் நீங்கள் 

தீங்கில்லா மல் நாளும் சிவசிந் தனையோடும் 
இருப்பதினா லு - மனத்தில் இட்டமுட னே தானே 
விருப்பமாக வேகேட்க மிக்கான புண்யகதை 

மாகஸ்நா னக்கதையை மாதவரே உங்களுக்கே 
125. 3 ஆக முடனே அறிந்தமட்டுஞ் சொல்லுகிறேன் . " 

என்றுதான் சூதமுனி இருக் குந்தவத் தோர்கள் முன்னே 
நன்றுமாகஸ் நானம் நலம்பெறவே தானுரைப்ப 
ஆதியந்தம் இல்லாத அரியபர மே சுபரனை 

போத மிகநினைந்து புகழ்தோத் திரங்கள் செய்து 
130. சங்குசக்ர பாணியெனுந் தாமோ தரன் தனையும் 

பொங்க மெனமனதில் புகழ்தோத்திரங்கள் பண்ணி 
வெள்ளை மலர்மேலே வீத்திருக்கும் நான்முகனை 
உள்ளத்தில் வைத்து உபசார மாய்ப்பணிந்து 

படிக நிறமுடைய பாவைகலை வாணியு 
135. அடிதொழுது மும்மதமால் யானை முகனைப்பணித்து 

தங்குரு வான தவமுனியைத் தான் நினைந்து 
செங்கை எடுத்துச் சிரசின்மே லேகூப்பி 
விந்தையுள்ள மாதவரே மெய்ப்பாக வேகேளீர் 

இந்த உலகு தனில் இனிமாக ஸ்நானபலன் 
140. சொல்லுகிற பேருமில்லை ; சொன்னாலு மன்புடனே 

அல்லல் ஒழிய அவாவாக்கேள்ப் பாருமில்லை ; 
ஆனதால் நானே அன்புடனே சொல்லவேணும் . 
ஞானமுனி யீசுரரே நற்புடன் கேட்கவேணும் . 
என்று சொல்லி யேசூதன் இனியதவ மாதவர்க்கு 


1. மயிர்க் கூச்செறிவோன் . ரோ - ருே மோளை . 
2. மாகஸ்நான என்பது மாஷத்தை என்றே உள்ளது . 
3. முழுமனதாய் . 
4. குந்த என்பது நீரையசை . 
5. “ சு " ஸ் என்றே ஒலிக்கப்பெறும் . 
6. ற்றி த்தி என்றே வருகிறது . 

7. குற்றயலுகரம் கெடாது உடம்படு மெய்பின்வே பெற்றுப் பெரும்பான்மையும் 
வரக்காண்கிறோம் . 

2. மெய்ப்பு : உண்மை ; நீருபணம் ; புகழ்ச்சி . 
9. நன்மையுடன் , 


8 


மாகஸ்நான புராண அம்மானை 


145. நன்றியுட னேயுரைத்த நற்கதைகள் முப்பதையும் 

முன்னாள் வடமொழியாய் முதியோர்கள் பாடிவைத்தார் . 
அன்னோர் திரட்டும் அழகு வடமொழியைச் 
செய்ய தமிழாகச் சித்திரமா கப்பேசி 

வையகத்தி லேவிளங்க வரைந்தார் விருத்தமென . 
• 150. விருத்தப் பாவாக விளங்குகின்ற நற்கதையைத் 

திருத்தி யுரைப்படுத்தித் தேசத்தில் யாவருக்கும் 
தெரியும் படியாகச் சிதம்பர நம்பியரில் 
வரிசை யுடனுதித்த மாசில்லா மாமறையோன் , 

பாண்டி நாட்டாளன் பாங்குசெறி செல்லூரான் , 
155. வேண்டும் புகழுடையான் [...... துரைப்) புராணம் 

கண்டு தமிழ் செய்த ( வள ...... ) கனகக் கிழியறுத்தோன் , 
வண்டுலவுந் தாமரைப்பூ மாலையணி பொன்மார்பன் , 
வேதகலை ஞானமொடு மிக்க பல நூல்கள் தனை 

போதமென வேதிரட்டிப் பூண்டமணி நூல்மார்பன் , 
160 . அஞ்செழுத்தைச் சிந்தையில்வைத் தறிந்தோத மான்றவினை 

பஞ்சிலிடுந் தீப்பொறிப்போல் பறந்தோட வேநாளும் 
நல்லவழி காணமனம் நற்பதவி சேரும்படி 
சொல்லுகின்ற அஞ்செழுத்தின் சூட்சம் அறிந்து சொல்வோன் 

அலைகடலைக் கும்பமுனி அடக்கியுண்ட பான்மையைப் போல் 
165. துலை வில்லா மெ ( ய் ) ஞ்ஞான சுருதிபல வாகமங்கள் 

தன்னையெல்லாம் நெஞ்சில் தான்கற் றறிந்தபிரான் , 
என்னைத் தடுத்தாள்வோன் எனக்கு மதிகொடுத்தான் . 
தழைக்கும் பலசமையத் தார்கள் கிரீடியென 

வளைக்குங் கடலுலகில் மாவீறு கொண்டவள்ளல் , 
170. தன்மகுரு தேசிகனாஞ் சகலகலை நாயகனாம் 

நன்மைசெறி சுந்தரமால் நற்புடனே ஈன்றெடுத்த 
மீனாட்சி நாதரெனும் வேதகுரு வைப்போற்றித் 
தேனார் செழுங்கமலஞ் சேரும்புனல் வாவிகள் தான் 

சூழுமண வைப்பதியான் துலங்கும்பூமிப் பாலகனாம் 
175. நாளும் புகழ்தேடும் ( நல்ல ...... ளுளரதனில் ) 


! 


1. ( f ) ற- தடுமாறக் காண்கிருேம் . . 
2. தொ " என்பதுத் “ து " என எழுதப்பெற்றுளது . 
3. அர்ச்சுனன் , 
1. ரும்பூ நிரையசை. 
5. கும்பு நிரையசை 


பாயிரம் 


3 


இன்னிலத்தோர் மெச்சும் இருளப்ப ராசனருள் 
மன்னர் தனில் வீரபத்திர மதியூகி பின்னுதித்தோன் 
சீர்பெறும் சட்டப்பன் சீரங்க நாதனுக்கு 

நேர்பெறவே முன்னுதித்த நேயமுத்து வீரப்பன் 
180. பெற்றசிறு பாலகனாம் பேசுதமிழ் வாணருக்கு 

உற்றதொரு அடிமை உலகோர் தனக்கெளியேன் 
ஆவருக்கும் பிள்ளை அடியேன் வீர பத்திரன் தான் 
மாவளரு மாகஸ்நான மாகதையை யிப்புவியில் 

புல்லறிவி னாலே பொருந்தியம் மானையென ( ச் ) 
185. சொல்லிவைத்தேன் யாவருக்கும் தோணும் படியாக ( ச் ) 

சிறியேன் உரைத்தமொழி சிறியமொழி தான் ஆனாலும் 
அறியாதான் சொன்னதென யாவருமே கொண்டருளிர் 
வண்ண வுலகு தனில் மாகஸ்நான மாகதைதான் 

புண்ணியகதை ஆகையினால் புலவோர் பொறுத்தருள்வீர் 
190. அம்மானை யானாலும் அரியகதை சொல்வதினால் 

எம்மாத் திரநேரம் இருந்துதான் கேட்டாலும் 
கோடான கோடிபலன் கொடுக்கும் கொடுநரகில் 
வாடாமல் ஈசன் வாழ்பதியி லேசேர்க்கும் 

சத்தியமாச் சொன்னேன் தாரணியில் உள்ளவரே 
195. புத்தியுடன் இக்கதையைப் பூராய மாய்க்கேட்பீர் 

தழைக்குமிக நைமி சாரணி யத்தவர்க்கு ( க் ) 
குழைக்குண் டலச்சூதன் கூறுவான் அம்மானை . 


1 


விருத்தம் 
பண்டைநாட்டி ( லீ ) ப னென்போன் 

பருதியின் குலத்து வேந்தன் 
வண்டுலா மாலை மார்பன் 

வதிட்டனை வணங்கிக் கேட்பத் 
200. தண்டலிற் தவத்தோன் முன்னஞ் 

சாற்றிய காதை தன்னைக் 
குண்டிகைக் கரத்தீர் கேள்மி 

னென்றனன் கூற லுற்றான் . 


1. இந்நிலத்தோர் 
2. எட்டப்பன் 
3. யாவருக்கும் 
6. புண்ணி " என்பதனை திரையாக 

வேனும் , னி என்பதனை ஒலியா 

தேனும் உச்சரிக்க 
4. [ 1 ] 


5. " தான் " இடைவருகன் போலாம் 
7. ( நயமிய ) 
8. அம்மானை என்று இவ்வாறு முடிவதால் 

இந்நூலே அம்மானை எனப் பெயர் 

பெற்றது 
9. பிரித்து எழுதும் முறை திரு தாமோ 

தரம் பிள்ளைப் பதிப்பினை நினைப் 
பூட்டுகிறது 

உ - மபு . 


10 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


ஆதிகாலத்திலந்த அகண்டதோர்பூ மண்டலத்தை ( ச ) 
சீத மணிக்குடைக்கீழ்ச் செங்கோல் வழுவாமல் 

வண்டுலவும் பூமாலை மணிமார்பி லேகண்டு 
205. அண்டர் புகழ அனைவருங் கொண்டாட 

மன்னர் திரையளக்க வைத்தார் பெருமையுடன் 
2 இன்னுலகை ஆள்வோன் இனிய மகராசன் 
பேருந் திலீபதியாம் பெலத்தால் வளர்படையான் 

சாருந் தவமுடையான் தங்கள் குரு வானதொரு 
210, வதிட்ட மகாரிஷியை வணங்கி மிகத்தொழுது 

கதிக்கும் . புகழ்வேந்தன் கருதுவான் : " மாதவரே 
மாதவத்தில் மிக்கான மாமூர்த்தி யேயெனது 
ஆதி குருவே அடியேனுக் குண்மையென 

5 மாகஸ்நான பலனை வழுத்தவே ணும் " எனவே 
215. ஆகம் மிகமகிழ்ந்து அரச னவன் கேள்க்க 

வல்ல தவத்தின் வதிட்ட மகாரிஷியும் 
செல்லப் புகழ்நாட்டு திலீபதிரா சன்றனக்கு 
நன்னய மாகவேதான் நாடி யுரைத்தகதை 

தன்னை உங்களுக்கே தான் சொல்லக் கேளுமெனப் 
220. பாங்கான மாதவர்க்குப் பழுதில்லா மாசூதன் 

ஆங்கே யிருந்தகதை அன்புடனே கூறிடுவான் . 


முதல் அத்தியாயம் முற்றும் . 


1. அகன்றது ; கண்டம் அல்லது பிரிவில் 

லாதது என்றுமாம் . 
- 2. இன்ன உலகு : அல்லது இனிய 

உலகு . 
3. [ லா ] . 


4. பலத்தால் . 
5. ( மாகமாஷத்தை ). 
-6 . அகம் : மனம் .. 
7. ள்க்க -ட்க -திரு T. K. C. பதிப்பினை 

நினைப்பூட்டுகிறது . 


இரண்டாம் அத்தியாயம் 


திலீபதி மகாராசன் வேட்டை 


விருத்தம் 
மாலைவெண் கவிகை யொன்றால் 

வையக முழுதுங் கா [ ர் ] க்கும் 
வேலுயர் தடக்கை மன்னன் 

திலீபன்செய் வேள்வி முற்றி 
வாலிய புனலில் மூழ்கி 

மறையவ ராசி கூறக் 
கோலிய சிலையான் வேட்டை 

யாடுவான் குறிக்கொண் டானே , 


5. வெற்றிமாலைபுனைந்த வெள்ளைவட்டக் குடைக்கீழ் 

உற்ற புவிமுழுதும் ஓவிய மாக ஆள்வோன் 
மாற்றவர்கள் செங்குருதி மணமீறி யெப்போதும் 
ஊற்றெடுத் தெ ந்நாளும் ஒழுகுமுனை வேலதனை 

வைத்த தடக்கையான் வளரும் அயோத்தி வேந்தன் 
10. சித்திர மணிமார்பன் திலீபமகா ராசனென் போன் 

ஒருநாள் தனில் வேள்வி உண்மை யுடன் முடித்து 
மருவார் புனல் குளித்து வளர்கருமந் தான் முடித்து 
அன்புடைய வேதியர்கள் ஆசு மிகக்கூறே 

இன்பமுடன் கச்சையிறுக்கியுடை வாள் சேர்த்து 
15. வச்சிரக் கபாயணிந்து வளர் சாடு தாங்கி தொட்டு 

மெச்சும் வரி வில்லெடுத்து விளங்குமம்பு தூணிகட்டி 


1. [ கடாக் ] 
2. [ ] 

3. [ ன்னா ] 
-- 4. தி ஒலி இல்லைபோலும் . 

5. ( அரசு ) ஆசி 


6. [ ]] ] 
7. [ 6 ] 
8. நிலையங்கி 
9. கைத்தலத்தில் இடும் 

உறை , 


12 


மாகஸ்நான புராண அம்மானை 


ஆதாளி யோடும் அதிவீர சூரமொடு ( ம் ) 
தாதாடும் பூங்காட்டில் தான் வேட்டை யாடவென்றே 

வேட்டைப் படைநெருங்க மிகுத்த 3படை சேனை மன்னன் 
20. கூட்டத் துடனே கொடியபடை ஆயுதங்கள் 

" சுத்தி நெருங்கிவரத் துடிதவில்எக் காளம்பம்பை 
கத்துங் கட்லொலிபோல் கனபே ரிகைமுழங்க 
நடந்து வனம்புகுந்து நால்திசையுந் தான் வளைந்து 

அடர்ந்த பெருங்கானம் அழகு கானையாறு 
25. பாங்கான சோலை பருத்தமலை யின் சாரல் 

தீங்காக வேவளைந்து செடியொதுக்கிக் கண்ணிவலை 
கட்டி வளைந்து காடுமிகத் தான் வளைந்து 
8 நட்டணையாய் வேட்டை ராசனுமே செய்தானே 

பாசக் கயிறுருவிப் பன்றியின்மேல் நாயைவிட்டு 
30. 10 வூசலிட்டு நிற்பாரும் 11ஒளிவைத்து நிற்பாரும் 

உதவ்விப் பயந்து தவித்தோடு மான்மரையைக் 
( குவ்வடிய ) மன்னர் குத்துவார் வேலாலே 
வால் மடக்கிக் காதெடுத்து மருண்டோடும் வெம்புலிகள் 

மேல் முடுக்கி ஈட்டிகொண்டு வீசுவார் மன்னர்சிலர் ; 
35. மானைத் 13 துடருவார் மயிலை 14 விரட் டிப்புனுகு 

பூனை தனைக்கொல்வார் புள்ளி மான் தனையெய்வார் ; 
இப்படியே அவ்வனத்தில் இருக்குமுயல் தான் முதலாய் ( ச் ) 
செப்பமுள்ள சிங்கம் சினக்குங் 5கடு வாய்காடி 

பன்றி முதலாகப் பலமிருக சாதியையும் 
40. கொன்று 16 அந்த மன்னன் கூட்டப் படையுடனே 

அந்த வனங்கடந்து அப்பால் ஒருவனத்தில் 
வந்தனனே . அந்த வனப்பெருமை யைக்கேள்மோ 
வான் முட்ட ஓங்கி வளர்கடம்பஞ் சோலைவனம் 

சோனை 17 மாரிபோலே சொரிந்தொழுகும் பூஞ்18சாறு 
1. ஆரவாரம் 

11. கண்ணீயோ பார்வை மிருகமோ 
2. சேனை 

வைத்தல் 
3. ஆயுதம் 

12. தாவி 
4. சுற்றி - எதுகை பார்க்க 

13. தொடர்வார் 
5. கான்யாறு - காட்டாறு. 

14. வெருட்டி 
6. காடுவெட்டி 

15. கழுதைப்புலி 
7. [ ன்னி ] 

16. குற்றியலுகரம் கெடவில்லை . உடன்படு 
8. கொடுமை 

மெய்யும் இல்லை 
9. ( னை ) 

17. ( யாறு ] 
10. " வ் " உடம்படுமெய் 

18. தேன் 


திலீபதி மகாராசன் வேட்டை 


13 


45. தோகை மயிலினங்கள் தூயமட மாதரைப்போல் 

வாகுடன் கூத்தாட மகிழ்ந்து ஒத்து ஊதுவர்போல் 
வண்டுகள் ஊத வரிக்குயில்கள் தாம்பாடக் 
கண்டு களிகூர்ந்து கருமந்தி பார்த்திருக்கக் 

கூகை குழ றிக்கூவக் குறுங்காடை சத்தமிட 
50. வாகுலவு 2 மாங்காடை மண்டியொரு பால்கூவப் 

பருந்தினங்கள் 3 ஆயப் பருங்கழுகு தானாய 
இருந்து கருங்காக்கை இரைக்கும் இருள்வனத்தில் 
பெண்ணானை யைத் தேடிப் பெருகுமத யானை சில 

தண்ணார் வனத்துள் தான் கூப் பிடுங்குரலும் 
55. இருண்ட செடிப் புதைக்குள் இருக்கும் வரிப்புலிகள் 

உருண்டவட்டக் கண் விழித்து உறுமுகின் ற சத்தங்களும் 
பன்றி யுடனே பருத்த கருங்கரடி 
ஒன்றுக்கொன் றேசீறி உறுமியசத் தத்தொனியும் 

புள்ளிமான் தன்னைப் புகழான வான்கலைகள் 
60. தெள்ளினமயா ஓடித் தேடிக்கூப் பிடுங்குரலும் 

அன்னங்கத் துங்குரலும் அண்டில்கள்கத் துங்குரலும் 
வன்னமிரு கம் பலது வாய்விட்டார்க் குங்குரல்கள் 
அலைசேர் கருங்கடல் தான் ஆர்க்குமொலி போல் முழங்க 

மலைப் புடைவில் வாழும் வலியான சிங்கங்கள் தான் 
65. ஆயுங் கருமுகிலை ஆனையெ [ ] ன்று தான் சீறிப் 

பாயும் ; மலைப்பாம்பு பால் நுரைபோல் சட்டைகள் தான் 
தான் கழற்றி யேகிடக்கும் ; தழைமூங்கில் பண்ணை தொறும் 
ஈனமில் லாமுத்து யெங்குஞ்சித றிக்கிடக்கும் ; 

கின்னரர்தம் மாதரொடு கெம்பீர மாகவேதான் 
70. - வன்னத் தழைப் 10 றித்து மண்மேல்பாய் போல்விரித்து 

11 இட்டலாப மாக இருந்து நலம் பாராட்டி ( ச் ) 
12 சட்டமாகக் கலவி தான் செய்யும் நல்வனமாம் ; 
சூரியகதிர் பாயாமல் தோற்றமென வேநெருங்கிக் 


1. சுருதி கூட்ட ஊதும் குழல் ; [ ஒற்று ) 
2. குறுங்காடையினும் பெரியது 
3. ஆயோ எனக்கூவ 
4. மறைவு 
5. அன்றில் ; ற L , என ஒலித்தல் 

காண்க 
6. பல 


7. பக்கத்தில் 
8. வலியுள்ளது 
9. ய் உடம்படு மெய் 
10. [ f ] 
11. இவ் டபோகமாக 
12. செப்பமாக 


மாகஸ்நான புராண அம்மானை 


காரிருள் போல் கல்லார் கருத்த துபோ லேயிருட்டி ( க் ) 
75. கனக்க வளம் பொருந்திக் கண்டவர்கள் கண்களிக்க 

மனக்கருத்துக் கெட்டாத வளமை பொருந்தும் வனத்தை( த் ) 
திலீப மகராசன் சிறப்புடனே தான் பார்த்து 
வலியூர் படையுடனே வந்த வனத்திலேதான் 

வேட்டைமிகத் தானாட விரும்பியொளி யங்குவைத்து ( த் ) 
80. தாட்டிமையாய் மன்னவனுந் தானிருக்கும் அப்போது 

இரும்பை முறுக்கி இட்டது போல் கொம்புகளும் 
கரும்பினிய சொல்லர் நெஞ்சில் காட்டுமுலை களைப்போல ( க் ) 
கொம்புடைய மாகலை தான் கூடுமினத் தைப்பிரிந்து 

வெம்பி வெகுண்டு வெளியில் மிகக்குதித்து 
85. பயந்து திரும் பித்திரும்பி ( ப் ) பார்த்து அந்த மான்கலையும் 

அயர்ந்து தருகாமல் அஞ்சிமிக ஓடுவதை ( க் ) 
கண்டான் அரசன் ; கலைமான் அடிப்பிறகே 
வண்டாரும் பூமார்பன் வன்னச் சிலையெடுத்து 

மங்கையர் மேல் நாடி வருவது போல் மன்னவனும் 
90. செங்கைதனில் வில்லெடுத்துச் சிறந்த அம்பைத் தான்பூட்டி ( த் ) 

துடர்ந்தான் கலைப்பிறகே ; தூயகலை யும்பயந்து 
அடர்ந்த பெருங்காட்டில் அதிவேக மாய்விரைந்து 
கையிலது சிக்காமல் கடுகியோடிப் போனதுவே ; 

துய்ய கலை தன்னைத் துடர்ந்துவேட்டை ராணுவுடன் 
95. பத்திவந்த ராசன் பாங்காய் வெகு தூரம் 

சுத்தி யலுத்துச் சோர்ந்துயிரு காலசந்து 
நாவு மிகவுலர்ந்து நல்முகமுந் தான்வாடி ( த் ) 
10 தூவும் வெயிலாலே சோர்ந்து உடல் முழுதும் 

உலைவாய் மெழுகதுபோல் உள்ளமெல்லாம் வெந்துநொந்து 
100. மலைவாய் மனமிளைத்து வாட்டும்பசி தாகமிஞ்சி 

நடக்கச் செயலிலாமல் ராசன்வெகு 11 சோபமதாய் ( த் ) 
தடக்கைச் சிலைசோரத் தான் வரும்போ தவ்வழியில் 
கண்டான் ஒருசுனை தான் கனத்த தடாகமது 

வெண்டா பரைமலர்கள் வெகுகோடி சூழ்ந்தபொய்கை . 
1. தாட்டித் ( ஆற்றல் , வீரம் , பெருமை ) 6. ராணு -ராணுவம் : படை (காணு ) 
தன்மை 

7. பத்தி - பற்றி 
2. [ p ) 

8. சுத்தி -சுற்றி 
3. அயர்ந்துவிடாமல் : தரு கு காண்க 3. காலசத்து - காலயர்த்து 
4. தொடர்ந்து 

10. அம்பு சொரிவதுபோலச் சொரியும் 
5. [ 4 ] 

11. ஆயாசம் . 


திலீபதி மகாராசன் வேட்டை 


15 


விருத்தம் 


105. தூயர் மனம் போலத்தெளிந்து 

தண்ணென் றினிதாய்த் துகள் நீக்கித் 
தீய ருளம்போ லாயாழ்ந்து 

தெரிதற் கரிதாய் இருள் செறிந்து 
பேயர் மனம்போல் மீனினங்கள் 

நறவு தெ வுட்டிப் பெரிதுகள 
நேயர் மனம் போல் நீரொழுகிப் 

பஞ்சாய் வெள்கி நிறைந்தது வே . 


நடை 


| 


விந்தையுடன் ஐம்புலனை வென்றபெரி யோர்களுடை 
110. சிந்தையைப்போ லேதெளிந்து சிறந்த குளிர்ச்சியொடு 

வஞ்ச ருடைய மனத்தாழம் போலாழ்ந்து 
நஞ்சுவிழி வேசையர்கள் நன்னெஞ்சு போல்கறுத்துப் 
பித்தர் குணம்போலே பெருஞ்சுனையில் மீனினங்கள் 

உத்த நறவையுண்டு ஓங்கி வெடி தாவிவிழ 
115. "நல்லா றுடையோர்கள் நல்மனம்போ லேயொழுங்காய்ச் 

சொல்லார் வெண் பஞ்செனவே தூயநிற மாய்நிறைந்து 
பெருகுஞ் சுனைப்புனல் மேல் பெற்றிருந்த தாமரைப்பூ 
திருமகள் தன் பொன் முகம் போல் சிறந்த ஒளிர் காட்டக் 

காவி மலர்களிரு கண்போல் மிகக்காட்ட ( த் ) 
120. தூவியன்னப் பேடுகள் தான் துலங்கும் நடைகாட்ட ( ப் ) 

பணிலங் 11 களங்காட்டப் பவழம் இதழ் காட்ட 
அணிதா மரை அரும்பு அழகு முலைகாட்ட 
இப்படியே லெட்சுமிபோல் இனியகோ லங்காட்டும் 

செப்பமுள்ள பொய்கைதன்னை ( த் ) திலீபதிமன் னன்பார்த்து 
125. அச்சுனையி லேகுளிக்க அவனும் மனமகிழ்ந்து 

கச்சை அவிழ்த்துக் காவலனு மேகுளித்து ( ச் ) 
சதுரங்க சேனையொடுஞ் சஞ்சலந்தீர்ந் தெக்களிப்பாய் 


1. [ ற்று ) 
2. [ 1 ] 
3. ( 1 ) 


6. குறிப்பு : - மங்கல வழக்கு 
7. உற்ற, 
8. நீமிர்ந்து எழுந்து . 
9. தல்லாறு - நல்வழி 
10. தாம் . 
11. கழுத்து ( சங்கு ) 


5. பஞ்சுபோல வெண்ணிறமாய் 


16 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 


| 


மதுர மொழி மன்னன் மனமகிழ்ந்து கரையேறி 

உச்சிக் கடன் கழித்து உகந்து நிஷ்டை யும்முடித்து 
130. மெச்சுங்கனி வர்க்கமொடு வேண்டியசெந் தேனருந்திச் 

சட்டாசத் தோடமுது தார்வேந்த னும்பொசித்து 
இட்டமுட னேதான் இளைப்பும்ஆ றும்படியாய் 
எழுந்தபெருஞ் சேனையொடு இஷ்டகோ லாகலமாய்க் 

குளிர்ந்தமலர் ( ச் ) சோலைதனில் கொற்றவனும் வீற்றிருந்தான் ; 
135. மன்னனவன் அங்கிருக்க வாய்த்த நெடுங்கதிரோன் 

( துன்னக் ) கதிர்க்ருக்கித் தோன்றுமலை யில்மறைந்து 
கோலமுள்ள மேல் கடலில் குளித்து அவன் மறைய 
மாலைப் பொழுதுமங்கே வந்திருந்த தாகையினால் 

தழைக்குகின்ற தாமரைப்பூத் தானே முகங்குவிய 
140 , வளைக்குங் கருங்குவளை மலர்மேல் மலர்வண்டுகள் 

மல்லிகைப் பூமேலே மகிழ்ந்து சிறையொதுக்கி 
மெல்லவே கண்ணுறங்க வேமாலை வந்ததுவே ; 
மாலைப் பொழுதுவர மாலை புனை மன்னனவன் 

சீல முடன் அந்தி செய்கடனுந் தான் முடித்து 
145. வேட்டைப் படை யாளர் தன்னை வேந்த னவன் நோக்கி 

நாட்ட முடனேதான் ராக்காலம் ஆனதினால் 
வண்ணமுட னேமிருகம் வாய்த்தமலர் ஓடைதனில் 
தண்ணீர் மிகக்குடிக்கத் தானேதான் வந்திடுங்காண் 

ஆன தால் நீங்கள் அனைவோரும் கண்ணிகட்டி ( த் ) 
150. தானே ஒளியிருந்து சருவமிரு கங்களையும் 

கொன்று பிடியு மென்று கூறித் திலீபதியும் 
அன்று தங்கு வேட்டையென அரசன் அவனிருந்தான் 
மன்ன னுரைத்தபடி வரும் வேட்டைக் காரரெல்லாம் 

நன்னயமாய் வார்வளையம் நாட்டி யொளியிருந்தார் ; 
155 , அப்பொழுது பன்றிகள் தான் அநேகம் பல திரண்டு 

செப்பமுள்ள ஓடைதன்னில் சிறப்பாக நீர் குடித்து 
மூன்றாம் பிறைபோலே முனை நீண்ட கொம்பாலே 

ஊன்றி நிலமுழுதும் உகந்தபஞ்சாய் மூலமெனும் 
1. சட்ரசம் . அறுசுவை , இரசம் அரசம் 

15. தழைக்கின்ற ; எதுகைக்கு ளை " 
எனவருகிறது 

என்றேவரூம் கு காண்க 
2. புசித்து . 

6. ரகரம் நகரத்துடன் மோனை கொள்வது 
3. [ ரு ) 

இந்நூல் வழக்கு 
4. குற்றியலுகரம் கெடவில்லை இப்படி 7 , A ; தங்குவேட்டை என்றுமாம் 
வருவது இந்நூலில் பெருவழக்கு 

8. பதுங்கி இருந்தார் ; 9. கிழங்கு 


V 


திலீபதி மகாராசன் வேட்டை 


17 


கோரைக் கிழங்கு தின்று குதித்தோடும் பன்றிகளை 
160 , வீரமுட னே வளைந்து வேலுக் கிரையாகக் 

குத்தியே சாய்த்துக் குவிக்குந் தறுவாயில் 
சுத்துமிருள் கூட்டந் தொலைந்தோட வேகதிரோன் 
வருவ தறிந்தடர்ந்த வனத்திலுறை பூங்கோழி 

இரவிவந் தான் எனவே இரைந்துமிகக் கூவியதே . 
165. அரசன் அதுவ றிந்து அருக்கனுதித் தானெனவே 

வரிசையுட னேவேட்டை மன்னவரைத் தானோக்கிப் 
பட்டமிரு கங்களையும் பாங்குடனே காவடிதான் 
கட்டிக் கொண்டு வாருமென்று காவலனுஞ் சேனையுடன் 

தன்பதியை நோக்கித் தானே வரும்போது 
170. பொன்போல் ஒரு முனிவன் பூண்ட தவத்துடையான் 

பேசனந்த காலம் பெருந்தவசு தான் முடித்துப் 
போசனமுந் தான் வெறுத்துப் புரிசடையுந் தான் விரித்து 
திரமுடனே ருத்திராட்சம் திருநீறுந் தானணிந்து 

மரவுரியுத் தான் தரித்து மாமறையுந் தான் துதித்து 
175. மெய்யில் புலித் தோல்சாத்தி விளங்குகுண்ட லம்புனைந்து 

கையிலே தண்டேந்திக் கமண்டலமுந் தானெடுத்து 
மெல்ல நடைநடந்து விஷ்ணுமதங் கொண்டமுனி 
அல்லல் வினையறுத்து அருள்பெருகு மெய்ஞ்ஞானி 

மன்னன் தனக்கெதிரே மாயோகி வந்திடவும் 
180. பொன்னிலகு மார்பன் பூராய மாய்நோக்கி 

எதிர்கொண்டு தான் நடந்து இனிய தவமுனியை 
மதுவொன்றும் பூமார்பன் வணங்கி அடிதொழுதான் ; 
விழுந்து நமஸ்கரித்த வேந்தன் முகம் நோக்கி 

அழுந்து தவமுனிவன் ஆசீர்வா தங்கள் செய்து 
185. பேரான மன்னனுட பெருமை முகம் நோக்கி 

“ வாராய் இரவிகுல மன்னவனா காயிருந்தும் 
வாட்டமில் லாத குண மன்னாஇந் நாளையிலே 

வேட்டைநீ தானாட விரும்பி வரலாமோ ? 
1. வளைந்து - என்பது வளைத்து என்ற 

6. பேசு + அனத்த 
பொருவில் வருகிறது 

7. ரு மொழி முதல் வருகிறது 
2. சுற்றும் 

8. முழுதும் ஆராய்ந்தரிய ஊன்றி 
3. [ 1 ] 

நோக்கி 
4. கொண்டு என்பதன் “ டு " ; அல்லது 

9. மன்னன் உடை 
ஒலியாது ; அலகு பெருது 

10. ய் உடம்படு மெய் 
5 . தவமுடையான் 


3.மபு . 


18 


மாகஸ்கான புராண அம்மானை 


அரியமாக மாதமென்று அண்ணலே உன்தனுக்கு ( த் ) 
190. தெரியாதோ என்று முனி செப்பினதால் மாவேந்தன் 

அம்முனிவ னை நோக்கி அடிதொழுது தெண்டனிட்டு 
எம்மையா ளுங்குருவே ஏந்தலே தொண்டனுக்கு 
மாகமாதம் என்று சொன்னல் வகையுடைய விருத்தாந்தம் 

ஆகமுடன் எந்தனுக்கு அய்யனே சொல்லு மென்று 
195. வச்சிர மணிமகுட மாவேந்த னுங்கேட்க 

மெச்சும் பெருந்தவத்தோன் விளம்புவான் ஓவியமாய் . 
தென்னா புயசயிலா சிறந்தமாக மாசப்பலன் 
பின்னாலே சொல்லுகிறேன் பேசயிப்ப நேரமில்லை ; 

என்கூட வாரு மென்று இனிய தவயோகி 
200. தன்கூட வேகூட்டித் தானொருவா வி - புகுந்து 

சீராரு மாமுனிவன் செழும்புனலில் நீராடி 
தாராரும் மன்னனையுந் தான் முழுகச் செய்தனனே . 
இப்படியே தானிருவர் இன்பமுடன் நீராடிச் 
செப்பமுள்ள வேந்தனை யுஞ் செழுமுனிபார்த் துக்கூறும் : 


விருத்தம் 


205 . 


மாக மாதம் என்பதொன்று மாயப் பிறவிக் கடல்வீழ்ந்து 
சோக மான மானிடரை முத்தி தலத்துய்ச் சிடுதோணி ; 
மோக மான பாவ இருள் தீர்க்கும் விளக்கு : மூழ்குகின்றோர் 
நாக நாடாள் பெரும்பதவி நணுக அளிக்க வற்றிதுவே . 


நடை 


மன்னவா சொல்லுகிறேன் வாஞ்சையுட னே கேள்மோ ; 
210. பொன்னுலகோர் மண்ணுலகோர் புனிதமென வேமகிழும் 

மாகமாச மெனவே வருகின்ற மாசப்பலன் 
1 வாகிலகு மாவேந்தே வழுத்த என்னால் கூடாது ; 
அப்படியாக் கொத்த அரியமக மாசபலன் 
செப்புகிறோ மண்ணில் செத்து செத்து ( த் ) தான் பிறக்கும் 


1. [ ] 
2. சொல் + தல் 
3. அழகாக 
4. இப்பொழுது-ய் உடம்படுலெய் 


5. வி.நேரசை 
6. த்தி 
7. தோள் ; அழகு 
8. அப்படிப்பட்ட 


திலீபதி மகாராசன் வேட்டை 


19) 


215. மாயப் பிறவி மயக்கக் கடல்வீழ்ந்து 

காயக்க மாகக் கவலைபடு மானிடர்கள் 
செய்தவினை தீர்த்துச் சிறப்புடைய மோட்சபதம் 
கைமேல் அடையக் கடத்திவிடுத் தோணியிது : 

ஆசையென்னுங் காமம் அடங்காத பாவவினை 
220. தோச இருள் தீர்க்கும் தூண்டா மணிவிளக்கு : 

ஆன தினால் மன்னா அரியமாக மாசந்தனில் 
தானமெவர் செய்தாலும் தன்வினையைத் தானறுத்து 
உம்பர் பதிபெறுவார் ; உத்த சுகம்பெறுவார் ; 

எம்பிரான் வாழும் இனிய பதியடைவார் ; 
225. மல்லலம்பும் புயனே மன்னாகேள் முத்திபெற 

நல்ல வழியிதுகாண் ராசனே கேளு மென்று 
பின்னுமந்த மாமுனிவன் பேரான மன்னனுக்கு 
நன்னயம் தாகவேதான் நட்பாய் உரைத்திடுவான் 

" வளமை மிகக்கொடுக்கு மாகஸ்நானம் ஆடுதற்கு 
130. இளவரசே இந்நாள் எடுத்த முகூர்த் தங்கண்டாய் 

இன்றைத் தினம் நீதான் இன்பமுடன் நீராடும் . 
நன்றியுள்ள மாபலனை நான் சொல்ல வேணுமென்றால் 
இப்பொழுது நேரமில்லை என் தவசுக் குப் போறேன் 

செப்பமுள்ள சீர்வேந்தா செல்வமுள்ள நாடுசென்று 
235. உங்கள் குரு வாகவளர் உத்த வதிட்டரிடம் 

திங்கள் வளர்குடையாய் செப்பமுடன் நீகேட்டால் 
ஆதி குருவான அழகு வதிட்டரிஷி 
ஓதுவார் உன்தனுக்கு உற்றமாக ஸ்நான பலன் " 

என்று முனி தானுரைத்து ஏகி யவர்போக 
240. வென்றியுள்ள மன்னன் விரைந்து படையுடனே 

தன்னூர் புகுந்து தனக்குரிய தேவியர்க்கு ( ப் ) 
பொன்னூல் முனிவன் புகன்றமொழி யும்புகன்று 
அந்தநல்ல மாதரையும் அன்று மலர் புனலில் 

விந்தையுட னேஸ்நானம் விரும்பியாட் ] டி ( ப் )பணிந்து 
245. பூண்ட புகழுடையான் பொன்னான வெம்பரிமேல் 


1. காயக்கம் - மோகமயக்கம் 


2 . 


3. சந்த : நிரையசை 
4. உற்ற 
5. ரா மொழி முதல் - ந.ர.மோனை 


6. போகிறேன் 
7. உற்ற ; யுக்த 
8. விரிந்த ; மலருடைய என்று பொருளா 

னால் மலர்ப் புனல் என இருத்தல் 
வேண்டும் 


4 


20 


மாகஸ்நான புராண அம்மானை 


தாண்டியதி வேகமெனத் தன் குருவா ன - வதிட்டன் 
இருக்கு மிடந் தேடி ஏந்தல் அவன் நடந்து 
மருக்குலவுஞ் செய்யசடை வதிட்ட மகாரிஷியை 

விந்தையுள்ள இந்திரன்றான் வியாழ குருதனையே 
250. வந்து வணங்கும் வழிபோல் இவனராசன் 

விரித்த சடையுடைய வேத வதிட்டர்பதம் 
இருத்தி வெகு அன்புடனே இறைஞ்சி எழுந்திருந்து 
தாங்குமணி மந்திரவாள் தன்னை யவனூன்றிப் 

பாங்குடனே கைகட்டி ( ப் ) பதையாமல் பக்கம் நின்றான் . 
255. மின் பொருந்தும் வாளுடையான் மிகவும் வணங்கினதால் 

அன்புடைய வேதகுரு ஆசீர்வா தங்கள் செய்து 
இடைந்தோடி யேமெலிந்து இளைத்தமறு மாற்றலர்கள் 
அடைந்தாலுங் காக்கும் அரசே நீ வந்தனையே 

என்று வெகுவாக ஏந்தல் தனைப்புகழ்ந்து 
260. அன்றொருபீடத்தில் வைத்து ஆதி வதிட்டகுரு 

பூராயமாய் நோக்கிப் பொங்கமென வந்த கவை 
வீராதி வீரா விளம் " பென்றான் மாமுனிவன் . 
ஆசான் மொழிந்ததினால் அன்பான மாதவரே 

தேசாரு மன்னனவன் செப்பும் படிகேளீர் ! 
265. " படர்ந்த சடாமகுட ( ப் ) பரதேசி காமறைநூல் 

கடந்த அரும்பொருளே கருணைப் பெருங்கடலே 
உமது கிருபையினால் உலகை யொருகுடையில் 
கமல மகள் தழைக்கக் கடவாமல் நீதியொடு 

சாமபேத தான தண்டந் தழைக்க இந்த நால்விதமாய் 
270. மாமறைகள் சொன்ன மனு நீ தங் குன்றாமல் 

தோட்சியொன்றும் வாராமல் தரணி தளம்பாமல் 
மாட்சியுடன் செங்கோல் வரிசையுட னே செலுத்தி 
அண்ணலே பூமி யாண்டு வருகிறேன் காண் .10 

வண்ணமென நேற்று வனவேட்டை தானாடி 
275. அடியேன் பதிதேடி அன்பாய் வரும்வழியில் 

வடிவுடைய செய்யசடை மாமுனிவன் அங்குவந்தான் . 


1. ன " நேரசை " 
2. ( யே ) 
3. வழக்குச்சொல் 
4. மகிழ்ச்சி ; பொலிவு 
5.கவை - காரியம் 


6. ( ம் ) . மறைநூல்கள் + தந்த ; 
7. நீதி 
8. தாட்சி 
9. தளும்பாமல் - தடுங்காமல் 
10. அரச இயல் காண்க 


திலீபதி மகாராசன் வேட்டை 


21 


; 


கண்டேன் . ரிஷியுமென்னைக் கையுடனே தான் கூட்டி ( க் ) 
கொண்டே போ னார்காட்டில் குளுந்த மலர்ச்சுனையில் 

இற்றேநாள் மாகஸ்நானம் இனிப்பாக ஆடுதற்கு 
280. உற்றமாக மாதமென்றும் உத்த தேதியென்று ( ம் ) 

இன்னாளு தயாதியில் என்னை அந்த மாரிஷியும் 
பொன்னார் மலர் ( ச் ) சுனையில் புனிதமுடன் நீராட ( ச் ) 
சொன்னார் ; அவருடைய சொல்லும் மறவாமல் 

மின்னார் செழுஞ்சடையீர் விரிபுனலில் மூழ்கினன் நான் 
285. மன்னும் புகழுடைய மாரிஷியே அம்முனிவன் 

நன்னயமா கஸ்நான நல்ல பலாபலத்தை 
உங்கள் குருவிடத்தில் ஓவியமாய்க் கேளெனவே 
பொங்குந் தவமுனிவன் போயினான் ; ஆகையினாலே 

அடியேனும் இங்கு வந்தேன் ; ஆனமாக மாசந்தனில் 
290. திடமுடனே மாகஸ்நானஞ் செய்கின்ற முன்னோர்கள் 

மாகஸ்நான தீர்த்தம் மகிழ்ந்தாடும் நல்லிடமும் 
மாகஸ்நான மாடுகின்றோர் வரிசையாய்ப் பெற்றபேறும் 
நான் கேழ்க்க வேணுமென்றே நல்ல விருப்பமொடு 

தான் தேடி இங்கு வந்தேன் தான் சொல்ல வேணு மென்று 
295. தேசிகனை வேண்டி ( த் ) திலீபதிரா சன்கேழ்க்க 

வாசமலர் வே தனிகர் மாமுனிவன் சொல்லிடுவான் 
அப்படியே உன்தனுக்கு அழகுமாக மாசபலன் 
செப்பமெனச் சொல்லுகிறோம் சிந்தைகுளி ரும்படியாய் 

வனத்தி லுனக்குமிந்த மாகஸ்நானத் தின்பலனைக் 
300. கனக்கவே சொல்லிவிட்டோன் காசினியி லேபெரியோன் ; 

அவனே தவயோகி அவனுக் கிணையானோர் 
தவமான மாவேந்தா தானரிது ; சொல்லுகிறோம் ; 
மேதினியி லேஅசுவ மேதயா கம் பலது 

போத மெனவே புகழுடனே செய்தவரும் 
305. திரிநேத் திரமுடைய சிவனாருக் கற்புதமாய் 

வரிசையுடன் கோவில் கட்டி வாகுடனே வைத்தவரும் 
தண்ணீர்த் தடாகந் தழைக்குங் குளங்கிணறு 
வண்ணமுடன் வெட்டி வரிசையுடன் வைத்தவரும் 
ஏடுதனில் எழுதா இனிய பழமறையை 


1. குளிர்ந்த 
2. கேட்க . 
3. ( த் ) 


4. பல 
5. அறிவுக்குத் தக்க செயல் 


22 


மாகஸ்நான புராண அம்மானை 


310. நாடி யுணர்ந்து நன்றாய்ப் படித்தவரும் 

காற்றைப் பொசித்துக் கடிய கொடுவிரதம் 
நேர்த்தி யுடனே நேரா யிருந்தவரும் 
பஞ்சாக் கினிவளர்த்துப் பண்பாய் அதினடுவே 

நெஞ்சாற் புலனடக்கி நெடுந்தவசு செய்தவரும் 
315. அப்பனே வாயுதன்னை அடக்கிமூலா தாரவழி 

எப்பொமனத் தைநிறுத்தி எழுந்தபிர காச ஒளிர் 
தன்னைக்கண் டன்புடனே தானே யிருந்தவரும் 
பொன்னைப்போ லேவிளங்கிப் புகழா யிரமுகமாய் 

வருகின்ற கங்கைதனில் மகிழ்ந்தா டினபேரும் 
320. திருநின்ற புண்யநதி தெரிந்தாடப் பெற்றவரும் 

இப்படியா விரதம் எடுத்து நேடுகிலுந்தான் 
செப்பமுடன் மோட்சஞ் சேருவதி லும்பார்க்க 
ஆயிரம் பங்கு அயக பலாபலன்றான் 

தூயமாக மாசந்தனில் துலங்குபுனல் ஆடுவார்க்கு ( க் ) 
325. கொடுக்கு மதுகண்டாய் ; கோமானே இன்னமுங்கேள் 

எடுக்கும் விரதமதில் இனியமாக மாசபலன் ; 
நல்ல விரதமிது நம்பெருமான் வாழ்கயிலை 
எல்லை வழித்துணையாம் ; ஏந்தலே சிந்தைதனில் 

எண்ணுங் கருமமதை இப்பிறவி யில் கொடுக்கும் ; 
330. வண்ண முடன் சொன்னேன் மற்றவிர தம் வேண்டாம் 

மன்னவா கேள் மோ மாகஸ்நானம் ஆடினபேர் 
நன்னய மாய்ப் பெற்ற நல்வரத்தை ஒவியமாய் ( ச் ) 
சொல்லுகிறோம் ; கேளு " மென்றே தூய திலீபதிக்கு 
நல்ல தவவாதிட்டன் நவிலுவான் மாதவரே 


ப 


விருத்தம் 


335. பேசுபுகழ் மாகமதி நீர்முழுகு பேறால் 

வாசவனை முன் சசிய ணைந்தினிது வாழ்ந்தாள் ; 
ஏசறவி ளங்கதிதி தேவர்தடையீன்றாள் ; 
மாசனகர் கோமகளி ராமனைம ணந்தாள் . 


1. எப்பொழுதும் 
2. ஒளி 
3. வழக்கு 
4. தேடு 
5. [ ] 


6. கேண்மோ " கேள்மோ என்றே வரு 

கிறது - 
7. விளங்கு + அதிதி 
8. சீதை 


திலீபதி மகாராசன் வேட்டை 


25 


நடை 
" வண்டணிபூ மார்பா வளர்மாக மாசந்தனில் 
340. தண்டுறைபூ வாவியில் ஸ்நானம்பண்ணி பேறுபெற்றோர் 

எண்ணவொண்ணாப் பேர்கள் இனியமாகம் ஆடினது 
தன்னையும்நாம் உன்தனுக்கே சாற்றுகிறோம் மன்னாகேள் : 
வன்னமுள்ள இந்திராணி மாகஸ்நான மாடினதால் 

பொன்னகர்வாழ் இந்திரர்க்குப் போயிருந்தாள் பாரியென ; 
345. அதிதியெனும் மடவாள் அந்தப் பலத்தாலே 

மதியுடைய தேவர் தன்னை மகிட்சியுடன் பெற்றெடுத்தாள் ; 
தா துலவும் பூமாலை சனக ராசனீன்ற 
சீதையெனும் மாமயில் தான் தீர்த்தமா டும்பலனால் 

தாராரும் பூமார்பன் தசரத ராசனீன்ற 
350 , சீராம ருக்கேதான் தேவியென வாழ்ந்தாள் காண் . 

இப்படியாய் இந்த இனியமாக மாசந்தனில் 
செப்பமுட னே முழுகி ( ச் ) சிறந்த தவங்கள் பெற்றார் . 
சொன்னோம் இதுநிசமாஞ்: சொல்லுகிறோம் இன்னமுமே . 

பொன்னார் புவியில் புகழ்கொடிய மாவிரதம் 
355 , உண்டுகாண் ; அவ்விரதம் உகந்துதான் செய்தவர்கள் 

வண்டுலவுஞ் சோலை வளர்கயிலா சப்பதியில் 
இருந்துமவர் செய்தபாலன் எவ்வளவோ அவ்வளவும் 
திருந்தவே அங்கிருந்து தேவபோ கங்கள் துய்த்து 

மீண்டுமிந்த வையகத்தில் மிகவே பிறந்திடுவார் ; 
360. தூண்டு பெரும்புகழோய் தூயமாகஸ் நானபலன் 

நன்றியுடன் செய்தவர்கள் நாரிபா கன்பதியில் 
என்றும் நிலைமையென இருப்பார்கள் சொர்க்கமதில் ; 
ஆன தால் மன்னா அரியமாக மாசபலன் 

நான் சொல்ல முற்றாது ; நவிலக்கேள் ஆனாலும் ; 
365. பேரால் பெரிய பிருகு மகாரிஷியாய் ( ச் ) 

சீரார் தவத்தோன் தெளிந்த மனதுடையோன் 
தன்னிடத்தில் அன்புடனே தழைக்கும்விஞ்சை நாடுடையான் 
நன்னயமாய்த் தன்னுடைய நற்றுயரை யேகூறிப் 

பாங்காய் மணிகூடப் பருவதத்தில் மாசஸ்நானம் 
370. ஆங்கே அவன் மூழ்கி அரிய பலன் பெற்றகதை 

சொல்லுகிறேன் கேளுமென ( த் ) தூய திலீபதிக்கு 
நல்ல தவவ திட்டன் நவிலுவான் மாதவரே 

இரண்டாம் அத்தியாயம் முற்றும் . 


J 


1. த.ஸ் - மோனை 

2. [ ] 3. மகிழ்ச்சி 

4. உவந்து 
5. “ மீனாட்சி யம்மன் துணை - வேலு முருகையர் துணை செய்யவேண்டியது . குருபாதமே 

கதி என்று முடிவில் உள்ளது 


மூன்றாம் அத்தியாயம் 


விஞ்சையன் கதை 
விருத்தம் ( 1 ) 


“ செல்வமிக யோத்திநகர் தேர்வேந்தே போரேறே 
பல்குமழை முற்காலம் பன்னிரண்டாண் டிலாமையினால் 
அல்லலுறும் பசியுடற்ற அவனியில்மன் னுயிர்களெல்லாம் 
கல்லியகூ வலில் நீரும் வறந்தொழியக் கலங்கினவே . 


நடை 
5 . * சீராருஞ் செல்வஞ் சிறக்கும் அயோத்தி நகர் 

பாராளும் வேந்தா படையால் பெரியோனே 
வாரேறு கும்பமுலை மங்கையர்கள் அல்குலெனும் 
தேரேறு மாரனிகர் திலிபதிமன் னாகேளாய் 

பாங்காக முற்காலம் பன்னிரண்டாண் டு வ்வருடம் 
10. ஓங்குமழை யில்லாமல் உகாந்த காலமாகி 

ஆறு குளம்வற்றி யகண்ட சுனைக்கிணறும் 
ஊறு வதுமின்றி ஒளிமிகுத்த சூரியனால் 
மரங்கள் தலைகருகி வாட்டுங்கோ டைவெயிலால் 

திரங்கிப் பசும்பூடுந் தீஞ்சுபுல்லுந் தானெரிந்து 
15. வேத்தாச் சமுத்திரமும் வத்திக் கனல்பறக்கச் 

8சித்தாறும் வத்திச் சிறந்ததொரு மானிடரும் 
பசியால் இடைந்து பறவைமிரு கச்சாதி 
கசிவாய் உழன்று கலங்கிமிக வாடிடவே 

வெய்யில் கொடுங்கோடை வெயிலக் கினியாலே 
20. வைய முழுதும் வறண்டு தண்ணீர் இல்லாமல் 

திருவாழ் பொதியமலை சிறந்த இமயமலை 
1. மிகு அயோத்தி 

4. அகன்ற 
2. [ க் ] 

5. தீய்ந்து 
3. வ் முன் சீரில் உள்ள சொல்லின் 6. வற்ற 

கடையெழுத்துத் தனிக் குறிலாகப் 
பிள் சிரில் வந்து தோசையாக 

7. வற்றி 
ஒலிப்பது விளங்க வ் விரித்தல் 

8. சிற்ருறும் 
விகாரமாக வந்ததுபோலக் காட்டப் 9. வற்றி 
பட்டுள்ளது . பிற இடங்களில் அப் 
படி வராமலும் குறில் நேரசையாம் 


விஞசையன் கதை 


25 


இருமலைக் குள்ளாக இருக்கின்ற நாடுமுற்றும் 
வெந்து மிகக்கருகி வெம்புனமாய்ப் போனதினால் 

அந்தமுள்ள மாயோகி அரிய கொடுந்தவசு 
25. செய் தமகா ( ப் ] பெரியோன் சிறந்த பிருகுமுனி , 

வையம் வறண்டதினால் மாட்சியுள்ள தொண்டரொடு 
நேசமுட னேதான் நிருமதையாற் றங்கரையில் 
வாசமெனச் சிலநாள் மாதவசு செய்திருந்தான் ; 

2 வத்தா நிருமதையும் வத்தி உலர்ந்ததினால் 
30. முத்தார் நகைமுனிவன் முசியாத சீஷரொடு 

அந்த இருக்கைவிட்டு அப்பால்வை கு - இடத்தில் 
விந்தையுட னே இருந்தும் வெம்புனல் இல் லாததினால் 
தாழுஞ் சடைப்பிருகு தண்ணீரில் லாதவிடம் 

நாளுந் தவசிருக்க நமக்கு முற்றா தென்று சொல்லி ( த் ) 
35. தொண்டநட னேகூடித்- துடிக்குங் கொடியவிட 

கண்டனெனும் ஈசன் கயிலையங் கிரிக்கடுத்து 
ஓங்குமுப்பத் தாறாயிரம் ஓச னையுயர்ந்து 
ஆங்கும் பதினாறு யோசனையால் அடிக்கனத்துப் 

பத்துயோ சனையகலம் பாங்காய் முடிவிரித்து ( ச் ) 
10. சித்திரம் தாகச் சிறந்தமணிக் கூடமெனும் 

பார மலையாம் பரமன்மலைக் கு.மேல்பால் 
சீருடனே தானிருக்கும் சித்ரமணிக் கூடமலை 
அம்மலையின் தன்பெருமை அண்ணலே சொல்லுகிறோம் . 

செம்மையுட னேகேளும் / சிறந்தசந் தனவிருட்சம் 
45. கோங்குடனே சாம்பிராணி கோலமிகு சண்பகமும் 

பாங்குடைய மாமருது பழுமரமோ டே இலவு 
இவ்வண்ண மாக இருக்கும் பலவிருட்சம் 
செவ்வண்ண மாய்த்தளிர்த்துத் சிறந்த மலர்களொடு 

கனிகள் மிக நெருங்கக் கதிரோன் பிரபை யன்றித் 
50. இனிய இருளடர்ந்து எழுந்துபடர்ந்து - நெருங்கி ( த் ) 

தழைக்குமணிக் கூடமலை தன்னில் வெகுகோடி 
மழைக்கூந்தல் அரம்பையரும் மா இயக்க மாதர்களும் 
கார்திருவ மாதரொடு கடியதவ மாதர்களும் 

சேர்ந்து விளையாடுஞ் செய்யமலர்ச் சோலைகளும் 
1. நர்மதை 

5. முழுதும் பொருந்திவர முடியாது 
2. ( வற்கு ) 

6. விடகண்டன் ; அடுத்த அடியில் 
3. ( வற்றி ] 

தொடர்கிறது 
4. ஊக்கம் குன்ருத 

7. இன்றி 


4.மபு . 


26 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 


55. அஷ்டாங்க யோக அருந்தவங்கள் செய்து மகா - 
நிஷ்டை யுடையோர் நெருக்க மொருபாலாம் ; 

காதி எக்கியங்கள் அநேக மிகவளர்த்து 
வாகாக வேபெரியோர் மசிழ்ந்திருப்ப தோர்பாலால் ; 

ஆசைக் கடல் கடந்து ஐம்புலனை வென்று மகா - 
60. [ பாசாண்டுத ......) பண்ணுந் தவமொரு பால் ; 

தேவர்களும் தேவர் ஸ்திரீகளுடன் கற்பகப்பூங் 
காவனமும் அங்கே கனிந்து வளர்வதுபோல் 
சிறப்பான புஷ்பமது சேர்ந்தகனி மாரசங்கள் 

இருக்கும் மலர்க்காவில் இருந்தொழுகுஞ் செந்தேன்கள் 
65. சோனை மழை போல்வடிந்து சுனைகள் மிகநிரம்பி 

கானையாறு போலே கனிந்தோட வேவளந்தான் 
படரும் மணிகூடப் பருவதத்தின் சாரலிலே , 
அடருந் தவமுனிவன் ஆன பிருகுரிஷி 

பன்னக சாலைகட்டிப் பரிவான சீஷரொடு 
70. வன்ன மென அங்கே வாசம்பண்ணி யேயிருந்தான் ; 

இப்படியே மாமுனிவன் இருக்கின்ற நாளையிலே 
செப்பமுட னே தான் சிறந்தமணிக் கூடமதில் 
வாழ்கின்ற விஞ்சைமன்னன் மணஞ்செய்த தேவியொடு 

சூழ்கின்ற துன்பமொடு தூய பிருகுரிஷி 
75. தன்னிடத்தில் வந்து சரணம் சரணமென 

வன்னமலர்த் தாளில் வணங்கி எழுந்திருந்து 
விஞ்சையனும் மெத்த விசாரம் பெரிதாகி ( க் ) 
கஞ்சமலர்க் கைகள் கட்டி கவலையோ டங்கு நின்றான் : 

அங்குநின்ற விஞ்சையனை அழகு பிருகுரிஷி 
80 , பொங்கமுடன் பார்த்துப் புகலுவார் : " மன்னாநீ 

உந்தேவி தன்னுடனே உற்ற விசாரமிதாய் 
வந்தே தான் நின்றவகை வாகாகக் கூறு மென்று 
அம்முனிவன் கேட்க அடிதொழுது விஞ்சையனும் 

செம்மையெனத் தன்னுடைய தீவினையைச் சொல்லிடுவன் 
85. " எந்தேவே எங்குருவே எம்மையா ளும்பரனே 

கந்தாரும் பூஞ்சோலை கனக்குமணி கூடமெனும் 
1. யாக ஆதி 

5. 35 ஆம் வரியில் கூடி என்பது 
2. தே - ஸ்தி - மோனை 

இங்கு வந்து கட்டி என்பதோடு 
3.ம் [ ம் ] உச்சரிப்பு 
4. சொல் வடிவம் காண்க 

6. உன் 
7. சொல்லிவிடுவான் - சொல்லிடுவான் 


முடியும் 


விஞ்சையன் கதை 


27 


/ 


5 


பாங்காய் வளருமிந்தப் பருவதத்தி லேவாழ்வேன் ; 
தீங்காக இப்பிறப்பில் செய்தறியேன் பாவவினை ; 

ஆனதினால் என்னுடைய அழகான தேவியிவள் 
90. மானவரே வீணை தனில் வல்லமையா - னமாது 

பருவம் இவளிளமை ; பார்வதிபோல் கற்புடையாள் ; 
திருமகளி லும் வடிவாய்ச் சிறந்த அழகுடையாள் ; 
நாண மடமச்சம் நல்லியல்பும் பெற்றவள்காண் ; 

பூணும் பேணிதியெனப் பொன் போல் குணமுடையாள் 
95. கருதுங் கலைஞானங் கற்று முழு தும்முணர்ந்தாள் ; 

பரம சிவன் மகிழப் பரிவான நாரதரும் 
வடதிசைவாழ் மன்னன் ( ?) மனது மிகமகிழ 
அடவாக வே வீணை அருந்தொழிலைக் கற்றவள் காண் 

; 
கோல நடனமதில் குலுங்கவே வீறுபெற்றாள் ; 
100 . வால வடிவுடையாள் ; மங்கையிவளுக்கு நிகர் 

இப்புவியி லுந்தேவர் இருக்கும்பதி (விஞ்சையனும் ) 
எப்புவியி லுங்கிடையா திவள் போல் அழகுடையோர் ; 
அழகுடைய தேவிதனை அடி யென்மணஞ்செய்திருந்தும் 

வளமை யெனுஞ்செல்வம் வாகுடனே பெற்றிருந்தும் 
105. தேவர்பதி போலே சிறந்தவிஞ்சை நாடுதனில் 

ஓவியம் தாக உற்றிருந்தும் நானடியேன் 
வடிவான ரூபமிக வரிசையுடன் பெற்றிருந்தும் 
அடியேன் புலிமுக மாய் ஆனதென்ன ? மாமுனியே 

இந்தவர லாறு தன்னை எங்குருவே யெந்தனுக்கு 
110. விந்தையுடன் சொல்லு மென மீட்டு முன்ன மேயுரைப்பான் 

" புலிமுகமாய் நானிருந்து புவியிலடி யேன் 1 வாழ்க 
வலியவனே முற்பிறப்பில் மாவினைகள் செய்ததுண்டோ ? 
ஏதோ அறியேன் நான் இந்தவினை தீரும்படி 

தாதாடு பூஞ்சடையீர் தமியேற்குச் சொல்லு " மென்று 
115. விஞ்சையனு மேகேட்க விரித்த சடைபிருகு 
. 

அஞ்சலென்று கையமர்த்தி அன்பாக வேயுரைப்பான் : 
1. மானவன் ; மனிதன் ; அரசன் ; தலைவன் ; 5. அளகு என உச்சரித்தல் : - எதுகை 
மானமுடையவன் என்ற பொருளில் 

காண்க 
வரும் , மனத்தால் உயர்ந்த ஞானி 6. யே , என்றும் படிக்கலாம் . சிரொலி 
என்று இங்குப் பொருள்போலும் 

காண்க 
2. ஆபரணம் 

7. ஆய் ஆனது என்ற வழக்கு 
3. அடைவாகவே 

8. என் தனக்கு 
4. பால 

9. திருமுன்பு 
10. வாழ - கு காண்க . 


- 


28 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 2 ) 
“ வாழ்விடத்து மகிழ்வதுவும் வளம்படும்நல் வாழ்விடத்தே 
தாழ்விடத்தி லயர்வதுவுந் தகுதியில்லா ( த் ) தரத்ததுவே ; 
வாழ்விடத்துந் தாழ்விடத்தும் மகிழ்வொட்வா இல்லாமை 
ஊழ்வினைப்பால் அமையுமென உரைத்திடுவாருணர்ந்தோரே . 


. 


120 . 


நடை 
வாழ்வுவந்த போது மகிழ்ந்து இருப்பதுவும் 
தாழ்வுவந்த போது சலித்து இருப்பதுவும் 
புத்தியில்லா மாந்தர்குணம் ; புகழான பாக்கியந்தான் 

மெத்தவந்த போது ( ம் ) மிடிவந் திடும்போதும் 
125. வினையின் பயனெனவே விரும்பார் கலக்கமுறார் 

மனதிலடக் கியிருப்பார் வளரும் அறிவுடையோர் ; 
பேசுகின்ற பாவமதில் பெரிது சிறிதெனவும் 
நேசமுள்ள் விஞ்சையனே நீர்சொல்லு மிரண்டுஉண்டோ ? 

சீறுகின்ற பாம்பின்விஷம் சிறிதாய் இருந்தாலும் 
130. வீறுடனே கொன்றுவிடும் ; மெய்யிதுகாண் ; பார்த்திலையோ ? 

புத்தியிலே அச்சம் பொருந்தாமல் செய்தபாவம் 
சுத்தி வளையும் துயர்க்கடலி லே யழுந்த ; 
கார்கால மேகமெனக் கடிய கொடும்பாவம் 

பூராய மாய்வளரும் ; பொய்யல்ல ; இன்னமுங்கேள் 
135. பாங்காக முற்பிறப்பில் பாராமல் செய்தவினை 

தீங்காக இப்பிறப்பில் தேடிப் பிடித்ததுகாண் . 
மன்னாநீ முற்பிறப்பில் வளர்மாக மாசமதில் 
அன்னாளில் மாகஸ்நானம் ஆடி ஏகா தேசிதனில் 

தூயவிர த -மிருந்து சொல்லுதுவா தேசிதன்னில் 
140. " தீய்மையுடன் எண்ணையிட்டுத் தீர்த்தம் நீர் ஆடின தால் 

அக்கொடிய 10 தோசம் ஆன புலிமுகமாய் 
இக்குவல யத்தில் இருந்தாய் நீ ; இவ்வினையும் 

மனது அறியாமல் வரும் பவமென் றெண்ணாமல் 
1. சுற்றி 

6. துவாதசி 
2. அழுத்த " அழுந்த என வந்துளது ; 

7. தீமை 
நாம் அழுந்த என்றுமாம் 

8. எண்ணெய் 
3. அல்ல பொய் என்ற ஒருமையின் 9. ம் கெடவில்லை -உச்சரிப்பு 

பயஸ்லையாம் . வேறு இலை , உண்டு 
என்பன போல இதுவும் ஐம்பாலுக் 

10. தோஷம் ; தோசமான எனச்சேர்த்துப் 
கும் பொதுவாகி விட்டது 

படியாமல் எதுகைக்காகப் பிரித் 

தொலீத்தல் காண்க , அல்லது ஆன: 
4. அந்நாள் 

விகாரமான என்றும் கொள்ளலாம் 
5. ஏகாதசி 

11. பாவம் 


1 


விஞ்சையன் கனத 


29 


உனதுவினை நின்னை அய்யோ உள்ளசத்திப் போட்டு து காண் . 
145 . ஆனதினால் விஞ்சையனே அன்று செய்த பாவவினை 

கானப் புலிமுகமாய்க் கருத்தயர்) தே நீவாழ்ந்தாய் . 
இன்ன முனக்கு வினை யகத்த ஒன்று வுண்டு . 
நன்னயமாய்ச் சொல்லுகிறேன ; நல்விஞ்சை மன்னவனே ! 

கேளு மென வேதான் கிலேசமுள்ள விஞ்சையர்க்கு ( ச் ) 
150. சூழுஞ் சடைப்பிருகு சொல்லுவான் : மன்னவனே 

முன்னொருகாலத்திலேதான் முத்துமுடி தான் புனைந்து 
இன்னாடு தானாள்வோன் இனிய புருவனும் . 
அவனும் உனைப்போலே அரிய யேகா தேசி தனில் 

தவமுடைய மாவேந்தன் தான் விரத மேயிருந்து 
155. மறுநாள் துவாதெசியில் வாய்த்தஎண்ணை தான் ேதய்த்து 

10நறும்புனலில் 11 மூழ்குகின்ற ராசன் கொடுவினையால் 
அழகும் அவன்12குறுகி ஆன செல்வ மு.மிழந்து 
வளமையுள்ள நாடிழந்து வாய்த்தமனை வி - யிழந்து 

பசியால் அவன்வாடிப் பாழான தீவினையால் 
160. இசையாய் மிகவளரும் இமையோர் பருவதத்தில் 

சார்பில் இருக்கும் தாமரைப் பூம் வாவிதனில் 
சீர்சேர் புரூருவனும் சென்றுமாக 14 [ மாஷத்தையிலே ) 
பரிவாக மாகஸ்நானம் பாங்காய் அவனாடி 

அரிய தவவேடம் அன்புடனே தான் பூண்டு 
165. தெர்ப்பை விரித்துச் சிறந்தபது மாசனத்தில் 

நற்புடனே தானிருந்து நாரா யணமூர்த்தி 
தன்பதத்தைப் போற்றித் தானொருமா சமவனும் 
அன்புடனே மாவிரதம் அங்கே அவனிருக்க , 

நறுந்துளப மாலையணி நாரா யண மூர்த்தி 
170. அறிந்து இவன் நம்மை அன்பாய் எழுபிறப்பும் 

மறவாமல் நம்பி மாடத்தி தன்னுடனே 


1. உள் அயர்த்தி ; 
2. போட்டது : என்ற வழக்கு அடுத்தவரி 

யில் ஆனதினால் என்பதனைப் பாவ 

வினை என்பதன்பின் கூட்டுக 
3. வினையகற்ற ; இ - ய மோனை 
4. ஒருவழி 
5. வ் உடம்படு மெய் 
6 இந்நாடு 


7. எதிர்காலம் இறந்தகாலத்தில் வந்து . 

ளது . காலம் காட்டாத பெயர்ச் 

சொல் ( அரசன் ) எனக்கொளலாம் . 
8. ர 
9. ய் உடம்படுமெய் 
10. த.ரமோனை 
11. நிகழ்கால எச்சம் காண்க 
12. அழகு குறுகி ( குன்றி ) என்றவழக்கு 
13. பூ 
14. மாசத்திலே 


| 


30 


மாகஸ்நான புராண அம்மானை 


நறவார் மலரெடுத்து நாளுமர்ச் சனை புரிந்து 
பூசை செய்த தொண்டனென்று புண்ணியமா லோனறிந்து 

நேசமென வேதான் நெடிய கெரு டன்மேலே 
175. விந்தையுட னேயெழுந்து விளங்குந் தவவேடம் 

சுந்தரமா கப்பூண்ட தூய புரூருவன் முன் 
காட்சி மிகக் கொடுத்துக் கமல மலர்ச் செங்கையினால் 
மாட்சி யுடன் 3நீவி மாவினையெல் லாந்தீரப் 

பொங்கமுள்ள மாயோனும் புகழ்பெறவே யேந்துகின்ற 
180 , சங்கு ராலவனை ஸ்நானமிகப் பண்ணிவைத்து 

மன்னன் செய்த மாவினையை மாயோன் மிகவுரைத்து 
அன்னவன் தன் நோயொழித்து அமரர் பதியில்வளர் 
தேவரம்பை பரதமதில் சிறந்த உருவசியும் 

ஓவியமாய் இச்சை கொள்ள உற்ற வரங்கொடுத்து 
185. மாயோன் பதிபுகுந்தார் . மாகமாதம் என்று சொல்லும் 

நேயமுள்ள தை ( ம் ) மாதம் நிறைபூர்வ பட்சமதில் 
வந்ததுவா தேசி தன்னில் மண்ணுலகைத் தானளந்தோன் 
கந்தமலர்க் கையில் கனத்தசங்கு நீரதனால் 

8 ஸ்நானமிகப் பண்ணிவைத்த தவத்தாலப் புரூருவனும் 
190. மானமில்லா நீதி வரம்புதப்பி யே நடந்த 

பண்ணும் பவமொழிந்து பாங்கான வில்மதன்போல் 
வண்ண வடிவுடனே 19 மகிட்சி மிகப்பெருகி 
தன்னுடைய நாடுசென்று தழைக்கும் அமைச்சரொடு 

பொன்னுமுடி 11 சூட்டிப் புவியை யொருகுடையில் 
195. ஆண்டுவெகு நாளிருந்து அப்பால் அவன் தானும் 

வேண்டும் புகழுடனே விண்ணோர் பதிபுகுந்து 
முப்பத்து முக்கோடி தேவர் முனிவருக்கும் 
செப்பமுள ராசனென ( ச் ) சிறப்பாய் இருந்தான் காண் . 

மாகமாசம் என்று வழுத்துகின்ற தைமாதம் 
200. ஆகமுடன் மாகஸ்நானம் ஆடுகின்றோர் தன்பலனை (ச் ) 

சொல்லரிது வானாலும் துன்பமொடு இன்பம் வினை 


1. [ தொண்டென்று ) 
2. க - கெ 
3. நீவி.தீவுதலால் என்றுமாம் 
4. ச - ஸ் மோனை 
5. அழகினைக் குறுக்கிய நோய் 
6. பரத நாட்டியம் ; ரம்பையும் 
7. மாயோன் என்ற ஒருமை புகுந்தனர் 


என்பதோடு முடிகிறது . மாயோன் 
முதலிய 

கடவுட் பெயர்கள் 
ஒருமையாக உரைப் படவில்லை 

போலும் . 
8. ஸ்.த. மோனை 
9. நடத்த 
10. மகிழ்ச்சி 
11. 3 


விஞ்சையன் கதை 


31 


வெல்லரிது யாராலும் வேந்தே கடக்கரிது " 
என்று பிருகுரிஷி இனியவிஞ்சை யன்றனக்கு 

நன்றியுட னேகூறி நவிலுவார் பின்னாலும் 
205. " விந்தை யுடையதொரு விஞ்சையன் நீர்தானும் 

இந்த வினையொழிய எங்களைப்போல் வேடமுற்று 
அஞ்ச. நாள் மாகஸ்தானம் ஆடும்நாள் 1 வாரதினால் 
உமஞ்சார் [ புயற் றோர் ] மாகமா சந்தனிலே 

பூறுவ பட்சமதில் புகன்ற பதினொருநாள் 
210. வீறுடைய மாகஸ்நானம் மிக்காக வேயாடில் 

பதினொன்றாம் நாளையிலே பச்சைமா லுக் குகந்து 
புதியஏகா தேசியுயே புண்ணியனே வந்திடுங்காண் . 
அந்தநாள் என்னுடைய அழகு கமண்டலத்தில் 

சுந்தரமா க -விருக்குத் தூய நறும்புனலால் 
215. உன்னை நீர் ஆட்டி யுன துடைய பாவவினை 

தன்னை விலக்கிடுவோம் . தயங்காதே ; விஞ்சையனே ! 
சிந்தா மணிபோலே ( ச் ) சிந்தித்த காரியத்தை ( த் ) 
தந்தே பலன் கொடுக்குத் தான்பாக்கி யங்கொடுக்கும் ; 

மலைபோல் வரும் வினையை மாத்திவைக்கும் ; பொல்லாத 
220. கொலைகளவு கள்காமங் குருத்துரோகம் என்று சொல்லும் 

பஞ்சமா பாதகத்தைப் பறந்தோட வேநொறுக்கும் ; 
அஞ்சலென்று கா [ ர் ] க்கும் ; அளிக்கும் பரமபதம் ; 
ஆனதால் மாகஸ்நானம் ஆடு மகரமாசம் 

ஞானமாய் நோன்பிருந்து நல்ல குளங்கள் முதல் 
225. ஆறு சுனை யோடை அழகு சமுத்திரத்தில் 

வீறுடனே மாகஸ்நானம் மிகமூழ்கி னோர்களிந்த ( ப் ) 
பலன் பெறுவார் என்று சொல்லிப் பாங்காய்ப் பிருகு முனி 
நலமுடைய விஞ்சையனே நல்மாக மாசந்தனில் 

நீராடச் சொல்லி நிறைந்த ஏகா தேசிதன்னில் 
230. சீராய்க் கமண்டலத்தின் செலத்தால் முழு ( க் )காட்டி ( க் ) 

கொடிய புலிமுகத்தைக் கூறுந் தவப்பிருகு 

வடிவுடைய வில்காமன் வதனம்போ லேயாக்கி 
1. வருவதனால் ; வருகிறதனால் 

6. மாற்றி . 
2. மஞ்சார் ( மைந்து - வன்மை பொருந் 7. மகா என்றும் படிக்கலாம் 
தீய புயத்தோய் 

மாக என்பது தவருக எழுதப்பட்டிருக் 
3. பூர்வ . வளர்பிறை 

கலாம் ; 228 ஆம் வரி காண்க 
4. உவப்பு நாளுக்குத்தான் போலும் ; 

8. அடி நடுவில் விளம்பம் வருவதால் உடம் 

படு மெய் வரவில்லைபோலும் . 
5. உன்னுடைய 


32 


மாகஸ்நான புராண அம்மானை 


பாங்கான தேவியொடு பரிவான விஞ்சையனை 

ஆங்கே மிகமகிழ்ந்து அனுப்பினார் . மன்னாகேள் 
35. சீறும் புலிமுகமாய்ச் சிறந்திருந்த விஞ்சையனும் 

வீறுடைய மாகஸ்நான மிக்க பலத்தாலே 
நல்ல முகமாகிநாரியுடன் வீறுபெற்று 
அல்லல் ஒழிந்து அவன்பதிக்குத் தான் போனான் . 

மன்னவனும் போக வாய்த்த பிருகுரிஷி 
240. தன்னுடைய தேசம் தழைக்க மழை பெய்ததினால் 

பகருமணி ( க் ) கூட பருவதத்தைத் தானீங்கி 
நிகரில்லா நல்வளஞ்சேர் நெருமதை ஆற் றங்கரையில் 
வந்திருந் தார் என்று வாய்த்த திலீபனுக்கு 

விந்தையுள்ள வேத வதிட்டன் விளம்பினனே . 
245. விஞ்சையனும் பொல்லாத வெய்ய புலியுருவம் 

அஞ்சனென்று மாறி அவனிருந்த மாகதையை 
இன்பமுட னே தான் இனிதாகக் கேட்டவரும் 
அன்புடனே சொல்லுமென்று ஆவலுடன் கேள்ப்பவரும் 

ஓவியமாகப் படிப்போர் உரைசெய்வோர் என்னாளும் 
250. தேவர் பதிபுகுந்து சித்திரமாய் வீற்றிருப்பார் 

என்று வாதிட்டரிஷி இனிய திலீபதிக்கு 
நன்றியுடன் இக்கதையை நவின்றனர்காண் அம்மானை . 


மூன்றாம் அத்தியாயம் முற்றும் . 


1. நாரி-பெண் - மனைவி . இழிபொருள் அப் 

போது எழவில்லை போலும் . 
2. அவனைச் சீராக்கும் சிறந்த தவம் வாய்க் 

கப்பெற்ற 
3. நருமதை ; மோனைக்கு தெ எனல் 

வேண்டும் ; உச்சரிப்பு அப்படி 
இருந்தது : ந்ருமதை என்ற உச்சரிப் 


பின் பின் நீ என்றும் நெ என்றும் 
முதலில் ஒலிக்கலாம் ; ந தெ என்றும் 

நி என ஒலித்திருக்கலாம் 
4 , ( லெ ]: அஞ்சன்.ஒளியுடைய சூரியன் 

போல 
5. எந்தாளும் 
6. “ குருவே துணை " என்று முடியும் 


நாலாம் அத்தியாயம் 
மிருகசிங்கன் கதை 

விருத்தம் ( 1 ) 
இரவி குலத்தின் இயல் வேந்தே ! இன்னு மாகத் தியல்கேட்டி 
பரவு மமுதந் தாமென்னப் . பகருங் கற்ப ( ? ) முதலுகத்திற் 
பிரம னளித்த திருப்புதல்வன் குச்ச னென்னப் பேர்படைத்தோன் 
விரவு புகழான் கருத்தமன் தன் மகளை விதியின் வேட்டானே . 


நடை 


5. இரவிகுல வேந்தா ! இனியதிலீ பா ! உனக்கு 

வரிசையுடன் இன்னம் மாகஸ்நா னப்பலனைச் 
சொல்லுகிறேன் , கேளு மென தூய வதிட்டரிஷி 
வல்லமைசேர் மன்னனுக்கு வழுத்துவான் ; மாதவரே ! 

செல்வமிக நாளும் செழிக்கும்க்ரே தாயுகத்தில் 
10. 2 சொல்லுங்கலை வாணிபுணர் தூயபிர மா வயத்தில் 

மெச்சுங் கலைவேதம் மிகவுடனே கற்றறிந்து 
குச்சனெனப் பிள்ளை தன்னைக் குலுங்கவே பெற்றெடுத்தான் . 
அந்தநல்ல பாலனுக்கு அழகு கருத்தமன் தன் 

சொந்த முடை மகளைத் துதிக்கும் விதிப்படியே 
16. மணஞ்செய்து தான் கொடுத்தார் . வாகாய் இருவோரும் 

அணைந்து சுகமுடனே அன்பாக வாழ்நாளில் 
குச்சன் வயத்திலே தான் குவலையமெல் லாம்புகழ 
வச்சனென்று ஓர் புதல்வன் வளர்வேத நூல்கள் தனில் 

வோட்டமில் லா தவனாய் மாபுண்ணியத்தானாய் ( த் ) 
20. தாட்டிகம் உள்ளவனாய்ச் சற்குணமா ன - மனியாய் 

வச்சர் பிறந்துமிக வளருமூன்றாம் பிறைபோல 


1. என்று சூதர் நைமிசாரணிய முலி 

வருக்குக் கூறுகின்றார் 
2. தானதன சத்தம் வரல் காண்க 
3. வயிற்றில் 
4. மணம் ஊர் பெரியோர் காணச் செய் 
வது : பெ.யோர் 

கொடுத்தது 
எனலாம் 


55 3 
6 ஆற்றல் ; உறுதி என்பது பொருள் ஆம் ; 

துஷ்டத்தனம் என்ற இழிபொருள் 

அப்போது இல்லைபோலும் 
7. மகன் ; வச்சன் என்ற பெயருமாம் 


5 - மபு . 


34 


மாகஸ்நான புராண அம்மானை 


மெச்ச வளர்ந்துமவன் மேலும் வய தஞ்சானான் . 
அஞ்சு வயசு தன்னில் அழகு நூல் கலியாணம் 

இரஞ்சிதமாய்ச் செய்து , நால்வேத மந்திரமும் 
25. உபதேசஞ் செய்து , உகந்தபள்ளி தன்னில் வைத்து 

நிபமில்லா நால்வேதம் நிரம்பவே கற்றுணர்ந்தான் ; 
இப்படியே வச்சனுந்தான் இனியான நூல்தெளிந்து 
செப்பமுள்ள வாசானிடம் சென்று வழிப் பாடாக 

மனது ஒருவழியாய் , வளருந் தவநிலையாய் 
30. புனிதமென முப்போதும் புனலில் மிகமுழ்கி , 

தெற்பைக் கயறு திரித்து இடையனிட்டு , 
அற்புதமா கக்கலைத்தோல் ஆசனமுந் தானெடுத்து , 
கையில் எடுத்த கமண்டலமு மாகவச்சன் 

10 வையப் பிரமசாரி விரதமுமே தப்பாமல் 
35. வேதப் பிராமணர் தன் வீடு தொறும்நடந்து 

11 போதம் எனப்பிச்சைப் 12 பொங்கமுடன் வாங்கியுண்டு . 
நித்தியவிரதம் பூண்டு 13 நேமநிஷ்டை தன்னுடனே 
14 முத்திலும் வெண் ணீறு தன்னை முன்னோர்கள் சொன்னனபடி 

செய்ய 15 திரி புண்டரமாய்ச் செப்பமுட னேபூசி 
40. 16 நெய்யருந்தும் எக்கியங்கள் நித்தியப் படிமுடித்து , 

காலில் 17 கவசமிடான் , கனிந்த தயிர் நெய்யுமுண்ணான் 18 . 
பாலுடனே மோரும் பகரும்புளி உப்பும் விட்டான் , 
சந்தனங்கள் பூசான் , தழைந்தமலர் தானணியான் , 

விந்தை யுடனே 19வினித்த அறுசுவையும் 
45. தள்ளினான் , கண்ணாடி தான்பாரான் , பல்விளக்கான் , 

ஒள்ளியதண் ணீர்தாகம் ஒடுக்கினான் , பாய்படுக்கான் , 
1. உபநயனம் 

11. பிச்சை வாங்கியதை அறிவு வளர்ப்பது 
2. ரமொழி முதல் ; கவர்ச்சியாய் என்று 

என வெறுப்பின்றி உண்டு 
பொருள் ; ந ந மோனை 

12. மகிழ்ச்சி 
3. வைக்கப்பெற்று ; பெற்றேர்கள் வைக்க ; 13. நியமம் . விரதம் பின்பற்றும் நியமத்தில் 
செய்து என் வினையெச்சம் திரிந்து 

உறுதியாய்ப் பதிதல் 
வந்துளது . 

14. பூசவேண்டிய இடம் முற்றிலும் ; முத்தை 
4. நீபம்- ஒப்பு 

விரும்புவதிலும் 
5. இனிமையாள 

15. மூன்று வரியாய் 
6. ஆசனிடம் என்பதுபோல் ஒலிக்கும் 

16. நெய் ஆகுதி பெரும் எஞ்ஞம் 
7. முறையாக 

17. செருப்பு இடான் 
8. தர்ப்பை 
9. கயிறு 

18. உடம்படுமெய் மோனைக்கு உதவு 

கிறது 
10. உலகத்து ; வைதிய ( வைதிக ) என்றும் 

இருக்கலாம் 


/ 


மிருகசிங்கன் கதை 


35 


நித்திரையுஞ் செய்யான் ; நிரம்பப் பணிபூணான் ; 
சுத்தியாய்த் தன் மேலைச் சுசிபடுத்தான் ஆசைவிட்டான் . 

இப்படியே வச்சன் இனிய பிரம சாரியென ( ச் ) 
50. செப்பம் உடனே சிறந்ததொரு மாதாபிதா 

தன்னை மறக்காமல் தன் குருவைத் தான்பணிந்து 
நன்னயம தாக நாளும்வழிப் பாடாக 
வேதமொழி தப்பாமல் மிக்கான வச்சனவன் 

6 போதம் எனவேதான் புண்ணியமா க - நடக்கும் 
55. மைந்த னுடைய மகத்துவத்தைக் குச்சனுந்தான் 

விந்தை யுடனறிந்து மெத்த மகிழ்ந்திருந்தான் . 
தந்தை மகிழத் தாய்மனது தான்கனிய 
விந்தையுள்ள வச்சனவன் வேதாக மப்படியே 

மகரமாச - முதலாய் வகைமூன்று மாசத்திலும் 
60. பகருகின்ற மாகஸ்நானம் பாங்குடைய காவிரியில் 

சென்றுபுனல் தானாடிச் சிறப்புடனே ஈன்றவர்க்கு 
நன்றியுடன் வச்சனுந்தான் நடந்து வருங்காலம் , 
தந்தை தாய்ப் பாதமதில் தான் விழுந்து தெண்டனிட்டு 

எந்தனையும் ஈன்றவரே ! இனியதவ சுக்கடியேன் 
65 . ஏக விடைதருவீர் என்றுமக னுங்கேட்க , 

வாகுடைய மைந்தனையும் மகிழ்ந்து கனிவாக 
நல்ல தென வாக்கு நற்பாய் மிகக்கொடுத்து 
அல்ல லில்லாமல் அனுப்பினார் . இப்பொழுது 

பெற்றார் விடைவாங்கிப் பெரிய தவமுடிக்க 
70. உற்றான் வழிகடந்தான் ; ஓயா வலைகடலில் 

வன்ன 10 வயர்கிழித்து 11 வடர்ந்து மிகப்பாயும் 
12 பொன்னி யாறுகண்டு புகழாய் வடகரையில் 
ஆகாச மட்டும் அளாவி மிகவளர்ந்து 
வாகான பூஞ்சோலை 13 வடர்ந்து இருள் பரந்து 


1. தன் உடம்பின் புறத்தைப் பகட்டாக் 

கிக் கொள்ளான் 
2. அடி முடிவில் விளம்பம் வருதலின் 

புணர்ச்சி விதி பெறுவதில்லைபோலும் ; 
வலிமிகல் , உடம்படு மெய் வரல் , 
குற்றியலுகரம் கெடல் ; பிறதிரிதல் 
முதலியன நிகழாமல் வரக் காண் 

கிருேம் 
3. தம்மை 
4. மறவாமல் 


5. அடிநடுவிலும் விளம்பம் வருதலால் 

ஷை 2 - ல் கூறியபடியாம் 
6. ஞான நெறி இது எனவே 
7. மாசதிலும் என்பதுபோல் ஒலிக்கும் . 
8. வாக்கியம் நீண்டு செலல் காண்க . 
9. அப்பொழுது ; அ , இ தடுமாற்றம் 
10. வயிறு 
11. அடர்ந்து ; வ் உடம்படுமெய் 
12. காவிரி ; 13. பை . 11 


1. 


36 


மாகஸ்தான புராண அம்மானை 


75. வண்டுகள் பாட வனங்கள் மிகச் சுரக்கக் 

கொண்டல் தவழக் கொடுமுடியே டேசிறந்து 
நன்னயம தாகவளர் நாராய ணன்மலையின் 
தன்னருகே சென்று சந்தோஷ பாகவேதான் 

வச்சனவன் அங்கே வளருங் கல்யா ண - நதியில் 
80. மெச்சவொரு மாசம் விளங்கவே மாகஸ்நானம் 

பொங்கமென வேயாடிப் போசனத்தை யும் வெறுத்து 
அங்கிருக்கும் மா தவரோ டணுகி உறவாடி 
அந்த மடுவில் அழகான மேல்கரையில் 

விந்தை யுடனே வினியதவ மேபூண்டு 
85. பதுமா சனம் விரித்துப் பரமனே தஞ்ச மென்று 

அதிய தவமங்கே அன்புடனே தானிருந்தான் . 
எள்ளுக்குள் எண்ணையென எங்கும் நிரந்தரமாய் 
விள்ளு மறைப்பொருளாய் விளங்கும் பரமசிவன் 

தன்னை மனதில் வைத்து சங்கரா தஞ்ச மென்று 
90 . நன்னயம் தாக நாட்டிவைத்த கல்போலே 

சற்றும் அவன் மனது சலியாம லே தவசில் 
முற்றியிருந்தான் முசியாமல் வச்சனுந்தான் . 


விருத்தம்( 2 ) 
பொருந்தும் த்யானத் தினிதிருப்பப் போதார் மடுவிற் றண்ணீரை 

அருந்தப் புகுந்த விலங்கினங்கள் அவனை நரனென் றெண்ணாது 
95. பரிந்த வுடலில் தினவகலப் 10 பருங்கல் மரமா மென் 11 றவுடல் 

உரசு மருப்பா லிடித்திடவும் உணரான் றவத்தில் நிலைபெற்றான் . 


. 


நடை 
இப்படியே வச்சன் 12 ஏகாந்த மாகவேதான் 
13 அப்பை யணிந்தவன்மேல் ஆசை தனை நிறுத்தி 
கொடிய தவ 14மிருக்கில் 15 குளுந்தமலர்ப் பூங்கமல 


9. விளம்பம் வருதவின் வெண்டா பிறழ் 


1. வனம் கொழிக்க 
2. திருநாராயண புறத்தில் கல்யாண தீர்த் 

தம் உண்டு 


கீறது 


3. முறை 


4. முன்பக்கம் 2.ஆம் குறிப்பில் பார்க்க 
5. உடன்படு மெய்வழியே மோனை ; இனிய 
6. அகலப் போட்டு 
7. அதிக 
8. விளம்பம் சீர் நிரப்பும் 


10. கல் என்றும் மரம் என்றும் 
11 , என்று + அவ்வுடல் தன்னை 
12. ஒருவரு மில்லாத இடத்தில் தலியே 
13. கங்கை 
14. இருக்கையில் 
15. குளிர்த்த உச்சரிப்பு 


மிருகசிங்கன் கதை 


37 


100. மடுவிலே நீர்குடிக்க வந்தமிரு கங்களுந்தான் 

மனுசனென்று சற்று ( ம் ) மனதில் அறியாமல் , 
கனமா யவன் 2 மேலில் கனத்த தினவுதீர 
நட்ட மரத்திலேதான் நாடி யுரசு தல்போல் 

வட்டச் சுனையில் வந்தமிரு க -முரசி , 
105. கொம்பால் இடித்துக் கோட்டிமிகச் செய்தாலும் 

அன்பாய் மனதிலதுஉணர்ச்சி யில்லாமல் , 
நாட்டியகல் தூண்போல நாதனே தஞ்ச மென்று 
மாட்டிலே றுஞ்சிவனை மனதிலே வைத்து நின்றான் . 

இப்படியே மாதவசு இங்கிதமாய் வச்சனுந்தான் 
110. செப்பமுடன் செய்வதினால் சிவனும் மன திரங்கி 

சந்திர சடாதரனார் தவமிருக்கும் வச்சன் முன்னே 
வந்தனர்காண் . மெத்த மனது மகிழ்ச்சியொடு 
துய்யமலர்க் கையாலே துறவோன் தனைத்தட்வி ( ச் ) 

செய்ய மிருகசிங்கா சிறந்த தவத்துடையாய் 
115. எழுந்திடாய் என்று சொல்லி எம்பெருமான் பேர்கூற 

11குளுந்த முகவச்சன் கொடியதவக் கண் 12 முழித்து 
பார்த்தானே . அப்போது பவளச் சடைமீதில் 
13 பூத்தமூன் றாம்பிறையும் பொருந்துந்திரி நேத்திரமும் 

மானொருகை , யேந்தும் மழுவொருகை தானிலங்க , 
120. தேனணி கொன்றைமாலை சிறப்பாக வே துலங்க 

பலகோடி சூரியன் போல் பரிவுடனே சோதிமின்ன 
நிலைமீறு மாதவத்தோன் நேசமெனக் கண்டானே . 
கண்டான் ; எழுந்தான் ; கைகூப்பி யேமகிழ்ந்து 

வண்பார் கடுக்கையணி வள்ளலார் பொன்னடியில் 
125. விழுந்து நமஸ்கரித்து 14 மெய்ப்பாய் 15 மகிட்சியொடு 

செழுந் 16 தரளம் பூத்த 17 நகை தேவிபா கன்தனையே 
1. மனிதன் : மனுஷ்யன் 

10. ஞ என்பதே எதுகைக்காம் 
2. மேனியில் 

11. குளிர்ந்த : எதுகை காண்க 
3. துன்பம் 

1 . விழித்து 
4. கற்றுண் ; புணர்ச்சி இல்லை 

13. பா நயம் காண்க 
5. மனத்திலே என்று வருவதில்லை 

14. உருவெளித் தோற்றம் என்று எண்ணாது 
6. கருத்தாக 

உண்மையான காட்சியென்ற உரசி 
7. சிலனும் என்றபின் இவ்வியற்பெயர் 

போடு 
அவன் என்ற பொருளில் வ " ம் வழக் 15. மகிழ்ச்சி 
கினைக் காண்க 

16. முத்து 
8. துய 
9. தவமுடையரய் ; அந்துச்சாரியை வரல் 

காண்க 


17. பல் 


38 


மாகஸ்நான புராண அம் மானை 


பார்த்துப்பார்த் தாச்சரியப் படுவான் ; பேரின்பவெள்ளம் 
ஊத்தெடுத்தா னந்தமென ஒழுகவே கண்ணிலிரு . 

தீய கொடுங்கலியால் தியங்குகின்ற மாந்தர்கள் தான் 
130. தூயபொருள் கண்டாப்போல் துறவோன் மிகமகிழந்து 

பம்பை கொட்டத் தில்லைமன்றில் பாங்குடனே யாடுகின்ற 
தும்பையணிந் தீசுவரனைத் தோத்திரமா கச்சொல்லுவான் . 


விருத்தம் ( 3 ) 
காராழி தந்த விடமுண் டிலங்குங் களனே / புரங்கள் பொடியக் 
கூராழி யங்கை முகிலம்பு கொண் ( டே ( ய ) ருள்கா விளங்கு 

[ மழகா! 
135. போராடல் கொண்டு வருகால னஞ்ச ஒருகால் நிமிர்ந்த 

[ புகழோ( ய் ) 
ஆரா லறிந்து கொளலாகும் நின்னை யமலா நினதன் ப னடியேன் 


நடை 
கோலமுள்ள பாற்கடலில் கொடுமை யெனப்பிறந்த 
ஆலகால விஷத்தை அள்ளியுண்ட நீலகண்டா ! 

தழைக்குந் திரிபுரத்தை தானெரிக்க வேயானை 
140. அழைக்கும் நெடியோனை அங்கணையாய்க் கொண்டவனே ! 

சீறுகின்ற வெங்காலன் சிதைத்துப் பொடியாக 
வீறுடனே ஓர்காலால் விழவுதைத்த மாமூர்த்தி ! 
உன்னை யெவரறிவார் ? ஓதுமறை மாமுதலே ! 

என்னைத் தடுத்தாள்வாய் . எளியேன் உனதடியேன் ! 
145. கனன்ற கொடியவிடங் கதிக்கும் அரவமுதல் 

அனந்தனொடு வாசுகியை ஆபரண 10 ( மாய்த்தோய ] 
வடவாக் கினிசினந்து வந்தங் கலைமோதும் 
கடலேழை யுங்குடித்துக் கனல் தாவு நாளையிலே 

அங்கும் ஒருபொருளாய் அமர்ந்துமிக நின்றோனே ! 
150. பொங்கும் பெரு வுகாந்தம் பொருந்தி முடிநாளில் 

வேதன் சிரசு தன்னை வெங்கபால மாயேந்தி 
1. ஊற்று எடுத்து ஆனந்தம் 

8. இரண்டு அடிகளில் மா முன் நிரை 
2. இருகண்ணில் என இருந்திருக்கலாம் 

முதல் காய் தொடர்ந்து வருதல் 

காண்க 
3. ற் 

9. கார்க்கோடகன் 
4. அணிந்த ஈசுவரனை 
5. கழுத்துடையவனே ! 

10. மாய்க் கொண்டோய் என இருக்கலாம் 
6. மேக நிறமான தீருமாலை 

11. பிரளய காலத்தில் 
7. அவ ; கு வல் கான்க . அருவி 

என்பது பொருள் . 


மிருகசிங்கன் கதை 


39 


போத அவனெலும்பைப் பூமாலை யாய்ப் பூண்டோய் ! 
சீறி வருங்க ரியைச் சிதைத்து அதின் தோலை 

வீறுடனே தானுரித்து மிகப்போர்வை போர்த்தினவா 
155. வேதமுத லாக விளங்கும்பல வாகமங்கள் 

போதமென வேதான் புகலும் பலசமைய 
பேதாபே தந்தோறும் பேசுமணி மந்திரமாய் 
ஆதார மாகநின்று அருள் கொடுக்குங் கர்த்தாவே ! 

மண்ணாய்ப் புனலாய் வளர்தீயாய் மாருதமாய் 
160 . விண்ணாய் அறிவாய் விளங்குகின்ற முக்குணயாய் 

ஐந்து புலனாய் ஆறாதா ர - மாகி 
விந்தையுடன் நாளும் விளங்குகின்ற மாமுதலே ! 
மலையரசன் ஈன்ற மயிலான பார்வதியின் 

முலையழுந்த வேமார்பில் மொய்த்தகொன்றை மாலையின் தேன் 
165. வழிந்தொழுகும் பூமார்பா ! வட்டமெனும் வெட்டவெளி 

அளந்து நின்ற அவ்வெளியில் அடங்கா வெளியாகி 
வாக்குக்கும் பொல்லார் மனதுக்கும் எட்டாமல் 
தாக்குமெய்ஞ் ஞானமெனத் தழைக்கின்ற தற்பரனே ! 

சீரான மைபொருந்திச் சொல்லாழியோ டமர்ந்து 
170. போரேனும் வேல்போலப் புரண்டாடும் நீலவிழி 

மங்கை எனுமுமையாள் மனது பயந்திடவே 
அங்கையினால் ராவணனும் அகண்ட 10 வட மேருதனை 
எடுக்கும் பொழுதிலேதான் இனிய பெருவிரலால் 

அடுக்கடுக் காகவேதான் அடர்ந்த இருபதுதோள் 
175. நொந்து பொடியாக நொறுங்கி நிலத்தில் விழ 

விந்தை யுடன்மிதித்த மிக்கபெல மானவரே ! 
வடிவுடைய பூமகள் தான் வளருந் திருமால் தான் 
கொடியநர சிங்கமெனக் கொன்றநாள் தன்னிலேதான் 

11சிம்புள் வடிவெனவே சென்று நர சிங்கமதை 
1. [ றை ] ; யானை உரித்த கதை 

6. மூலாதாரம் முதகிய ஆறு இடங்கள் 
2. த 

7. ஒளியாக ஒன்றும் இருக்கலாம் 
3. [ போற்றினவா )- ற , த 

8. ஏஒம் அல்லது ஏந்தும் என இருக்க 
4. முடிந்த ஞானமாக 

லம் 
5. பேதம் , அபேதம் , பேதாபேதம் ; கடவு 9. JI மொழி முதல் 

ளும் பிறவும் வேறு ; வேறல்ல ; இயல் 10. அகன்ற என் நீருக்கலாம் ; அகண் . 
பால் வேறும் கலப்பால் வேறல்ல 

கண்டப்படாக : வடமேடு இங்குக் 
வாயும் இருத்தல் என்ற மூன்று 

கைலை 
தொகைகளை முறையே கான்க . 
சமயங்கள் தமக்குள் வேறுபட்டும் 

11. சரபப் பறவை 
வேறுபடாதும் இருக்கும் என்றுமாம் 


மாகஸ்நான புராண அம்மானை 


180. வெம்பி மிகப்பாய்ந்து வெறியடக்கும் வித்தகனே ! 

மாணிக்கம் போல வளர்ந்தமலை யின்மேலே 
பூணு மரகதந்தான் பூத்ததொரு விந்தையென 
செவ்வண்ண மான திருமேனி யோர்பாகம் 

கொவ்வைவாய் அம்பிகையைக் கொண்ட அரும்பொருளே ! 
185. பரிவான பாற்கடலில் பாம்பணை மேல் பள்ளிகொண்ட 

திருமாலும் நான்முகனுந் தேடியுங்கா ணாதவனே ! 
தாருகா வனத்தில் தழைக்கும் ரிஷி பத்தினிகள் 
ஒருடைய கற்பழியச் சித்தாண்டி யைப்போல 

கேங்காள ரூபமொடு கப்பறையொன் றேயேந்தி 
190. மங்காதபெண்களுட மானம் அழித்தவரே ! 

வடவாக் கினி போல வன்ன வடிவு தன்னில் 
சுடலைவாய் வெண்ணீற்றைத் துலங்க அணிந்தவரே ! 
ஊழிநாள் என்னும் உகாந்தகா லம்முடி.வில் 

ஆழியான் வேதன் அமரா பதிக்கடவுள் 
195. முப்பத்து முக்கோடி தேவர்முத லோர்சிரசை 

செப்பமுள்ள மாலையெனச் சீராகப் பூண்டவனே ! 
கரும்பு வளைத்துமலர் கணைதொடுத்துப் போர்பொரு ( து ) 
அரும்புடைய மன்மதனார் அங்கமெரிந் தேபுகைய 

கொண்டதவ யோகங் குறையாமல் எந்நாளும் 
200. வென்றியுடன் இருக்கும் விமலா உனதடிமை 

கம்பை யாறுதன்னில் கடுந்தவசு பண்ணுகின்ற 
அம்பிகையாள் கைவளையும் அழகு மணிமுலையும் 
தூயமணி மார்புதனில் தோற்றமுட னேயழுந்த 
நேயமென வேமகிழும் நிமலா ! உனதடிமை . 


6 


9 


விருத்தம் ( 4 ) 
205. மாலாகி யாதி அயனாகி வெள்ளை மதவார ணத்தி னிறையாய் 

பாலாழி மேரு முடிசெம்பொன் னாடு பதியாக மன்னு பழையோய் ! 
வேலாழி கொண்டு பொருதா னவர்க்கும் விறல்வா ன ( வ )ர்க்கும் 

( விதியாய் 
ஆலால மாகி யமுதாகி நிற்கு மமலா நினன்ப னடியேன் . 


- மொழி முதல் 
2 சித்தனும் ஆண்டி ; சிறு ஆண்டியும் ஆம் 
3. கங்கானம்.முதுகெலும்பு : பிரமன் முது 
கெலும்பைக் கொண்டு செல்லும் 

பிஸ்டனவடிவம் 
4. டை 
5. இணமோனை 


6. புள் பபாணம் 
7. உனக்குத் தஞ்சம் 
8. காஞ்சியில் உமையம்மை தவம் செய்த 

போது பெருகிவந்த ஆறு 
9. தானவர்க்கு ஆலகாலமாய் வானவர்க்கு 

அமுதமாய் என நிரல் நிறை 


மிருகசிங்கன் கதை 


நடை 


மாலானதும் நீயே . வளர்வேத னும் நீயே . 
210. பாலான ஆனையின்மேல் பவனிகொள் வதும் நீயே . 

வெள்ளி மலையாய் விளங்குகின்ற பாற்கடலாய் , 
ஒள்ளியசீர் பொங்கும் உகந்த சத்தியலோகம் 
என்றுசொல் வதும் நீயே . எல்லா வுயிர்நீயே . 

அன்றமர் செய் வானவர்க்கும் ஆகாத ( அ ) சுரருக்கும் 
215. நஞ்சான தும் நீயே ; நல்லமுத மும் நீயே . 

மஞ்சான தும் நீயே . மழையான தும் நீயே . 
கத்தனே / உந்தன் காரணத்தின் செய்கைதனை 
உற்றெவரும் வாயால் ஓதுவார் உண்டாமோ ? 

என்னவே வச்சனுந்தான் இருகை மிகவெடுத்து 
220. சென்னிமேல் வைத்துச் சிவனேசி வனே யென்று 

தோத்திரங்களாகச் சொல்லி மனக்கனிவாய் 
வாழ்த்தினான் ; மெத்த வணங்கினார் ஈசன்பதம் . 

நாலா மத்தியாயம் முற்றும் . 


1. வெள்ளை யானையின் மேல்வரும் இந்தி 

ரன் 
2. பிரமலோகம் 
3. வெண்மேகம் 


4. மழையே அல்லது கருமேகம் 
5. உன் தன் 
6. உத்தெவரும் என ஒலிக்கும் ; எதுகை 

தோக்குக 


6 - மபு . 


ஐந்தாம் அத்தியாயம் , 


பெண்கள் கதை 


விருத்தம் ( 1 ) 


வருக மிருக சிங்கா ! நீ வருந்தி யியற்றுந் தவந்தானும் 
பிரம சாரி முறையனைத்தும் பிறழா தியற்றுந் தகுதியினும் 
பருகு மமுர்தம் போன்றிட நீ வழுத்திப் புகன்ற பாடலிடம் 
விரிகா விரியில் வைகறையில் விரியும் புனலா டியதானும் 


நடை 
5. இந்தவண்ண மாக இனிதான வச்சனுந்தான் 

விந்தையுட னேதொழுது மெய்பணிந்து நின்றிடவே 
பரமேசு வரரிரங்கிப் பரிவாய் மனமகிழ்ந்து 
சிரமேல் கரம்குவித்துத் தெண்டனிட்ட தொண்டனையும் 

பூராய மாய்மகிழ்ந்து புகலுவார் மன்னாகேள் ! 
10. வாராய் மிருகசிங்கா ! வருந்தியென்னை யே நோக்கி ! 

பண்ணுந் தவத்தாலும் , பழுதுசற்றும் இல்லாமல் 
வண்ணமென வேதான் வளரும் பிரமசாரி . 
விரதம் வழுவாமல் வேதமுறை யின் படியே 

உவரிசையுட னே நடந்து வந்த படியாலும் , 
15. தேவாமுர் தம்போலத் தித்திக்கும் வாயாலே 

3 மாவாரும் பாடல் சொல்லி மகிழ்ந்து பல தோத்திரங்கள் 
செய்த படியாலும் , சிறந்ததொரு காவிரியில் 
துய்ய மகரமாசம் துலங்கவே முப்பதுநாள் 

இனிமையாய் மாகஸ்நானம் இன்பமென ஆடினதால் 
20 . மனது மிகஉகந்தோம் ; வந்தோம் . இனியுனக்கு 

வேண்டும் வரங்களெல்லாம் மெய்ப்பாக வேதருவோம் . 
பூண்ட தவத்தோய் / புகலுகிறோம் ஆனாலும் 
உருக்கமுடனேதான் உகந்துதா னீநினைந்து 

இருக்கும் படியுனக்கு இப்போது நல்வரங்கள் 
1. இந்த விருத்தம் 9 - ஆம் அடியின் பின் 

2. ஒழுங்கு 
வரல் வேண்டும் . அத்தியாயத்தில் 
முதலில் விருத்தம் இருக்கவேண்டும் 

3. பெருமை பொருந்திய 
என எண்ணினர் போலும் . எட்டில் 

4. உம் ஈற்றில் தொக்கது ; பேச்சு வழக்கு 
மேலத்தியாயத்தின் முடிவில் உள்ளது 


: 


பெண்கள் கதை 


43 ) 


25. பாங்காய்க் கொடுப்பதற்குப் பக்குவமே போதாது . 

தீங்காகச் சொல்லவில்லை : செப்பக்கேள் / என்னவென்றால் . 
பிரமசாரி விரதம் பேணி வழுவாமல் 
வரி.சயுட னேதான் மகிழ்ந்து 2 செய் ததினாலும் 

மாதா கடன் முதலாய் வளரும் பிதிர்கடனும் 
30. 3 நீதம் எனவேதான் நீ 4 கழிக்க வேண்டியதால் 

தேவர் கடன் முதலாய்ச் சிறந்ததொரு எக்கியங்கள் 
பூவுலகி லே முடித்துப் பொன் போல் மணம் புணர்ந்து 
சற்புத் திரரான சந்ததி களையீன்று 

பொற்புடனே வாழ்ந்து பொன்றி மறுசெனனம் 
35. பிரமதே வன் தனக்குப் பிள்ளையா கப்பிறந்து 

வரிசையுட னேவேத வழக்கமெல் லாமறிந்து 
பெருமை யொடுங்கூடிப் பெருந்தவசு செய்துநிற்கும் 
அரிய தபோதனர்க்கு அருள்ஞான நல்வழிதான் 

காட்டி , யப்பால் நீ தானும் கருதரிய மாமோட்சம் 
40. வீட்டைப்பெறுவா யென்று விமலன் விடைகொடுக்க 

கேட்டு மிருகசிங்கன் கெம்பீர மாயரவம் . 
பூட்டும் புரிசடையான் பொன் முகத்தை யே நோக்கி 
காண அரிதான கர்த்தனே ! முக்கணனே ! 

சேணுலகோர் போற்றுந் தேவே / யரும்பொருளே ! 
45. அடியேன் ஒருவார்த்தை அன்புடனே சொல்லுகிறேன் . 

நெடிய செழுஞ்சடையோய் நேசமென யென் தனுக்கு 
திருவுளம் பற்று மென்று செல்வ மிருகசிங்கன் 
வரிசை யுடன்பணிந்து வாகுடனே சொல்லிடுவான் : 

கர்த்தனே யிப்புனலின் கரையிலிருந் தேயடியேன் 
50. நற்புடைய மாதவசு - நானெளியேன் ! செய்பொருட்டால் 

அன்றிருவர் தேடி அறிந்திலா மாமூர்த்தி 
இன்றெழுந்து தொண்டனுக்கு இன்பமுடன் காட்சி தந்தீர் 
இந்தப் புதுமைதன்னை எல்லாம் உலகறிய 
கேந்தச் சடையானே ! கர்த்தனே ! இத்தலத்தில் 


. 


1. பட்சமாய் 
2. செய்து அதினாலும் 
3. நீதி 
4. செய்துமுடிக்க 
5. தேவயஞ்ஞம் , பூதயஞ்ஞம் , ரிஷியஞ் 

ஞம் , பிதுர்யஞ்ஞம் , மானுஷயஞ்ஞம் 


என்ற 5 வேள்வி வழியே ஏ ஐவ 

ருடைய கடனைத் தீர்த்தல் 
6. ( மோட்சமான ) விடுதலையை 
7. பூணும் ; இவ்வழக்கைக் காண்க 
8. [ ன் ] 
9. மலர்களின் வாசனை ; இயற்கைத்தெய்வ 

மணமுமாம் . 


: 


மாகஸ்நான புராண அம்மானை 
55. எழுந்தருளி யிங்கே யிருக்கவே ணு மெனவே 

விழுந்த மிருகசிங்கன் மெத்தவே தான் பணிய 2 
செய்ய செழுஞ்சடையான் சிந்தை மிகமகிழ்ந்து 
அய்யனும் அப்படியே அமர்ந்திருப்போம் என்றானே . 

பின்னும் மிருகசிங்கன் பிரானை மிகப்பணிந்து 
60. வண்ணம் எனவேதான் வழுத்துவா னோவியமாய் 

அடியேன் தனையீன்ற அய்யருமென் அன்னையரும் 
வடிவான வச்சனென்று வரிசையாய்ப் பேருமிட்டார் . 
அந்தநல்ல பேரை அண்ணலே 5 நீரகத்தி 

விந்தை யுடனே மிருக்சிங்கன் என்று சொல்லி 
65. பேரிட்டீர் . இப்பேர் பெரிய உலகமெல்லாம் 

சீரிட் டெனையழைக்கத் திருவுளம்பற் று மெனவே 
மிருகசிங்க னான வில்லோன் மிகக்கூற 
நறுமலர்ப்பூங் கொன்றை நாறுஞ் சடாமகுட . 

முடிதுளக்கி , யெங்கோன் முறுவல் செய்து , அன்புடனே 
70. வடிவுடைய மாதவசில் வளரும் மிருகசிங்கா ! 

அருந்தவசு பண்ணி அழகாக வேநீதான் 
இருந்த பொழுதில் இனிய பலமிருகம் 
உன்னுடைய மேலே ஊன்றுங்கருங் கட்டையென 

வன்ன மிருகம் வந்து மிகஉரச 
75. அசையாம லேநீதான் அங்கிருந்து மா தவசு 

வசையில்லா மல்முடித்தாய் . மனமிகவும் வாடாமல் 
பூராய மாய்விரதம் பூண்டதுகண் டின்பமுற்று , 
சீராக வேமிருக சிங்கனென்று பேருமிட்டோம் 10. 

இந்தநல்ல பேரும் ஈரே ழுலகமெல்லாம் 
80. விந்தை யுடனே விளங்க வரங்கொடுத்து 

நாரா யணன்மலைமேல் நாதனும் பார்வதியும் 
பூராய மாயுலகம் போற்றும்படி யங்கிருந்தார் . 
இந்த மிருகசிங்கன் இனிய பரமசிவன் 


1. திருவடியில் விழுந்த: விழுந்து என்று 

மாம் 
2. வாக்கியம் நீளல் காண்க 
3. சடையன் , அய்யன் என எழுவாய் பல 

வடிவில் இங்கு வருவது பெருவழக்கு 
4. வண்ணப் பாடல்போல 
5. நீர் அகற்றி , 
6. வில்லோன் ஒளியுடையோன் . வ் என்ற 

உடம்படு மெய்யோடு இனயோன் 


இளையோன் என்றிருக்கலாம் 
7. தவக்கோல முடைய 
8 உடம்பின் மேல் 
9 நட்ட 
10. இட்டோம் என்றதன்பின் என்று 

விளக்கி என்ற சொற்ருெடர் தொக்கி 
நிற்கிறது . பேச்சு வழக்கில் போல 
வாக்கியம் நீள்கிறது 


பெண்கள் கதை 


45 


விந்தமலர் தாள்பணிந்து வேண்டும் வரங்கள் பெற்று 
85. தன்னூர் தனைத்தேடி தான் போகும் போதிலெதிர் 

பொன்னாக வந்தோர் 2 பூராய மாய்நோக்கி 
3சிந்தையுட னே மிருக சிங்காநீ யிப்போது 
வந்தியோ வந்தியோதான் மாயோகி வந்தனையோ 

என்றுல கோர் கேட்க , எம்பிரான் காரணத்தால் 
90. நன்றியுட னே நடந்து நல்ல மனை புகுந்து 

தாய்தகப்பன் பொற்பாதம் சரணம் எனப்பணிந்து 
நேயமென வேதவசு நின்று அவன் செய்ததுவும் , 
பரமசிவன் வந்ததுவும் பரிவுடனே யேவரங்கள் 

வரிசையுட னெதந்து வளம்பெற்றில் லறத்தோடே 
95. கூடி.வாழ் என்று குன்றைவில்லி தானுரைத்து 

நாடிவரந் தந்ததுவும் , நட்புடனே தானுரைத்தான் . 
மைந்தன் உரைத்தமொழி மாதாபிதா தான் கேட்டு 
சிந்தை உகந்து செல்வக் களிப்படைந்து 

தன் பிள்ளை தன்னை சந்தோஷ மாய்நோக்கி 
100. அன்புடைய பிள்ளாய் ! அழகு மிருகசிங்கா ! 

நல்லதொரு பிள்ளை தன்னை நாங்கள் பெற்ற தாகையினால் 
அல்லலில்லா மோட்சம் அடையவே முத்திபெற்றோம் 
என்று தான் ஈன்றோ ரின்பமுட னேகூற 
அன்று மிருகசிங்கன் அன்புடன் தான் கூறுவான் : 

விருத்தம் ( 2 ) 
105. ஈன்று வளர்த்த தாய் தந்தைக் 

கெவரே கைம்மா றியற்றிடுவார் 
ஆன்ற மதலை நூறுவய 

தளவும் அடி.மைத் தொழில்புரிந்து 
மூன்று புவனத் துள்ளபொருள் 

முற்றும் அளித்து முறைமுறையே 
10ஊன்றி வழிபாடியற்றுகினும் 

ஒருநாள் வளர்த்தற் கொவ்வாதே . 
1. அரவிந்தம்-தாமரை; தலைக்குறை 

திற்காக 
2. வந்தவர் ; உலகோர் 

7. மேருவை வில்லாகக் கொண்ட சிவன் 
3 பல சிந்தனைகள் நிறைந்தவையோடே 8. விடுதலை 
4 வந்தாயே 

9. எல்லாம் நிறைந்து அடங்கிய ; மாட்சி, 
5. வியந்து கேட்டு அளவளாவத் ( தாமதி 

மைப்பட்ட 
யாது ) 

10 , வழிபாடு ஊன்றி ( நிலையாக ) செய்த 
6. சிவனாருக்காக ; சிவன் கூறிய காரணத் 

லும் ; “இயற்றுகு " எனவரல் காண்க 


. 


-46 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


பெற்று மிகவளர்த்த பேரான தந்தையர்க்கு 
• 110. உற்ற தொருபிள்ளை உதவி செய்வ துண்டோதான் ? 

உள்ள வயது மொருநூறு தான் வரைக்கும் 
தெள்ளிமையாக - அடிமை செய்து பணிந்தாலும் . 
திரிபுவனந் தன்னிலுள்ள செல்வப் பொருள் தன்னையும் 

வரிசையுட னேதேடி மகிழ்ந்து படைத்தாலும் 
115 . வழிப்பாடு தப்பாமல் மகிழ்ந்து நடந்தாலும் 

தெளிவாக அன்னையுமே திருத்தி யொருநாள் தான் 
வளர்த்த கடன் கழிக்க மாட்டரே ! உத்தமரே ! 
அழுத்தம் உடனே தான் அன்பான பாலர்கள் தான் 

தாய் தகப்பனுக்கேற்கத் தங்கள் குருக்களுக்கேற்க 
120. நேயம் உடனே நிரம்பவழி பாட்டுடனே 

தொண்டுசெய்த மாபலன் போல் சுகியான பாலருக்கு 
உண்டோ ? தவந்தருமோ ? உண்மையிது . இன்னமையா ! 
பெற்றெடுத்த தாய்தகப்பன் பெருகும் அருள் , குருக்கள் 

உற்றவருள் இல்லாவிட்டால் ஒரு பலனும் இல்லை ஐயா ! 
125. ஆனதால் உங்களுட அருளிருந்த தாகையால் 

மானிலங்கு கையான் வரம்பெற்றேன் என்று சொல்லி 
தந்தையர்க்குந் தாயார்க்கும் தானுரைத்துப் பாலனவன் 
சந்திர மௌளிசொன்ன சாத்திரத்தை யு - முரைப்பான் : 

* அய்யரே ! என்னை அன்புடனே பெற்றெடுத்த 
130. மெய்யரே ! ஈசன் விளம்பினதை யுங்கேள் மோ ! 

இல்வாழ்க்கை போல் இல்லைமறு வாழ்க்கையென்று 
சொல்லினார் . இந்தத் தூயஇல் வாழ்க்கைதனில் 
குற்றஞ்சில துண்டு வந்த குற்றமில்லா தேபோனால் 

மெத்தவே நல்லது தான் 10 மீறுகின்ற இல்வாழ்க்கை . 
135 . கணவன் மொழிதனையே கடவாத பெண்கள் தனை 

மணமாலை சூடினவன் வாழ்வான் கயிலைதனில் . 

செப்பமுடன் மாலையிட்ட செல்வக் கொழுனனுரை 
1. முற்றும்மை 

7. சந்திரமௌலி , சந்திரனை முடியாக வைத் 
2. அர்ப்பணம் செய்தாலும் 

தவன் வி.தென்னாட்டு ஒலி 
3. தீர்க்க 

8. சொன்ன சாத்திர ( ஆக்ம ) உண்மை ; 
4. ஞ எதுகைக்கு ஆம் ; உறுதி 

வேத வுண்மையுமாம் 
5. மனந்தில் அன்போடு செய்தல் 

9. வ் உடம்படு மெய் 
6. தவம் இத்தகைய பலனைத் தருமோ ? 10. உயர்கின்ற 


( 


பெண்கள் கதை 


17 


தப்பி மிகநடக்குந் தையல்தனை மாலையிட்டால் 

பாழான துன்பமுற்றுப் பழுதாக வேமெலிந்து 
140. ஏழா நரகினுக்குள் இருப்பான் இலக்காக . 

உண்ணும் புனலில் உகந்து வாழ் அட்டையது 
தண்ணீ ரருந்தத் தானிரங்கு வோன்காலில் 
வந்து கடித்து திரம் வாங்கி வயர் கொண்டபின்பு 

விந்தையுள்ள வப்புனலில் விரைந்து போ கும்போல 
145. தீய குணமுஞ் சிறந்த பரத் தைத்தொழிலும் 

நேயமுடை ய - பொல்லா நேரிழையை மாலையிட்டால் 
கைப்பொருளை யும்பறித்துக் கனத்தபுகழைக்கெடுத்து 
பொய்ப் பொருளாம் மய்யலையும் பூட்டியே துன் பங்கொடுத்து 

போவார் . கொடியகுணப் பூவையரை மாலையிட்டால் 
150. மேவலா காதுவய்யா விரும்பவுமே போகாது ! 

ஆனதால் ஈசுவரனார் அன்பாய் ] உரைப்படிதான் 
மானம் , உடையவளாய் வளர்கற்பும் உள்ளவளாய் , 
நல்லகுலம் ஆனவளாய் , நற்புத்தி உள்ளவளாய் . 

சொல்லுங் கொடியகண துர்ப்புத் திஇல்லாளாய் . 
155 , பரிவான பாலர் தனைப் பாங்குடனே பெற்றெடுக்க 

அரிய தவம் உள்ளவளாய் , அழகில் மிகுந்தவளாய் , 
சாந்தகுணம் உள்ளவளாய்த் , தயவும் உடையவளாய் , 
காந்தின சொல் இல்லாளாய்க் கால்பருத்தாள் இல்லாளாய் . 

10 சிவந்தநிறம் உள்ளவளாய்ச் சிவந்தகூந்தல் இல்லாளாய் , 
160. கவிழ்ந்தகழுத் தில்லாளாய்ச் கனபிணி நோய் இல்லாளாய் , 

பூரணசந்திரன் போலப் பொலிந்தமுகம் உள்ளவளாய் , 
சீருடைய மாதவரைத் தெரிந்து தொண்டு செய்பவளாய் , 
11 ஒழுக்கம் உடையவளாய் உறுப்பின்குறை இல்லாளாய் . 

முளைத்தமரம் பாம்புபட்சி முழங்குநதி வானுடுக்கள் - 
165. பேருமில் லாதவளாய்ப் பெருமைசற்றும் பேசாளாய் 

நேருங் குறுங்கழுத்து நெடுங்கழுத்தும் இல்லாளாய் , 
காலில் 12படம் பெரியாள் கைகால் விரல்நெடியாள் 


. 


1 , அந்த நரகம் வருத்துதற்கு எய்யும் குறி 

யாக 
2. வயிறு உச்சரிப்பு 
3. போவதுபோல ; செய்யும் என்ற முற்று 

வினையாலணையும் பெயராய் இவ்வாறு 

வருவது அருமை 
4. வேசை 
5. தீயகுணம் முதலியவற்றில் நேயமுடைய 


6. மையல் ; கண்முடிய காமக்கேடு 
7 , [ ம் ] 
2. கூடுதல் 
9. எரியும் சொல் 
10. முரண் 
11. ளு எதுகைக்காம் 
12. பாதத்தின் முற்பகுதி 


1 


48 


மாகஸ்நான புராண அம்மானை 


2 


9 


கோலியகொட் டாவி நொடி குறட்டையளு மில்லாளாய் 

நெடியவளும் இல்லாளாய் நிறைந்தஇடை தான்பருத்து 
170 . துடினநடை இல்லாளாய்த் துலங்குமுத டில்லாளாய் 

சொல்லுகின்ற சாதிதனில் தூய முதல் சாதியுமாய் 
அல்லல் சிலுக்கும் இன்றி அபிமான முள்ளவளாய் 
இக்குற்றம் இல்லாளாய் இருக்கின்ற பெண்கள் தனை 

நற்குலம் பார்த்து அழகாய் நல்ல மணம் செய்திடென்று 
175. பொன்னாரும் அம்புலியைப் பூண்ட புரிசடையோன் 

சொன்னார் எனவேதான் தூயதொரு தந்தையர்க்கு 
சீராக வேமிருக சிங்கன் உரைத்திடவே , 
பூராய மாகவேதான் புகழ்மீறு தந்தையர்கள் 

மெத்த மன மகிழ்ந்து விடலை தனைப்பார்த்து 
180. புத்தியுள்ள பிள்ளாய் புகழ்மிருக சிங்காகேள் ! 

மகரமா த -மெனவே வளருந்தைமா தம்தனிலே 
புகலுமுதல் பக்கமதில் பொருந்தும் பிரதமையில் 
நின்றுநீ மாகஸ்நானம் நேசமென ஆடுகின்ற 

நன்றியா லுந் , தெளிந்த நல்மனதான- படியால் 10 
185. உற்ற பரமசிவன் உகந்தருளை நீதானும் 

பெற்றிருப்ப தாலும் , பிள்ளாய் நீ சொன்னபடி 
குற்றமில் லாதபெண்ணை குவலையமெல் லாமகிழ 
மெத்த மகிட்சியொடு விரும்பி மணம்புணர்வாய் ! 

தேவர்தே வர்புகழுஞ் சிறந்ததொரு மாகஸ்நானம் 
190. ஓவியமாய் தோனும் உகந்தா டினபலன் தான் 

ஆயிரங்கண் ணிந்திரன் வாழ் அமரா பதிதனையும் 
நேயமென வேநினைக்கில் நிமிஷத்தி லேகொடுக்கும் . 
12 அப்படியாய்க் கொத்த அரும்பலனைச் செய்தவர்க்குச் 

செப்பமுள்ள பெண் தான் சிலபொருளோ தானரிதோ ? 
195. என்றுதான் குச்சன் இனி தான பாலனுக்கு 
நன்றி யுடன் சொல்லி நட்பாய் மகிழ்ந்தானே . 

3 அஞ்சாமத்தியாயம் முற்றும் . 


13 


1. சீட்டிகை போடல் ; ( நொடிகுறுகினளும் ) 
2. பரபரப்பு 
3. பெரிய உதடு 
1. பத்மினி சாதிப்பெண் . 
5. துன்பம் , தொந்தரவும் 
6. தன்மதிப்பு 
7. இல் - வளரும் வீடு ; இல் குற்றம் ; ம் , க் : 

இக்குற்றம் -முன்கூறிய இத்தகைய 
குற்றம் 


8. அக்காலத்தில் பெண் பார்ப்போரின் 

குறிக்கோள்கள் காண்க 
9. பூர்வபக்ஷம் ; வளர்பிறை 
10. உம் ஈற்றில் தொக்கது ; மனதானபடி 

யால் சிவன் உற்றடைந்தார் என்றும் 

கொளலாம் 
11. ல ; அ . ஐ 
12. அத்தகைய 
13. ஐந்தாம் 


| 


ஆறாம் அத்தியாயம் 


சுவாதத்தை கதை 


விருத்தம் ( 1 ) 
இவ்வாற னைய மாக திங்க ளெங்கு மிருக்கு மந்நாளில் 
தெவ்வர் வணங்கும் புகழ் போசன் செம்பொன் மூதூர் தனில் 

( வாழு 
( மொ ) வ்வா தி மையட னிலத்தெய்வ ) வுயர்ந்த மரபி 

[ லுயத்தியன்றன் 
[ நவ்வர ளவில் ) வந்த விர தத்தை நன்ன( ர் ) மன்னா( கேள் ) 


நடை 


5. இந்தப் பலன் கொடுக்கும் இனியமாக மாசத்திலே 

விந்தையுடன் மாகஸ்நானம் விரிப்னல் ஆடும்நாளில் 
சத்துருக்கள் வந்துநிதம் தான் பணியக் கீர்த்திகொண்ட 
புத்தி யுடையவனாம் போசரா ச - னாட்டில் 

தேவர் மிகப்புகழத் தெய்வ தன்மை யைப் பொருந்தி . 
10. ஓவிய மாகவளர் உயத்தியனென் றோர் மறையோன் 

விரதம் பலது செய்து , மிகவே தவங்கள் செய்து . 
வரிசை யுடனே வளருஞ்சுவா தத்தையென்று 
ஆதித் திருமகள் போல் அழகு நிறைந்திருக்க 

மாதர் திலதமென மடந்தைதனை யீன்றானே . 
15. அந்த மடந்தையுமே அன்பாய் வளர்நாளில் , 

சுந்தரம் போலவேதான் தோழிமார் தன்னுடனே 
இனங்கள் மிகச்சூழ , எல்லோரு மேகனிந்து 
தினந்தோறு மாகஸ்நானம் சிறப்பாக வேயாடும் - 
காவேரி யாறு தனில் கன்னியெனும் இம்மடந்தை 


81 


1. வலி மிகவில்லை 
2. ஒவ்வா ( த ) திண்மை ( யுடைய ) நிலத் 

தெய்வ (பூசுரர் - மறையவர் ) என்றி 

ருக்கலாம் 
3. நவ் - மான் ; நவ்வர்- ( மானார் என்பது 

போல ) மான்போன்ற பெண்கள் ; 

அவர்களுக்குப் பயன்பட்ட விரதம் 
4. [ ய ] 


5. தெய்வத்தன்மை 
6. பல 
7. அழகு அவனைப் 

பிரியா திருப்பது 
போலத் தோழிமாரைப் பிரியாது : 
தோழிமாரும் ஓர் அழகுபோல் ஆகி 

விட என்றுமாம் 
8. சுற்றம் ; ஒரே வயதான பிறபெண்கள் 


7.மபு . 


50 


மாகஸ்நான புராண அம்மானை 


20. பூவார் குழலரொடு புக் குமாக மாசத்திலே 

வாகான மாகஸ்நானம் வாஞ்சையுட னேயாடில் 
டாகார் மொழிமடந்தை பரிவான காவேரி 
தன்னைத் தொழுது தழைக்குஞ்சுவா தத்தையென்பாள் 
வன்ன முடனே மாத்தோத்தி ரம்பண்ணுவாள் : 


விருத்தம் ( 2 ) 
23. ஊன மில்லாப் ப [ [ ] திகற்போ டூரிய புத்தி நல்லமதி 

ஈன மில்லாப் பெருஞ்செல்வம் எல்லாமெழுதித் தரவேண்டி 
யான குடகிற் பிறந்தோயே யரங்கற் கயல்போ தாரமுதே 
கான மலர்சேர் காவேரி( யைக் கையாற் றொழுவேன் கண்டாயே . 


10 


நடை 


குற்றமில் லாமல் கொழுந்தோடி யேவள ( ர் ) ந்தான் 
30. நித்தம் பெருகும் நிகரில்லாப் பேரூரும் , 

மாசில்லாக் கற்பும் மனமான புத்தி தரும் 
பேசுகின்ற நல்லறிவும் , பேரான யீகையொடு 
தூய பெருவாழ்வுஞ் சுகமான மாசெல்வமும் , 

தாயே / அடியாள் நான் தானினைத்த தெல்லாம் , 12 நீ 
35. தந்திடுவீர் ! என்னுடைய தாயே ! யிலட்சுமியே ! 

13 நந்துலவு செங்கை 14 ரங்க நாயகற்கு மாலையென 
15 பகுந்துவரும் பத்தினியே / பால் போல் இனியவளே ! 


1. [ 4 ] இ - உ மாருட்டம் 
2. மாஷத்தையிலே என்றே எங்கும் இருக் 

கிறது ; த் ஒலியாதுபோலும் 
3. " மாஷத்தானம் " என்றே எங்கும் உளது 
4. ஆடில் - ஆடுகையில் , இந்நூல் வழக்கு 
5. தேன் பாகுபோல இனிக்கும் மொழி 

பேசும் மடந்தையான அன்புள்ள 

காவேரி 
6. மாதோஸ்த்திரம் " என்றுளது 
7. ஊர் எனப் பொருள் கீழே கொள்ளப்பட் 

டுள்ளது ; கணவன் என்றுமாம் 
8. ( பூதவர் ) 
9. பத்திரம் எழுதிக் கொடுத்ததுபோல 

உறுதியாக உரிமையாக்குதல் என்ற 
பொருளில் எழுதித் தரவேண்டி என்று 


வரும் . " அருவி " என்றும் இருந்தி 

ருக்கலாம் 
10. ( யாங்கடகயலபோருரமுதே ) போது - 

போகும் ; போது போரு என்றும் 
வரும் போது (பூ ) ஆகு பெயராய் 

மாலை என்றும் ஆம் 
11. மா , மா.காய் இரட்டித்துவரும் அறுசீர் 

விருத்தம் ; முன்னையதும் இத்தகை 

பதே 
12. நீ தந்திடுவீர் 
13. நந்து = சங்கு 
14. காவேரியும் கொள்ளிடமுமாகப் பிரிந்த 

போது இடையிலுள்ள இடத்திலுள் 
ளது திருவரங்கம் ; அங்குக் கோயில் 
கொண்ட திருமால் அரங்கநாயகன் ; 

ர மொழி முதலாக வருகிறது 
15. பசிர்ந்து என்பது எதுகைக்கு ஏற்கும் 


சுவாதத்தை கதை 


மகிழ்ந்து வரும் உத்தமியே ! வண்டாரு பூமலர்கள் - 

வன்னம் எனச்சொரியும் மாதரசே ! காவிரிப்பூம் 
40. அன்னையே ! உன்னை அடியாள் மிகத்தொழு கன் . 

எளியாள் நினைத்தபடி , எந்தாயே / தாரு மென 
வழிபாடாய் நித்தம் வளருஞ்சுவா தத்தை பவள் 
காவேரி 2 யம்மனையுங் கைதொழுது , மாகஸ்நானம் , 

3 பூவாற் பொலிகுழலாள் . பொன்போல ஆடிடுவாள் . 
45. இந்தப் படிநிதம் தான் இவள் தொழுது மாகஸ்நானம் 

விந்தையுடன் ஆடிவரில் விரதமுள்ள பொற்கொடியைப் 
பெற்ற உயத்தியன்றான் , பெருமையுட னே கேட்டு , 
நற்றவஞ்செய் மாதினுக்கு ( ள் ) நல்லபுத்தி ஈதெனவே , 

மானேர் விழியாள் வடிவழகும் , புத்தியையும் 
50. வானோர் புகழ்மறையோன் வாஞ்சையுட னேபார்த்து , 

இந்த மகள் தனக்கு இனிதான மாப்பிள்ளை தான் 
எந்த விதம் வருவான் எப்படியாக் கொத்தவனோ 

? 
அறியோம் ? எனநினைந்து அவனிருக்கும் அவ்வேளை 10 

நறாசேர் கடுக்கையணி நாதன் அருள் பெருகும் 12 
55. சீரா 3 ரு மாமிருக சிங்கன் தனையீன்ற 

பேரான 14 குச்சனுமோ பெருகும் வுயத்தியன்பால் 
வந்து , 15 வுயத்தியனார் வதன மலர்நோக்கி , 


11 நா 


1. பூ = பொலிவு ; வலிமுன் மெல்லெழுத் 

தும் பெறும் . அதனை இயல்பீரகக் 
கொண்டு பூம் என்றே இந்நூல் வழங் 

கும் 
2. அம்மா என்ற பொருளில் பழங்காலத் 

தில் வழங்கிய அம்மனை என்பது 
பெண் தெய்வத்தினைக் குறிக்க அம் 

மன் என வழங்குகிறது . 
3. [ பூவார பொளி குளலாள் ] ல -ள் 
4. எதிர்காலம் இங்கு வழக்கத்தினைக் குறிக் 

கிறது 
5. வருகையில் 
6. ( ரு ) 
7. மகளின் விரதத்தைக் கேட்டு 
8. ஐ வேற்றுமை இங்குத் தொக்கும் அடுத் 

து விரிந்தும் வருதல் காண்க : புத்தி 

வெளிப்படும் செயல் என்க 
9. எப்படிக்கு ஒத்தவன் 


10. வாக்கியம் நீளுதல் காண்க 
11. ( தறு ) நரு = தேன் 
12. பெருகு என்று வினத் தொகையாகக் 

கூடியது பெருகும் என பெயரெச்ச 
மாகிச் சீராரும் மா என்ற சொல் , 
இடைப் பிறவ மிருகசிங்கன் என்ப 
தோடு முடியும் ; பூ என்பதன் முன் 
ம் கொண்டதுபோல ஆம் ; பெய 
ரெச்சம் அடுக்கி வருதல் இப்போது 
வழக்கானாலும் பழைய வழக்கன்று . 
அவ்வாறு அடுக்கி வருமானால் முன் 
னைய எல்லாம் வினை எச்சமாகப் 
பின்னையது மட்டும் பெயரச்சமாய் 

நிற்கும் 
13. ( று ) 
14. குச்சனுமே ; ஏ ஓ என வருகிறது 
15. ரு யந்தியன் என்றும் சில இடத் 

தில் இந்தப் பெயர் படிக்கத் தக்க 
தாக இருக்கிறது ; உ வு என ஒலித் 
தலும் காண்க 


52 


மாகஸ்நான புராணம் 


விந்தையுள்ள மாமறையோய் ! மிக்காக வுன்மகளை 

என்மகன் ஆன இனியமிருக சிங்கனுக்கு 
60. பொன் போல் மணமுடிக்கப் புண்ணியா ! வேணுமென்று 

குச்சமுனி தான் கேட்கக் கோதில்லா மாமறையோன் 
மெச்ச மனங்குளிர்ந்து மெத்தநல்ல தா மெனவே 
இருபெருஞ் சம்மதமாய் இசைந்து அவர் போனார் . 

பரிவாக வேமறுநாள் பகலோன் விடியுமுன்னம் 
65. தோசை மயில்னைய சுவாதத்தை என்று சொல்லும் 

பாகனைய சொல்லாள் பாங்கிமார் மூவரொடு 
பொழுது விடியுமுன்னம் புகழாருங் காவிரியில் 
பழுதில்லா மாகஸ்நானம் பாங்காக ஆடவென்றே 

வரும்போ திடைவழியில் , வளரும் பெருங் காட்டானை 
70. கரிய முகில்போலக் கடவை மிகமறித்து 

சிந்த மதங்கள் சிறுகண் பொறிச்சிதற 
தந்தி குரல் முழக்கித் தானே தான் வந்திடவே , 
8 வேலினிய கண்மடவார் மிகப்பயந்து வாய்குழறி , 

கால்கள் அசந்து கலங்கியேகண் ணீர்சொரிய 
75. கையோடு கைநெரித்து கார் 10 குழல்கள் பின் சரிய 

அய்யோ வெனவெருவி அடர்ந்தபெருங் காட்டூடே 
பட்டாடை சோரப் பாடகக்கால் தானிடற , 
மட்டாரும் பூமாலை வழுவி நிலத்தில்விழ , 

சீரிலகுஞ் சந்திரன் போல் சிறந்தமுகங் கள தனில் 11 
80. வேர்வைகள் சிந்த மிகுத்த பயத்துடனே 

பின்னே 12 துடர்ந்துவரும் பெரியமத வானை தனை 
அன்னமெனும் பெண்கள் 13 அஞ்சி அஞ்சி யே திரும்பிப் 


1. [ i ] விளிவரும்போது அண்மை விளி 

போல் இயல்பாக எழுதப்படுகிறது 
2. மனம் மெச்ச , மனம் குளிர்ந்து ; விளக் 

கணி 
3. ( காவேரி ] என்றால் ஒலி நீளும் ; காவெரி 

என ஒலித்திருக்கலாம் 
4. வழியில் வளர்வது காடு ; வளர்தல் 

ஆனைக்குமாம் 
5. வழி 
6. மதங்கள் சிந்த ; முன்பின்னாக வரல் 

செய்யுள் நடையும் பேச்சு நடையு 
மாம் 


7. தனியாக , தனியான நிலையில் , தான் 

தோன்றியாய் 
8. கண்ணீன் இருநோக்கு ; வேல்போலுத் 

லும் இனிமையாதலும் 
9. அயர்ந்து ; சய மாருட்டம் 
10. வலி மிகவில்லை 
11. அது ஒருமை - என்ற 

எண்ணமே 
மறைய வெறும் சார்யை யாயிற்று 
12. தொடர்ந்து 
13. அடுக்கு - அச்சத்தின் மிகுதியையும் 

கால நீட்சியையும் காட்டும் 


1 


சுவாதத்தை கதை 


53 


85 . 


பா ( ர் ) த்து நெடுங்காட்டின் வழி பதறியோ டும் வழியில் 
2ஊத்தில்லாப் பாழ்கிணறு உற்றபசும் புல்மூடி 
இருந்த வகைகாணார் ; இந்நாலு பெண்களுந்தான் 
பரந்த இரு ளால் மயங்கி பாழ்ங்கிணற்றி லேவிழுந்து 
மாண்டார்கள் . பின்னே மலைபோல் வரும்யானை 
4 சூண்டநறும் பூங்கூந்தல் தோகையரைக் காணாமல் , 

பாரமலைச் சார்பில் படர்ந்த பெருங் காடுதன்னில் 
90 . 6 வீரியமாய் வந்த வேழமது போனதுவே . 

வேழமதால் அஞ்சி வெறுங் கிணத்தி லேவிழுந்து 
மாளுகின்ற பெண்களுட மாதாபி தாக்களுந்தான் 
மணக்குமலர்க் காவிரியில் மாகஸ்நானம் ஆடவென்று 

இணக்கமுடன் போனபெண்கள் இத்தனை போ துங்காணோம் 
95. என்று சொல்லி யேநினைந்து ஏந்திழைமா ரைத்தேடி 

வென்றியுள்ள தந்தையர்கள் விரைந்துமிகத் தேடினரே . 
பாதை வழிநெடுகப் 10 பாங்காய் வரும்போது 
மாதரடி 11 கண்டு மயங்கியந்தக் கால் தடத்தின் 12 

வழியே வரும்போது , மால்யானைக் காலடிதான் 
100. 13தெளிவாரக் கண்டார் , திடுக்கிட்டார் . அய்யமுற்று 

ஆனையடி பின்னாலும் அவர்களடி முன்னாலும் 
போன வடிபார்த்துப் புழுங்கி , யானைக்கு அஞ்சி 
ஓடினார் என்று உற்றவடிப் பின்னாலே 
நாடி வரும்போது , நல்ல மடந்தையர்கள் 


1. i இடையில் ஒலியாது 
2. ஊற்றில்லா என்றதன் உச்சரிப்பு : ற - த 

மாருட்டம் ; ஊறும் நீரும் இல்லாக 

என்று பொருள் 
3. பரிந்த என்றுளது ; வருத்தக் காரணமான 

என்றுமாம் 
4. சூழ்ந்த என்பது சூண்ட என வருவது இந் 

நூல் வழக்கு : ன - ந . த . L , மாரூட்டம் 
5. சாரலில் 
6. கடுமையாய் 
7. கீணற்றிலே - த . மாரூட்டம் 
8. காவேரி என்றுளது ஆனால் சீரொலி 

காவெரி காவிரி என்ரூம் 


9. சிறந்த பெண்களைப் பெற்ற பெருமை ; 

எதுகைக் கேற்பச் சொல்லடுக்கும் 
வழக்கம், பிற் காலத்தில் , சொல் ஒவ் 
வொன்றும் வெவ்வேறு பொருள் நயத் 
தோடும் வரும் மொழியின் அழகி 
னைக்குலைத்தது . இன்றைய அடுக்கு 
நயத் தமிழுக்குத் தோற்றம் இங்கே 

காணலாம் 
10. தந்தையர் இணக்கமாய் , ஒன்றாய் 
11. அடிச்சுவடு 
12. காலடிச் சுவடு 
13. தெளிவாக ; க , ர என்று வந்திருக்கலாம் ; 

தெளிவு நிறைய என்றுமாம் ; தெளிவு 
வர என்று துணை வினை யோடு வந்த 
வடிவு மாகலாம் 


54 


மாகஸ்நான புராண அம்மானை 


105 . கொண்டை தனில் முடித்த குப்பி மயிர்த் தொங்கல் சுட்டி 

வண்டணி பூங்கூந்தல் மாலைசித்தி யேகிடக்க 
2 அழுத்தமுள்ள பட்டுதனை அடர்ந்த சிறு செடிகள் 
இழுத்துமே கொம்பு கொண்டு இருந்தவகை கண்டாரே . 

இப்படியே பார்த்து இவர்போகும் அவ்வழியில் 
110. செப்பமுள்ள பாழ்ங்கிணத்தைச் சித்திரமாய்க் , 4 காண்டனரே . 

5 காண்டிந்தப் பாழ்ங்கிணத்தில் கன்னியர்கள் தான் விழுந்து 
மாண்டு கிடப்பதையும் வயறேறியக் கண்டனரே . 
கண்டார் நிலந்தனிலே கதறியே தான் விழுந்து 

வண்டாரும் பூங்கூந்தல் மாதருட வாஞ்சையினால் 
115 . கையை முகத்தறைந்து கதறிவெகு வாயழுது 

அய்யோ வெனவேங்கி அதிர்ந்த இடியோசை 
உற்ற அரவமென உயிர்நடுங்கி வாட்டமுற்று , 
குத்துவார் தன்வயற்றில் ; கோகோ வென அழுவார் . 

ஏங்கியிவர் தந்தையர்கள் இப்படியே தான் 8 அழுக , 
120 , பாழ்ங்கிணற்றி லேவிழுந்து பாழாய் மடிந்ததொரு - 

மங்கையர்கள் தன்னை மருவி மரு வித்தாங்கி 
அங்கையா லேயெடுத்து அய்யோ விதியெனவே 
அவரவர்கள் மக்கள் தனை அன்பாய் மடியில்வைத்து 

சிவசிவா வென்றுமெத்தத் தேம்பிப் புலம்பினரே . 
125. முகத்தில் அணைப்பார் : முத்தமிடு வார் ; மயங்கி 

செகத்திலே உங்களைப்போல் தேட்டமுடன் காணரிதே ! 
அய்யோ எனப்பதறி 10 அசந்துபெரு மூச்செறிந்து 
கையால் ! 11 வயர்பிசைந்து கலக்கமுடன் விம்மிவிம்மி 


. 


1. குப்பி = குமிழ் போன்ற கொண்டைத் 

திரு த ; திருகாய் இல்லாது மயிர்க் 
குச்சோடு கோக்கப்பெற்றுப் பிடரி 
யில் இருக்கும் குச்சு ; கீழே தொங் 
கும் மயிர்த் தொங்கலே மயிர்க்குச்சு 
என்ற ஆபரணம் ; சுட்டி பெண்கள் 
தலையிலிருந்து நெற்றியில் விழும் ஓர் 
ஆபரணம் ; மாலை = பூமாலை ; இவை 
யெல்லாம் ஒரு தொடர்; இவை சிந் 

தியே கிடப்ப என்க 
2. அழுத்தமாகக் கட்டிய பட்டுப்புடைவை 
3. கொம்பில் கொண்டு 
4. கண்டனரே என்பது முதல் நீண்டு 

வழங்குகிறது ; எதுகை 


5. கண்டு 4 அந்தாதித் தொடர் 
6. ( ரே ] ஏ.ற 
7. குற்றுவார்; குத்துவார் என்றுமாம் : அப் 
போது குத்திக்கொள்வார் 

என்று 
பொருளாம் ; தற 
8. அழ ; கு.காண்க 
9. ஒப்பற்ற பின் பன்மை வரல் காண்க 
10 , அயர்த்து -ய , ச ர் இடையில் ஒலியாது . 
11. வயிறு வயர் என்றே உச்சரிப்பு 


சுவாதத்தை கதை 


55 


ஏங்கி மறுகிடுவார் . எடுத்து நெஞ்சோ டேயணைத்து 
130. தாங்குவார் ; கண்ணீரைத் தாரையொழு கப்புலம்பி , 

மாண்டு மடிமேலே மலர் 2 பாவை போல்கிடக்கும் 
நீண்ட குழல் மடவார் நேச முகம்பார்த்து , 
பொன்போல் மனதுருகிப் பூவையரே நீங்களுந்தான் 

அன்பாக மாகஸ்நானம் ஆடும் பலனிதுவோ ? 
135 . என்ன விதியோ ? யெம்பிரான் கற்பனையோ ? 

முன்னால் செய் தகுறையோ ? - 3 மூதாக்கள் தீவினையோ ? 
இடிந்த பெருங்கிணற்றில் இருக்கவோ காட்டானை 
4 துடர்ந்தது அய்யோ ! 5 துடியான 6 கூத்துவனோ ? 

என்னமோ காரணந்தான் ? இது அறியோம் என்று சொல்லி 
140. அன்னம்போல் மாதர்முகம் ஆசையுடன் பார்த்தழுவார் . 

அழுவார் ; மயங்கிடுவார் ; அடியத்த பாய்மரம்போல் 
விழுவார் ; புலம்பிடுவார் ; வெறிகொண்டார் போலுரைப்பார் . 
ஏங்கியுங்களைத்தேடி இருந்து நாங் கள் புலம்ப 

பாங்குடைய பெண்காள் ! பவளமலர் வாய்திறந்து 
145 . வண்ணமுடன் பேசீரோ ? வரிவேல் அடர்ந் தகயல் 

கண்ணை முழித்துப் பார்க்க 10 கசந்துதோ ? அன்னையர் தான் 
கொண்டகவ லை தீரக் கொம்பனையீர் ! 11 சத்தேதான் 
12 கண்டுலவும் வாய் திறந்து கண்ணை முழித் துப்பார்த்து 

பேசவுந்தான் ஒண்ணாதோ ? பெருமையோ ? தந்தையரை 
150. நேச முடன்மறக்க நீதியோ ? கண்மணியே ! 

பூரணசந்திரன் போலப் பொருந்து முகக்களையும் , 
சீரினிய பூமாலை செறிந்த கருங்குழலும் , 
14பரிவான கொவ்வைப் பவளம்போல் 15 கனிவாயும் , 


1. நெஞ்சு = இருதயத்தோடு , மார்போடு 
2. வலிமிகவில்லை ; திருமகள்போல 
3. மூதாதைகள்என்பதன் மரூஉ 
4. தொ 
5. ஆற்றலான ; சூழ்ச்சியான 
6. கூற்றுவனோ; தற ; எமன் என்று பொருள் 
7. இன்னம் என்பது போல் என்னம் என 

ஆகலாம் ; என்னவோ என்பதில் வ 
ம ஆக ஆகி இருக்கலாம் ; வ - ம 
மாட்டம் 


8. அடியற்ற ; பாய் மரம் உவமையாக 

வருமளவு பழக்கமான பொருள் 

போலும் 
9.வி 
10. கசந்ததோ - கைத்ததோ 

அன்னையர் 
கசந்ததோ -சந்தது பெயர் ; கைப் 

போ என்று பொருள் 
11. சற்றேதான் 
12. கற்கண்டு 
13. அழகு 
14. அன்பாக ( முத்தமிட்ட ) 
15. கொவ்வைக்கனி; பவளம் நிறம் ; கவி 

மெத்தனவு 


56 


மாகஸ்நான புராண அம்மானை 


அரிதான மின்னொளிபோல் அடர்ந்த முத்தின் பல்லழகும் , 
155. தீட்டிவைத்த வேல்போலச் சிறந்திடுமைக் கண்ணழகும் . 

வாட்டமில்லாப் 2 பொன்னோலை வயங்குகின்ற 3 வார்க்காதும் 
பத்தரை மாத்துப் பசுந்தங்கம் போலவேதான் 
5சித்திர மெய்யழகுஞ், சிலம்பணியுங் காலழகும் , 

என்றுதான் காண்போம் ! இளமயிலே ! என்மகளே ! 
160. நன்றியுள்ள தோழியொடு நல்லசிறு வீடுகட்டி 

போங்காய் விளையாடும் பாவனையுங் காண்போமோ ? 
பூங்கா வனத்திலேதான் பூமலர்கொய் சித்திரமும் , 
பந்தெறிந்து நீங்கள் பரிவாய் விளையாடும் 

சுந்தரமுங் , 9 கைய்கழங்கு சொல்லியா டுந்தரமும் 
165. என்னென்று சொல்வோம் ? 10இதுவெல்லாந் தான்மறந்து 

அன்னை யென்றும் பாராமல் , அழகு கண்ணைத் தான் மூடி , 
நீங்கள் உறங்குவது நேசமோ ? புத்தியோதான் ? 
பாங்காக நீங்கள் பால் கொடுத்துத் தான் வளர்த்து 1 

பச்சைக் கிளிகள் பசியாக வேயிருந்து 
170. 12 வச்சபால் உண்ணாமல் மயங்கியே 13 வாடுதய்யோ ? 

நன்னய மானதொரு 14 நாங்கணவாய்ப் பட்சி உங்கள் 
பொன்னிலகு பேருரைத்துப் போதவே 15 கூப்பிடுதே ! 
பேசாம லேநீங்கள் பெருமையா க - வு றங்க 

ஆசார மோசொல்வீர் ? 16 அய்யோ அய்யோ உங்களுக்கு 
175. நாங்கள் தான் 17 குத்தம் நடத்தினபே ரானாலும் 

நீங்கள் வளர்த்த நிகரில்லாப் பொற்பறவை 
என்னகுறை செய்ததுகாண் ? ஏந்திழையீர் , சொல்லு மென்று 
அன்னையர்கள் சொல்லி அழுதேங்கும் போதிலய்யோ ! 

உயத்தியன் ஆனதொரு உற்ற பிராமணன்றான் 
180. கயல் ( க் ) கண்சுவா தத்தையுட கமல முகம்பார்த்து 


அ 


1. நகைக்கும்போது தோன்றிப்பின் ; மின் 

போல் மறைதல் ; விடாதகை யன்று 

ஆதலின் அருமை 
2. காதணி.பழைய ஓலை போலப் பொன் 

னால் செய்தது 
3. நீண்ட ; தொள்ளைக் காதிருந்த காலம் 
4. மாற்று 
5. ஓவியத்திற் போன்ற 
6. இணக்கமாய் 
7. நடத்தை 
8. [K ]] 


9. கை 
10. இவை என்பதனை ஒன்ரூகக்கொண்டு 

இது என்கிறார் 
11. வளர்த்த ; வளர்க்கப்பட்டு 
12. வைத்த 
13. வாடுகிறது ஐயோ ! 
14. நாகணவாய் ; மெலிமிகல் 
15. கூப்பிடுகிறதே 
16. ஐயையோ " ஐயோ அய்யோ என 

ஓதப் பெறும் 
17. குற்றம் 


( 


57 


. 


சுவாதத்தை கதை 

விருத்தம் ( 3 ) 
அன்னமே தேனே அழகே ! யென் கண்மணியே ! 
முன்னம்யான் செய்த தவத்தின் முழுப்பயனே ! 
சொ [ ர் ] ன்னமே ! தோளா மணியே ! யுனையிழந்து 
இன்னமே தெண்ணி யிருந்தே னிருந்தேனே . 


நடை 


195. அன்னமே / பூந்தேனே ! அமுதே யென் கண்மணியே 

முன்னம்நான் செய்த முழுப்பயனா லேயீன்ற 
தங்கமே / கண்மணியே ! தமனியமே ! யென்மகளே ! 
இங்கே உனையிழந்து இருப்பேனோ/ நான்பாவி ! 

கோதில்லாக் குச்சமுனி , 3 கொம்பனையே 4 நேத்து வந்து 
190. தீதில்லா வச்சனென்னுஞ் செயமிருக சிங்கனுக்கு 

கலியாணம் பண்ணவென்று கருத்தான என்னிடத்தில் 
வலியான குச்சன் ஐயொ வந்து என்னைக் கேட்டானே ! 
சம்மதமாய் நான் பாவி தருவேன் . எனவுரைத்தேன் 

அம்முனிவ னும் போனான் . அமைப்பு இப்படியாச்சே 
195 . இன்னி அந்தக் குச்சனவன் என்னை வந்து கேட்டாலே , 

அன்னமே ! என்னா சொல்வேன் , அய்யோ ! தவக்குறையோ ? 
என்று உயத்தியனார் இப்படியே சொல்லிமெத்த 
பொன்றுமகளைப்பார்த்து புலம்புகின்ற நேரமதில் 

மவுனம் எனக்காட்டில் வாசமா கத்திரியும் 
200. தவமிருக சிங்கன் தனியே வரும்போது , 

10 சூண்டநறும் பூங்கூந்தல் தோகைமயில் போலவேதான் 
மாண்ட பெண் களையெடுத்து மடிமேல் மிகச் சாத்தி 


1. துளைபடாத மணி ; கன்வி . 
2. பொன் 
3. கொடி போன்றவளே 
4. நேற்று 
5. ஆயிற்றே 
6. இன்று என்பதன் மரூஉ இன என்ப 

தன் மரூஉவும் ஆம் . 


7. என்ன ; அ நீண்டது . 
8. அழிந்து பொலிவு குன் இறப்பின் 

அறிகுறிகள் பெருகும் 
9. வாக்யம் நீள்கிறது 
10. சூழ்ந்த 
11. சார்த்திக்கொண்டு : இடையில் j 

எலியாமை 


8 - மபு 


58 


மாகஸ்நான புராண அம்மானை 


தந்தைதாய் தான் புலம்பத் தமர்கூடி நின்றழுக ! 

சுந்தரஞ்சேர் மாது சுவாதத்தை யை - யீன்ற 
205. வல்லவனான - மறையோன் மறையோது குச்சமுனி 

நல்லதொரு பெண்பேசி நட்புடனே போன துவும் 
வாயால் மிகப்புலம்பி , மகளேம களே யென்று 
சேயார் மலர்க்காட்டில் தேம்பியழு குங்குரலை 

காதார வேகேட்டுக் கானகத்தில் நின்றுநின்று 
210. கோதாக வேபுலம்புங் கும்பருகே சென்றானே . 

சென்றான் மிருகசிங்கன் ; செத்தபெண்க ளைக்கிடத்தி 
ஒன்றோடே யொன்று கட்டி , உற்றதொரு தந்தையர்கள் 
கூடிப் புலம்புவதைக் கொடிய தவமுனிவன் 

நாடியே மெள்ள நிற்பாய் யுரைத்திடுவான் : 
215. மாண்ட பெண் களும் பிழைப்பார் . வருந்தியழு க -நீங்கள் 

வேண்டாம் ஒரு வயணம் விளம்புரேன் . நீர்கேள்மோ ? 
அன்பான பெண்களுடல் அழிந்துமிகப் போகாமல் 
பொன்போலத் தானெடுத்துப் போயுங்கள் வீடு தனில் 

வாட்டமில் லாமலேதான் வரிசையெண்ணைப் பெத்தல் தனில் 
220. போட்டுவைப் பீ ரெனவே போனான் . மிருகசிங்கன் 

சொன்ன படியேதான் சுத்தமுள்ள மாமறையோன் 
வன்ன முடனேதான் மாண்டபெண்களை-யெடுத்து 
கூடழிந்து போகாமல் கோல யெண்ணைத் தோணிதன்னில் 

சூடுமலர் மைக்கூந்தல் தோகையரைப் போட்டுவைத்தார் . 
225. பேசா மவுனியெனும் பெரிய மிருகசிங்கன் 

கோசாரும் வன்னமுலைக் கன்னியரைத் தானெழுப்ப 
காவேரி யீ -லிறங்கிக் கழுத்தளவு தண்ணில்நின்று 
சாவோ 1 ( ருய்வோரால் ) சாட்சியென வேயிருக்கும் 


1. கு வரல் 
2. கூட்டம் (தெலுங்கு) 
3. வழி 
4. விஎம்புகிறேன் என்றதன் மரூஉ 
5. தொட்டி 
6. உடம்பு 


7. எ என்பதன் உச்சரிப்பு ய் உடம் 

படு மெய்யுமாம் 
8. இரத்தின மாலையணிந்த 
9. தண்ணீரில் - உச்சரிப்பு 
10. சந்த வேற்றுமைக்காக இங்கு விளம்பம் 

வந்ததுபோலும் , சாவோ ருய்வே ! 

ரார்க்கும் என்று இருக்கலாம் 
11. ( ரு ) 


சுவாதததை கதை 


59 - 


சூரி யனை நோக்கித் தூயமந் திரமோதி 
230 . 1 வீரியமா கத்தவசில் மெய்ப்பாக நின்றானே . 

அப்பொழுது சூரியனை அழகு மிருகசிங்கன் 
செப்பமுள்ள மாதவசு தீ [ ய ] ப்போல் மிகத்தாவ 
3 எம்மால் மடந்தையர்க்கு ஏ துபிழை ? காட்டானை 

தம்மா லவர்மடியத் தவமிருக சிங்கனம்மை 
235. வேண்டித் தவசிருக்க விதியோ ? வெனக்கதிரோன் 

நீண்டவிழிப் பெண்கள் தனை நெடியவனப் பாதைதனில் 
தானே பயங்காட்டி சற்பினையாய்க் கொன்றுவிட்ட 

தனை தனக்கு அரிய தண்ணீர்த் தாகமதை 

சிக்கெனவே யுண்டுபண்ணி சிவமுனிவன் மாதவசு . 
240. நிற்கும் இடந்தனக்கே நிமிஷத்தில் ஏவிவிட்டான் . 

ஆனையது தாகமதாய் அதிவேக மாய்நடந்து 
மோனமென வேதவத்தில் முற்றிநிற்கு மாமுனிவன் 
தன்பால் வரவுந் தவத்தில் நிற்கு மாமுனிவன் 
[ அன்பான ) காட்டானை அதிர நடந்துவர 
கண்டுங்கா ணாதவர்போல கடிய மவுனமாக 
வண்டுலவும் பூந்தாரோன் மாதவசில் நின்றானே . 
கானகம் வாழ்யானை காவேரி யி - லிறங்கி 
மோன மெனநிற்கும் முனியைநெடுங் கையாலே 

தூக்கி எடுத்துத் தூயபெரு மத்தகத்தில் 
250. 10பாக்கியம் போலே பரிவாக வைத்ததுவே . 

தந்தி எடுத்துத் தலைமேலே வைத்ததினால் 
விந்தையுள்ள மாதவசில் மிக்க மிருகசிங்கன் 
அன்பு பெருகி அருள் செய்ய வேநினைந்து 


245 . 


1. அனைத்தையும் பொறுத்து அகப் பகை 

யோடு பொரும் வீரம் ; உறுதி 
2. சூரியனை தவசு தீப்போல் தாவ 
3. [ யெ ] 
4. ( யே ) - எ , ஏ என்பன ய கரம் முதல் 

பெற்று ஒலித்து வருதலின் அப்ப 

டியே அச்சிடப்பெறும் 
5. சர்ப்பனை -வஞ்சம் 


6. மிருக சிங்கன் 
7. சூரியன் விட்டான் 
8. முனிவனது அன்போ 
9. நடுங்க 
10. செல்வம் ; விதி என்றுமாம் 
11. த தி என்றே வருதலினால் அவ்வாறே 

அச்சிடப்படுகிறது 


60 


மாகஸ்நான புராண அம்மானை 


பொன்போல மாகஸ்நானம் புனலாடு மாபலனில் 
255 . நன்னயம தாகவெட்டு நாழிகையின் றன்பலனை 

வன்ன மதகரிக்கு வாகாய்க் கொடுத்தோ மென்று 
கையால் புனலைக் 3 கனிவாக வேயேந்தி 
மெய்யானை மத்தகத்தில் விட்டுமவன் கையாலே 

தடவினான் மத்தகத்தை : தடவும்போ தானையது 
260. கடல்போ கலபையமிட்டுக் கையை மிகச்சுழற்றி 

5 கோடுகுத்திச் சீறிக் கொடுமையெனப் பூமியிலே 
சாடி விழுந்தானை தன்னுருவந் தான்மாறி 
தேவர் வடிவெனவே தேவர் மட வார்சூழ 

பூவுடைய மன்மதன் போல் புனிதமென நின்றானே . 
265. நின்றதொரு தேவனுந்தான் நெடியதவத் தில்மிக்க 

9 நன்றி செறியும் நல்மிருக சிங்கனையும் 
கண்ணாலே நோக்கி 11 கைதொழுது மாதவத்தின் 12 . 
அண்ணலே ! யென்னை யருள் கொண்ட மாதவரே ! 

மெய்யனே எந்தன் 13விவரமே சொல்லுகிறேன் 
270. துய்யனே / கேளு மென்று சொல்லுவான் மாமுனிக்கு : 

4.14கோதில்லாச் செல்வங் கொழுந்தோடி யேபடா 
நீதி தழையும் நிடதநாட் டி - லடியேன் 
15 குத்தமில் லாத குலவணிகர் 16 வங்கிசத்தில் 

17 சித்திர மான சிறந்த விசுவ18- குத்தன் 
1. பொன்போ என்பது பெருவழக்காக 9. நன்மை மிக்க 
- வருகிறது 

ப . 10. ல் ன் என மாறவில்லை . ல் உயிர்ப் 
2. கொடுத்தொம் என்று " . என ஒலிக் 

பில்லா ஒலியாக வரும்போலும் 
கும் 

11. சரொலி குறைந்து வரும் இடங்களில் 
3. அன்பு: நெஞ்சு கனிதல் ; இரக்கம் 

விளம்பம் . வரும் எனக்கொண்டு 
4. அபயம் ; ஐ ஓக்கும் . சஞய 

ஆராய்வது சுவையுடையதாம் 
முன் " அ , ஐ : அபயமிட்டு- அடைக் 12. அடியின் முடிவில் பொருளற்று முடியா 
கலம் தரும்படி “ அபயம் " , என்ற 

மல் அடுத்தவரியில் தொடர்ந்தோடு 
ஒலி எழுப்பி 

வது ஒரு நயமாம் 
5. தந்தம் 

13. வரலாற்றுக் குறிப்பு 
6. மரணாவஸ்தை இப்படி எல்லாம் தோன் 14. கோதில்லா - கொழுந்து - தழை என்ற 
றியது 

குறிப்பில் தோன்றும் கருத்தோவி 
7. மோதி 

யம் காண்க . அறமும் செல்வமும் 
8 : ஒரே வாக்யமாக நீட்டி வந்தமையால் 

கொண்ட பிரியாத தொடர்பு 
நீன்ரூனே என்பதற்கு ஆனை என் 15 குற்றம் உச்சரிப்பு 
பதே எழுவாயாக முடிந்தது ; மாறித் 16. வம்சம் தமிழில் வந்த முறை காண்க . 
தோன்றிய புதுமை சொற்ருெடரி 

வங்கசம் என்ற தெலுங்கு வழக்கோ? 
லும் புகுந்துள்ளது . தேவன் என 17. அழகான ஓவியத்தை உவமை காட்டு 
அடுத்து வருவதே - உண்மையில் 

வநு வழக்கு 
எழுவாயாய் இருந்திருத்தல் வேன் 

18. குப்தன் ருத்தன் என வரும் . வணிகர் 
டும் ; பேச்சு நடை இது 

பட்டப்பெயர் 


81 


. 


சுவாதத்தை கதை 


> 


275. என்னுடைய தந்தை ; என் பேர் தருமகுத்தன் : 

நன்னயம தாக நான் வாழும் நாளையிலே 
வேள்வி பல செய்தேன் ; வேதம் பலவோதி 
தாழ்வில்லா நன்னெறிசேர் சைவப் பிராமணர்க்கு 

தானங்கள் தருமம் தாட்சியின்றி யேகொடுத்தேன் . 
280 . ஆன் பசுக்கள் தனை யாதரித்தேன் ; வேதியர்க்கு 

பூதானங் கோதானம் புகழ்கன்னி காதானம் 
மீதான மா தானம் மெத்தவே பண்ணிவைத்தேன் 
எங்களுட வங்கிஷந்தான் இனிமை யுடன் தழைய 

பொங்கமுடன் மாகோடி பொருள்தனையுந் தேடிவைத்தேன் 
285. 10 மலைவாழ் திரவியமும் மற்ற திரவியமும் 

கலையார். பெருந்தவத்தாய்! கனமாக வேதேடி 
12 நன்னயம தாகவேதான் 13 னான் தேடி வாழ்நாளில் 
பொன்னிலகு மைந்தனையும் புகழாக ஈன்றேன் 14 நான் ; 

மைந்தன் றனையீன்று வரிசையுடன் வாழ்காலம் 
290. விந்தையுட னேதேடி மிக்க பொருளையெல்லாம் 

15 பேர்ப்பாதி யாகப் பெருமையுட னே பெகுந்து 
சீர்மேவு பாலனுக்குச் 17 செம்பாதி யுங்கொடுத்து 
என்பாதி யாக இருக்குந் திரவியத்தை 

பொன்போல வேதம் புகலும்பி ராமணருக்கும் 
295. கொடுத்தேன் அழகாகக் கோவில் திருப்பணி [ F ] 

எடுத்தேன் ; சிவாலயங்க 18 ளிம்பமெனக் கட்டிவைத்தேன் 
தண்ணீர் குளங்கிணறு தடாகம் படித்துறைகள் 


| . தாழ்ச்சி தாட்சி என்றே வருவதால் 

அவ்வாறே பதிப்பிக்கப் பெறுகிறது . 
2 “ பசுக்களானவற்றை என்ற பொருளில் 

“ ஆன பசுக்கள் " வருகிறது போலும் 
உரியதான ; எதிர் ஆன என்றும் ஆம் ; 
அந்த என்ற பொருளும் ஆன என் 

பதற்கு உண்டு 
3. தான் தம் தன் முதலியன வருவது 

பெருவழக்காகக் காண்கிறோம் 
4. பேணினேன் ; உபசரித்தேன் ; காத்தேன் 
5. மீது (உயர்ந்தது ) ஆன மா ( பெரிய ) 

தானம் ; 
6. மிகவே ; தேவார காலத்திலிருந்து வரும் 

உலக வழக்கு 
7. அந் நாளைய தானங்களைக் காண்க 
8. உடை என்பது உட என்றே வ தலின் 


அவ்வாறே பதிக்கப்பெறுகிறது 
9 மிகுதி ; ஒழுங்கு ; பொலிவு : மகிழ்ச்சி 
10. மலைபடு பொருள் 
11. மிகுதி 
12. இனிய சொல்லும் செயலுமாக; பெரு 

வழக்காக இத்தொடர் வருகிறது . 
13. நான் னான் என்றிருக்க முன் ன் கெட 

வேண்டும் 
14. ந ன மாருட்டமாகலாம் 
15. சரிபாதி செம்பாதீ என்ற பழைய வழக் 

குப் பின்னாளில் பேர்ப்பாதி என்றே 

வழங்கி வருகிறது 
16. பசிர்ந்து என்பதன் உச்சரிப்பு 
17. 61 15 
18. இன்பம் வல்லொற்றின் ( ப ) முன் மெல் 

லொற்று ( ன் ) முன்னதற்கினமாய் ( ம் ) 
த்திரிவது காண்க 


63 

மாகஸ்நான புரான அம்மானை 
வண்ணமெனக் கட்டிவைத்தேன் ; மடம் பலது 

கட்டிவைத்தேன் ( 6 ) 
3 சாலையொடு 4 சததிரங்கள் 5 தழைக்குந்தண்ணீர் பேந்தெலொடு 
300. ஞாலமெல்லாந் தான் மகிழ நற்புண்ணியங்கள் செய்தேன் ; 

செப்பமுள்ள வாழைபலா செய்ய செழு மாந்தோப்பும் 
முப்பழங்களும்பழுக்க முண்டுபண்ணி வைத்தேன் . நான் ; 
பாங்கான ஈசுரற்குப் பரிவாக அர்ச்சனைக்குப் 

பூங்கா வனம்பலது புண்ணியனே யுண்டுபண்ணி 
305. வைத்ததே யல்லாமல் மனதறிய நான் பாவம் - 

கர்த்தனே ! - செய்யவில்லை . 1 கடவுளே / நீர்கேளும் ! 
அடியேன் நான் புண்ணியங்கள் அன்புடனே செய்திருந்தும் 
கொடுமையுடன் பட்ட துன்பங் கூறமுடி யாது . ஐயா ! 

நான்பட்ட துன்பமதை 11 நல்லோர் ! கேள் ! மூவரென்று 
310. தான் சொல்லு மூர்த்திகளால் தள்ளரிது ; சொல்லரிது ; 

ஆனாலு 12 மூழிவினை 13 ஆராலுந் தள்ளுவரோ ? 
ஏனோ என துவினை என்னையே சூழ்ந்து தய்யோ ? 


விரித்த சடையுடனே மேலெல்லாம் வெண்ணி . 

சறு 
தரித்துவெகு ஞானியைப்போல் சங்கக் குழைபூண்டு 
315. 14 மாத்திரைக்கோலு - மெடுத்தும் மாபெரிய சித்தனைப்போல் 

15 நேத்தியுடன் வந்தா ( ல் ) நிசமுனிவன் என்றடியேன் 
கண்டே னெதிர் நடந்தேன் கையார வேதொழுது 
தொண்டான ஊழியங்கள் சுத்தமுடன் நானடியேன் 

செய்துவந்தே னன்பாக : 16 தீராட்டக் காரனவன் 
320. கை ( ய் ) மயக்கா கத்தொழிலைக் காட்டினான் , சண்டாளன் . 

அத்தொழிலைக் கண்டு அடியே னிசமெனவே 
1. பலது பல என்றே வருதலின் அவ்வ ! 8. வு என உடம்படு மெய்பெற்று உ வர 
றே அச்சடிக்கப்பெறுகிறது 

வேண்டியது “ ம் பெற்று வந்துவது 
2. அக்காலப் பொது நிலையங்களைக்காண்க 9 ஈசுபரன் எனப் பிற இடங்களில் வரும் 
3. இலவச உணவுண்டு கல்வி கற்கும் பல் 10. முனிவரே ! 

கலைக் கழகம் - சாலாபோகம் , காந்த 11 நல்லீர் என்பது நல்லோர் என வந்து 
ளூர்ச்சாலை முதலிய வழக்குகளைக் 

ளது நல்லவரே என்ரூம் ; ய் ? 
காண்க . 

12. ஊழ்வினை இவ்வாறே வந்துளது ; ஊழி 
4. அன்ன சத்திரம் 

என்ற இந்த உலகவழக்கு கலித் 
5. [ 1 ] தளைக்கும் என்றும் ஆகலாம் 

தொகையிலும் ( 130 ) உண்டு 
வருவோரைத் தன்னிடத்தே தங்கி 13. ஆரானாலும் என்பது இவ்வாறு வந்து 
விடப்பிணைக்கும் 

ளது 
6. வலி மிகவில்லை 

14. சித்தர் கையில் வைத்திருக்கும் மந்திரக் 
1. வாழை , பலா , மா இவற்றின் தோப்பு 

கோல் ; தண்டமுமாம் 
என ஒன்றாகும் ; இடையில் அடைச் 15. நேர்த்தி ரகரமின்றி வருகிறது ; உச்சரிப்பு 
சொற்கள் வந்து இவ்வாறு ஒன்றுதல் 16. " அடியோடு முடித்து விடுவோன் " என 
கான்க 

லாம் ; திருட்டாட்டக்காரன் என்றுமாம் 


சுவாதத்தை கதை 


63 


உற்ற திரவியத்தை ஒருமிக்க வேகொடுத்தேன் . 
என்னுடைய கைப்பொருளை எல்லா மவன்வாங்கி 

நன்னய மாக ரசவாதஞ் செய்வதுபோல் 
325. வஞ்சகமா யென்னை மயக்கி யவன் போனான் , 

தஞ்சமின்றி யன்று கெட்டேன் . தளர்ந்தேன் வறுமையினால் . 
2 செல்ல மனையாள் 3 திருக்கழுத்துத் தாலிமுதல் 
எல்லா மிழந்தேன் ; இதுயேது சொல்வேனான் ? 

உடுத்த துணியுமுண்டோ உண்பதற்குச் சோறுமுண்டோ ? 
330. கெடுத்துவிட்டான் ! பாவி ! கிலேசம் பெரிதானேன் . 

வன்ன வுடல் மெலிந்து வயதுபோய் மூப்பானேன் ! 
என்னுடைய மைந்தனவ னினிய பொருளையெல்லாம் 
கண்ணால் மிகமயக்குங் கன்னியர்க ளாசையினால் 

உண்ணாமல் வாடி யுகந்ததொரு வேசையர்க்கு 
335. கொடுத்து மவனிருந்த குடியிழந்து தான் மெலிந்து 

அடுத்தவூருக்குமய்யோ ! அவன் போனா னுத்தமனே ! 
இப்படியே நான்மெலிந்து 9இடர்கின்ற காலமதில் 
செப்பமுடன் மாகஸ்நானஞ் சென்றாட வேகாலம் , 

தைமாதம் , வந்ததினால் தமியேன் மனமகிழ்ந்து 
340. 10 மொய்புனலில் சென்று 11 முத்தான மாகஸ்நானம் 

தானாட 12வேணுமென்று தண்ணீர்த் துறைபுகுந்து 
நானாடி னேன் காண் ! நல்லபத்து நாள்வரைக்கும் . 
13 மோகமுட னப்புனலில் முழுகுகின்ற போது 14 மடியேன் 

ஆகந் தளர்ந்து அரைக்கிழவன் ஆனதினால் 
345. மூப்பாலுந் சோறு முண்ணா மெலி வாலும் 

காப்போன வெம்பிணிநோய் கனத்த படியாலும் 
1. ந - ர மோனை 

பெருமையுடைய 
2. செல்வம் செல்லம் என வழக்கில் 

11. பொன்னான என்பது போலக் கொள்க ; 
வருகிறது 

அழகு ; விருப்பம் என்றும் ஆம் 
3. திருக்கழுத்துத்தாலி என்றவழக்கு 

12. வேண்டும் என்பதன் மரூஉ பெரு 
4. வழக்கு 

வழக்காக வருகிறது 
5. துயரம் 

13. மயக்கம் என்ற பொருள் இல்லை; 
6. மைந்தனவன் என அவன் விரிந்து 

ஆசை 
வருதல் காண்க 

14. போதடியேன் என்றிருக்கலாம் 
7. பெண் என்ற பொருளில் வந்துளது 

15. மூ மு மோனை ; சோறும் உண்ணா என்று 
8. குடியிருப்பும் இழந்து 

பிரியும் ; இப்படியாம் மோனை கொள்வ 
9. இடர் என்பதிலிருந்து வினைபடைக் 

தனை இந்நூலில் காண்கிறோம் 
கப்பட்டது ; இடர்ப்படுகின்ற என்று 16. சிறைப்படுத்துவது போன்ற ; காய்ப்பு 
பொருள் * மெலிந்து என்றதால் 

என்றும் இருக்கலாம் ; வெறுப்பு ; 
இடறுகின்ற என்றுமாம் 

நீண்டகாலமாய் உரமேறிய என்று 
10. மக்கள் நெருங்கும் ; நீர் பெருகும் ; 

பொருளாம் 


ப 


64 


மாகஸ்நான புராண அம்மானை 


விடியுமுன் மாகஸ்நானம் விரும்பிநா னாடுதற்கு 
முடியாம லய்யா ! நான் முற்றுமே விட்டுவிட்டேன் 

வண்ணமுடன் முன்னாளில் மாதவரே ! நானடியேன் 
350. புண்ணியங்கள் செய்து புகழ்மீறு மாகஸ்நானம் 

செய்த பலனிருக்க , தீயான வெம்பசியால் 
. அய்யோ ! மெலிந்து அரைமூப்பி னால்வாடி 
என்னுடையோர் வீட்டி லேகி யடியேனும் 

அன்ன மெடுத்துண்டு அல்லலுட னேயிருந்தேன் . 
355. இப்படியே பிச்சை யெடுத்துண்ணும் நாளையிலே 

செப்ப முடனொருநாள் சென்று ஒரு வளவில் 
கொண்டே னமுது : கொட்டினார் சோறு ரொம்ப ; 
உண்டேன் பாசியார உற்ற விலாப்பொரும . 

9 மட்டுமிஞ்சிச் சோறு10வயர் புடைக்க வுண்டதினால் 
360. பதிட்டு முட்டாகி 12 திக்காடிக் கொண்டுமாண்டேன் . 

பத்துநாள் மாகஸ்நானம் பாங்குடன் ஆடும் பலன் 
13சித்திர மாகவளர் தேவலோ கந்தனிலே 
பொற்புடைய மங்கையர்கள் 14 போத மிகச்சூழ 

கற்பகோ டிக்காலம் கர்த்தனே ! அங்கிருந்தேன் . 
365. 15புகழ்மீறு மாகஸ்நானம் புனலாடி நானடியேன் 

பகல் வேளை நித்திரைதான் பரிவாகச் செய்தகுறை 
ஆனை யெனப்பிறந்தேன் . அய்யரே ! உன்னருளால் 
சேனை 16 மகபதிவாழ் தெய்வ லோகத்தில்வளர் 


1. [ ஐ ] 


2. 4 1 


3. அய்யோ கான் முதலிய குறிப்புச் 

சொற்கள் இடை இடையே வந்து 
உணர்ச்சியைப் புலப்படுத்துதல் 

காண்க 
4. தேயும் ; அரைப்பது போல வருவதாம் 

மூப்பு : அருமூப்பு என்றுமாம் . " அரை 

நீர் என்ற வழக்குப்போல 
5. என்னுடை (ய ) ஓர் வீடு : என் சொந்தக் 

காரர் வீடுகளில் என்றுமாம் 
6. வளைவில் = வீட்டுப்புறத்தில் ; அ , ஐ 
7. நிரம்ப என்பதன் மரூஉ பெருவழக்கா 


8. விலாப்புடைக்க 
9. அளவுக்கு மேலாக 
10. வயிறு ; று ஒலியாமை காண்க 
11. மூச்சு விடமுடியாமல் - திக்கு முக்கு என் 

பதும் உண்டு 
12. வாய் குழறி 
13. சித்திரமாக என்பது பெரு வழக்கா 

வருகிறது 
14. மிக 
15. புகழ்மீறு புகழ்மிக்க : இந்த வழக்கும் 

காண்க 
16. இந்திரன் 
17. லோ மொழி முதல் 


விட்டது 


சுவாதத்தை கதை 


65 


தேவர் வடிவானேன் தேவலோ கந்தனக்கு 
370. ஓவியமாய்ப் போறே னுத்தமரே ? யென்றுசொல்லி 

போயினா னப்போது புகழ் மிருக சிங்கனுந்தான் 
மாய மெனக்கிணற்றில் மாண்டபெண்கள் தான் பிழைக்க 
தென்றிசையை நோக்கிச் செய்ய நமனை நினைந்து 
வென்றியுள்ள மாதவசில் வீற்றிருந்தான் மாயோகி . 


ஆறாமத்தியாயம் முற்றும் . 


. 


1. ஓவியமாய் சித்திரமாய் என்பதுபோல் 

ய் பெருவழக்கு 
2. போகிறேன் என்பதன் மரூஉ 


3. [ று ) -5 , p . 
4. எமனை 


மபு -9 . 


-- 


ஏழாம் அத்தியாயம் 
சுவாதத்தை உயிர்பெற்ற கதை 

விருத்தம் ( 1 ) 
தீதில் நமனே / புகழ்தரும தேவே ! மிருத்தே ! அந்தகனே ! 
ஆதி தரும் வை வச்சுதனே / அழியாக் காலன் ஆனவனே ! 
பூதம் ஒறுக்கும் புராதனனே ! பொதுவாம் பரனே 3 தோத்திரனே ! 
சோதி நீல னென்பவனே | பரமேட் டிப்பேர் தொல்லோனே ! 


நடை 
5. குத்தமில்லா திமனே கூறுதன்ம தேவதையே ! 

வெத்தி செறிமிருத்தே ! விளங்குபுகழ் அந்தகனே 
மெச்சு புராதனமாய் விளங்குகின்ற 10 வச்சுதனே ! 
11 அச்சழியாக் 12காலன் ஆனவனே ! எப்போதும் 

துய்யபஞ்ச பூதங்களைத் 13 துடினமெனத் தண்டனை தான் 
10. செய்யும் புராதனனே ! சிவனுக் கிணையானோய் 

தோத்திரனே நீலச் சோதி நிறத்தோனே 
பார்த்திபனே ! யூழி பழையபர மே 14ட்டியனே ! 
15 கண்டனே தென்றிசைவாழ் சமனே ! தயாபரனே ! 

அண்டர்கள் வாழ்த்தும் அகோர 16 மறலியனே ! 
15. செய்ய வழகு செழிக்குங் கமலமுக 

துய்யசித்திர குத்தனுக்குத் 17 துரையாக வாழ்பவனே ! 

உன்னைத் தொழுதேன் உத்தமனே உன்னடியேன் 1 
1. ஆதி (மனவருத்தம் ) தரும் ; வைவச்சு 10. அச்சுதன் - அழியாதவன் ; வைவக்கதன் 
தனே - எமலோகத்தின் வழியில் உள்ள 

என்பது தலை குறைந்து வந்திருக்க 
வைவச்சுதப் பட்டணத்திற்குத் தலை 

லாம் 
வனே ( ஆதிதருமச்சுதனே ) ஆதி 11. வன்மை ; மூலவடிவம் ; உடல் 
திகழுமச்சுதனே என்றுமாம் ; புராதன 

12. ஆனவன் எனச் சொல்லுருபு விரிதல் 
மாய் விளங்கும் அச்சுதன் எனக் 

பெருவழக்கு 
கீழே பொருள் தரப்பட்டுளது 

13. துடி என்பதிலிருந்து கடினம் என்பது 
2. உயிர்களைத் தண்டிக்கும் பஞ்ச பூதங் 

போல் படைக்கப்பட்ட சொல் ; துடிப் 
களை எனப் பின்பொருள் கூறப்படு 
கிறது 

பதாக என்று பொருளாம் 

14. ( ஷ்ட்டி ) அன்விகுதி பெறல் காண்க 
3. புகழ்தற்குரியவனே) 

15. வீரன் ; கண்டன் ( கொடியோன் ) என்ற 
4. நீலநிறமானவன் 

தன் பொருளும் குறிப்பாக வரும் 
5. பரம் பொருள் என்ற பேர் உடைய 

போலும் 
6. குற்றம் - மரூஉ 

16. மறலி அன் விகுதி பெற்று விளி யேற்று 
7. எமன் மரூஉ ; ய . எ , இ ஆம் 

முன்னிலை யாதல் காண்க 
8. வெற்றி - உச்சரிப்பு 

17. தலைவன் ; திருப்புகழ் காலமுதல் வரும் 
9. சாவின் கடவுள் 

தெலுங்கு வழக்கு 


87 


25 . 


சுவாதத்தை உயிர்பெற்ற கதை 
நன்னயஞ் சேர்கின்ற நல்லவர்க்கு நல்லவனாய் 

மாபாத கஞ்செய்யு மாபாவிகள் தனக்கு 
20 . தீபாவி யாகச் சினந்து அகோரமென 

நாடி வருவோய் நமனே யுனதடியேன் 
தேடும் புகழெமனே ! சிறியேன் வணங்குகின்றேன் 
மூன்றாம் பிறைபோல முளைத்த சிங்கப் பல்லுடனே 
நான்றவா யு - மிலங்க நற்கழுத்து மேபருத்து 
பருத்துக் கறுத்தமயிர் பாங்கான மேனியெல்லாம் 
பெருக்கம் என 3 இலங்கப் பெரிய கருங்கடல் போல் 
வட்டமிட்ட கண்ணில் வடவாக் கினிபோலே 
(கட்டினேன் ] தீப்பொறியுங் கரும்புகையு மேபுகைய 

ஏறும் புருவமோடு இறுமாந்த பார்வையுமாய் 
30. கூறும் வடவைக் கொடியதீப் போல்சிவந்து 

காட்டுத் தலைமயிருங் கருமலை போலத் தோளுகளும் 
வாட்டமில் லாநீல மலைபோல் திரண்டமெய்யும் 
5 எக்கிய பாழ்வயிறும் இருண்ட கரு மேலும் 

செக்கச் சிவந்த செமூரத்ந மாலிகையும் 
35. சத்த சமுத்திரங்கள் தான் பொங்குங் காலமதில் 

பெத்த பெருமுழக்கம் பேசும் பெருங்குரலும் . 
நீண்ட பனை மரம்போல் நெடியவளர்ந் தேதிரண்டு 
10 சூண்ட எட்டுக் கையுந் துடின விடி மூச்சும் 

இந்தப் பெருங்கோல மெடுத்து 11 அகோரமென 
40. 12விந்தை யுடன்மணிகள் விளங்கும் பருங்கழுத்தும் 

க 14 ருத்த விளம்பிறை போல் கனமாய் வளைந்தகொம்பும் 15 


1. தீ + பாவி ; புணர்ச்சி விதிபெறவில்லை 
2. முன் புறம் நீண்ட துணைப்பல் ; இங்குக் 

கோரப்பல் ; வளைந்த தந்தம் போன்ற 

பல் 
3. [ J ] உச்சரிப்பு 
4. சுழலும் கண் 
5. ( யெ ] எக்கி : உள்ளிழுத்த 
6. மேனியும் 
7. [ த ] 
8. பெற்ற என்பதன் ஒலி ; பெத்தபெரு 

எனத் தெலுங்கு வழக்கை ஒட்டியும் 

இருக்கலாம் 
9. நெடுக . உ ; இ ; க் , ய ; மாட்டம் 


10. ன.ண ; ற . L ; மயக்கம் சூன்ற 

( நீட்டிய இடம் எல்லாம் எதிர்ப்பட் 
டாரின் கண்முதலிய ) தோண்டிய 
வெட்டி அறுத்த ; அல்லது சூழ்ந்த 
என்றதன் விகாரம் ஆகலாம் . த 
மயங்கியதால் ஏற்பட்ட நட மயக் 

கம் 
11. உக்கிரம் 
12 .. கொடு வடிவில் அழகு தரும் மணிகள் 

விளங்குவது வியப்பு 
13. மெலி வரல் காண்க 
14. [ m ] : 
15. எமனுக்குக் கொம்பு கூறப்பட்டமை 

காண்க 


68 


மாகஸ்நான புராண அம்மானை 


நருக்கு கவரடியும் ரத்த மொழுகுகண்ணும் 

அம் 
இடியேறு போலவேதான் 2 இரைந்தபெருங்கனைப்பும் 

கொடிய 4கிடாவான கோலக் கருமலை மேல் 
45. கருக்குங் கறுமேகங் கவிந்து படிந்ததுபோல் 

இருக்குங் கோரமுள்ள யேந்தலே ! தென் திசையோய்! 
தாரையொடு 8 நாராசந் தழைக்குங் கொடுவேலு 
வீரியம தாக விளங்கு மிருப்புலக்கை 

தண்டா யுதஞ்சூலம் தழைக்குமங்கு சபாசம் 
50. கொண்டபெருங் கையுடைய கொத்தவ 10 ரே நம்புகிறேன் . 

சிவன்மால் பிரமன் தேவர்களும் 11 இந்திரனும் 
புவனத்தி லுள்ளோரும் புகழும் பெரியவனே ! 
உன்னை நமஸ்கரித்தேன் ! உன்பாதம் போற்றி நின்றேன் . 

வன்னமுள்ள 12 லோக மண்டலமெல் லாமொ 13 றுக்கும் 
55. கடிய மிருத்துவுடன் காலனும் அன்புட 

னே 
வடிவுடன்கை கட்டிநிற்க மாபாவ மானபிணி 
ஏவல் தொழில்புரியும் மினிதான தொண்டரைப்போல் 
ஓவியம தாக உற்றபணி கேட்டு நிற்க 

மாரியொடு மாமாரி வாகாய் இருபேரும் 
60. சீருடன்கை கட்டிநிற்க தீப்போ லெரி 15 யுகின்ற 

16 எட்டா யுதமு மிலங்குபெருங் கையுடையோய் ! 
17 மட்டாரு மார்பா ! வணங்கினே னுன்னையுமே . 


: 


1. இரண்டாக வெட்டியபோன்ற ; நறுக்கு 

நருக்கு இரண்டு வடிவம் உண்டு : 
ர , ற ; கவர் அடி = இரண்டாகப் 
பிளந்த அ ) ; பேய்களுக்கு இத் 
தகைய அடி இருப்பதாகக் கூறுவ 

துண்டு ; ந - ர மோனை 
2. இலிக்கும் . இறந்த காலத்தால் கூறி வரு 

வது தேற்றம் விளக்கப்போலும் 
3. கொக்கரிப்பு 
4. எருமை ( ஆண் ); கடா என்ற வடிவமும் 

உண்டு. கிட.தென் வழக்குப்போ 


8. அம்பு : ர , ற 
9. ற்ற 
10. [ ரை ] 
11. செவ்வெண்ணாய் உம்பெறல் காண்க 
12. லோ மொழி முதல் 
13. ( ரு ] 
14. எமனது ஏவலாளர் வரிசை காண்க 
15. எரிசின்ற; பிற இடங்களில் கு என்ற 

பொல்லாக்க உருபாய் ( Forma - 
tive ) வருவது , இங்கு யு என வர் 

துளது . | 
16. 47.ஆம் வரி முதல் கூறப்பட்டவை. 
17. மாலையின் பூவிலுள்ள தேன் 


லும் 


! 


5. கறுக்கும் கருமேகம் 
6. [ ன் ] அண்மை விளியாகலாம் 
7. சக்கரம் 


f9 


சுவாதத்தை உயிர்பெற்ற கதை 

விருத்தம் ( 2 ) 
நெடிய கோல [ ம் ] நிணம்பூசுந் தடியை நிமிர வெடுத்தோங்கி 

கொடிய தீய பாதகரைக் கொடுபோ தென் முன் எனவுரைப்பீர் 
65. இடியின் முழங்கிக் கொக்கரித்திட் டிருந்தோர் நடுங்க வேகோல 

முடைய சமனே ! தருமத்தி னுருவே ! நின்னைத் தொழுவேனே. 


நடை 


கொடிய வினை செய்யுங் கொடும்பாவி கள் தனையே 
நெடியதெண் டாயுதத்தை நிமிர 5 வெடுத்தோங்கி 

அக்கினிபோல் கண் முழித்து அதட்டியிடி போல்சீறி 
70. வேக்கிரப்பல் லைக்கடித்து மண்டுபெருங் கோபமுடன் 

கொடிய நரகமதில் கொடுமையெனத் தள்ளு மென்று 
இடியேறு போல்மொழியும் எமனே ! யுனைத்தொழுதேன் . 
போங்கான புண்ணியங்கள் பரிவாகச் செய்தவர்முன் 

பூங்கமலம் போலப் பொருந்து முகமிலங்க 
75 . கனிவா யிலங்க ( கல்பமணி மார்பிலங்க 

11 இனிக்கிருபை யோடு 12 மிரக்க முடன் தயவாய் 
தூய மதிபோல 13 துலங்கும் நகைதுலங்க 
சேய கதிரொளிபோல் சிறந்தா பரணமின்ன 

14சீரொழுகு வெண்பால் போல் சிறந்த 15 துயி லுந்தரித்து 
80. வீரமுட னேகாலில் வீரகண் டாமணியும் 

16 வடிவாக வேபூண்டு வாகுடைய சந்த்ரவட்டம் 17 


1. கோலாம் என்று இருக்கலாம் 
2. தன்வினை பிறவினைப் பொருளில்வருவது 

இந்நூலில் பெருவழக்கு ; ஓக்கி எனப் 

பேச்சு வழக்கில் வருவதில்லை. 
3. ( இன ) உச்சரிப்பு 
4. [ ப்பக்கரித்தீட் ) கொக்கரித் திட்டு உரைப் 

பீர் என மேல் வரியோடு முடியும்: 

பேச்சு வழக்கு 
5. வீட ; வ , 10 ; இ , உ ; மாட்டம் 
6. கோணல் 
7. கொடுமையாக என்பது கொடுமை என 

வரும் ; கொடுமை என்று கூற 
8. தகுதியான நல்ல 


9. அன்பாக 
10. சடங்கு முறை கூறும் கற்ப நூலில் கூறும் 

ருத்ராக்ஷம் முதலிய மணிமாலை . 
11. இனிய 
12. இரக்கம் தயவு வேறு ஆகக் காண்க . 

இரக்கம் பிறர் கேட்டு வருந்துதல் ; 
தயவு அதன் பயனாய் உதவ முந்தும் 

அருளுள்ளம் ; அன்பு என்றுமாம் 
13. துலங்கும் பேச்சில் போல் அடுத்தடுத்து 

வருகிறது 
14. சிறந்த 
15. துகில் -உடை; க , ய ; 

அழகு 
17. ம் கெடாமை காண்க 


16 . 


70 


மாகஸ்நான புராண அம்மானை 


குடைநிழலில் 1 இங்கிதமாய்க் கோலமட வார்சூழ 
வேல்போல் விழிமடவார் வெஞ்சா மரம் வீச 

மால்சேருத் தங்க வடிவான மேனிமின்ன 
85 அன்பான வெங்கதிரோன் ஆசையுட னேயீன்ற 

நன்பா [ ய ] யுனைத்தொழுதேன் நாயகா தஞ்சமய்யா ! 
தெக்கு புனலோடிச் சிறப்பாய் முடிந்திடத்தில் 
செக்கமணி மேடைகளுஞ் செய்யநெடுங் கோபுரமும் 

மாடமணி மாளிகையும் வாகுடனே நாளும் வெகு 
90 . சோடனையா க -விலங்கும் தூய சயி மின்னியபுரம் 

என்று சொல்லும் மாபதிக்கு ஏந்தலென வேவாழ்வோய் ! 
நன்றியுள்ள நல்வினையும் 12 நட்பில்லாத் தீவினையும் 
என்னவே சொல்லும் இரண்டு வினை தனையும் 

நன்னயம தாக நற்பாய்ப் பகுந்தறிந்து 
95. 13 பாவமொடு மாபலனைப் பகுத்து வழகாக 

ஓவிய மாயெழுதும் உற்றசித்திர குப்தன் முதல் 
பெரியோர்கள் சூழ்ந்திருக்கப் பெருமையுடன் பீடமதில் 
வரிசை யுடன் 14 கொலுவாய் வந்திருக்கு மாமறலி 

தன்ம நினைவுடனே தானிருக்கும். புண்ணியரும் 
100. நன்மை யுடைய நட்பான மா தவரும் 

வரும்போ தெதிர் நடந்து வாருங்கள் என்றுசொல்லி 
பரிவான மாட்சியொடு 16பாங்கா 17 யுபசாரம் 
சொல்லி யருகழைத்துச் சுகமான வாசனத்தில் 


15 


1. இனிமையாக 
2. வெண்சாமரம் ; சாமுன் ண்ஞ்ஆதல் 
3. ஆசை யூட்டும் 
4. நல்லோர்க்கு அழகான வடிவோடும் தீ 

யோருக்கக் கொடிய வடிவமாகவும் 

எமன் தோன்றுவான் 
5. விவச்சுதன் என்ற சூரியன் மகன் 

எமன் 
6. நன்பு = நன்மை ; நன்பாய் எனப் பிரித்த 

தால் யகரம் வந்ததுபோலும் 
7. தெற்கு : க முன்க் ஆயிற்று : தெக்கு 

என்பதும் பழைய பிங்கல வழக்கு ; 
தெக்கு நீர் 

எனத் தேவாரம் 
வருதலின் நிறைந்த , திரண்ட என்ற 
பொருளுமாம் . தென் கோடியில் 
பெரும் புறக்கடலுக்கும் முடிவில் 
என்று ஆம் 


8. சோடினை என்ற வழக்கும் உண்டு 

அலங்கரிக்கப்பட்ட அழகு; உருதுச் 

சொல் 
9. எமபுரத்தின் பெயர் 
10. ( த ) 
11. ( ம் ) 
12. தற்பில்லா என்றுமாம் 
13. தீமையின் பலனாம் பாவத்தையும் நன் 

மையின் பலன் எனும் பெருமை 
யுடையமா பலனாம் புண்ணியத் 

தையும் 
14. தர்பார்; அரச ஓலக்கம் 
15. தர்ம ; ர் ம முன் ; ன் ஆம் 
16. ஒத்தபடியாய் 
17 , உபசார வார்த்தை ; வரவேற்புரை உப 46 

ரம் எனப் படுதல் காண்க 


சுவாதத்தை உயிர்பெற்ற கதை 
மெல்ல விருத்தி மேன்மையுட னேயுரைக்கும் 
105. நல்ல நமனே ! நானடியே ( ன் ) நம்புகின்றேன் 
வல்லவனே ! அந்தகனே ! வரிசையுள்ள நாயகனே ! 

விருத்தம் ( 3 ) 
நடுவா சரண் நம்பாசரண் ! நமனேசரண் ! நரகத் 
திடுவாய் சரண் / நல்லார் தமை யிமையோருல கிடையே 

விடுவாய்சரண் / அமலா/ சரண் / வெந்தீவினை யொழியக் 
110. சுடுவாய்சரண் ! என்றே முனி புவிவீழ்ந்தடி தொழுதான் 


நடை 
3 நடுவான நாயகனே ! நமனே மிகச் சரணம் ! 
கொடிதான பாவிகளைக் கொடுநரகி லே விழுக 
இடுவாய் ! சரணம் ! 5 எம்பெருமா னே ! சரணம் 

வடிவான ! புண்ணியர்கள் வளர்கயிலை தானடையச் 
115. செய்வாய் ! சரணம் ! தீயான பாவவினை 

7 எய்யாமல் ஓட எனக்கருள் வாயருளை . 
சரணஞ் சரண மெனத் தவஞ்சேர் மிருகசிங்கன் 
வேரிசையுடன் கைகுவித்து மண்மேல் மிகவிழுத்து 

தெண்ட மெனப் பணியத் தென் திசைவாழ் மாமறலி 
120 . கண்டு மனங்கனிந்து கடிய தவமுனிமுன் 

கருணை வளர்முகமுங் 10கண்கொள்ளாப் பேரழகும் 
வரிசையுள்ள தோளும் மணக்குத் திருமார்பும் 
11 வன்னப் பணிதிமின்ன மாலைமின்ன ரத்னமின்ன 

பொன்னின் மகுடமின்னப் பூத்தநகை தான் துலங்க 
125. நாலுவகை சேனையொடு நல் 12 விருது தான் முழங்க 

13மாலுகந்த வெண்குடைக்கீழ் மணிக்கவரி தானிலங்க 

எட்டுத் திசையிலுள்ளோர் இனியகடல் கதிரொளிபோல் 
1. அடுத்த த ‘ ன எனக் கருதப்பட்டது 7. அடையாமல்.எய்தாமல் 
போலும் ந, ன 

8. முறை 
2. 3 மாங்கனிச்சீரும் ஒரு புளி.மாவுமாக 

9. “ அடியேன் வணங்குகிறேன் " என 
நாற்சீர் வரும் சந்தக்கலி விருத்தம் ; 
17 எழுத்து ; 

10. இது பெருவழக்கு 
3. நடுவன் என்ற எமன் பெயரின் பொருள் 11. சந்தம் நோக்குக 
4. விழ - பகுதியின்பின் கு வரல் காண்க 

12. பெருமையைக்கூறி ஊதும் சின்னம் ; 
5. நம்பா என்பதன் பொருள் 

விருதுகாளம் ; விருது கூறவும் பெற 
6. இமையோர் உலகு என்பதன் பொருள் ; 

லாம் 
இமையோர் = அழியா நிலைமை பெர் 13. பெருமைக்குப் பொருந்திய 
நே ராகலாம் 


72 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 சட்டமெனச் சூழ்ந்துவரத் தழைக்குங் கதிரொளிபோல் 

மெய்குளிர வேபணியும் மிருகசிங்கன் தன்னுடைய 
130. கைபிடித்துத் தான் தூக்கிக் கனகமார் போடணைத்து 

வாராய் மிருகசிங்கா ! வரிசையுடன் எந்தனை நீ 
பூராய மாகவேதான் போற்றிப் பணிந்ததினால் 
சந்தோஷம் ஆச்சுதுன்மேல் ; தயங்காதே யிப்போது 

வந்தோம் உனக்காக ; வரங்கேளாய் ! நான் தருவேன் ! 
135. என்றுநமன் சொல்ல இனிய மிருகசிங்கன் 

நன்றி யுடன் பணிந்து நமனுடனே சொல்லிடுவான் : 
வேண்டும் புகழுடையோர் ! வெ.றுங்கிணற்றி லேவிழுந்து 
மாண்ட தொருநாலு மடந்தையரை யு - மெழுப்பி 

தந்திடுவீ ரென்று தவமுனிவ னுங்கூற 
140. அந்தகனும் அப்போது ஆகமிக வேமகிழ்ந்து 

மாதவனே நீ வேண்டும் வரந்தருவோம் என்று சொல்லி 
தூதர் தனைப்பார்த்துச் சொல்லுவான் நம்முடைா 
பரிவான பட்டணத்தில் பாங்காய் இலங்குகின்ற 

4 திருமாது மேவியபூஞ் சிங்காரத் தோப்பு தனில் 
145. பொன்வாழை யி - னிழலில் பொங்கமுட னேயிருந்து 

மின்போல் விளையாடும் மெல்லியர்கள் நால்வரையும் 
கொண்டுவா ரு மெனவே கோமான் மிகக்கூற 
அண்டி நின்ற தூதர்கள் தான் அப்போதி லே விரைந்து 

வளமாய் வளர்ந்திடுபொன் வாழைநிழலி- லிருந்து 
150 , விளையாடும் பெண்கள் தனை விந்தையுடன் கூட்டிவந்து 

விட்டார் மறலி முன்பு ; விந்தையுடன் மாமறலி 
கேட்டாணி முத்து நகைக் கன்னியரைத் தான் பார்த்து 
கோதையரே யுங்களுட கூடுதனி லே முழைந்து 
வாதையன்றி யேசுகமாய் வாழு மென்று யேவி விட்டான் 


4 


1. முறை 
2. ( று ) 
3. ஆயிற்று என்பது பேச்சு வழக்கில் 

மரூஉ ஆம் 
4. செல்வமுள்ள 
5. இன்பமாகப் பொழுது போக்கும் தோட் 

டம் ; உத்யான வனம் 
6. மிக என்பது மனநிலைமையைச் சுட்டு 

வதாகப் பேச்சு வழக்கில் வரும் 
7. தூதர்க்கு இவர்கள் அழகும் இந்தச் 

செயலும் ஆச்சரியமாகத் தோன்றி 


ன ; மறலிக்கும் முன் நடக்கப் போ 
வது அறிந்து ஆச்சரியமான பொருத் 

தமாகத் தோன்றின 
8. சிறந்த முத்தினை ஆணிமுத்து என்பர்; 

கெட்டிமுத்து என்றும் கூறுவர்; நன்கு 
கப் புரையின்றித் திரண்ட ஆணி 
முத்தே கட்டாணி முத்து . முத்துப் 

போன்ற நகை (பல் ) 
9. நுழைந்து . முழை என்பதிலிருந்து வந்த 

வினையாம் 
10. இன்றி என்ற பொருளில் அன்றி வரல் 

இந்நூல் வழக்கு 


சுவாதத்தை உயிர்பெற்ற கதை 


73 


135. அப்போது பெண்களுந்தான் அன்பா யவர்கூட்டில் 

செப்பமுட னேமுழைந்து சிறப்பாக நித்திரைதான் 
கொண்டவர்கள் போலக் குலுங்க எழுந்திருந்தார் 
கண்டு தந்தை தாய்மாருங் கருத்து மிகமகிழ்ந்து 

துன்பந் தனை நீக்கிச் சுகவாரி யில் விழுந்து 
160. இன்பமுள்ள மக்கள் தனை யினிப்பாய் மிகவணைத்து 

ஆவல் உடனே தான் அவரவர்கள் வீடுதனில் 
பூவையரை யுங்கூட்டிப் புகழுடனே சென்றார்கள் . 
மங்கையருந் தான் பிழைத்து வாகுடனே தான் போக 

பொங்கமுள்ள அந்தகனும் புகல்வான் முனிவனுக்கு : 
165. வாராய் மிருகசிங்கா ! வரிசையுடன் சொல்லுகிறோம் . 

சீராகக் கேளு மென்று செப்புவான் மாமறலி . 


விருத்தம் ( 4 ) 
அன்றி யுங்கே ளபமிரு [ க ] த் தாலவர் 
பொன் றல் செய்யார் பொருந்துஞ் செவ்வாயொடுஞ் 

சென்ற பிற்பக்கத் தீரேழ் ( த் ) தினமதி 
170. லொன்றுங் காலம் புனித முடன் தோய . 


நடை 


செய்ய தவமிருக சிங்கா ! வுலகிலுள்ளோர் 
வெய்ய அடமிருத்தால் மிகமாண்டு போகாமல் 
அன்பாக வேதான் 1 அமரபட்சந் தன்னிலே தான் 

பொன் போல் வளரும் புகழான செவ்வாயில் 
175. விந்தை யுடனே விளங்குஞ்சதுர்த் தேசிதன்னில் 


1. உயிர் வரும் குறியை விளக்கும் உயிர் 

நீலச்சொல் 
2. மனம் என்ற பொருளில் மோனைக்காக 

வந்துளது 
3. இன்பம் என்ற பொருளில் இந்நூலில் 

வருகிறது 
4. ( நலஞ் ] 
5. அமரபக்கம் ; பௌர்ணமிக்குப் பின் 
6. 14 - ம் தான் சதுர்த்தசி 


7. [ தின மேதிற் றொன்றும் ] 
8. ( முடைதோய ] அடிக்கு 14 எழுத்து ; 

கலிவிருத்தம் ; முதற்சி மா ; கடைச் 
சீர் விளம் அல்லது காய் ; இரண் 
டாவதும் மூன்ருவதும் தன்கள் 
வெண்டனையாய் வர மற்ற இரண்டு 

சீரும் வரும் 
9. காலமல்லாத காலத்தில் சாதல் 
10. தேய்பிறை; அபரபட்சம் 

10 - மபு 


. 


74 


மாகஸ்நான புராண அம்மானை 


சுந்தரமாய் நோன்பு சுகமாகக் கொண்டவர்கள் 
அழகான மாமுனியே / அபமிருத்து பயில்லையென்று 
வளமான நான் மறையும் வாகாகச் சொல்லுது காண் ! 

ஆனதால் இப்படியே அரிதான நோன் பிருந்தால் 
180. ஞானமுனி யே ! கேளாய் ! நல்லபத வி.யுண்டாம் , 

உன்னுடைய வாஞ்சையினால் உற்ற விரதமிதை 
நன்னயமாய்ச் சொன்ன மென்று நமனான வ - னுரைத்து 
போனான் அவன்பதிக்கே . புகழ்மிருக சிங்கனுந்தான் 

தேனார் பூங் கானகத்தில் சென்றான் மவுனமென . 
185. ஆனதினால் இவ்வுலகில் ஆர்தாம் ஒருவருமே 

மோனமுடன் இவ்விரத முற்றிநமனை - நினைந்து 
தோத்திரங்கள் செய்தவர்க்குச் சொல்லும் அபமிருத்து 
நீத்திவிடும் பூரணமாய் நிறைவயது டன்வாழ்வார் . 188 . 

ஏழாம் அத்தியாயம் முற்றுப் . 


1. ய் உடம்படுமெய் ; இல்லார் 
2. சொல்கிறது 
3. சொன்னோம் . உச்சரிப்பு ; சொல்லின் 

இடையில் நெடில் குறுகி ஒலிக்கும் 


எனக் கூறிவந்தது மெய் யாதல் 

காண்க 
4. நீத்துவிடும்; விட்டு விடும் ; நீங்கிவிடும் ; 


-- 


எட்டாம் அத்தியாயம் 

புண்ணிய கதை 

விருத்தம் ( 1 ) 
மனையில் வைகி யினிதிருந்த மங்கை தத்தை மாசில்லா 
வினையொ ழுக்க முரு ( க் ) கமலை விமலை சுரசை நால்வரையுந் 
தனையொவ் வாத தாயரொடு தந்தை யோரு முகம் நோக்கிக் 
கனவண் டிரையுங் குழல்மடவீர் ! கண்ட புதுமை 

கழலுகென்ன .. 

நடை 
5. மாண்டு பிழைத்து மனையில் மிகவிருக்கும் 

சூண்ட கரியகுழல் சுவாதத்தை யொடுகமலை 
விமலை சுரசையெனும் மெய்நோலு பெண்களுட 
கமல முகம் நோக்கிக் கனிவான தந்தையர்கள் 

வண்டுலவு பூங்குழலீர் ! வரிசையுடன் நீங்களுந்தான் 
10 . கண்ட புதுமை கனிவாகச் சொல்லு மென்று 

அன்னை யொடுதந்தை ஆதரவா கக்கேட்க 
மின்னுமிடைப் பெண்கள் விளம்புவா ரீன்றோர்க்கு . 
* தேடரிய மாகஸ்நானம் தீர்த்தமா டினபலத்தால் 

நாடறிய மாண்டு நமன்பதியி லேதானும் 
16. கதலி வனந்தனிலே கனத்தபொன்வா ழை - நிழலில் 

விதமுடனே நாங்கள் விளையாடி யேயிருக்கும் 
போதுதா னிந்தப் பூலோகத்தி லேவாழ்வோர் 
நீத முடனே நிரப்பவே புண்ணியங்கள் 

செய்தோர் வழிபாடுந் , தீயான வெங்கொடிதாய் 
20 . 

10 அய்யம் இடாத அரும்பாவி 11 நிட்டூரர் 


1. சுவாதத்தை ; தலைக்குறை ( சுவாதத்தை ) 
2. தந்தையர் என்பதில் அர் ஓர் என வரு 

கிறது 
3. கழறு என்பதன் மரூஉ 
4. மா , மா.காய் இரட்டித்து வரும் அறு 

சீர் விருத்தம் 
5. சூழ்ந்த 


6. மெலி மிகவில்லை 
7. [ 1 ] 
8. நீதி : தகுதி 
9. முறையும் 
10. ஐயம் ; பிச்சை 
11. கொடியர் 


76 


மாகஸ்நான புராண அம்மானை 


தங்கள் வழிபாடும் , தாமரைப்பூங் கண்ணாலே 
பொங்கமுடன் பார்த்திருந்தோம் . புண்ணியரே ! நீர்கேள் மோ ! 
நாலா விதமாக நற்புவியி லேபிறக்கும் 

மேலான 2 யானை கடை விளங்கும் எறும்புமுதல் 
25. எண்பத்தி நாலுலட்சம் இனிதாம் பலசீவன் 

அன்புடனே வாழ்ந்து அறமடிந்து போனாலும் 
தாக்கும் பெரும்புகழான் சமனாடு புக்கு மல்லால் , 
போக்குமில்லை ; வேறு புகலுமில்லை ; சொன்னோங்காண் ! 

இப்படியே சொல்லு மெழிலான சீவசெந்து 
30. செப்பமுடன் கூடி சிறப்பாய் கருப்பமுற்று 

கூமுட்டை போலக் குறைநாளில் மாண்டாலும் , 
தாமிட்ட காலஞ் சரியா யிருந்தாலும் 
மாண்டாலும் அய்யோ மணக்கு 1 " மிரவிமகன் 

நீண்டதொரு செங்கோல் நேசமென வேசெலுத்தும் 
35. பட்டணமே அல்லால் பரிவாக 11வேறுமில்லை . 

இட்டமுடன் வாழும் எமனார் பதிதேடிப் 
12 போவோர்கள். தன்னைப் புகல முடியாது ; 
நாவாலும் எண்ணரிது ; நடக்கின்ற பாதைதனில் 

எள்ளளவுஞ் 13சத்தே யிடமுண்டோ ? தானெருங்கி 
40. தள்ளும் வெகுபெருக்கத் தானிப் படி நிதந்தான் 

14 வண்ணம் எனநடப்போர் வையகத்தி லேதானும் 
பண்ணியபா வந்தனையும் 15 பாங்குள்ள தன் மந்தனையும் 

னாடு 16சத்துருவா யுள்ளேகலந் தேநிகழும் 
திடமாகப் பார்த்திருந்து சென்று சொல்லும் மன 17சாட்சி . 


உட 


1. முட்டை , விதை , கருப்பை , வேர்வை 

என்ற ( நால் ஆகும் விதமாக ) நான்கு 

வகையாகப் பிறப்பன 
2. சிறிதான எறும்பு முதல் பெரிதான 

யானைவரை 
3. எண்பத்து ; எண்பதின் என இன் சாரி 

யை வருவதால் இகர ஈறு வந்தது 

போலும் 
4. எமன் நாடு ; யமன் - ஞமன் - சமன் 
5. புக்கும் அல்லால் என உம் வருவது 

காண்க . புக்காலே அல்லால் என்ற 

பொருளாம் 
6. செ - ச 
7. கூழ்முட்டை = கெட்டமுட்டை 
8. ஏற்பட்ட நாளுக்கு முந்தி 


9. கடவுள் மணம் நாறும் 
10. சூரியன் மகனான எமன் 
11. போக இடம் வேறு ; வேறும் என்ற உம்மை 

பிரிநிலையல்லது தேற்றப்பொருளில் 
வரும் ஏ . போலாம் ; முற்றும்மையும் 

ஆம் 
12. போவோர் எண்ணிக்கை 
13. சற்றே ; த ; ற ; சற்றும்கூட 
14. சந்தப்பாட்டுப் பலவண்ணமாக வருவது 

போல் நடப்பவர் 
15 நல்ல ; துணையான ; கூவிளங்காய் ; 
16. சத்து : உள்பொருளின் உருவாய் ; சத் 

துரு என்றுமாம் 
17. வலி மிகவில்லை 


புண்ணிய கதை 


77 


45. விந்தை யுடனே விளங்குகின்ற ஐம்பூதம் 

சந்திரனுஞ் சூரியனும் தழலான அக்கினியும் 
பரிவாம் பகல் காலம் படர்ந்த யிருள்காலம் 
விரிவான மாகாலை விளங்கிய அந்திமாலை 

ஆங்கார மானசிந்தை யதுவுடனே பாழ்மனதும் 
50. பாங்காக யிந்தப் பதினாலு பேர்களுந்தான் 

சாட்சி சொல்ல , நாளுந் தழைக்கும் நமன் கணக்கன் 
மாட்சி யுடனே மாபாவம் புண்ணியங்கள் 
தன்னைப் பகுத்தெழுதி தப்பாமல் வைத்திடுவான் . 

நன்னயம தாக நாள்தோறும் புண்ணியங்கள் 
55. வேண்டவே மெத்த விரும்பிமிகச் செய்தவரும் 

மாண்டுபோ னாலும் வளமீறும் அந்தகனார் 
பட்டணத்தில் சென்று பரிவாக அப்பால் தான் 
திட்டம் உடனே சேர்வார் மறுபதிதான் . 

ஏமன் பதிக்கு யேகாமல் லோர்பதிக்கு 
60. பூமலர்வாழ் அன்னையரே ! போகப் படாதுகண்டீர் 

ஆனதி னாலே யகண்டலோ கங்கள் தன்னில் 
தானிருந்து வாழ்பவருந் தழைக்குஞ்சீவ செந்துகளும் 
இருந்து மடிந்திடுநாள் இறக்கின்ற பல்லுயிர்தான் 

திருந்தும் நமன்பதியைத் தேடிவரும் பேர்களிலே 
65. வரிசை யுடனேதான் வருமாக மாசந்தனில் 

பரிவாக மாகஸ்நானம் பண்ணித் தருமஞ்செய்வோர் 
துன்ப வினையுமின்றிச் சொல் நமனுக் கஞ்சாமல் 
இன்பம் உடனேதான் யேகுவார் நல்வழியே 

காலாகா லந்தனிலே கமழ்பூம் புனல்மூழ்கி 
70. மேலான யீசுவரனை விரும்பியே பூசைசெய்து 

தோத்திரங்கள் பண்ணித் தூயபிரா மணருக்கு 
நேர்த்தி யுடனே நிரம்பவே முப்பழந்தான் 


- 1. சித்திரகுப்தன் : போகக்கூடாது 
2. ய் உடம்படு மெய் 
3. திருமகள் போன்ற தாய்மாரே போகக் 

கூடாது 
4. மடிபவேண்டிய காகம் 
5. வாக்கீபம் நீளுதல் காண்க 
6. ஏ என்பதன் உச்சரிப்பு 


7. கா ( த்தீல் ) கலந்தனில் :); முதல் 

சொல்லின் சற்றகரம் நீண்டது , அத 

தற்குரிய காலத்தில் என்று பொருள் 
8. ய் உடம்படு மெய் ; உச்சரிப்புமாம் . 

[ ப ] u , வ ; 
9. பிரார்த்தனை செய்து கொண்டதோடு : 

நேர்த்தியாக என்றுமாம் 


78 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 தேட்டம் அடங்கச் சிறப்பாய்க் கொடுத்தவர்கள் , 

2 நாட்டம தாக நடப்பார்கள் நல்வழியே , 
75. மாகப் புனலாடும் மகரமா சந்தனிலே 

ஆக மகிழ்ந்து அரிய பிராமணர்க்கு 
இலந்தைப் பழந்தனையே இனிப்பாய்க் கொடுத்தவர்கள் 
மலங்காமல் செல்லும் வாய்த்த பெருவழியில் 

இடைகூறு மின்றி எள்ளளவுந் துன்பமின்றி 
80. அடைவார் நிமிஷமதில் . அய்யமில்லை . இனனமுங்கேள் ! 

ஏழைத் தொழிலா யிருக்கும் பிராமணர்க்கு 
வாழைக் கனிதான் மகிழ்ந்து கொடுத்தவர்கள் 
சொல்லும் வழியில் சிறப்பாய் மகிட்சியொடு 

சொல்லுஞ்சிற் றுண்டியுண்டு சுகியான வர்க்கமுண்டு 
85. மெல்ல நடைநடந்து மிகவும் இளைப்பாறி 

நல்ல வழி துலைப்பார் ! நமனார் பதியடைவார் . 
கனிவான மாகஸ்நான காலத்தி லே [ கருத்தேன் ) 
இனியான வேதியர்க்கு இன்பமுட னே அளித்தோர் 

சீராரு கின்ற செல்வநமன் தன்பதிக்கே 
90 . 

பூராய மாக போவார்கள் நல்வழியே . 
பேசுமறை வேதியர்க்கும் பெரியோர்கள் தங்களுக்கும் 
நேச முடனேதான் நெல்லிக் கனிகொடுத்தோர் 
எட்டுத் திசையும் யெரிகதிர்போல் சோதிமின்ன 

சட்டமுள்ள தேரேறித் தான் நடப்பார் விந்தையென . 
95. ஓதி யுணர்ந்த உற்ற பிராமணர்க்கு 

போத ரட்சை தன்னைப் பரிவாய் அளித்தவர்கள் 
வாகுடைய 10 சண்டன் வளரும் பதிதேடி 
ஏகும் வழியில் இனியகுதி ரை- யேறி 

போவார்கள் . வேதம் புகலும்பிரா மணருக்கு 
100. 11 மாவார் மழைக்கும் வாட்டுங்கொடு வெயிலுக்கும் 
1. வாங்கினோர் மேலும் தேட விரும்பாத 7. வழியெல்லாம் பூராயம் ( முழுதும் ) நல் 

வழியே ஆக 
2. நல் வழியே நாட்டமாக ( குறிக்கோளாக ; 8. எ என்பதன் உச்சரிப்பு 
விருப்பமாக ) 

9. அடிபுதை அரணம் ; செருப்பு 
3. இடையூறு; க.ய 

10. எமன் 
4. இன்பமான 

11. பெரிதாக நிரம்பும் ; இச் சொற்டெர் 
5. வர்க்க அன்னங்கள் 

பயின்றுவரும் ; கூவிளங்காய்ச்சீர் 
6. வழிப்பயணம் முடிப்பர்; தொலைப்பார் : 


படி 


( 


புண்ணிய கதை 


79 


தாழங் குடைதான் தயவாய்க் கொடுத்தவர்கள் 
சூழும் பசுங்கா சூண்ட வழிதனிலே , 
தேன்மாரி பெய்யுஞ் செய்ய செழுமலரால் 

தான் மேயும் பந்தலின் கீழ் தானே மிக யிருந்து 
105 . பைய யிளைப்பாறிப் பாங்கா யெழுந்திருந்து 

மெய்நோகா மல் நடந்து விரைவார் , நமன்பதிக்கே . 
வாடையால் நொந்து வருந்துகின்ற பேர்களுக்கு 
ஆடைதான் வாங்கி அன்பாய்க் கொடுத்தவர்கள் 

பொன்னாடை போற்றிப் போம்வழியில் துன்பமின்றி 
110. நன்னார் நடைநடந்து நல்வழியே செல்வார்கள் . 

வேதப் பிராமணர்க்கும் விருத்தப் பிராமணர் (களுக்கும் 
6 போதமுள்ள பல்லாக்கும் பூண் சேர் தடி " கொடுத்தோர் 
வன்னமுடன் பாதைவழி வாகாய் 8ரதமேறி 

பொன்னின் அழகுடனே போவார் நமன்பதிக்கே . 
116. நேசம் உடனே நெடியமறை வேதியர்க்கு 

ஆசனந் தான் வாங்கி அன்பாய்க் கொடுத்தவர்கள் 
இனியநறும் பூங்காவில் இலங்குகின்ற பாதைவழி 
10 கனிமை யுடனிருந்து ( 11 கடியுதக] தானாறி 

இருந்தும் எழுந்திருந்து இட்டமுட னே நடந்து 
120. திருந்து நமன்பதிக்கே செல்வார் 12சணப்பொழுதில் . 

பரம சிவன் றனக்குப் பரிவாக அருச்சனைக்கு 
வரிசையுடன் நந்தவனம் வைக்கின்ற புண்ணியர்தான் 
தேடும் புகழினிய தென்றிசைவாழ் ஏமன்பதி 

நாடு மலர்த் தேரேறி நன்றியுடன் சென்றிடுவார் . 
125. மாமரமோ டேபலது மரம்வைத்த புண்ணியர்கள் 

பூமலருஞ் சோலைவழி பொன் போல் இலங்குகின்ற 
மடங்கள் தனிலிருந்தும் வளர்நீழல் தொறுமிருந்தும் 


வேண்டும் ; போதவுள்ள என்றும் 


இருக்கலாம்; ம வ பேச்சு வழக்கு 


1.கா ( சோலை ) : சூண்ட ( சூழ்ந்த ) 
2. ய் உட" படுமெய் 
3. போர்த்தி ( க்கொண்டு ) தற மாருட்டம் 
4. நன்னர் ; அ நீண்டது ; நல்ல 
5. கிழவர் ; நல்லொழுக்கம் உடையவர் ; 

முன்சொன்னவர் அறிவாளிகள் என்ற 

படி 
6. போதம் = படகு ( போன்றது ) எனல் 


7. உம் தொக்கு வருவது பேச்சு வழக்கு 
8. ர மொழி முதல் 
9. செல்வச் சிறப்பு 

என்பதிலிருந்து படைத்துக் 
கொண்ட சொல் ; இனிமை 
11. கடிய வெக்கை என்றிருக்கலாம் 
12. க்ஷண 
13. பல 


10 கனி 


80 


மாகஸ்நான புராண அம்மானை 


| 


நடந்து மிளைப்பாறி நமன்பதியே சென்றிடுவார் . 

செய்ய சிவாலயங்கள் திருப்பணிகள் பொற்றேர்கள் 
130. துய்ய பொருளழித்து சுத்தமெனப் பண்ணிவைத்தோர் 

கொங்கு மலர்த் தேனொழுகுங் கோலப் சுங்காவில் 
பங்கமில்லா நற்பூப் பாயல்போ லேவிரித்து ! 
கிடக்குமலர்ப் பாதைவழி கெம்பீர மாகவேதான் 

நடக்கும்போ தன்னோர்கள் நல்லமணி மேடையினில் 
135. செப்பமுட னேயிருந்து செல்வக் குளிர்ச்சியொடு 

தப்பிதமில் லாத எமன் தன்பதியைத் தானடைவார் . 
வருத்தமுடன் பெற்றெடுத்து வளர்த்த அன்னை தந்தையையும் 
திருத்தமுடன் மந்திரங்கள் செய்வித்த ஆ சான் தனையும் 

அக்கினிதே வன் தனையும் அன்பாய் முறைப்படியே 
140. வக்கனைய தாக வணங்கிப் பணிந்தவர்கள் 

சூரியன் போல்மின்னும் தூயநவ ரத்தினமணி 
தேர்மிசையி னேறிச் செல்வார் நமன்பதியில் . 
அய்யா / வெண் தாமரை நூல் அன்புடனே தானெடுத்து 

செய்ய சிவாலயத்தில் திருவிளக்கு வைத்தவர்கள் 
145. கண்ணுக் கினிதான காட்சி யழகுபெற்று 

வண்ணப் பிரபையொடு மறலி மயக்கமின்றி 
விந்தையுள்ள சோலைவழி மெய்ப்பாக வே நடந்து 
அந்தகனார்வாழும் அழகு பதி அடைவார் . 

பாலுடனே சாதம் பேகரும் அறுகவையும் 
150 . சீலமுள்ள வேதியர்க்குச் சிறப்பாய்க் கொடுத்தவர்கள் 

அச்சமில்லாப் பூமி ஆளுகின்ற மன்னரைப்போல் 
இச்சித்த தெல்லாம் இன்பமுட னேபொசித்து - 
10சிங்கார மாகச் செல்வ வழிநடந்து 

11வங்காரக் 12 கூத்தன் வாழும் பதியடைவார் . 
155. வண்ண முடனே தான் வயறு பசித்தவர்க்கு 

அன்னமுடன் நல்லதண்ணீர் அன்பாய் கொடுத்தவர்தான் 

- பலனையின்ன தென்றொருவர் பகர முடி.யாது ; 
1. இவை எல்லாம் திருக்கோயிலைப் பற்றி 7. எம பயத்தால் வரும் மரண மயக்கம் ; 

மறதி என்றும் இருக்கலாம். 
2. பொருள் செலவு செய்து 

8 புகழும் 
3. செபித்த ; அல்லது மந்திர பூசை ஜபம் 9. அனுபவித்து 
முதலிய செய்வித்த என்றுமாம் 

10. உல்லாசமாக 
4. உபசார 

11. பொன்னான : செப்பமான ; தெலுங்கு 
5. ர மொழி முதல் ; ஒலியா போலும் 

12. கூற்றன் = எமன் ; தந 
6. ஒளி 

13. [ J ] 


பான 


புண்ணிய கதை 


81 


* 


நலமுடைய தந்தையரே ! நமன்வந்து தொண்டு செய்வான் . 

காசிமுதல் சேதுமட்டுங் கனிதான தேசமதில் 
160 , பேசு மறையவர்க்குப் பேசும்ஊர் ஈந்தவர்கள் 

3 நட்டனைகள் 4 அன்றி நல்போக போக்கியங்கள் 
5 எட்டத் தனையதிகம் இன்பமுட னேசுகித்து 
நல்ல வழிகூ.டி நற்பாய் இளைப்பாறி 

சொல்லும் நமன்பதியைச் சுகமாக வேயடைவார் . 
165. தங்கமொடு வெள்ளிமுத்துத் தழைக்கும் நவ மணியை 

பொங்கமுள்ள தேதியர்க்குப் புகழ்தானம் பண்ணின பேர் 
நாகரீக மானதொரு நல்லமணித் தேரேறி 
வாகுடைய தெண்டுடைய மறலி பதிசேர்வார் . 

கொடிய பிணியாலே கூறியநோ யாளர்தனை 
170 . வடிவாக வேயழைத்து மருந்து மிகக்கொடுத்து 

வந்தபிணி யைத்தீர்த்து வாகுடனே விட்டவர்கள் 
விந்தையுள்ள தேவரைப்போல் மிக்க பகையுமின்றிச் 
செல்வக் களிப்புடனே சித்திரமாய்த் தேரேறி 

நல்ல வழிநடந்து நமனார் பதிபுகுவார் . 
175. தண்ணீர் பழம்பொருத்தி தழைக்கின்ற பூஞ்சோலை 

வண்ண முடன் வளரும் 10 வாலைப் பிராமணருக்கு 
சந்தோச மாய்மகிழ்ந்து தானமே பண்ணினவர் 
சிந்தாத செல்வமொடு சேர்வார் நடமன்பதியில் . 

11 வெத்திலை யொடுபாக்கு வேதப் பிராமணர்க்கு 
180. நித்தம் மறவாமல் நேயமாய் ஈ ( ய் ) ந்தவர்கள் 

12 வாசம் பொருந்துகின்ற வண்ணமலர்த் தேரேறிப் 


1. முன் தாயாரை விளித்துக் கூறினர் ; இப் 

போது தந்தையரை விளித்துக் கூறு 

கின்றனர் 
2. சிறப்பாகக் கூறப்படும் 
3. கொடுமை 
4. இன்றி 
5. எட்டு மடங்கு 
6. ஒழுங்கு; பொலிவு 


7. புகழத்தக்க 
8. புதுமையான 
9. த - தெ 
10. பாலர் 
11. வெற்றிலை 
12. வேகம் 


11 - மட . 


82 


மாகஸ்நான புராண அப்மானை 


பேசும் புகழ்நமனார் பெருகும் பதியடைவார் . 
நெய்யுடனே பூசணிக்காய் நேசமுள்ள நெல்லரிசி 

துய்ய பருப்புடனே சுகமாய் மிளகு புளி 
185. உப்புடனே தேங்காயும் உகந்த பலாக்கனியும் 

செப்பமுட னேயிளநீர் சிறந்த கரும்பு வெல்லம் 
சந்தன மொடுகிழங்கு தாம்பூல முள்ளவகை 
விந்தையுடன் மாகஸ்நானம் விரும்பியா டும் நாளில் 

2 தேட்டமுட னேதான் சிறந்தளித்த புண்ணியர்கள் 
190. வாட்டும் எமனுடைய வாதனைக்கு [ ள் ] அஞ்சாமல் 

வன்னநெடுந் தேரேறி வாகான சோலைவழி 
நன்னயமா க - நடந்து நமனார் பதிசேர்வார் . 
இப்படியே புண்ணியங்கள் - இதமாகச் செய்தவரும் 

செப்பமுடன் மாகஸ்நானம் சிறந்தா டினபேரும் 
195. சந்திரவட் டக்குடையில் தானிருந்து செங்கோல்தான் 

விந்தையுட னேசெலுத்து ( ம் ) மிக்க நமன்பதிக்கு 
பெருக்கமுடன் பாதைவழி பெருமை யென நடந்து 
நெருக்குடனே புண்ணியர்கள் நிரம்ப நடப்பார்கள் . 

இப்படியே புண்ணியர்கள் ஏகும்போ தில்காலன் 
200. செப்பமுடன் அஞ்சிச் சிறப்பாய் எதிர் நடந்து 

- 5வண்ணமுடன் தருமநெறி வத்தாம லேவளர்த்த 
புண்ணியரே வாரும் என்று புகழுடனே கையேந்தி 
மிக்கவுப சாரமொடு மெத்த மனமகிழ்ந்து 

சிக்கெனவே தான் கூட்டிச் சிறப்பாய் அருகில்வைத்து 
205. சித்திர குப்தன் சிறந்த கணக்கதனை 

புத்தியுடன் சொல்லப் புகழான ஏமனவன் 
நல்வினை யொடுபாவம் 10 ரெண்டும் பகுத்தறிந்து 


1. உம் பெற்றும் பெருதும் வரல் காண்க 
2. விருப்பம் 
3. அக்காலத்தில் சிறந்தனவாகக் கருதப் 

பட்ட தானங்கள் இங்கே கறப்பட் 

டன் 
14. இனிமையாக : தன்மையாக 


5. அழகுடனே 
6. வற்றமலே 
7. கைலாகு கொடுத்த 
8. உறுதியாய் 
9. சுட்டிவந்து 
10. இரண்டும் ; ரெ மொழி முதல் 


புண்ணிய கதை 


83 


சொல் விளையும் புண்ணியர்கள் தூய முகம் நோக்கி 

ஈசன் வளர்பதிக்கும் இனியபிர மன்பதிக்கும் 
210. நேசமுள்ள பூந்துளப நெடுமால் வளர்பதிக்கும் 

கற்பகப்பூங் காவுலவும் கனத்த அம ராபதிக்கும் 
பொற்புடனே வாய்திறந்து போங்கள் எனவுரைக்க 
கால தண்ட னான எமன் கனிந்துரைத்த சொல்படியே 

சீலமுள்ள புண்ணியர்கள் செல்வார்கள் மோட்சபதி . 
215. அன்புபிர வாகைந்தி அணுகியே மாகஸ்நானம் 

நன்புடனே ஆடினபேர் நால்வேதம் சொன்னபடி 
விரியுங் காலமிசை வினிதாக வீற்றிருக்கும் 
பிரமன் வளர் :பதிக்குப் பெருமையுட னேவிடுவார் . 

என்றுபல செய்திகள் தான் இனிதான பெண்களுந்தான் 
220. நன்றியுட னேயுரைத்து. நலிலுவார் பின்னுமவர் : - 


விருத்தம் ( 2 ) 
சுத்தமொடு மாகமதி தோறுமினி தேகி 
பத்தியொடு காவிரிபடிந்திடுப லத்தால் 
அத்தலையி லெய்தியும் டங்கலும் றிந்தே 
இத்தலையி லெய்தினரி யம்பவெளி தாமோ. 


225 . 


நடை 
மாகமா சந்தோறும் வாகுடைய 10காவேரியில் 
ஆகமுடன் மாகஸ்நானம் ஆடுகின்ற மாபலனால் 
11 பாங்கார் எமனுடைய பட்டினத்தில் நாங்கள் சென்று 
ஆங்கே யிருந்து அவ்விடத்தில் உள்ளதொரு 
காரணமெல் லாம்பார்த்துக் காசினியிலே 12பிழைத்து 


; 


1. [ னை ) வினயமான சொல்லுடைய என 

லாம் ; ம்ப் ; ன , னை ; 
2. இந்திரன்பதி 
3 பதமோட்சம் 


5. நன்மை 
6. வ் உடம்படுமெய் ; மோனைக்குதவுகிறது 
7. ஏகிடுவார்; க - வ 
8. நன்மை ; பெற்றேர்க்கு செய்ந்நன்றி 

மறவா உள்ளத்தோடு என்றுமாம் 


9. பின் விருத்தம் போன்றது . காய்க்குப் 

பதிலாக விளம் வந்தால் அடுத்த சீர் 
நிரையில் தொடங்குமாறு பிரித்தால் 
வகையுளி வாராது . இவ்வாறு பிரிக் 
கும்போது மோனை நயம் தோன்று 
கிறது . ஆனால் சந்தப்படியும் பிரிக் 

கத் தக்க வகையில் அமைந்துளது 
10. காவிரி ( காவேரி ) என் நெலிக்கும் 

போலும் 
11. தகுதி : அங்கிருந்து வந்தவ ராதலின் 

அருகு என்றும் அதனைப் பேசலாம் . 
12. உயிர் பெற்று 


84 


மாகஸ்நான புராண அம்மானை 


230. சீருடனே நாங்கள் வந்த செய்திதனைச் சொல்லுதற்குக் 

கொஞ்சமல்ல வேகேளீர் கூறுகின்ற பாவவினை 
நஞ்சை யொழித்து நல்ல தவத்தில்நின்று 
பாவந் தனை நீக்கிப் பரிவான பொற்றேரில் 

ஓவியமா க - ஏறி உகந்துமிகப் போறவரை 
235. அன்னையரே ! உங்களிடம் ஆதரவாய்ச் சொல்வதற்கு 

வன்னப் பெருங்கடலின் மணலைஎண்ணி கண்டவர்கள் 
சொவ்லுவார் அல்லாமல் தூயவரே நாங்களுமே 
வல்லமையாய்ச் சொல்லரிது . மாதாவே ! நீர்கேள்மோ ! 

தன்ம நெறியுடையோர் தன்புகழைச் சொன்னோமே . 
240. கன்ம வினை மாளா கடிந்தேகுந் 4 தீவழியை 

போற ( க் ) கொடுமைகளும் பொல்லா நரகமெனும் 
பாரக் கொடுமைகளும் போங்கா யெமனுடைய 
தெண்புடனையும் ஆக்கினையும் செய்ய கொடுமைகளும் 

கண்டபடி சொல்லுகிறோம் . கருத்துடனே கேளு மென்று 
245. அன்னையரை நோக்கி அழகான கன்னியர்கள் 

வன்னமலர் வாய்திறந்து வாகாய் உரைத்திடுவார் . 246 


எட்டாம் அத்தியாயம் முற்றும் . 


: 


* . 


1. ( செய்தி ) சிறிதன்று; பேச்சு வழக்கு 
2. போகிறவரை ( ப் பற்றி ) 
3. வினையாளர் என் றிருக்கலாம் . வினை 

மாள ( து ) என்றுமாம் 
4. தீ வழியே ; யே - யை ; 
5. போசிற ; ( போர ] போர.மீக்க என்று 

கொளலாம் 


6. பாங்கு ( கு ) = தகுதி ஆகு ; பாங்காய் 

சொல்லுகிருேம் எனலாம் 
7. எ என்பதன் உச்சரிப்பு 
8. தண்டனையும் ஆக்கினையும்வேறுபடும் 

ஆக்சினை = ஆஞ்ஞை; ஆணை = கட் 

டளை : 
9. அப்பட்டமான ; நீதீயான என் ரயம் 


/ 


ஒன்பதாம் அத்தியாயம் 


பாவ கதை 


விருத்தம்( 1 ) 
பாவியர்கள் எய்தியிடும் பான்மையது கூறில் 
ஆவிதளர் வற்றுடல மும்பதறு மந்தோ ! 
நீவிர் அவை விட்டினிது கேள்மினென நீலக் 
காவிநிகர் கன்னியர்கள் கட்டுரை செய்கின்றார் 


நடை 


5. பழியான மாபாவம் பண்ணுவோர் தான் போற 

வழியும் அவர்களுட வருத்தமுந்தான் சொன்னாலே 
அன்னையரே ! உங்கள் மனம் அய்யோ ! எனப்பதறும் 
பின்னைவே றுண்டோ ? பேசிலது தான் கொடுமை . 

ஆனதிலை , தந்தையரே ! அறிவு மயங்காமல் 
10. தானிருந்து கேளு மெனத் தழைக்கின்ற நீலவிழி 

மங்கையர்கள் நால்வருந்தான் மகிட்சி யுடனிருந்து 
பொங்கமுள்ள தந்தையர்க்குப் புகலுவார் அன்பாக . 
• 4 ஆணிக் கனகமணி அழுத்துகின்ற பொற்குடங்கள் 

5 வேண பலதுமின்ன , விந்தைநெடுங் கோபுரங்கள் 
15. மோட மணி மேடை வச்சிரக்கல் உப்பரிகை 

கூடம் பலதிலங்கக் கோல மிகுசிறப்பாய் 
வீதி பலசூழ வேண்டிய செல் வப்பெருக்காய் 
கோதில்லா மாநமனார் குடியிருக்கும் பட்டணந்தான் 

எங்கே யெனக்கேட்கில் இலங்குகின்ற தென்பூமி 
20. சிங்கார மாய் முடிந்த தென் திசைதா ( ன் ) னவ்வூரு 


. 


1. [ ண்ணி ) ன , ண 
2. 3 தானதன தான (தான ) என்ற சந்தக் 

கலிவிருத்தம் ; 3 கூவிளங்காய் , 1 
தேமா ; என நான்கு சீர் ; அடிக்கு 14 

எழுத்துக்கள் 
3. போகிற 
உரையாணியில் தேய்த்தபின் உயர்ந்தது 
எனக் கண்ட பொன்வில் இரத்தினங் 
கள் பதித்த கலசம் ; ( ஆனி ) ன , ன 


5. வேண்டிய = மிக்க 
6. மாடம் எழுநீல படம் ; கூடம் கோட 

ரம் ; ( மாடத்தினும்வேறு ): மேடை = 
மேல் தளம் , செய் குன்று : உப்பரிகை 
= உரிகை , (லம்பம் போன்ற 

தாகலாம் 
7. ( நவவூரு ) அவ்வூர். உஈற்றில் சாரியை 

நவ = |பிய ஊர் என்றுமாம் . 


86 


மாகஸ்நான புராண அம்மானை 


அகல மொடுநீளம் ஆன எண்பத் தாறாயிரம் 
புகலுகின்ற யோசனை தான் , புண்ணியரே / ஏமபுரம் . 
அப்படியாக் கொத்த அழகான 3 ஏமபுரம் 

தப்பில்லாப் புண்ணியர்க்கு சத்து நேர்வழி தான் . 
25. வல்லமையாய்ச் செய்யும் வலுவான பாவியர்க்கு 

சொல்லத் தொலையாத தூரம் வெகுதூரம் . 
பாரினிய மாமறலி பதிதேடிப் பாதகர்தான் 
போட வழி கொடுமை புகல முடியாது ! 

ஆனதினா லய்யோ ! அரும்பா தகர்மயங்கி 
30. தானடக்கும் பாதை தனில் 10 வே [ ] நிழலுமுண்டோ ? 

பரிவான பாம்பின்விஷப் பல்லிலேயு போ கொடிதாய் 
அரிதான முள்ளும் அடர்ந்தமுனைக் கல்லுகளும் 
செல்லி 12 சுக்காம் பாறைகளும் தானே மிகக்கொடிதாய் 

13 சொல்லும் 14 கொடும்பாதை தூரம் 15சில திடமாம் . 
35. இருப்புச் சேலாகையொடு இனியசிறு முள்ளூசி 

நெருக்கி மிகக்கலந்து நெடியமுள்ளுத் 17தெற்பையொடு 
ஈரச் 18 சகதிதனில் 19 இனியமுனைச் சூலமொடு 
கூரியவாய் வேலுதனைக் 20குலுக்கிவைத்த பாதை தனில் 
சூரைமுள்ளு மேநெருங்கத் தூ [ ] வெளு( வேல் ) முள்ளுடனே 
காரைகரு வேலுடனே கலந்தபா தைசில் தான் 


1. [ யெ ] -உச்சரிப்பு 
2. அப்படிக்கொத்த 
3. [ பே ] உச்சரிப்பு 
4. சற்று 
5. நல்லவர்க்கு இனிமையாகவும் தீய 

வர்க்குக் கொடுமையாகவும் அவ்வழி 
தோன்றும் ; எமனும் இவ்வாறு 

தோன்றுவான் எனக் கூறுதல் காண்க 
6. நேர்மையின்றி வலுக்கட்டாயமாய் 
7. போகிற 
8. வலிமிகவில்ல 
9. தாம் நடக்கும் ; ந - ன மாறட்டம் ; தான் 

என்பது பன்மையிலும் வந்ததாக 

லாம் 
10. வேர்ப் பற்றின் நிழலும் உண்டோ ? 

வேறு வேர் என 1 ந்திருக்கலாம் ; ஓர் 


என்பது வோர் என உச்சரிக்கப் 
படுவதால் வோர்நிழல் என்றும் 

இருக்கலாம் 
11. கல் துண்டு 
12. சுண்ணாம்புக்கல் 
13. எதுகைக்காக வந்தது 
14. வளைவு வளைவான வழி 
11. சில இடம் 
141. இரும்புக்கம்பி 
17. தர்ப்பை ர.ற ; த - தே ; 
18. சேறு 
19 மோனைக்காக வந்தது . நல்ல கரான ; 

மங்கல வழக்கு ; இனைய = (வருந்த ) 

என்றும் இருக்கலாம் . 
20. கலந்து 
21. நல்ல கூர்மையான வெள்வேலமுன் 


கூ 


பாவ கதை 


. 


சாணேற வேமுழந்தான் சருக்குமலைப் பாதைகளும் 
வாணாள் நடுங்க வழிதிசையுந் தோணாமல் 
அள்ளும் இருள் கூட்டம் அடர்ந்திருக்கும் பாதைகளும் , 

துள்ள வுடல் நோக , துடிக்க . மனம் பதற 
45. கருங்கழுகு டன் காகம் கரும் பிராந் தும்சீறி 

பருஞ்சதையைக் கொத்தும் பாதை சில திடமாம் . 
எட்டி அடிவைக்க எள்ளுமிடம் இல்லாமல் 
இட்ட அடிஒட்டி இலங்குஞ் சிலதிடமாம் . 

பாரவுடை முள்ளுகளும் , பாதாளக் கேணிகளும் , 
50. சீரில்லா மண்மேடு ( ம் ) சிறந்திருக்கு (ம் ) பாதைகளும் , 

10 கருக்கறுவாள் போலவேதான் கால்கள் தனை நோக 
11 அருக்குஞ்சிறு வோடுகளும் , அடர்ந்த முள்ளு தான் செடியும் 
பரிவாக வேநெருக்கும் பாதை சிலதிடமாம் . 

அரிதாய் நிழலுமின்றி அனல்போல வேதீயாய் 
55. கருக அனல்பறக்கக் கட்டாக வேமணலை 

முருக வறுத்து , அய்யோ ! முன்னே மலைபோலே 
12 கும்பகும்ப லாகவேதான் 13குமித்திருக்கும் பாதைசில . 
செம்மை யன்றி யேகொடிதாய்த் தீ [ ய ] வாய் இரும்பது போல் 

கருக மிகக்காய்ந்து கால் உருகிக் 15 கொப்பளிக்க , 
60. எரியுங்கரும் பாறைகளும் 14 இடஞ்சல்வழி முள்ளுகளும் 

அடர்ந்திருக்கும் பாதைகள் தான் , அய்யோ ! சில தூரம் . 
விடங்காற்கு மாபாம்பு மிகவாழ் இடஞ்சிலது . 
அக்கினிப்போளம்போல . அய்யோ ! நிலங்காந்த 
தைக்கு மூசிக் காட்டில் தழல் 20கானல் தான் வீசிச் 


1. சறுக்கு என்றும் எழுதப்பெறும் 
2. (வானால் ) வானால் = இடியால் என்று 

மாம் 
3. தோன்ருமல் 
4. செறியும் 
5. நோவ . நோக என்றே வருகிறது கு 

வரல் காண்க 
6. பருந்தும் என்பதன் உச்சரிப்பு : ப்ராந்து 

பிராந்து 
7. [ ய ] போல அடியேட்டி என்ற முன் 

இட்ட - 
8. உடைவேல் ; குடைவேல் ; உ.கு மாருட் 

டம் 
9.ப தாளம்வரை போகுவது போன்ற 

கிணறு அல்லது குனம் . மேலே 


சிணறு என்று தோன் திருப்பது . 

( Under - ground ) 
10. கருக்கு அரிவாள் 
11. அறுக்கும் ; தாவும் செடி தாஞ் ( ன் ) 

செடி என்ரூம் 
12. கும்பல் கும்பல் 
13. குவித்திருக்கும் ; வ - ம மட்டம் 
11. இன்றி 
15. கொப்புளிக்க என்ற வடிவமும் உண்டு 
16. இடைதல் ; மனஞ்சோர்தல் உண்டுபண் 

னும் வழி 
17. கார்க்கும் ; கறுக்கும் காலும் = கக்கும் 

என்றுமம் 
18. நெருப்பில் காய்ந்த உலோக்கட்டி 
19. எரிந்து பற்ற 
20. வெப்பம் 


68 


மாகஸ்நான புராண அம்மானை 


65. சூறா வளிபோலச் சுழன்றுசுழன் றேசெழுந்தீ 

2 வீறாகக் காயும் மிக்கபா தைசிலது . 
எக்கு வயறுடனே இளிந்தவாய்ப் பல்காட்டி 
மிக்க கொடும் பேய்கள் வேதையுறு பாதைசில 

கட்டெறும்பு . பூரம் , கருங்குளவி , தேனீக்கள் , 
70. அட்டை , அரணை , அடர்ந்திடும்பா தைசிலது . 

சீறும் புலி , கரடி , சிங்கம் ; பல காட்டானை , 
ஏறுடனே , மேதி இடர்செய் இடஞ்சிலது. 
நன்றியில்லாப் பாதகரை நடுங்க மிகப்பிடித்து 

10கொன்றுரத்தங் கள் குடித்துக் , கோபித்துப் பல்கடித்து , 
75. தீயெழுந்த 11 வெண்பசியால் சீறியகண் தீப்பொறியப் 

பேயெனவே வல்லரக்கர் பெருகும் பல திடங்கள் . 
வென்றியுள்ள 13 சென்னாயும் மிக்க கருநாயும் 
பன்றி மிகச்சூழும் பாதை சில தூரம் . 

கொட்டுங் கொடுந்தேளுங் குலைசெய் கொடுவேட [ ர் ] . 
80. நெட்டச் சிறைசெற்பம் நெருக்கும்பா தைசிலது . 

சீதள மொடுபனியும் சிறந்த நெடுவாடை 
கூதல் மிகவாட்டக் 17 கொடுகொடுக்கும் பாதைசில . 
பொடிமண் அடிச்சுடவே , புகையவே செந்தீதான் 

கடினமெனக் காந்திக் 18 கமர் வெடிக்கும் 19பானிலத்தில் 
85. அள்ளுகின்ற 20 வெண்ணீறும் அக்கினிபோ லேகொதிக்க 

முள்ளுஞ் சுடுமணலும் மொய்த்தபா தைசிலது . 
மின்னல் இடியும் மிகுந்திடுஞ்சூ றாவளியும் 
மன்னும் இருட்டும் மழையுங் கொடுங் காத்தும் 


18 


1. சுழல் காற்று 
2. தனிச் சிறப்பாக 
3. உள்ளிழுக்கும் 
4 . 
5. இகழப்பட்டு எளிதான ; இளிச்சவாய் 

* என்றுமாம் 
6. வேதனை 
7. பூரான் 
8. எருது 
9. எருமை 
10. கொன்றிரத்தங்கள் ; மொழி முதல் 
11. உணவின்மை காரணமாகச் சோகையாய் 

முகம் வெளுத்துக் காட்டும் பசி ; 
இனிவெம்பரி என்றும் இருக்கலாம் 


12. பொ.ய 
13. செந்நாயும் தன மாருட்டம் ; முரண 
14. கொலை ; உ , ஓ மாருட்டம் 
15. நெட்டம் ( நெடிய ) சிறை (இறக்கை ) 

யுடைய சர்ப்பம் (பாம்பு ) 1,2 மாட் 
டம் ; கொடுவேடர் ( வேடாது ) சாபம் 

( வில் ) என்றுமாம் 
16. குளிர் 
17. நடுங்கவைக்கும் 
18. கமர்- பூமிப் பிளவு 
19. பாலை நிலத்தில் ; பரல்போன்ற நிலமுமாம் 
20. வெண்மையான துசு 
21. காற்றும் ; த - ற மாருட்டம் 


பாவ கதை 


89 


பாங்காக வேநெருங்கும் பாதை சில தூரம் . 
20. 1 ஆங்கார மண்மாரி அகோரமுள்ள கல்மாரி 

அக்கினி மாரி யடருஞ் சிலதிடங்கள . 
பொக்களங்கொள் தீயாறு புகையுஞ் சில திடங்கள் . 
" நீச்சுநிலை இல்லாமல் நிறைய மிகப் பெருகி 

கா ( ய் ) ச்சிய வென்னீர் போல் கனன்று சுழிமோதி 
95. ஒடுகின்ற ஆறுகளும் உற்றபெரு ஓடைகளும் 

தேடரிய செம்புதனைத் தீப்போல வேயுருக்கி 
விட்டகொடும் பாதைகளும் வெம்பா வியீர்காலில் 
தட்டுருவிப் பாயுந் தழைத்த நெருஞ்சிமுள்ளும் , 


விருத்தம் ( 2 ) 


இன்ன தீய வழியில் இடருறும் 
100. அன்ன பாதகர் யாருந் துணையின்றி 

சொன்ன யாவும் இருந்து துயர்செய்ய 
மன்ன ! இன்னல் மலிந்தழு தேகுங்கால் 10 


நடை 


இக்கொடுமை யாக 11 இருக்கும் பெருவழியில் 

மெய்க்கொடிய பாதகரை வெகுண்டு மிகச்சிறி 
105. 12 சீறியர வங் படிக்கச் சென்னாய் மிகக்கடிக்க 

வீறுடைய பன்றி புலி மிகவே 15 துடர்ந்துவர 
காகங்கள் கொத்தக் கழுகு யெதிர் மரித்து 
15 ஆக மிகநடுங்கி அய்யோ எனக்கதறி 
சூறைமுள்ளு தைக்க சுடுமணல்கால் 16 கொப்பளிக்க 


1. ஊங்காரம்போல ஆங்காரம் என்ற 

சொல் வந்துளது . ஆ என்ற ஒலி 
2. கொடிய 
3. நெருப்பு மழை 
4. பொக்குனம் = கொப்புளம் ; குமிழ் 
5. நெருப்பாறு 
6. நீந்தக்கூடியது ஆழம் . நிற்கக்கூடிய 

ஆழம் 
7. வெந்நீர்; ன - த மாருட்டம் 
8. [ p ] 


9. [ J ] உச்சரிப்பு உடம்படு மெய்யுமாம் 
10. மா + நேர் முதல் ஈரசைச்சீர் ; வெண் 

டனை பெற்ற வெண்டளை பெற்ற 
நரசைச்சீர் மூவசைச்சீர் என 4 - சீர் 
பெற்ற கலிவிருத்தம் ; அடிக்கு 11 

எழுத்துப் பெறும் 
11. 64 9 
12. அந்தாதித் தொடர் 
13. தொடர்ந்து 
14. மறித்து ; மறித்தலால் 
15. உடம்பு 
16. கொப்புளிக்க 

மபு -12 . 


90 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 . 


110 . காரைமுள்ளுப் பாயக் கருங்குளவி கொட்டிடலே 

கருநாய்கள் பின் துடர கருங் கறடி முன்மறிக்க 
வரும்பேய்கள் பத்திவர வளரும்பாறையேறச் 
சருக்கி மிகவிழுந்து தானழுது போரவரை 

வெரிக்கவே காட்டெருமை வீசுமே கொம்பு கொண்டு . 
115 . உண்ணா உலர்ந்து , ஒதுங்கநிழல் இல்லாமல் 

* தண்ணீர் தண் ணீரெனவே தாகம் பெரிதாகி 
காய்கின்ற தீ [ ய் ] வழியே கால்கள் மிகக் கொப்பளிக்க 
வாய்காய்ந்து தண்ணீர்தான் மறுக்கவே மரமாய 

கொடிய இருட்டிலையும் கூரியமுள் பாதையிலும் 
120. பொடிமண் சுடப்பதறிப் போகின்ற பாதகரை 

இடிபோல் குரல்முழக்கும் எமதூத ரானவர்கள் 
கடவாயின் பல்கடித்து கண்கள் அக்கினிபொறிய 
பார மலைபோல பருத்த 10 கருத்துடலும் 

கோர முகமுங் கொடிய பங்களுடன் 
125. இடைவழியி லேமறித்து இடிபோல 11 ஆக்கிரமித்து 

தடியெடுத்து வேகமுடன் சண்டாள ரைச்சினந்து 
நில்லடா நில்லுநில்லு நில் என் றெம தூதர் 
சொல்லி 12உருக்கித் 13 துட்டுத் தடியாலே 

வெப்ப முடனடிப்பார் ; வீசுவார் பட்ட புண்ணில் ; 
130. உப்பைக் கரைத்து 14 ஊத்துவார் புண்ணெரிய ; 

இந்தப் படியேதான் எமதூதர் தானடிக்க 
அந்தோ எனப்பதறி அழுது துயரமுற்று 
துன்பம் 15 பொருக்கரிதாய்ச் சோர்ந்து தடுமாறி 
18 கும்பி நடுங்கக் குலைந்தேகும் பாதகரைக் 


1. க 14 
2. பற்றி 
3. போகிறவரை 
4. வெரிக்க = வெருவ 
5. எப்படியோ ஒருவகையில் வாக்கியத்தை 

முடித்தல் காண்க; குத்தி எறியும் 
8. உள்.நா 
7. மறுக்கப் பொறுதலால் ; இல்லாமையால் 

மரம் சாவ ; மரம் இல்லாமையால் 

கொடிய ; செய . காரணப் பொருட்டு 
8. இருட்டிலேயும் 


9. கடைவாய் ; ஐ.அ மாருட்டம் 
10. கறுத்த உடல் 
11. வலிந்து கைப்பற்றி ; அடக்கி 
12. உறுக்கி = அதட்டி 
13. குறுந்தடியாலே 
14. ஊற்றுவார் ; புண்ணேரிய ஊற்றுவார் 

என முன் பின்னாய் வரல் காண்க; 1 - த 

மாருட்டம் 
15. பொறுக்க அரிதாய் ; ர- மாரூட்டம் 
16. வயிறு 


1 


பாவ கதை 


91 


135 . 

கையோடு கை சேர்த்து கையால் வரிந்திருக்கி 
மெய்நோக மேனி வெம்புழுதி யில்புரள 
வடிவான மேனியெல்லாம் மண்டியே ரத்தம் பாய 
கொடிதாக வேயிழுத்துக் கொண்டேகு வார்சிலரை . 

கருக்குமிருப் பு - முளையைக் காய் ] ச்சியே . பொல்லாதார் 
140. பருத்த மணிமார்பில் பதிய மிக அடித்து 

சங்கலியைத் தான் கோர்த்து சற்றுந் தருகாமல் 
வெங்கொடுமை யாயிழுத்து விரைவார் சிலபேரை . 
நெத்தி தனிலே நெடிய அனல் தூண்டிதனை 

குத்தி இழுத்துக் கோகோ எனக்கதற 
145. அக்கினிப்பா ளம்போலே அனல் வீசும் பாறைவழி 

சிக்கெனவே தானிழுத்துச் செல்வார் சிலபேரை 
சற்றாகி லு - மனது தானிரங்காப் பாவிகளை 
கற்றோயுந் திண்டோள் காலனுட கிங்கிலியர் 

பாசக் கயறுகொண்டு பரிவாக வேயிருக்கி . 
150. வீசி அடித்து வெருவியழு து - புலம்ப 

12சண்ட னூர்புகவே தாவி மயிர்பிடித்து 
கொண்டு போவார்கள் கொடுமைத் தொழிலாக 
14 ஆயத் துரையில் 15 அரக்கொடுமை செய்தவரை 

நேயக் கணக்கில் 16 ரெண்டெழுதி வைத்தவரை 
155. சிவன்கோயில் கொள்ளையிட்டோர் 17 சிவன்கோயி லை - யிடித்து 

தவங்கள் அழித்தோரைச் சாத்திரங்கள் தானிடித்தோர் 


10. யி 


1. வரிந்து : இறுக்கி : -ற 
2. வடிவழகுள்ள 
3. சங்கிலி 
4. கோத்து 
5. தரிக்காமல் = பொறுக்காமல் : காலத் 

தாழ்த்தாமல் ; உ.இ மாருட்டம் 
6. தெற்றி ; ற.த 
7. தூண்டில் தனை - ல் இடையில் ஒலியாமை 

காண்க 
8. முன் பின்னாய் மாறல் காண்க 
9. வேலையாட்கள் , கிங்கரர்என்பதன் மருட 


11. இறுக்கீ ; ர- நீ 
12. எமன் 
13. வினை முன்னும் வினை எச்சம் பின்னுமாக 

வருதல் காண்க 
14. ஆயத்துறை = சுங்கச்சாவடி 
15. அறக்கொடுமை - முழுதும் கொடுமை 
16. இரண்டு ( கணக்கு ) : பின்வரும் ரகரத் 

தில் முன்வரும் இகரமும் மருவி ரெ 

என மொழி முதலாம் 
17. ஐ உருபு தொக்கும் விரிந்தும் அடுத்து 

வருதல் காண்க 


92 

மாகஸ்நான புராண அம்மானை 
தன்னுடமை தானிருக்கச் சதியாக வேபிறர்தன் 
பொன்னுடைமை கொள்ளையிட்டோர் . புகழான வேதியர்கள் 

தன்னை யீடு காடுசெய்து தன்மந் தனையழித்து 
160. வன்னமுடன் பிச்சையிட்டு வாழாத பாதகரை 

கையிலிருப்பு - முளையைக் கா ( ய) ச்சி மிகவடித்து 
அய்யய்யோ என்று அலர்த்தி மிகப்புலம்பி 
தண்ணீர் தண் ணீரெனவே தகைமீறிப் பசியுடனே 

கண்ணீருந் தானோடக் கடியமுள்ளுப் பாதைதனில் 
165. தீயான பாசமதால் சேர்த்து மிகஇறுக்கி 

பேயான தூதர்கள் தான் பெரியதுட் டுத்தடியால் 
வெள்ளெலும்பு தான் முறிய மேனியெல்லாம் புண்ணாக 
உள்ள மிகக்கலங்க உறுக்கிக் கொடுபோவார் . 

புத்தி தனிலெண்ணிப் புண்ணியங்கள் செய்யாமல் 
170. பத்தியே பாதகந்தான் பரிவாகச் செய்தவரை 

அண்டத் துடன் சேர்த்து ஆண்குறியைத் தானிருக்கிக் 
10 கண்டத் துடனிழுத்துக் கட்டியே 11 குண் டக்கமென 
கட்டி உருட்டியிரு காலாலே 12 எத்தியுந்தான் 

13 சட்ட மென நெரிஞ்சி தழைக்குமுள்ளுப் பாதைவழி 
175 , பந்தெறிந்து ஆடுதல் போல் பதறிப் பதறியழ 

விந்தையுட னே தூதர் விரைவாய்க் கொடுபோவார் . 
பெற்றதாய் தந்தையரைப் பெரியோரை வேதியரை 16 
உற்ற கிளை தன்னை ஓதி யுணர்ந்தவரை 
பஞ்சாட் சரமுரைத்த பாங்கான தேசிகனை 


1. தன் உடைமை ; அ -8 
2. இடுகாடு செய்து = பிணம் புதைக்கு 

மீடம்போல் பாழாக்கி 
3. அலட்டி ( பிதற்றி ) L - தமாட்டம் ; அ 

பற்றி என்றுமாம் ; - மாட்டம் 
4. பாசக் கயிறு 
5. ( ரு ) 
6. (உருக்கி அதட்டி 
7. பற்றி = விடாப்பிடியாய் ; பதகத்தான் 

பற்றி என முன் பின்னாய் வரும் 


2. பீசம் 
9. இரக்க 
10. கழுத்துடன் 
11. கண்டுகிடக்கும் தலை 
12. எற்l = உதைத்து : 32 
13. மூன்ழள்ளான சட்டப் பரம்புபோல் 
14. தெரு 
15. [ 1 ] 
16. ஐயுபு பெற்றவை அடுக்க வந்தல் 


93 


பாவ கதை 


180. அஞ்சாமல் தூ சணித்து அகந்தைசொல்லும் பா தகரை , 

வாக்கிலனல் தூண்டிமுள்ளும் மாட்டி மிக யிழுத்து 
காக்கை கழுகுகொத்த கருநாய் கடித்திழுக்கத் 
துக்குணியா கச்சதையைத் துடிக்கத் துடிக் கயரிந்து 

சிக்குமுள்ளுக் காட்டூடே தியங்கக் கொடுபோவார் . 
185 . மனது தனிலறிந்தும் வண்கொடுமை யானதொரு 

கனகொடிய பாவவினை 10 கனமாகச் செய்தவர்தன் 
கன்னம்வா யூடுருவக் காயுமிருப் புத்தூண்டி ( ல் ) 
தன்னைமிகக் கோர்த்தும் தாழ்ந்த வுதட்டில்கோர்த்தும் 

கொடிய நெரிஞ்சிமுள்ளு குத்தவே மேனியெல்லாம் 
190. வடிய வோத்தம் மண்ணில் மிகப் பிரண்டு 

13கத்தைக்கத்தை யாய்ச் சதைகள் கழன்று சிதறிவிழ 
மெத்தப் புலம்பியழ விரைவாய்க் கொடுபோவார் . 
பல நூல்கள் தன்னைப் படித்ததுமெல் லாமறிந்து ( ம் ) 

வலிதான பாவவினை 14 வன்கொடுமை யாகவேதான் - 
195. தையலுட னேபகலில் தான் விரும்பி யேகலவி 

செய்யுங்கொடும் பாதகரைத் தீயிருப்புச் சங்கிலியை 
மூக்கு தனில்கோ [ ர் ] த்து 15 முழிபிதுங்கித் தான் சோர 
நாக்குதனில் தூண்டியிட்டு நல்லீயத் தைக்கா ( ய் ) ச்சி 

கண்ணி லேவார்த்து கடுஞ்சினத்தோ டேயடித்து 
200. புண்ணிலே தீ [ ய் ] க்கோலால் புழுங்கவே மேனியெல்லாம் 

கருகியே 16 பொக்குளித்து காந்தவே , வாய்பிதற்ற 
மரியுமுள்ளுப் பாறைவழி இழுத்தோடு வார்சிலரை . 


1. ஷ 
2. துண்டில் முள்ளும் 
3. இ . அ முதலியன யி , ய என எழுதப் 

பெற்றுள்ளன 
4. சிறுதுண்டு 
5. துடி துடிக்க என ஒலிக்க 
6. ய் உடம்படுமெய் ; அ என்பதன் உச்ச 

ரிப்பு காண்க 
7. மனம்வாட 
3. மிகக்கொடுமை ; அல்லது வன்கொடுமை 


9. மிகக்கொடிய 
10. பெருமையாக ; உறுதியாக 
11. i இடை வரல் ; கோர் என்ற அ 14 ) 

சொல் ஆக்கப்பெற்றுளது 
12. புரண்டு ப்ரண்டு , பிரண்டு என்ரூம் 
13. கற்றை கற்றை 
14. முன் “ வன்கொடுமை " என எழுதப் 

பெற்றது 
15. விழி 
16. கொப்புளம் கொண்டு 


. 


94 


மாகஸ்நான புராண அம்மானை 


சாத்திரங்கள் நல்ல தருமச் சாதகங்களையினிப்பாய்ப் 

பார்த்திருந்து புண்ணியங்கள் பண்ணாம லேகொடிய 
205. 2 கோவங்கள் கெண்டு குருத்துரோ கங்கள் கொலை 

பாவங்கள் செய்து பலன் வேண்டாப் பாதகரை 
துட்டுத் தடியால் துவள மிக அடித்து 
கட்டி இறுக்கி காதிலேயும் மூக்கிலேயும் 

பாரத் தூண்டிகோ[ ர் ] த்து பதறப் பறபறென்று 
210. சேரமில்லா வெண்மணலில் இழுத்துக்கொண் டேபோவார் . 

ஆன சிவகதைகள் ஆகமங்கள் நால்வேதம் 
ஞானமொடு புண்ணியங்கள் நல்ல வழிமுறைகள் 
சொல்லவே கேட்டிருந்தும் சூதான பாவமெனும் 

அல்லல் எனுந்தோசம் அடர்ந்து செய்வோர் கள் தனையும் 
215. சித்திரமா கப்பிறர்க்குத் தெரியவே தானதர்மம் 

புத்திசொல்லி அய்யோ ! பொல்லா 8 தொழில்கள் செய்யும் 
பாதகரைச் சீறிப் பருங்கால தூதர்கள் தான் 
10 கோது படக்கட்டிக் கொதிக்குஞ்செம்புப் பாறைவழி 

காலில் 11 அடி யொட்டி 12 தை ( ய் ) க்க கருங்குளவி தேள்கள் கொட்ட 
220. 13 மேலெல்லாஞ் சூரைமுள்ளு வெங்கொடுமை யாய்க்கிழிக்க, 

பள்ளந் தனில்விழுந்து பருமேட்டி லே தவழ்ந்து 
உள்ளங்கால் நோக ஒதுங்கநிழல் இல்லாமல் 
வெய்ய கொடுமை என வெருவியே வாய்ப்புலம்பி 

அய்யோ எனப்பதற அடித்திழுத்துப் போவர்சிலர் . 
225. எண்ணாமல் மாபாவ மெவரேதான் செய்தாலும் 

கண்ணாலுங் காதாலும் கண்டுகேட்டுப் போனவரை 


14 . 


1. அறத்தை நிரூபிக்கும் பிரமாணங்களை ; 

தருமம் செய்யும் லக்கினத்தில் பிறந் 
தோர் சோதிட சாதகங்களை என்று 


மாம் 


2. கோபங்கள் ; ப . வ ; 
3. வருந்திவாட 
4. [ 5 ] 
5. விரைவாக 
6. [ f ]உச்சரிப்பு 
7. வெம்மணலும் ஆம் 


8. வலி மிக இல்லை 
9. பருத்த 
10. இரத்தச் சாறு பிழித்த கோதாக 
11 , அடியெட்டி = காலில் தைக்கும்படி 

நட்டு வைக்கும் கருவி 
12. ஏ , ஈ ஐ பின் ய் வரல் 
13. மேனி 
14. பார்ப்பன வழக்கு : ஆர் ; ஆன் ஆள் 

என்ற விகுதி அர் அன் , அன் என 
வரல் 


பாவ கதை 


95 


காதிலிருப்பு - முளையுங் கண்ணிலிருப்பு - முளையும் 
போதவே தானடித்துப் புண்ணாய் உடல்பதற 

உரிணங்கள் மிக ஒழுக ரத்தம் பிதிர் விட்டோட 
230. குணங்கில்லா முள்ளூசி குறித்து நட்ட பாதைதனில் 

வண்ணமுள்ள வாளரத்தால் வரிஞ்சுவரிஞ் சு - சதையை 
உண்ணக் கொடுத்து ஓலமிடுங் காக்கை கொத்த 
திண்ணும் படியாகத் தியங்கிப் பரிதவிக்க 

வண்ணக்கொடுங் காலறவே 10 வரிஞ்சிகட்டிப் போயிடுவார் 
235. நட்டணை செய் வோர்கள் தனை நடுங்க எமதூதர் 

கட்டியிழுத் தோடிடுவார் கதறக் கதறவய்யோ ! 
துட்டத் தொழிலாகத் 12 துறைகடந்த பாவிகளை 
எட்டிப் பிடித்து 13இறுக்கியே பாசத்தால் 

சிந்தவே செங்குருதி ( ச் ) சினந்தே யவர்தோளில் 
240 , விந்தையுள்ள வேல்முனையால் ஈட்டிமுனை வாள்முனையால் 

நை ( ய் ) யவே தோளில் நருக்கு நருக்கெனவே 
14 தொய்யவே குத்தித் துடிக்கவேகொண் டோடிடுவார் 
இப்படியே பாதகரை 15 எமபடர் க -ௗடித்து 

வெப்பமுள்ள பாதைதனில் வெகு 16 தண் டணைகள் செய்து 
245. ஏது துணையுமின்றி இருக்க நிழலுமின்றி 

வேதனையால் அய்யோ ! மிகவே மனம்பதறி 
வெங்கொடிய பேயெனவே 17 விரட்டிவருந் தூதர் தனை 
பங்கமுறு கண்ணால் பயந்து திரும் பித்திரும்பி 
பார்த்துக்கொண் டேவெருவிப் பதறிக் கலக்கமுற்றுக் 


1. போத = மிக 
2. இரணங்கள் -ர , ரெ , ரி , ர , ரி , ர மோனை ; 
3. கிழிந்த இடம் 
4. வளைவு 
5. போவாரைத் தண்டிக்கவேண்டும் என்று 


கருதி 


10. துணியை வரிந்து கட்டி வேலைக்கு 

ஆயத்தம தல் ; து . சி ஆதல் 
11. தடிப்பு - ஏமாற்றம் ; கொடுமை 
12. நல்வழி 
13. ( f.f க்கீயே , இ . f ; ] ; ] ; 2. இ : 

மாருட்டம் 
14. சோர்ந்து இளைக்க அல்லது துள்ள 
15. எமபடாக்கள் என உள்ளது ; எமன் 

வேலையாட்கள் 
16. தண்டனை 
17. வெருட்டி 


6. நியமித்து ; வரைந்து என்பதன் மரூஉ 
7. குற்றியலுகரம் கெடவில்லை ; 
8. தின்னும் ; வடைமாருட்டம் 
9. வண்ண கொடும் என ஒலிப்பர் 

போலும் ; திரைமுதலாகலாம் 


. 


- 


96 

மாகஸ்நான புராண அம்மானை 
250. கொத்து வெட்டி போலவேதான் கல் இடற நில்லாமல் 

அழுதுபெரு மூச்செறிந்து அவரவர்கள் வாயாலே 
பழுதுடனே செய்தமகா பாவந் தனைச்சொல்லியும் 
போவார் சிலபேர்கள் போரவழி யெங்குமய்யோ ! 

தீவாயுங் கண்ணுஞ் சினந்த முகமாக 
255. ஓங்கு தடியுடனே உக்கிரகோ பங்களுடன் 

வீங்கு புயங்களுடன் வெகுகோடி தூதர்கள் தான் 
பார்த்த இடங்களெல்லாம் பாறை கருமலைபோல் 
கூத்தனுட கிங்கிலியர் கொள்ளிவாய்ப் பேய்போலே 

அடிக்க வருவாரும் அதட்டுவா ருந்தடியால் 
260. இடிக்க வருவாரும் இனிவிடா தே யெனவே 

வெங்கொடுமை யாக வெகுண்டு சினந்துரைக்க 
அங்க சந்து தான் வேர்த்து அறிவழிந்து மேல்வெதும்பி 
தீய வழியாலுந் தீயான தூதர்கள் தான் 

காயம் பதறக் கடினமெனுந் தண்டனைக்கு 
266. அஞ்சி மெலிந்து அருண்டோடும் பாதகற்குத் 

தஞ்சமும் உண்டோ தான் 10 வேர் துணையுமுண்டோ ? 
உடுத்தப் புடவையுண்டோ ? உண்பதற்குச் சோறுமுண்டோ ? 
எடித்துக் குடிப்பதற்கு இனிதான 11 தண்ணியுண்டோ ? 

நிற்க நிழலுமுண்டோ ? நின்றோறப் புல்லுமுண்டோ ? 
10. அக்கொடுமை யென் சொல்வோம் ? அய்யய்யோ ! மாகொடிது ! 

நிலமெல்லாம் 13 வெங்கானல் நிரம்ப மிகவீசும் 
11 செலமெல்லாஞ் செந்தீயாய்த் தீயால் புகைகள்மண்டும் 
மேல்காந்த கீழ்காந்த மேனியெல்லாந் தான் காந்த 15 
கால்காந்தி யோடுங் கடும்பாத கர்புலம்பி , 


1. பதுங்கிக் காத்திருந்து வெட்டுவாரைப் 

போலக் கல் இடற : ( காத்து விட்டி ) 
2. ( இடர் ) 1 , 2 
3. போகிற 
4. கூற்றனுடை 
5. வெருள் சின வேற்றுமை காண்க ; வெகு 

எல் = முன்கோபம் : சினத்தல் = 

காழ்ப்பேறியது 
6. உடம்பில் எலும்பு மூட்டுவாய்; அங்கு 

அயர்த்து என்னுமாம் 
7. உடல் 


8. அஞ்சி ஓடும் 
9. பாதகர்க்கு ; 1. ற ; 
10. வேறு ; று அலகு பெருமை ; உச்சரிப்பு 
11. தண்ணீர்உண்டே ; உச்சரிப்பு : 
12. பச்சென்ற இடத்தில் என்று இப்படி ; 


13. வெப்பம் 
14. ஜலம் ; அ - எ 
15. காந்தி சொற் பொருட்பின் வரு நிலை 


யணி 


பாவ கதை 


97 


275. எங்கே நிழலுமுண்டு ? எவ்விடத்தில் 1 தண்ணீருண்டு ? 

பொங்கும் பனியாலும் பொல்லாத வாடையாலும் 
நடுக்குங் குளிராலே நடுநடுங்கி மேல் குறுகி 
கொடுக்கும்பனிக் காற்றாமல் கொடியதீ எங்கேயுண்டு ? 

சொல்லுவீர் என்று துடிதுடித்துப் பாவியர்கள் 
280. கொல்லும் புலிக்கஞ்சிக் குறுமுயல் தான் ஓடின போல் 

எமதூ தர்க் கஞ்சி ஏக்கமுற்று அய்யோ வென 
தமதுடலும் நோகச் சளப்பட்டு தான் நடந்து 
பொய்சொல்லா ஏமன் புகழான பட்டணத்தை 

மெய்ப்பதறத் தேடி விரைந்தோடு வார்களய்யோ ! 
285. இந்தப் படியேதான் எமதூத ரானவர்கள் 

விந்தைசெறி ஏமன் முன்னே விட்டார்காண் பாவிகளை . 
அட்பொழுது தானெ மனார் 5 ஆங்காரங் கோபமொடு 
செப்பமுட னேகடைவாய்ச் சிங்கப்பெரும் பல்லில்ங்க 

7 அகண்ட வட்ட வாயும் அனலும் கரும்புகையும் 
290. உகந்தபெருங் கண் முழியும் ஓங்கும் புரு வக்காலும் 

வட்டப்பெரு 10 நெத்தியு மலைபோல் தடி மூக்கும் , 
நெட்டைப் பருமுகமும் நெடிய பருவுதடும் . 
பாங்கில்லாப் பாதகர் தான் பதைத்து நடுநடுங்க 

ஓங்கும் இடிபோல் ஒலிக்கும் பெருங்குரலும் , 
295. படரும் அலை தேங்கும் பாரக் கடலையுண்ணும் 

வடவாக் கினிபோல வளர்ந்த தலை 11 மயிரும் 
சிவந்த ஆடையுடுத்திச் சிவந்த ஆடைசாத்தி 
சிவந்தமா லைசாத்தும் திரண்ட பெருமார்பும் 

பாரமலைப் பாம்புகள்போல் பதினெட்டுத் தோளிலங்க 
300. வீரம் உடனே மிகுத்த கருமயிர்கள் 

அம்புக் கணைபோல அடர்ந்திருக்க மேனியெல்லாம் 


1. தண்ணிருண்டு என ஒலிக்கும்போலும் 
2. ( குரிகி ) ர - ற : உ இ : மாருட்டம் 
3. எங்கெயுண்டு என ஒலிக்கும்போலும் 
4. நடுங்கி தளர்ந்து.சலம் 
5. செருக்கு 
6. சிங்க பெரும் என ஒலிக்கும் 
7. அகன்ற 
8. (உகண்ட ) - ( தாவும் ) என்பது எதுகைக் 


காம் ; உகுத்த என்றுமாம் 
9. புருவத்தின் கடை 
10. நெற்ரி த - ற 
11. தீப்போன்ற செம்மயிர் 
12. வாடை என்றிருக்கலாம் வாடை = மணம் 

மணமுள்ள சந்தனம் ; 11 த்தி = பூசி 
ஆடை முன்னது கீழாடை ; பின்னது 
மேலாடை என்றும் கொள்ளலாம் 


மபு -13 . 


08 


மாகஸ்நான புராண அம்மானை 


வெம்புங் கரும்புகையும் வெய்ய அனல்பொறியும் 
சிந்தும்ரத்தக் கண்ணும் சிலுத்த கொடுமுகமும் 

இந்துவட்டம் போல்வளைந்து இருக்கும் கரியகொம்பும் 
305. கோல முடிவில் ககன இடியேறு 

போல ஒலிக்கும் பொல்லாப் பெருங்கனைப்பும் , 
ஓங்கு ( மிருமுகமும் ] உகந்த கருமுகிலும் 
பாங்குடனே கூடிப் பரிவாய்த் திரண்டதுபோல் 

கருக்குங் கருமேனி கரிய கிடாமீதில் 
310. இருக்கும் உத்தண்டம் எவராலுஞ் சொல்லரிது . 

ஆலமொடு வேல் குலிசம் சொல்லும்மழு அங்குசமும் 
கால தண்டம் வில்லுங் கனத்த இருப்புலக்கை 
பாசக் கயிறு பிண்டி பால முதலாக 

பேசும் பதினெட்டுப் பெரிய 10படையிலங்க 
315. கையிலங்கத் தீய்ப்பொறிதான் 11 கதிக்குமிரு கண்ணிலங்க 

மெய்யிலங்கு வேர்வை வெதும்பி மயிர்சிலுக்க 
அண்டமெல்லாம் ஓரடியால் அடித்து 12 நொருக் குங்காலன் 
தண்டந் தனையெடுத்துத் தானோங்கி யேசுழற்றி 

கடைவாப்பல் நெருங்கக் கடகடென்று தான் கடித்து 
320. விடமூச் செறிந்து வெம்பாவி யைச்சீறி 

சத்தலோ கந்தனையும் சத்தசா கரந்தனையும் 
14 அஸ்த கிரிமுதலாய் அட்ட வரைதனையும் 
பாதாள பூமியையும் பருநாக்கி னால்வளைந்து 

15 மேதாக வெம்பசிக்கு விழுங்குவோம் என்று எண்ணும் 
325. உக்கி ரமனமும் ஒடுங்காப் பெருமூச்சும் 

வக்கிரப் பல்காட்டி மழைமேகம் போலவே தான் 


1. சிலிர்த்த ; உ - இ மாருட்டம் ; இடையில் 

ர் ஒலியாமை 
2. [ J ] 
3. பிரளய காலம் ; 
4. வான 
5. [ று ] நர 
6. கட ; அ.இ மாட்டம் 
7. கொடுமைநிலை ; இறுமாப்பு ; உம்மை 

தொக்கும் விரிந்தும் அடுக்கி வந்தமை 

காண்க 
8. வச்சிரபாதம் 


9. வீசி எரி ஈட்டி 
10. படையும் ஒளிர ; படைபிடித்தகையும் 

ஒளிர; இலங்க சொற் பொருட் பின் 

வரு நீலையணி 
11. கதிர்க்கும் ஒளிரும் 
12. நொறுக்கும் 1-2 
13. தான் ஓக்கியே - தன்வினை பிறவினை 

மயக்கம் 
14. அத்த கிரி என இருத்தல் வேண்டும் 
1 ; மேதக " அல்லது “ மேலாக " என்ப 

தன் மரூஉ ஆகலாம் 
16 . [ 1 ] 


பாவ கதை 


99 


காலனோ டுமிருத்துக் கடியகுண மாமாரி 
ஆலகா ல - விஷம்போல் அகோர நெடுமாரி 

துய்ய இருட்டும் சொல்லும் பெருங் கோபங்களும் 
330. வெய்யதொரு நோய்கள் இதுவெல்லாம் பக்கமதில் 

தூ தரைப் போலவேதான் - துடின உருவெடுத்து 
சாதுவாய்க் கா [ ர் ] த்திருந்து தானூழி யங்கள் செய்து 
இருக்குங் கொடுங்காலன் இனிய பெருஞ்சபையில் 

கருக்குங் கருமுகில்போல் காட்சியுள்ள மாதூதர் 
335. ஆவி நடுநடுங்க அய்யோ எனப்பதறும் 

பாவிகளைக் கொண்டு சென்று பாங்காக விட்டிடவே . 
அப்போ தெமராசன் அக்கினிபோல் கண் முழித்து 
வெப்ப முடன் சீறி வெரிக்கவே தான் பார்த்து 

உதட்டை மிகமடித்து உருக்கியே பல்கடித்து 
340. அதட்டி இடி யேர் போல அக்கினி மூச் சுஃவெரிந்து 

காலதெண் டாயுதத்தைக் கையால் எடுத்தசைத்து 
கோல முடியசைத்துக் கொடுங்கண் மிகச்சுழல 
உதடு மிகத்துடிக்க ஓங்குபுரு வம்வளைய 

10விதரிய கோபமொடு மேலுங்கீ ழும்பார்த்து 
345. தீங்கான பாதகர்தன் தேகம் நடுநடுங்க 
பாங்கான 11 ஏமன் பார்த்து மிகவுரைப்பான் 

விருத்தம் ( 3 ) 
புண்ணியத்தின் நிலைசிறிதும் எண்ணாமல் 

மறத்தொழிலைப் புரிந்து தீமை 
பண்ணியபா வத்தொழிலீர் ( 12வந்தாமோ ) 

வருகவென்று பகரும் வேறு 
நண்ணினர்மு கம்பார்த்து நரபதியாய் 

இருந்துலகை நடுங்கக் கண்ட 
350. கண்ணிறையர் ( 13 வந்தாமோ ] வருகவிங்கே 

வருகவெனக் கனன்று கூறும் . 
1. இவை எல்லாம் 

8. குற்றியலுகரம் கெடவில்லை ; 
2. கொடுமையான உருவிருந்தும் எமனெ 9. [ P ] T- ற 

தீர் சாந்தமாய் இருந்து - முரணணி 10. விதறிய = பதறிய ; நடுங்கிய ; - 
3. சிறுவேலை 

11. [ யே ] உச்சரிப்பு 
4. [ m ] -ற 

12. வந்தீரோ அல்லது வந்தாயோ 
5. வெறிக்க 

13. வடி 12 
6 ரை 4 

14. அறுசீர் விருத்தம் ; 4 காய் - மா.தேமா 
7. ஏறு (இடியேறு ) ர அலகு பெருது ; 

எனவரும் 
உச்சரிப்பு : - : 


- 


100 


மாகஸ்நான புராண அப்மானை 


நடை 
வண்ணமுட னேகூட வருந்துணையாம் என்று சொல்லிப் 
புண்ணியத்தை எண்ணிப் பொருந்தவே செய்யாமல் 
கோதுடனே மாபாவக் கொடுந்தொழிலைச் செய்யுகின்ற 

பாதகரே ! வந்தீரோ ! பாவியரே தான் வாரும் ? 
355 , என்று முகம்பார்த்து எரிஎனவே தான் கூறி 

தின்று விடுவார்போல் திரும்பவுமே கூறிடுவான் 
பூவுலகிலே நீதான் புகழான வேந்தனென 
ஓவியமா கப்பிறந்து உலகம் நடுநடுங்க 

பாளாக வேகொடுமை பண்ணியமா பாதகரே ! 
360. தேளான பாவியரே தின்மை செய்த வஞ்சகரே ! 

வந்தீரோ / வந்தீரோ / வாரும்வா ரு மெனவே 
செந்தீப் பொறியச் சினந்து பின்னுஞ்சொல்லிடுவான் 
இளமையி னாலும் இனிய அழகினாலும் 

வளமையி னாலும் மனதெக்களிப்பாலும் 
365. தடுப்பார்கள் இல்லையென்று தழைக்கும் மதத்தாலும் 

கேடுப்பார் முரசதிரக் கலியாணஞ் செய்தபெண்னை 
தன்னார் மனை கடந்து தானே பிறதாரம் 
தன்னை மிகவிரும்புஞ் சண்டாளப் பாதகரே ! 

வன்னமுடன் இங்கே வந்தாயோ வந்தாயோ 
370. அன்னை தந் தையரழுக அரியமன்னன் றான் மயங்க 

எளியோர் மனதிடைந்து யேங்கியேங் கி - யழுக 
பழிசேரும் மாபாவம் பலிக்குமென்றும் எண்ணாமல் 
அகாடக் கடமை அடித்து மிகவாங்கும் 
மகாபாவி / யிங்கே வந்தனையோ ! வந்தனையோ 


. 


8 


1. பயனற்ற செயலுடனே 
2. வரவேற்புப் போல வருகிறது இழிவுக் 

குறிப்பு 
3. பாழாக - எதுகை நோக்குக் 
4. தீமை 
5. எக்களிப்பு = பெரு மகிழ்ச்சி எக்கு + 

களிப்பு எனப் பிரிக்கும் Tamil 
Lnxicon ; ஹெக்களிசு என்பது கன் 
னடம் : பெ என்பதே ஹெ என ஆம் 
எனவே பெ { i ) களிப்பு என்பதே 
பழைய வடிவம் கன்னடத்திலிருந்து 


தமிழில் வந்துளது 
6. கடிப்பு + ஆர் முரசடிக்கும் கோல் 

பொருந்திய : எதுகை நோக்குக : 

இ . மாருட்டம் 
7: தன் அரிய வீடு 
8. பாதகரே வந்தாயோ பன்மை ஒருமை 

மயக்கம் இழிவுக் குறிப்பு 
9. அகாட - அகாத மிகுதியான La3; 

கடமை = வரி 


. 


பாவ கதை 


101 


375. எப்போதும் பூமி எமக்கே நிலமை யென்று 

பகைப்பான பாவங் கனக்கவே செய்துவய்யோ 
கோடிகா லம் நரகில் குளித்துக் கிடப்பதற்கு 
ஓடியே வந்த உளப்பாத கா / வாரீர் !! 

துய்ய பெரியவரைத் துளபமணி மாயவனைச் 
380. செய்ய செழுமகுடச் சிவனை வணங்காத 

வன் கொடுமை யாளர்களே ! வாரும் ! வாரும் நீங்கள் ! 
தனம்பொருந்து மாவுலகில் தார்வேந்த னாய்ப்பிறந்து 
தன்மத்தைச் செய்யாமல் சதியான பாவமெனும் 

கன்மத்தைச் செய்தீரே / காணியாட் சிபோல 
385. அந்த வுலகும் அழகான எக்களிப்பும் 

விந்தையுள்ள ராசாங்க வீறும் நிசமாச்சோ ? 
எல்லாம் இழந்து இப்போது தானீ தான் 
பொல்லா நரகமதில் போய்விழுகப் போறீரே ! 

குங்குமங் கஸ்தூரி கோதில்லா நற்சாந்து 
390. பொங்கும் வா டைப்பு . கு பூசி ஒயிலாக 

மல்லிகைப் பூமேலே மாசில்லாப் பொற்புடவை 
மெல்ல விரித்து விளங்கசப்ர மஞ்சமதில் 
11 மோடி யுடனுறங்கும் முத்தானமேனிதனைப் 

12 போட நரகு தனில் பொருந்தியிங்கே வந்தீரோ!! 
395 . 

என்னவகை சொல்லுவீர் இனிய தவமறியீர் ! 
நன்னயமா க - நீங்கள் நம்முடைய தூதருக்கு . 


* 


1. நிலைமை - நிலையானது ; அ - ஐ மாருட்டம் 
2. எ என்பதோடு கை ( கய் ) எதுகையில் 

வரல் காண்க ; மொழிமுதலும் கை 
ஒருமாத்திரையே கைப்பு = பிற 

ருக்கு வெறுப்பான ; துன்பமான 
3. பாதகா வாரீர் ஒருமை ; பன்மை ; வாரீர் 

இழிவு சிறப்புத்தோன்றும் ; நையாண் . 
டியுமாம் 

உரிமையோடிருந்தது போலே 
முடிய உண்மையாய் நிலையானதாய் 

முடிந்ததோ 
5. ஆச்சோ = ஆயிற்றே ! 


6. நீ.போறீரே (போகிறதே ) 
7. வாசனை 
8. ஆடம்பரமாக , அழகாக 
9. து -ை விரிப்பு 
10. மேற்கட்டோடு உள்ள கட்டில் சாரம் 

+ மஞ்சம் 
11. கம் 15 ; கோலமாக 
1 : நரகுதவில் போட - முன்பின்னுதல் 
13.. அந்த நாளில் மக்கள் மலக்தை உழத் 

திய பாவச் செயல்களை இந்த வாவா 
யில் கான்க 


4. முழு 


102 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 4 ) 
அத்தலையில் உமக்கிதமாய் அனீதகளைக் 

கற்பனை செய் தமைச்சர் தாமுஞ் 
சுத்தமுறும் வேதியர்க்குந் தேவருக்கும் 

டர்விளைத்த துணைவர் தாமுந் 
தத்துதிரை சூழுலகில் அறமகல 

அமர்வள ( ர் ) த்த தானை யோரும் , 
400. இத்தலையில் அடைந்திலரே தனியடைந்த 

வா , பினித்தான் என்செய் வீரே . 


நடை 
அன்னாள் உனக்கு அநீதகளைக் கற்பனையாய் 
சொன்ன அமைச்சரெங்கே ? துர்ப்புத்தி யாகவேதான் 
வேதப் பிராமணரை , மிக்க அன்ன சத்திரத்தை , 

நீத முடன் தன்மம் நிறைந்த சிவாலயத்தை , 
- 405. 10பங்கப் படு .திப் பரிவாக வேகெடுக்க 

அங்குனக்குச் சொன்ன அன்பான தோழரெங்கே ? 
தன்மம் இல்லாமல் தயவாய் உனக்கேதான் 
கன்மம் பலிக்கும்படி கட்டாகப் புத்திமிக 

சொன்ன பேர் எங்கே ? 11 சுகியான பேர்களெங்கே ? 
410. அன்னவர்க ளுங்கூட அன்பாக வந்தனரோ ? 

நீமாத் திந்தனியே நிறோயுதனாய் வந்தனையே 
ஏமாத் திரந்துணைதான் இங்கு கூட்டி வந்திலையே ? 
14 இன்னியென்ன செய்வாய் என்று அகோரநமன் 
உன்னி உரைத்து 15 உத்தண்ட மாய்ச்சீறி 


13 . 


1. அங்கே; உலகில் 
2. நீதி 
8. செய்யமைச்சர் என்றிருக்கலாம் ; செய்த 

அமைச்சர் என்றுமாம் 
4. கோயில் கடவுளர் 
5. பேர் 
6. இங்கே - எமனுலகுக்கு 
7. அறுசீர் விருத்தம் முன்போன்றது 
8. த்தா 
9. போதனை ; கரிய ஏற்பாடு - சூழ்ச்சி , 
10. இடையூறு 


11. செல்வராய் இன்ப மனுபவிப்போராய்த் 

தோன்றிப் புத்திமதி சொன்னவர் 
12. நிராயுதனாய் ; ர.ற மாருட்டம் ; படை 

யின்றிப் போதனை செய்து துணையாய் 
இருத்தவர் ; அவனுக்கு ஆயுதம்பேர் 
லிருந்தனர் என்பது த்வனிக்கின்றது. 

[ ம் ] 
13. ஏமாத்தி = ஏமார்த்துகிர ( வற்புறுத்தும் ) 

எம்மாத்திரம் சிறிது அளவும் என்பது 
ஏமாத்திரம் என்று வத்திருக்கலாம் ; ஏ 
இழிவுக் குறிப்பாய் சிறிது அளவு 

என்றும் பொருளாம் 
14. இனி 
15. உக்கிரமாய் 


7 


பாவ் கதை 


103 


415. அண்டங் குலுங்க அதட்டியே பல்கடித்து 

சண்டன்மகா சண்டனென்று தான் சொல்லுந் தூ தர் தனை 
கண்ணால் மிகநோக்கிக் கடியதொரு பாவவினை 
" எண்ணாமல் செய்தான் இவனை எழுநரகில் 

தள்ளுவீர் என்று சண்டன் உரைக்குமுன்னே 
420. துள்ளியே தூதர் துடினம் என எழுந்து 

பாதகர் தன் காலைப் பரிவாக வேசேர்த்து 
போதமென வேவாரி புலிபோல் மிகச்சினந்து 
ஓங்கியே சுத்தி உயரவே தான் தூக்கி 

பாங்குடன்கற் பாறையிலே பதற் உடல் தகற 
425. மண்டை சிதற மாமூளை சிந்திவிழ 

கண்டம் ஒடியக் கண்முழி பிதுங்கிவிழ 
அடிப்பார்கள் அய்யோ ! அடிபட்டுப் பாவியர்கள் 
துடிப்பார்கள் மூச்சையெனச் சோர்ந்து கிடப்பார்கள் . 

மயக்க முடன் சோர்ந்து மண்ணில் கிடப்பவரை 
430. தியக்கந்தீ ரும்படியாய்ச் சிறப்பாக நீர் தெளித்து 

பின்னிறுகச் சேர்த்தும் பிடித்தடித்து ( ம் ) முன்னும்பின்னும் 
தள்ளிவெகு தண்டனை யாய்த் தாக்கியே பாதகரை , 
சுடுபா தகமானோர் சோர்ந்து அழுந்துவது 

கொடிதாக வேயிருபத் தெட்டுக்கோ டி - நரகம் . 
435. இருபத்தெட்டுக்கோடி ஏற்ற நாகினுக்கு 

வரிசையுட னே 10பேரு 11 வழுத்துகிறோம் நீர்கேளீர் ! 


1. விளைவினைப் பொருட்படுத்தாமல் 
2. எமன் ; சண்டன் என்ற து தன் 
3. யானைக்குட்டி என்றுமாம் ; எமன் சொன் 

னதனைக் கீழ்ப்படிந்து புத்திபுத்தி 
என்று கூறி என்றுமாகலாம் ; போத 
எனவே = மிகுதியாக என்றுமாம் ; மவ 

மாருட்டமாம் 
4. சுற்றி 


8. மூர்ச்சை = அறிவிழந்து விழுந்த நிலை 
9. பாதகரை( த் ) தாக்கீயே என முன்பின் 
மாறிவரும் ; 

தாக்கியே = தாக்கவே 
என்பதன் திரிவாம் ; வரக்சியம் மர் 
நெருதொடராய் தீள்கிறது ; இரன் 
டாம் வேற்றுமையாய் வந்தது போக 
முதல் வேற்றுமையாகப் பாதகம் 
னோர் என வருகிறது . அழுத்துவது 

நரகம் என முடியும் 
10. உகர்ச்ச.ரியை 
11. கூறுகிறேம் என்ற பொருளில் வருகிறது 


5 . 


6.5 
7. அவர்கள் வாழ்ந்தபோது செருக்கிய 

மாமூளை என இழிவுக் குறிப்பு 


104 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 5 ) 
பூநிலந்தான் தென்றிசைபோய் முடிந்த இடம் 

இயமாபு ரிக்குத் தெற்காய் 
மாநரகக் குழாமனைத்தும் ஏழுபுவி 

கீழ்பாத லத்தில் வைகும் 
மாநரகப் பேர்கள் தனை யனைத்தினுக்கும் 

பெருரைக்கி னளவை அன்றால் 
ஊனமிலாஒருகோடி நரகத்துக் 

கொருபேராய் உரைத்தும் மன்னோ 


440 . 


நடை 


பூமி போய்த் தெற்கே பொருந்துமிடம் ஏம்புரம் 
அமராபதிக்கும் அடித்ததெற்கு மாநரகம் . 
பாதாள மட்டும் பரிவான ஆழமதாய் 

கோதார் நரகக் குழாமிருபத் தெண்கோடி . 
445. இருபத்தெண் கோடி ஏற்ற நரகினுக்கு 

வரிசையுடன் பேருசொல்ல மாவரிது கண்டீரே ! 
கோடிநர கத்துக்கு கூறியபே ரொன்றாக 
நாடிருபத் தெண்கோடி நரகினுக்கும் பேர்கேளும் ! 

5 கோரை கோரகோரை அதிகோரை மகாகோரை 
450 . வீரிய கோரரூபை மிக்க தரள தரை 

சொல்லிய பயானகையாந் தூயகா ளா ராத்திரி 
வல்லிய 8பயோற்கடம் வாட்டுங் கொடியசண்டை 
தீய மகாசண்டை செப்பரிய கோலாகலை 
காயும் 10 பிரசண் 1 டை கடிதான 12தாள்ப்பதுமை 


1. ( னும் ] 
2. ( முடி ) 
3 அறும் விருத்தம் முன்போன்றது 
4. மாநகரம் என இருக்கலாம் 
5. [ கோரை , கோரை . அதிய கோரை , 

மகாகோரை ) அம் என்று வடமொழி 
யில் முடிவன எல்லாம் இங்கு ஐ என 

முடித்துள்ளன 
( . [ காள தாரை ) 


7. [ ம ] 
8. [ பொற் சுடம்பி ) 
9. சண்டகோலாகலம் 
10. சண்ட தரம் 
11. ( டம் ] 
12. தாட்பதுமை = தாள் = தாமரையின் தா 

னம்; சரோடு ஓம் என்ற வடமொழிப் 
பெயர் பதுமம் என்றே பொருள்படும் 


106 


பாவ கதை 


455. பதிய சலசவதி பகர்வீ - மை வீசனையாம் 

அதியகொடு கரளையாம் அடங்கார் விக்கரளையாம் 
விரிவச் சிரையுடனே வெய்ய திரிகோணை 
பரிவான பஞ்சகோணை பகட்டுஞ் சுதீற்கையாம் 

கொடிய பரி வத் துளையாம் கூறும் 10 எழுபூமி 
4600 , நெடிய அட்டப்பூமி நினைக்கரிய 12 தீர்க்கைமாயை 

இப்படிப் பேர்தான் இருபத்தெண் 13 கோடி னுக்கும் 
செப்புகின்ற பேருஞ் சிறந்திருபத்தெட்டாகும் . 
இருபத்தெட் டுப்பேரும் இசைத்த நரகினுக்கு 

ஒருநரகுக் கஞ்சு 14 வுயர்ந்த 15 நிசமானாக 
465. வளரும் நரகம் மாநூத்தி 16 நாற்பதுதான் 

தள( ர் ) வில் 17 கொடிதாகத் தழைக்கும்ரா ச -நரகம் 
இந்த நரகம் இனிய நூத்து நாற்பதுக்கும் 
விந்தையுட னேபேரும் விளம்பவே நீர்கேளும் ! 

ஆதியாம் 18 ரவ்வுரவம் அழல் கொதிக்கும் ரவ்வுரவம் 
470. 20 சீதம் பெறுநரகம் தீய்க்குமுஷ்ண மாநரகம் 

சுகோரம் எனும் நரகம் சு [ ரே ] தீக் கணநரகம் 
அகோர மெனும்நரகம் அனல் சஞ்சீ 21வன நரகம் 
22 மாயை நரகம் வதிலோப மா ( ன ) நரகம் 

காயு மகாபதுமம் கராளமான-நரகம் 
475. காலசூத் திரநரகம் 23 கம்ப ( ன் ) மிடைநகரம் 

கோலமிகு 24 சூசிமுகம் 25 கொடு அசிபத் திரநரகம் 
வாட்டிய (சுப் பிரதீபம் ] [ வம்பிரதாச் சின ] நரகம் 


13. கோடியினுக்கும் ; உச்சரிப்பு : கோடு 

= கோடி என்றும் இருக்கலாம் 
14. வ் உடம்படுமெய் 
15. நியமமாக என்றும் ; நீசமான ஆழமான 

என்றுமாம் 


16. நூற்று 


1. ( மிர்தி லீமை ] 
2. [ மம் ] 
3. வீம வீஷணம் ஷ = 5 என இந்நூலில் 

வருகிறது 
4. ( 61 ) 
42. ரை 4 
5. குலிசம் இதன் மறுபெயர் வச்சிரம் 
6. [ வ ] 
7. தீர்க்கதரம் என வழங்கும் 
8. பரிவத்துளம் 
9. ( த ) 
10. [ மாகா புதுமை ) சப்தபூமி என்றுமிருக் 

கலம் 
11. [ வட்டப் புதுமை ] 
12. [ மாதீர்த்தை ) தீர்க்கொலி ; மாயை என்ற 

இரண்டு தரகங்களாம் ; மாயை தீர்க் 
கை என்றிருக்கலாம் 


17. தளர்வு இல் 
18. ரௌரவம் 
19. மஹா ரௌரவம் மாரவ்ரவம் " அல்லது 

மாநரகம் என்றிருக்கலாம் 
20. தாங்கக் கூடாத குளிராய் இருப்பது 

தாருணம் அல்லது தாமசம் 
21. [ வி ] 
22. [ மாய்கை ) 
23. மேதஸ்தம்பம் 
24. ஊசி ைேறந்தது 
25. ( கொடியசுவத் ] 

மபு -14 . 


100 


மாகஸ்நான புராண அம்மானை . 


கோட்டி செய்யுங் கும்பி கொடியபா கநரகம் 

வீழுஞ்சுவா [ க ] நரகம் மிகு ( ரூப ] மாநரகம் 
180. தாழுரத்தச் சீநரகம் தாக்கிரும்புத் துண்டபுள்ளு 

மாரியெழு ( மாசவத்தம் ] மலிந்திடு மாங்கிச நரகம் 
[ சீரியலங்கிராக )நரகஞ் சித்தமிகு பங்க லோகம் 
பூதிமாங் கியநரகம் பொல்லாஸத் திரநரகம் 

காதிசெறி ( சுவறசமொடு ] கரிய 10 நிச்சு வாநரகம் 
485. [ சுப்பிரபா க ] நரகம் சொல்லிய 11 [ நா க ] நரகம் 

வெப்புமிகு [ சம்மவியே ] மிகுப் [ பிரபா கநரகம் 
கருங்கரடி வாழ்நரகம். கடிய குண நாய்நரகம் 
எருமையெனும் நரகம் எழுந்த 12 விருச் சிநரகம் 

பாயுங் கிடாய்நரகம் பகுங்காக்கை சூழ்நரகம் 
490. ஆயுங்க முகுநரகம் அடற்பாம்பு சூழ்நரகம் 

கடிக்கும் நரிநரகம் கவ்விய ஆ மைநரகம் 
அடிக்கும் புலிநரகம் அடர்பருந்து வாழ்நரகம் 
பொங்கு 18 கண் டகநரகம் 14 பூதி பூர்ண நரகம் 

வெங்கொடிய ( தாக்கம் விபூதிமிருத்தி கை நரகம் 
495. ( கசலுங் கொடிநரகம் காத்துடாக் கினி) நரகம் 

விசுறுங்கி ருமிக்குழியாய் வெதும்பியவா நீர் நரகம் 
( சருவவுண் டி ] நரகம் தழைக்குங்கருங் 15 கட்டமொடு 
மரமிகுந்த பாழ்நரகம் வழுத்துதற்கு சங்கடமே . 


விருத்தம் ( 6 ) 
( எண்ணு மிசாலம் பினவிகடம் எரிவாய் கொழிகருங் கங்கடமை 
500. வண்ணப் புரீடங்க மாதிவரி வைதானி யழல்காந்த 
திண்ண நெருப்பு முளைப்படுக்கை செழுந்தா ரணம்பின் 

( பூரணமும் 
பண்ணுங் கொடுமை யசிதார வனமு மத்திப் பங்களுமே . ) 


| 


1. துன்பம் 
2. கும்பிபாக 
3. நாய் வடிவானது 
4. ழி 
5. மாம்சநரகம் 
6. சேறு வடிவான நரகம் 
7. உலோகம் உருக்கி வார்த்த நரகம் 
8. பூதி மாம்சம் அழுகிய இறைச்சி யுள் 


10. திருச்சுவாச நரகம் ; உச்சுவசம் : 
11. பாம்புகள் நிறைந்தது ; பின்னேயும் 

பாம்பு சூழ் நரகம் என வருகிறது 
12. விருச்சிகம் = தேள் 
13. முள் 
14. [வத்திர ] 
15. மலம் ; நரக குண்டம் எனக் கூறப்பெறு 

வன இப்படியெல்லாம் இருக்குமாம் 
16. 2 மா.காய் இரட்டித்து அறுசீராய் வரும் 

விருத்தம் 


ளது 


9. வாள் 


பாவ கதை 


107 


நடை 


கண்ணுக்குந் தோற்றாமல் கடூரமா ன - வெளியில் 

எண்ணுதற்கு எட்டாம லிருண்டு விசாலமதாய் 
505. பா ( ர் ) த்த கண்ணுந் தீயப் பாவியர்கள் , கையாலே . 

பூத்த நெருப்பைப் போதமென வாரியுண்டு 
வெடிக்கவே காய்ந்து வெதும்பு நெருப்பு மூளை 
படுக்கை யென அழன்று பரதவிக்கு மாகொடிய 

பனங்காடு பத்திப் படர்ந்த செழுஞ்சேறும் 
510. கனங்காட்டும் பிற்பீடகம் ] காதிசேர்செக் கு - நரகம் 

திரிகைதனில் மாவையிட்டுத் திரிக்குங் கதைபோல 
எரியும் அழல் திரிகை இட்டரைக்கு மாநரகம் 
ஆலைவா யில்கரும்பை ஆட்டுங் கதைபோலச் 

சாலமுள்ன பாதகரைத் தானாட்டி ய - நகரம் 
515 . 

சூறா வளிபோலச் சுழன் மடிக்கு மாநரகம் 
காறாட்ட மாகக் காந்துஞ்சுண்ணாம் பு - நரகம் 
அக்கினி ( சு ) வா ) லை நரகம் அலகுசூ ல -நரகம் 
மிக்க பலவிதமாய் விளங்கிய (வேதபாதம் ) 

எரிக்குஞ் சவக்குழியாம் ஈ [ ] மொய் மலக்குழியாம் 
520. உருக்கும் இருப்புலக்கை ஊணும் ஒருநரகம் 

செக்கச் சிவந்த தீ [ ய ] நரகஞ் சீ [ ய ] நரகம் 
மிக்கதிரி பாதமென விளம்பும் நரகமய்யோ 
இந்தப் படியேதான் இருபத்தெண் கோடியென 

விந்தை யுடன் சொன்ன வெய்ய நரகுதன்னில் 
525. அகட விகடமதாய் ஆச்சரிய மாகவே தான் 

பகருமிரு பத்தெட்டு பரிவான பேருடனே 
இருக்கும் நரகமுதல் எல்லா நரகிலேயும் 
பெருக்க முடன் தூதர் பேரான பாதகர்தான் 
நல்வினையுந் தீவினையும் இரண்டும் பகுந்தறிந்து 


போதம் போனகம் உணவு 
2. மூளை 
3. கூட்டமான அல்லது வஞ்சனையான 
4. காறு = சலாகை ; அல்லது வைரம்கொ 

எல் ; காறுதலும் ஆம் 
5. இல் இலயாகப் பிரிந்த 
6. ஈ மொய் 


7. ஊன்றும் 
8. = சீழ் 
9. சேராதவை சேர்ந்தும் ; சேர்பவை 

தாறுமாகச் சேர்ந்தும் வேடிக்கை 

யாய் இருப்பது 
10. ( தேழு ] 


108 


மாகஸ்நான புராண அம்மானை 


530. வல்ல கணக்கன் வாசிக்க யேமனவன் 

நடுவாக வேரார்த்து நற்கொடிய பாவிகளை 
கொடிதாக வேசீறிக் கோபித்து யிந்நரகில் 
தள்ளுதள்ளு என்று சொல்ல சற்று மனதிரங்கார் 
கொள்ளித் தலை தூதர் கொடுநரகில் தள்ளிடுவார் . 


விருத்தம் ( 7 ) 
535. செம்பொன் கலந்த களிம்பறவே தீ ( ய் ] வா யுருகு மதுபோல 

வெம்புந் தீமை யறுமளவும் நிறைய அழலில் வெதும்பிடுவார் 
பம்பும் பாவ செடத்தாலே பாரில் புல்லாய்ப் புழுவாகி 
நம்புஞ் சிறைப்புள் ளாய்விலங்காய்ப் பசுவாய்ப் 

( பின்னே நரராவார் . 


நடை 


I 


8 


பொன்னில் கலந்து பூரித்த செம்பாலே 
540. வன்னியெனுந் தீயுலையில் வைத்துருக்கு வார்போலப் 

பாதகர் தன்னுடைய பாங்கான தீமையய்யோ ! 
கோது அறுமளவுங் கொடிய நரகமெனும் 
தீயில் கிடந்து தியங்கி வெதும்பியவர் 

தூய்மையுடன் செய்த தோசத்தால் மண்ணுலகில் 
545 , புல்லாக வும்பிறந்து புழுவாக வும்பிறந்து 

சொல்லாரும் பட்சியதாய்த் தொல்மிருகச் சாதியுமாய் 
தானே பிறந்து தக்கபசு வாய்ப் பிறந்து 
மானிட சென்மமென மண்ணுலகி லேபிறப்பார் . 

என்று நாலு பெண்களுந்தான் இனிதான தந்தையர்க்கு 
550. நன்றியுடன் சொல்லி நவிலுவார் பின்னாலும் : 

• அன்னை யரே ! இந்த அதிசயமெல் லாம்நாங்கள் 
வன்ன மறலி வளருகின்ற பட்டணத்தில் 
ஓர் பா ரிசமிருந்து ஓவியமாய் பார்த்திருந்தோம் 
பார்மேவும் யேமயுரி பட்டிணத் தோர்திசையில் 


1. மிகக்கொடிய 
2. மன தீரங்காரான தூதர் 
3. கொள்ளிக் கட்டை எரிபோலச் சிவந்த 


5a . 4 - மா 2 - காய் அறுசீர் விருத்தம் 
6. துமை- தூய்தன்மை - நன்மை இல்லா 

மை - அல்லது அப்பட்டமான ( தோ 

ஷம் ) என்றும் கொள்ளலாம் 
7. பக்கம் 
8.L 


4. உடம்பு 
5. இறக்கையுள்ள பறவை 


பாவ கதை 


100 


555 , கண்ட புதுமையிது. காணாது யெவ்வளவோ / 

- அண்டரிது தெண்டனை தான் அறக்கொடிது சொல்லரிது ! 
என்னவே தந்தையர்க்கு யினிதான பெண்களுந்தான் 
சொன்னவுடன் தாய்தகப்பன் துடித்து மனம்பதறி 

ஏங்கி யசந்து யிடி விழுந்த பாம்பு மென 
560. பாங்குடைய பெண்கள் தனைப் பார்த்து மனமறுக 

போதும் போதும் ! நீங்கள் புகன்றமொழி போதுமய்யோ ! 
காதுகுளி ரக்கேட்டோங் கடிதாகச் சொன்னீரே ! 
என்று கஸ்திப் பட்டு யிக்கொடுமை யைநினைந்து 

ஒன்றுமறி யாதவர்போல் ஒடுங்கி மயக்கமதாய் 
565. மண்ணில் விழுந்தார் மயக்கம் பெரிதானார் . 

வண்ணமுள்ள யேமபுரி மாகொடுமை யைக்கேட்டு 
அசந்துதான் மூர்ச்சையென அங்கு கிடந்தவரை 
இசைந்த தன் மங்கையர்கள் இருகையா லேதாங்கி 

மெல்லவே தானெடுத்து மெய்துடைத்துக் கண்ணீரைச் 
570. செல்லக்கை யால் துடைத்து தேறுதலாய் வார்த்தை சொல்லி 

வருந்தவும் நீர்வேண்டாம் . மயக்கமதை விட்டுவிடும் . 
" பொருந்துங் கவலைஎன்ன பொல்லாமயங்குவதேன் 
உங்களுக்கு வேறே ஒரு துன்பம் வாராது . 

பொங்கமுடன் மாகஸ்நானம் புனலாடி ன - தாலும் 
575. புருசேனே தெய்வமென்று போந்து பணிவிடைதான் 

வரிசையுட னே 12 நீங்கள் மகிழ்ந்து 13 நடந்ததாலும் 
உங்களுக்குப் பாவம் ஒருநாளும் இல்லை யென்று 
இங்கிதமாய்ச் சொல்லி இன்னும் பல துரைப்பார் : 

புண்ணியத்தை நாளும் பொருந்தி 14 செய்த பேர்களுக்கும் 
580. வண்ணமுடன் எக்கியங்கள் வாகாய் வளர்த்தவர்க்கும் 

தழைக்கும்பஞ் சாக்கினியில் தவசுசெய்யும் பேர்களுக்கும் 


15 ) 


1. காணாதது 
2. அண்ட அரிது 
3. ( ஆர ] மிக 
4. அயர்ந்து 
5. உம்மைபொருவின்றி இசை நிறையாக 


9. பொல்லாததாய் ; பெயர் எச்சமாக வரு 

வது வினை எச்சமாக வந்துளது 
10. ஷ 
11. குற்றேவல் 
12. தாய்மாரைக் குறிக்கும் 
13. நடத்தியதாலும் ; பணிவிடை என்பதனை 

அடியோடு விட்டு வேறு வாக்கியம் 

போல் போவது பேச்சுநடை 
14. வலி மிகவில்லை 
15. தளைக்கும் என்று உச்சரிப்பே எதுகைக் 

காம் 


வருவது காண்க 


6. கஷ்டம் 
7. அவர்களது பெண்கள் என்ற பொருளில் 

தன் மங்கையர்கள் வந்துளது 
8. செல்வக்கை 


110 , 


மாகஸ்நான புராண அம்மானை 


வளைக்குங் கடல்சூழ்ந்த மண்ணுலகின் 1 நேர்த்தியல்லால் 
பின்னை வே றில்லை[ ] பிரமலோ கந்தனக்கும் . 

வன்ன நறுந்துளப மாலோன் பாதி தனக்கும் , 
585. செங்கைதனில் மானெடுத்த சிவனார் பதிதனக்கும் , 

பொங்க முடனே தான் போகின்ற பேர்களுந்தான் 
இந்த உலகுதனில் இருந்து தான் புண்ணியங்கள் 
விந்தையுடன் செய்தவர்கள் . வேறில்லை கண்டீரே ! 

தூயபுண்ணி யங்கள் செய்து சொர்க்கத்தைச் சேருவரும் 
590. தீய கொடுமை செய்து தீய்நரகஞ் சேருவரும் 

இந்தப் புவியில் இருப்பவரே அல்லாமல் 
விந்தை யுடனே 3 வேற்புவியோர் இல்லை . அய்யோ ! 
மனிதர் என உலகில் வந்து பிறப்பதுதான் 

இனிதாக வேயரிது . “யிசையாப் பிறந்தாலும் 
595 . எண்ணியே புண்ணியத்தை யிட்டமுடன் செய்யாமல் 

வண்ணமில்லாப் பாவம் வளர்ப்பார்கள் பாவியர்கள் . 
ஆனதி னாலே அன்பாக நல்வழிகள் 
ஆன் துணைத்தேடி அறிவுடைய புண்ணியர்கள் 

பாவத்தை நீக்கிப் பரிவான புண்ணியத்தை 
600. மேவியில்ல றத்திருந்து விமலர் துணையாக 

கற்புடைய மாதர்களும் கருணையுள்ள யோடவரும் 
பொற்பு நிறைபெரியோர் தன்னையே பூசைசெய்வீர் ! 
தீயான பாவவினை தீயெனவே தள்ளிவைத்து 

மாயான புண்ணியத்தை வளர்த்திடுவீர் / உத்தமரே ! 
605. நாடு துணைவருமோ ? நல்மனைவி மைந்தரொடு 

தேடுந் திரவியஞ் சிறந்த உறவின் முறையும் 
வாழ்வுந் துணைவருமோ ? மனையுந் துணைவருமோ ? 
போழிதுகாண் மாயம் / பாங்கான மின்னொளிதான் 
ஆத்து 10வருத்ததுபோல் அடர்ந்த பெருவாழ்வு 


1. சிறப்பு 
2. சேருவாரும் ; இடையே நெடில் முழுதும் 

ஒலியாது போலும் 
3. வேறு என்பது வேற் அல்லது வேர் 

என்றே ஒலிக்கப்பெறும் 
4. இயைந்து : இசைவ ( க ) 
5. [ ஷ்ட் ) 


6. ய் உடம்படு மெய் 
7. மாஆன = மகத்தான ய் உடம்படு 

மெய் 
8. இது = இதோ தோன்றும் இவை யெல் 

லாம் பாழ் ; சூனியம் ; வெறுங் காட்சி 
9. ஆற்று 
10. வருத்து = வரவு : வெள்ளப்பெருக்கு 


பாவ கதை 


111 


610. நீத்திவிடும் . ஆக்கை நிலையா தொருநாளும் . 

ஆனதி னாலே அமரபட்சம் பூருவபட்சம் 
தானிரண்டு பக்கமதில் தழைக்குமே காதேசி 
விரதம் வழுவாமல் மெய்யாகச் செய்துவந்தால் 

வருமினிது புண்ணியங்கள் ; மாயோன் பதிகொடுக்கும் : 
615. பாவங் களை நீக்கிப் பாங்கான புண்ணியந்தி 

மேவியே யாடி வெகுபுண்ணிய மேபெறுவீர் ! 
மாகஸ்நா னந்தான் மறவாமல் ஆடிவந்தால் 
பாகொத்த சொல்லாள் பார்வதிநே யன்பதியை 

சேருவார் என்று செப்பமுடன் நால்வருந்தான் 
620. பாரினிய தந்தையர்க்கும் டரிவாய் இனங்களுக்கும் 

சொன்னார்கள் இம்மடவார் . சொன்ன படியேதான் 
பொன்னான தன்மம் புகழ்மீறு மாகஸ்நானம் 
ஆடிப் பலனடைந்து அழகுகற் பகநாடு 
தேடிக் குடியேறிச் சிறப்பாக வாழ்வாரே . 624 . 


ஒன்பதாம் அத்தியாயம் முற்றும் 


1. நீத்துவிடும் 
2. பூர்வபட்சம் என ஒலிப்பர் போலும் ; 

அமர (அபர ) = பின் ; பூர்வ = முன் ; 
நீறை திங்களுக்குப் பின் முன் : தேய் 


பிறை வளர்பிறை 
3. புண்ய ததி என ஒலிப்பர் போலும் 
4. சுற்றத்தாருக்கும் 


பத்தாம் அத்தியாயம் 


புக்கரன் கதை 
விருத்தம்( 1 ) 


என்று மாதவ வதிட்டனு மனமகிழ்ந் துரைப்ப 
நன்று நன்றெனக் கேட்டுணர் நரபதி திலீபன் 
வென்ற தீவினை முனிவரன் விளம்பிய கதையுள் 
ஒன்று கேட்டிட விருப்பமுண் டுரைத்தியென் றுரைத்தார் 


நடை 
5. விந்தை செறியும் இனிய தவவதிட்டன் 

சிந்தை கனியத் திலீபதி 2 ராசனுக்கு 
முன்னடந்த மாகதையை முற்றும் எடுத்தோத , 
அன்னவனுங் கேட்டு ஆக மிகமகிழ்ந்து 

பரிவாக வேவதிட்டர் பாதந் தனைப்பணிந்து 
10. வரிசையுட னேதொழுது மன்னவனும் பின்னுரைப்பான் 

எந்தன் குருவே யெம்பிரா னே / யெனக்கு 
விந்தை யுடனே விளம்பினீர் ! இக்கதைக்குள் 
இன்னம் ஒரு செய்தி எளியேனான் கேள்க்குகிறேன் . 

வன்னத் தவமுனியே ! வரிசையுட னேயுரைப்பீர் ! 
15. பாங்குடைய மாமறலி பட்டணத்தின் விஸ்தீர்ணம் 

ஓங்குமெனப் பத்தாயிரம் யோசனையெனவே 
தேவரீர் தொண்டனுக்குத் தெரியவே செப்பினதால் , 
மாவிசால மாயிருக்கும் மாமறலி பட்டணத்தில் 

இந்தநாலு பெண்களுந்தான் எத்தனை நாள் அங்கிருந்தார் ? 
20. விந்தையுட னேபிழைத்து மேதினியி லேதானும் 

அவர்கள் வருமளவும் அவர்களுட சேரீரம் , 


1. இச்செய்யுள் மா.விளம்.மா என 53i 

வரும் கலித்துறை 
2. ர மொழி முதல் 
3. மனம் 
4. Ng 


5. கேட்கிறேன் - சூ 
6. சரீரம் என்பதன் பின் பிரவத்தும் தான் 
வருதல் காண்க . 

அது என்று 
பொருள் போலும். சரம் என விட் 
டொழித்துப் பின் அது எனச் சுட்டு 
வது போலாம் 


புக்கரன் கதை 


தவஞ்சேர் மகாமுனியே ! தானழியா ம - லிருந்த 
காரணமும் எந்தனுக்கு கட்டாகச் சொல்லு மென்று 

சீரணங்கு மாவேந்தன் தேசிகனைத் தான் கேட்க 
25. அப்போதி லேவதிட்டர் அழகு திலீபனுக்கு 

செப்பம் உடனே சிலது கதை யுரைப்பான் 


விருத்தம் ( 2 ) 
வெய்ய தீயவர் எமபுரத் தெல்லையை மேவ 
அய்யி ரண்டுடன் இரண்டுநாள் சென்றிடும் அரசே ! 
துய்ய நன்னிலை யாளரோர் நிமிஷத்தில் துலைப்பார் 
தைய லாருமோர் திங்கள ( ச் ) சமன்பதி யு றைந்தே 


30. 


நடை 


35 . 


கொடிதாக வேவளரும் கூத்தன் பதிதனக்கு 
நெடிதான புண்ணியர்கள் நிமிஷத்தில் போய்ச்சேர்வார் . 
அரிதான தன்மமின்றி அறக்கொடுமை பாவியர்கள் 
பரிவாக வேதான் 10 பனிரெண்டு 11நாளில் சேருவார் . 
ந்தநாலு பெண்களுந்தான் எமன்பதியில் ஓர்மாசம் 
சிந்தைகனிந் தே 12 விருந்தார் . திலீபதிமன் னாகேள்மோ! 
இப்படியே யங்கிருக்கி லினிய மிருகசிங்கன் 
செப்பமுட னேதவசு செய்யுங் கொடுமையினால் 
1. சண்டனு மோ வந்தான்காண் ! தவயோகி சொன்னபடி 
வண்டலரும் பூங்கூந்தல் மடவார் பிழைத்தார்காண் . 


40 . 


| . என்றனுக்கு எங்கும் இவ்வாறே வரு 

வது இந் நூல் வழக்கு 
2. ஒன்றாகத் திரட்டி ஓர் அமைப்பாக 
3. 8 பொருந்திய 
4 . 

குருவை 
5. வாதிட்டர் உரைப்பான் என வரல் காண்க : 

பழைய செய்யுள் வழக்கும் புதிய 

பேச்சு நடையும் கலத்தல் 
6. ( யாளலே ] 
7. [ ரை ] 
8. முன்னது போன்ற கலித்துறை ; இப் 
பாட்டுக் குளகமாய் , 

முடியாது 


வந்து - னது ; வேறு ஒருநூலில் இருந்து 

எடுத்ததுபோலும் 
9. கூற்றுவன் என்பது : கூற்றன் எனவும் 

வரும் ; த, 2 
10. பன்னிரண்டு ; உச்சரிப்பு 
11. நாளில் சேர்வார் என ஒலிப்பர் போலும் 
12. வ் உடம்படு மெய் 
13. இருக்கையில் என்ற பொருளில் இருக் 

கில் வருகிறது : இந்நூல் வழக்கு 
14. சண்டலுமே ஓ.ஏ போலப் பிரிதல 

தேற்றம் என்ற பொருளில் வருகிறது 


மபு -15 


114 


மாகஸ்நான புராண அம்மானை 


வடிவான மாவேந்தா ! வளரும் அருந்தவத்தால் 
முடியாத காரியந்தான் மூவுலகி லேயுமுண்டோ ? 
ஆனதினால் உந்தனுக்கு அறியவுமே சொல்லுகிறோம் . 

மானிடர்கள் வாழும் மண்ணுலகி லேதானும் 
45 . மாண்ட உடலதுதான் . மன்னா முதல்யுகத்தில் 

ஏண்டலரும் மங்காமல் இருக்குமொரு மண்டலந்தான் . 
நன்னயமா க - வளரும் ரண்டாம் யுகந்தனிலே 
வன்னமுடன் முப்பதுநாள் வரைக்கும் இருந்திடுங்காண் . 

வருமினிய மன்னாகேள் ! வளரும்மூன் றாம்யுகத்தில் 
50. இருபது நாள் மட்டும் இருக்கும் அழியாமல் . 

இந்தக் கலியுகத்தில் இறந்தவுடல் 3 சோராமல் 
சொந்தமுடன் பத்திரமாய்ச் சோரவிட்டே வைத்திருந்தால் 
பத்துநாள் தானிருக்கும் பழுதுமிக வாராமல் . 

சத்தியமாய்ச் சொன்னோம் , தார்வேந்தா / யின்னமுங்கேள் ! 
55. இந்தநல்ல பெண்களுந்தான் இசைக்கும் அவமிருத்தால் 

முந்தும் யுகத்தில் முழுதுமே மாண்டார்கள் . 
மாண்டுமவர் போனாலும் அழியாம லேகட்டு 
எண்டதொரு முப்பது நாள் இருந்ததுகாண் சோராமல் 

செத்த பிரே [ A ] தத்தைத் 10 தீமாலை சூட்டாமல் 
60. உற்ற மனை தனிலே ஓவியமாய் வைத்திருந்தால் 

வேதப் பிராமணர்க்கு வேதமென்ன ? காலமென்ன ? 
ஓதுசிவ பூசையென்ன ? உற்றநேம நிஷ்டையென்ன ? 
பூண்ட கருமமென்ன ? போசனங்கள் தானுமென்ன ? 

12 தீண்டல் அல்லோ? என்று தேர்வேந்தா நீகேட்டால் 
65. அதுக்குவகை தானுமுண்டு அரிய பிரே [ A ] தத்தை 





1. உன்தனுக்கு 
2. ஏந்து அலரும் த - ட மாரூட்டம் 
3. வாடாமல் 
4. உரியதிலையில் 
5. எண்ணெய் இறங்க ( சோரவடித்தே ] 
6. அகால மரணம் 
7. கட்டு அழியாமல் ; முன் பின்னாக வந் . 


துளது 
8. ஏன்றது ஒரு : P.L 
9. [ றே ] கி வந்துளது காண்க 
10. நெருப்பில் எரித்தலைத் தீமாலை சூட்டு 

தல் என்கிறார் 
11. என்ன ஆகும் 
12. தீட்டு 


. 


புக்கரன் கதை 
புதுப்பித்து மண்மீதில் போட்டாலே தீண்டல்கண்டாய் 
அலங்காரஞ் செய்யாமல் , அன்று செத்த காயமதை 
மலங்காமண் தீண்டாமல் வைத்திருந்தால் தீண்டலில்லை 

என்றுதான் வேதமெல்லாம் இன்பமுட னே சொல்லுது . 
70 . நன்றுதான் ! குத்தமில்லை; "ஞாயமிது ; தீண்டலில்லை ; 

ஆனதால் இந்த அரிவையர்கள் தன்னுடலை 
தேனினிய வேதியர்கள் சிறப்பாய் அலங்காரம் 
செய்யாமல் மண்ணுமிகத் தீண்டாமல் பத்திரமாய் 

துய்ய எண்ணைப் பத்தலிட்டுச் சோ ராமல் வைத்திருந்தார் . 
75. இந்தப் படியேதான் இறந்து திரும் பப்பிழைத்து 

வந்தவர்கள் மெத்த உண்டு மன்னவா ! கேட்டிலையோ ? 
இன்னம் உனக்கே இனிதாய் ஒருகதைதான் 
நன்னயமாய்ச் சொல்லுகிறோம் . ராசனே நீகேள்மோ ! 

திருந்து முதலுகத்தில் செறிந்த 10நந்தி யில்மறையோன் 
80. இருந்தான் . அவன் மடிந்து 11 இயம புரம்புகுந்து 

அந்தகனைக் கண்டு அநேக நரகமதில் 
விந்தை யுடன் கிடந்து , மெலிகின்ற பாவிகளை 
பாங்காய்க் கரை ஏத்திப் பழைய படி கூட்டில் 

ஆங்கே அவனுழைந்து அன்பாக வாழ்ந்திருந்தான் . 
85. நாட்டும் புகழ்மணக்கும் இரண்டாம் யுகந்தனிலே 

தீட்டிய வாள் ராமன் செங்கோல் வளர்நாளில் 
வேதப் பிராமணன்றான் விரும்பியே பெற்றெடுத்த 
போதச் சிறுபாலன் பொன் போல வேமடிந்து 

பின்னும் பிழைத்தகதை , பெருமானே ! ஒன்றுமுண்டு . 
90. இன்னமும் நீ கேளா யினியமூன் றாம்யுகத்தில் 

வா 13 சுதேவ ரானவரும் மணக்கும்புகழ் தம்பியொடு 


1. குளிப்பாட்டி, அலங்கரித்து 
2. போட்டால் மட்டுமே ; ஏ பிரிநிலை : 

போட்டு விட்டால் - என்று பொருள் 
3. சொல்லுகிறது 
4. குற்றம் இல்லை 
5. நியாயம் : முறை 
6. தம்முடலை 


7. எண்ணெய்த் தொட்டி 
8. ( Ⓡ ] 
9. [ 1 ] 
10. நந்தி என்ற ஊரில் 
11. ய மொழி முதலாகாதென கரம் மத 

லில் பெற்று வருகிறது 
12 , ஏற்றி 
13. [ சி ] 


-116 


மாகஸ்நான புராண அம்மானை 


வீசுபுக ழானதொரு விஞ்சைமந்தி ரம்படிக்க 
தப்பிதமில் லாவேத சாத்திரமெல் லாமறிந்து 

ஒப்பில்லா வேதியன் பால் உகந்து மந்தி ரம்படிக்கில் 
95. அம்மறையோன் பிள்ளை அலைமோது மாகடலில் 

செம்மையுட னே குளிக்கில் சீறுங் கொடுமுதலை 
கொன்று வதுதின்னக் கொடிதாய் மடிந்தபிள்ளை 
வென்றியுட னேமீண்டு மேதினியில் வந்தகதை 

உண்டுகாண் . இப்படியே உலகத்தி லேமடிந்து 
100. சண்டனூர் புக்கியல்லோ தான் செய்த புண்ணியத்தால் 

வேண்டிய பேரிந்த மேதினியி லேபில் ,ழத்து 
நீண்ட சுகமுற்று நிரம்பவளர்ந் தா ரெனவே 
வன்னத் தவவாதிட்டன் வரிசையுட னேகூற 

பொன்னின் மகுடம் புனைந்த திலீபதிதான் 
105. பரிவாக வேகேட்டுப் பரமகுரு வைவணங்கி 

அரிதான மாதவனே அய்யனே என்குருவே ! 
மண்ணில் இறந்து மறலி பதிபுகுந்து 
வண்ணமுள்ள காயம் வரிசையாய் அழியாமுன் 

பிழைத்தவர் தேன் கதையைப் பெருமை யுடனேதான் 
110. தழைக்குஞ் சடையீர் ! தான் சொல்ல வேணு மென 

மண்டலத்தை யாளும் மாமன்ன வன் கேட்க 
அண்டர் புகழ்வதிட்டன் அன்புடனே சொல்லிடுவான் : 
நந்தியம் பதியெனவே , ராசனே ஓர்பதிதான் . 

விந்தைசெறி யப்பதியில் வேதப் பிராமணரில் 
115 : காலையந்தி நேமநிஷ்டை கடிய சிவபூசை 

மேலும் வெகு நீதமொடும் இனிய தப்ப னத்துடனே 
மந்திர கருமம் வழுவாமல் மாகஸ்நானம் 
விந்தையுடன் செய்திடுவோன் மிக்கசிவ தோத்திரங்கள் 


1. படிக்கையிலே 
2. குளிக்கையிலே 
3. வ் - உடம்படுமெய் 
4. புக்கு அல்லோ; உகரம் . இகரம்போல் 

ஒலிக்கப்பெறுவது காண்க 


5. உடம்பு 
6. தம் 
7. தர்ப்பணம்; ர் - இடையில் ஒலியாமை ; 

ன - ன மாரூட்டம் 


புக்கரன் கதை 


117 


. 


தன்னை , மகா தான தன்மநிலை தப்பாதான் ; 
120. சொன்ன மொழிமறவான் ; தூயபுனி தமுள்ளோன் ; 

திரிகாலம் எக்கியங்கள் செய்து வருமறையோன் ; 
அரிதான புண்ணியத்தை அன்பாய் வளர்த்திடுவோன் ; 
புக்கரன் என்று புகலுகின்ற பேருடையோன் ; 

செக்கர்வான் திங்கள் சேருஞ் சடையானை 
125. அன்பாய் மனதிலுன்னி ஆனகிளை சுற்றமொடு 

பொன்போல் மனைவியொடு பொருந்துமில் லறத்திருந்து 
தேவர் பெருமான் போல் சிறந்த போக போக்கியங்கள் 
ஓவியமாய்த் துய்த்து உலகில் வளர் நாளையிலே . 

பாங்கான மாமரலி பக்கத்தில் நிற்கின்ற 
130. ஆங்காரத் தூதர்தனை அனல் போல் மிக நோக்கி 

விந்தையுடன் பூவுலகில் விரைந்து மிகவேகி 
நந்திப்பட் டணந்தனிலே நான்மறையோர் தங்களிலே 
வாழுகின்ற புக்கலனை வாகுடனே யேபிடித்து 

சூழுகின்ற பாசமிட்டுத் துடினமென வேநீங்கள் 
135. கொண்டுவாரும் எனவே கூத்தன் மிகக்கூற , 

சண்டனைப் போல் தூதர் தான் விரைந்து பூவுலகில் 
நந்திப்பட்ட ணம்புகுந்து நற்பேர் மயக்கமதாய் 
விந்தையுள்ள புக்கலனை விட்டு யேகோரமென 

கொடிய நமன் தூதர் கூறுகின்ற புக்கரனை 
140 . 

வடிவாக வே பிடித்து மறலிமுன்னே விட்டனர் காண் ! 
அப்பொழுதி லேயெமனும் அரிதான புக்கரனை 
செப்ப முடன் கண்டே திடீரென் றெழுந்திருந்து 
எதிராய் நடந்துவந்து இனியமலர் வாய்திறந்து 


1. தன்ளை - தப்பாதான் : தன்மநிலை தப்பா 

தான் முடிபு காண்க 
2. தப்பாதானாய் என்றெல்லாம் கொள்க 
3. புக்கலன் எனப் பின் மயங்கும் ; ல - ர 


7. புக்கலன் என்ற பெயரைப் புக்கரல்எள 

மயங்கி உண்மையான புக்கலளை 
விட்டுவிட்டுப் பெயர் மயக்கத்தால் 
புக்கரன் 

என்பவனைக் கொண்டு 
சென்றனர் ; 1 , ல மயக்கம் 


கிளையான 
5. [ ] 
6 இன்ப அனுபவப் பொருள்கள் 


8. ( ய் ) ய , உடம்படுமெய் 


118 


மாகஸ்நான புராண அம்மானை 


துதிசேரும் புண்ணியரே யென்று பல [ ஸ் ] தோத்திரமாய் 
145. சொல்லியும் சாரமொடு தூய் கையி லாகு தனில் 

மெல்லமெல்லக் கூட்டி வந்து விளங்கியபீடத்தில் வைத்து 
கருணை முகம்நோக்கிக் கனிவாக வார்த்தை சொல்லி 
விரிவான பஞ்ச 2விடையங் களையறுத்து 

மாதவா ! யின்ன மண்ணுலகி லேநீர் தான் 
150. போ தமுட னேவாழ புண்ணியரே நாளிருக்க 

இப்போ திடைமத்தியில் இங்கேநீர் தான் வரவும் 
செப்பமுடன் நான்காணச் செய்த மகா புண்ணியந்தான் 
என்று வெகுவாக எமராச னு - முரைத்து 

வென்றியுள்ள தூதர் தன்னை வெறிக்கவெறிக் கச்சீறி 
155 • கொடிதான புக்கலனைக் கொண்டுவரச் சொன்னதற்கு 

வடிவான தன்மமொடு வாழ்ந்திருக்கும் புண்ணியரை 
கொண்டிங்கே வந்தீரே ! கொடியமகா தூதர்களே ! 
அண்டர் புகழும் அரியதன்ம சோலிதன்னை 

இப்பொழுது கூட்டிவந்தீர் என்ன இது ? கொடுமை 
160. செப்பமுடி யாதெனவே சீறியந்தத் தூதர் தன்னை 

பாங்குடனே நீங்கள் பண்ணியகுற்றப் பொறுத்தோம் . 
தீங்கில்லாப் புண்ணியரைச் சீக்கிரத்திலே நீங்கள் 
கொண்டுபோய் நீங்களிவர் கூட்டிலே விட்டுவிட்டு 

10வண்டல்எனும் புக்கலனை 11 வன்ன.மயாய்க் கொணரு மெனக் 
165 . கூத்தன் மிகவுரைத்துக் குணமான புக்கரனை 

பார்த்து வெகு அன்புடனே பரிவாகக் கூறிடுவான் : 
• நீரிங்கே வந்ததினால் நின்னுடைய 12மாசனங்கள் 
பார் தனிலே மெத்தப் பதறிப் 13புலம்புதுகாண் ! 


1. கை இலாகு.பிறர் கைகளை மரியாதை 

யாகத் தாங்கி நடத்தல் 
2. ஐம்புலன் ; ஐம்பொறிகள் கண்டு மயங்கு 

வனவற்றை 
3. ய்உடம்படு மெய் ; இ என்பதன் உச்ச 

விப்பு 
4. இடைமதியில் என்று ஒலிப்பர் போலும் 
5. வரவும் = வருதலும் புண்ணியம் 
6. மிக என்ற பொருளில் வெகுவாக என 

வழங்குவது காண்க 


7. [ l ] - 
8. சாலி என முடியும் சொற்கள் பல 
9. தவறு செய்ததன் காரணமாக நீங்கள் 

நீங்கள் எனப் பன்முறை கூறி வற் 

புறுத்துகின்றர் போலும் 
10. வண்டன் = மிண்டன் - மறவன் ; லன 
11. [ ன் ] ன . 

ண ; 
12. பெருஞ் சுற்றம் 
13. " மாசனங்கள் புலம்புது " என்ற வழக்கி 

கினைக் காண்க 


புக்கரன் கதை 


119 


ஆனதினால் , வேதியரே அன்னோர் பயங்காமல் 
170. தானிப்போ தேகு மென்று சண்டன் மிகச்சொலவே , 

நல்லதொரு புக்கரனும் நமனை மிகப்பார்த்து 
சொல்லு வான் அந்த தூயநம னுக்கேதான் . 
• நன்னயஞ்சேர் அந்தகனே நட்பான நாயகனே ! 

உன்னுடைய பட்டணத்தி லுள்ள புதுமை முதல் 
175. கொடிய நரகுங் , கொடுநரகி லேகிடந்து 

மடியாமல் மாயும் மாபாவி யர் துயரும் , 
தெண்டனையும் பொல்லாத தீங்கான காரியமும் . 
கண்டு நான் போறதற்குக் காவலனே நீர்விடைதான் 

தாரு மென வேதியனும் தானே மகிழ்ந்துரைக்க , 
180. வீரியஞ்சேர் மாமறலி 2 மெத்தவே நல்ல தென்று 

புண்ணிய வானான புக்கரனை யுங்கூட்டி 
வண்ணமுள்ள யேமபுரம் வடிவையெல்லாந் தான்காட்டி 
பாவியர்கள் தான் கிடந்து பதறிப் பதறிய யப்போ 

ஆவி குலையும் அருநரகுங் காட்டினரே . 
185. நாயுண்டி ரவ்வுரவம் நடுக்கு மகா ரவ்வுரவும் 

காயுங்கொடு விசசனமுங் காந்தியவுப் புச்சேறும் 
கேத்திக்கா டு - கொடிய கோலாக்கினி ( மயானம் ) 
10 பத்தித் துளைக்கும் 11 (ரம் ) பங் 12கிருமிப் பக்கணமும் 

ஊடுரு விப்பாயும் உற்ற 13 புழு ( கு ] க்குழியும் 
190 . நாடி யகண்டிருக்கும் நற்கொடிய 15 தீச்சேறும் 

றுத்த மண 17 க்காடு 18 வானிரு ( ள் ) 19 சூ கர ,மாமும் 


1. போகிறது கிற ற அல்லது என்றே 

முழுதும் கெட்டோ வருதலின் அவ் 

வாறே பதிப்பிக்கப்பெறும் 
2. மெத்த நல்லது என்ற வழக்கினைக் 

காண்க 
3 , ய் உடம்படுமெய் : ஏ என்பதன் உச் 

சரிப்புமாம் 
4. அப்போது ; து கெட்டது 
5. சுவாபோபனம் ; சாரமேயாதனம் 
6. லவணம் 
7. பங்கம் 
8. அசிபத்ர வனம் 
9. கால சூத்ரம் அல்லது கும்பிபாசம் 


வன்னிச் சுவாலம் 
10. பர்மி 
11. க்ரகச் சேதம் ; சஸ்திரம் 
12. க்ருமி பசும் 
13. க்ருமீசம் ; புழுகு எனக் கு சற்றில் 

வரும் போலும் 
14 அகன்றிருக்கும் 
15. மகாபங்கம் 
16. ( ரு ) 
17 ற் 
18. அந்ததா மிச்ரகம் : தாமசம் 
19. பன்றி ; [ p ] கூட சால்மலி ; முறம் என் 

றும் இருக்கலாம் சூர்ப்பருண்டம். 


. 


120 


மாகஸ்நான புராண அம்மானை 


கறுத்துருக்கும் வைதரணி ; கடியதொரு தீப்பாறை ! 
இப்படியே சொல்லும் எண்ணவொண்ணாப் பாழ்நரகில் 

வெப்ப முடனழுந்தி மெலியுகின்றோர் மேனிமுற்றும் 
195. அட்டை ( த் ) துளைக்க அடர்ந்துகரு நாய்கடிக்க 

எட்டியே நீர்நாய் இழுக்கச்சில பேர்கிடப்பார் 
புண்ணாக மேனியெல்லாம் புழு [ கு ] ச்சொரியச் சீயோடே 
அண்ணாந்து தீக்கழுமேல் . அய்யோ! சிலர்கிடப்பார் 

இருப்பு நெடு வூசிதன்னை யெரியவே தான்கா ( ய் ) ச்சி 
200. நெருப்பெரியக் கண் ணுதனில் நிறுத்தியழு வார்சிலர்கள் 

சென்னீர் ஒழுகத் திரண்டுரண்டுந் தான் சோர 
புண்ணீருங் கண்ணீரும் 10 பொசிந்து பிதிர் விட்டோட 
பாரப் பனங்கருக்கால் பதறச் சதைகள் தன்னை 

கோரத் துடனரிந்து கொடுநாயின் முன் போட்டு , 
205. வன்னமுள்ள வாளரத்தால் 12 வதைக்கச் சதைகள் தன்னை 

சின்னஞ்சின் னமாகச் சிதற வறுத்தபுண்ணில் 
உப்புநீ ரைக்கா ( ய் ) ச்சி 19 வூத்துவார் தான்பதற 
செப்புக் குதிரைதனைத் தீ [ ய ] ப்போல வேகா ( ய் ) ச்சி 

அக்குதிரை மேலே அரும்பா தகர்தனையே 
210. 14 தைக்க 15 யிருத்த தானழுவார் அய்யோசிலர் 

மலையுச்சி யிலே 16 த்தி 17 வர்மமுடன் தள்ளிடவே 


1 


1. நரகின் பெயர்கள் நரகத்தின் இயல்பைக் 

குறிக்கும் ; அங்கங்குள்ள கொடுமை 

பில் நரகர் வாடுவர் 
2. மெலிகின்றேர் பகுதி உகரம் பெறல் 
3. வலி மிகவேண்டாத இடத்தில் மிக்கு வரு 

கிறது 
4 : இழுக்க சில என ஒலிப்பர் போலும் 
5. எதிர்காலம் பயின்று நிகழ்தலைக் குறிக் 

கும் 
6. மேல்நோக்கி 
7. உகரச் சாரியை 
8. செந்நீர் = இரத்தம்: த . ன ; ண் என்பத 

னோடு எதுகை கொள்வது காண்க . 


9. இரண்டு கண்கள் ; ர மொழி முதல் ; 

இரண்டு என்பதன் உச்சரிப்பு 
10. கசிந்து 
11. பிதீர்ந்த துளிகளாய் வெளிப்பட்டுப் 

பலதுளி பெரு வெள்ளமாய் 
12. பதைக்க 
13. ( வூ ] ஊ என்பதன் உச்சப்பு: ஊற்று 

வார்; தம 
14. உறைக்க 
15. ய் , உடம்படு மெய் ; ய - என்பதன் உச் 

சரிப்பு மாம் 
16. ஏற்றி ; தம 
17. உட் பகை 


னன 


. 


புக்கரன் கதை 


121 


தலை தகர மூளை சிந்த தான் விழுந்து தானழுவார் . 
கொடிய பனியாலுங் கொடுகொடுத்த கோத்தாலும் 

நடுநடுங்கி மெத்த நடுங்குவார் அய்யோ /சிலர் . 
216. இப்படியே பாழ்நரகில் இடைந்துமகா ( ப் ) பாவியர்கள் 

வெப்ப முடன் கிடந்து வெருவி யழுவாரை 
மெய்யான புக்கரன்றான் மெத்த விரக்கமுடன் 
அய்யோ வெனப்பார்த்து அருள் கண்ணீர் தான்சோர , 

தீதான பாழ்நரகில் தியங்கி மயக்கமொடு 
220. பேய்போல் அலற்றும் பெரும்பாவி கள் முகத்தை 

கண்ணாலே நோக்கிக் கருணையுட னே நீங்கள் 
புண்ணியங்கள் செய்யாமல் போனீர்களோ என்றானே . 
9 என்று பிராமணன் தா னிரக்கமுட னேகேட்க 

நன்றிசெய்யாப் பாதகர் தான் நடுங்கி மிகக்10 கூர்வார் : 
225. பூவுலகில் புண்ணியங்கள் போதவே செய்யு கின்ற 

தேவரீர் நாங்கள் செய்த தீவினையை நீர்கேளும் ! 
புண்ணியத்தைச் செய்யாமல் 12போதவே பூவுலகில் 
எண்ணரிய பாவம் இனிப்பாகச் செய்ததினால் 

பேய்போல் அல 13 றிப் பிதற்றி மகாகொடிய 
230. 14 தீயிலேயும் பாழ்நரகில் தியங்குகிறோம் . புண்ணியரே ! 

கொடிய கொலைகளவு கூசாம லேபுரிந்து 
சுடுங்கொடிய தீ [ ய ] நரகில் துடிக்கிறோம் . மாதவரே ! 
மாலையிட்ட மங்கைநல்லாள் மனையிலிருந் தேவாட 
15 சாலமுடன் அய்யோ ! தழைக்கும் 16 இடும்பாலே 


1. தான் , சொற்பொருட்பின் வரு நிலையணி 

என ஆசிரியர் கருதுகிடூர் போலும் 
2. குளிரால் நடுங்கச்செய்யும் 
3. காற்றலும் ; த , ற 
4. சோர்ந்து 
5. ( று ) 
6. ( த்து ) 
7. ( போனிர்களோ ) 
8. ஏ ஈற்றசை; ஏஇன்றி வந்தால் செய்யுள் 

எனத் தோன்றவில்லை போலும் ; வினை 
முற்றினை இவ் வாறு ஈற்றசை 
யோடு கூறுவதனை விலக்கப் பெய 


குக்கு முன் அடி நடுவே வைப்பதும் 

காண்க 
9. அந்தாதித் தொடர் காண்க 
10. கூறுவர் ; று -ர் என ஒலித்தல் காண்க ; 

எதிர்காலம் பீன் வருவதுபோலப் 

பேசினர் எனக் குறிக்கும் 
11. உகரச் சாரியை பெற்றுச் செய்யு என 

வரல் காண்க 


12. மிகவே 


13. ( 1 ) 
14. தீயைக் காட்டிலும் பாழான (நெடிய) 
15. ஏமாற்றம் ; நடிப்பு 
16. செருக்கு ; கொடுமை 


பு -16 . 


122 


மாகஸ்நான புராண அம்மானை 


285. பிறதார மேலாசைப் பிடித்து விரும்பினதால் 

அரிதான பாழ்நரகில் அய்யோ ! 1உழறுகிறோம் . 
நன்றி செய்த பேர் தனக்கு நவிலரிய துன்பமிட்டோம் . 
மன்றில் இருந்து வழக்கோரம் பேசுகின்றோம் . 

தன்னுயிர்போல் மன்னுயிரைத் தானெண்ணிப் பாராமல் 
240. வன்னமுள்ள சீவசெந்து மயங்கித் துடிதுடிக்க 

கொன்று வயர் தான் வளர்த்தோம் . கூலிதனை யேகுறைத்தோம் . 
கன்றுக்குப் பாலில்லாமல் கட்டி மிகக்கறேந்தோம் . 
வேதப் பிராமணரை மிக்க ( ப் ) பெரியவரை 

7 கோதுடனே வாயாலே குற்றமுறப் பேசிநின்றோம் . 
345. கண்ணிலேயுங் கண்டறியாக் கடும்பா தகப்பிழையை 

மண்ணிலே தான் சொன்னவினை மாநரகில் வாடுகிறோம் . 
வஞ்சனை கள் செய்தோம் ; வாய்மதங்கள் 10பேசுகின்றோம் . 
தஞ்சமென்றோரைக்கெடுத்தோம் . சாட்சி நிசம் என்றுரைத் 

[ தோம் . 
எளியோரைத் தானடித்தோம் . இரப்பவர்க்கு மிட்டறியோம் . 
250. வழியடைத்தோம் . ஈன்றெடுத்த மாதாவைத் தானடித்தோம் . 

தந்தை பசித்திருக்கத் தாயார் மிகவாட 
விந்தையுட னே பொசித்த 13வினையால் அழுந்துகிறோம் . 
வந்த விருந்தைவிட்டு வாசல் கதவடைத்து 

நிந்தனை யாகவீட்டில் நேசமுடன் உண்டிருந்தோம் . 
235. 14 வீட்டில் நெருப்பையிட்டோம் ; மிக்கான கற்பழித்தோம் . 

15தோட்டிமையால் மேலவரைத் தான் பேசி னோங்கொடுமை . 
தன் மந் தனையழித்தோம் ; 16 தன்பிறப்பைத் தானிகழ்ந்தோம் . 
கன்மமென்று பாராமல் 17 கல் ( ப் ) பணியைத் தானழித்தோம் . 


1. [ 5 ] கலங்குகிறேம் ர - ற ; உழலுகிறேம் 

என்றும் இருந்திருக்கலாம் ர.ல 
2. செய்தோம் ; அன்னமிட்டோம் என்பது 

போன்றே தீ யீட்டோம் என்பது 

போன்றே கொள்ளலாம் 
3. நிகழ் காலம் வரல் காண்க . பேசி நின் 

ருேம் என்ருகலாம் 
4. வயிறு என்பது வயர் என வரும் 
5. புளி மாங்காய் 
6. ( ர ] 
7 ; கோது , குற்றம் என வேறுபடுத்தல் 
காண்க . பயனிலாச் 

சொல்லும் 
கொடிய சொல்லுமாம் ; இம்மைப் 
பயனும் மறுமைப் பயனும் என 
வேறுபடுத்தலாம் 


8. வீண்பழியாகக் கற்பித்துச் சொன்ன 
9 , வாய்க் கொழுப்பு ; மதியாது பேசும் 

செருக்கு 
10. நிகழ்காலம் இறந்த காலத்தின் இடை 

யே வருகிறது : பேசி நீன்ருேம் என 

இருக்கலாம் 
11. பொய்ச் சாட்சி 
12.பு 
13. ( வினைக்குக் காரணமான ) செயல் 
14. ஆததாயிகள் 
15. செருக்கு 
16. உடன் பிறந்தார் 
17. கற்கோயில் முதலியன 


புக்கரன் கதை 


123 


கருப்பந் தனையழித்தோம் ; கடிய மருந்தையிட்டோம் ; 
260. பெருக்கமுடன் பிச்சையிட்டுப் பேராக வாழ்ந்தறியோம் . 

தாகமுடன் ஓடிவந்து தண்ணீர் குடிக் கும்பசுவை 
மோகமுட னேகலைத்தோம் முதியாரைத் தூசணித்தோம் . 
ஒரு தெய்வத்தை வணங்கி ஒரு தெய்வத்தை யேபழித்து 

பெருமையுடன் பேசினதால் பெரு நிணத்தி லேகிடந்தோம் . 
265. கற்றோரைத் தான் பழித்தோம் ; கன்னியரை வேறுபண்ணி 

பெற்றோரை விட்டுப் பிறர்மனையி லே வாழ்ந்தோம் . 
வன்னச் சமர் முகத்தில் மாவேந் தனை விடுத்து 
தன்னுயிரை பேணித் தானோடி வந்துவிட்டோம் . 

நல்லவிர தந்தனிலும் நல்லமாவா சி - தனிலும் . 
270. சொல்லும் 10பவுரணையில் தூயதீர்த் தக்கரையில் , 

செங்கண்மால் ஈசன் திருவளர்நல் லிடந்தனிலும் 
பொங்கமுட னேஸ்திரீயைப் பொருந்த 11 அனுசரித்தோம் . 
கொடுப்பார் அருகிருந்து கொடுக்காதே என்று சொல்லி 

12 தடுப்பாக வார்த்தை அய்யோ! தான் சொன்ன 13 தீயாலே 
275. வெய்ய கொடுநரகில் விழுந்து கொடிய புழு 

மெய்யைத் துளைக்க மெலிவு கொண்டோம் . புண்ணியரே ! 
மாகமா ஸந்தனிலே வாகுடனே மாகஸ்நானம் 
ஆக மிகமகிழ ஆடியறி யோமய்யோ ! 

14 அன்புடனே மாகஸ்நானம் ஆடுகின்ற புண்ணியரை 
280 . 16 தன்னிடும்பா லேபேசித் தான் பழித்தோந் 17தோணாமல் . 


1. “ தண்ணி குடிக்கும் என்ற ஒலி 
2. ( செருக்கின் ) மயக்கத்தால் 
3. தூஷணை என்பதிலிருந்து பிறக்கும் 

வினை ; தூஷி என்ற பகுதியும் உண்டு 
4. வேருெரு 
5. செருக்கினால் பழித்துப் பேசினதால் ; 

பேசுதல் இகழ்தல் என்ற பொருளில் 
வருகிறது ; உடன் = ஆல் என்றும் 

பொருள்படல் காண்க 
6. கொழுப்பு மயமான நரகம் 
7. கன்வி மையழித்து . தொடர்பிலா இரு 
செயல்கள் ஒரு 

வாக்கிய மாக்கல் 
காண்க . கன்னியர் பெற்றோரை 


வீட்டு வருமாறு வேறுபண்ணி என் 

றுமாம் 
8. தன்னுயிர் = எம் உயிர் ; தன்மையில் 

படர்க்கை 
9. கூவிளங்காய் 
10. பௌர்ணமி - நிறைதிங்கள் நாள் 
11. கூடினோம் 
12. தடையாக 
13. தீமையாலே ; தீப்போன்ற தீமையும் 

ஆம் 
14. பக்தி 
15. ( ரே ]-ஏ . ஐ 
16. அகந்தை 
17. தோன்டூமல் 


+ 


1 


124 


மாகஸ்நான புராண அம்மானை 


பாங்கான புண்ணியத்தைப் படிப்பவரை நிந்தனையாய் 
ஆங்காரந் தன்னால் அறிவுகெட்டே பேசிநின்றோம் . 
ஏழையரைத் தானடித்து இனிய பொருள் பறித்து 

வாழு மனையில் வைத்து வாழ்ந்துண் டிருந்தோங்காண் . 
285. சிவனை மிகமறந்தோம் ; திருநீர் தனை மறந்தோம் 

“பவமென் றறியாமல் பரஸ்திரீயைத் தான் சேர்ந்தோர் . 
பஞ்சாட் சரமறந்தோம் . டிக்குஞ்சிவ தோத்திரத்தை 
நெஞ்சார வேமறந்தோம் . நீதி தனை கெடுத்தோம் . 

இப்படியே பாவவினை எண்ணாம லே நாங்கள் 
200. வெப்ப முடன் செய்து விழுந்தோம் நரகமதில் . 

சீறுங் கொடு நரகால் சிக்கி மெலிந்துவிட்டோம் . 
வேறு துணையுமில்லை விலகிக்கரை யேறுதற்கு . 
என்றுதான் பாவியர்கள் இந்த மொழிகூற . 

வென்றியுள்ள புக்கரனு மெத்தவே தான் கேட்டு 
295 . மனது மிகவிரங்கி வாடிக் கிலேசமொடு 

தினை யளவு புண்ணியமுஞ் செய்து அறியீரே ? 
புத்திகெட்ட மாந்தர்களே ! பூவுலகி லேதருமம் 
முத்திக்கு நல்லதுவே ; முற்றும் வழித்துணையே . 

அப்படி யேதருமம் அறிந்து செய்யாட் டாலுமய்யோ ! 
300. செப்ப முடனே சிவனை நினைந் 10 தீர்களோ ? 

செய்ய சடாமகுடச் சிவனை மனதில்வைத்தால் 
வெய்ய கொடும்பாவம் விரைந்தோடிப் போயிடுமே . 
என்று இந்த வேதியனும் இன்பமுட னே கூற 

துன்றுங் கொடுநரகில் துவக்குண்டோர் சொல்வாரே : 
305. புண்ணியமுஞ் செய்தறியோம் ; 12விபூதி யணிந்தறியோம் ; 

கண்ணுதலோன் மந்திரத்தைக் காதாலுங் கேட்டறியோம் ; 


1. புண்ணிய நூலை 
2. [ ] 
3. திருநீறு ; உச்சகீப்பு 
4. பாவம் ; பவம் பிறப்புக்கு வழி என்று 

மாம் 
5. [ பல ) பன்மையும் பழியுமாகலாம் 
6. நரகில் ; தான் கொடுமை காரணமாக 


7. விலகி கரை என்றெலிப்பர் ; ஏறுதர் 

சூத் துணையுமில்லை ; முன்பின் ஆதல் 
8. [ வ ] 
9. செய்யாவிட்டாலும் 
10. தீ என ஒலிக்கும் 
11. ( வி ) 
1. வி கூன்போல் ஒலிப்பின் மோனைவரும் 

" வி " இல்லாமலே இருக்கலாம் 


புக்கரன் கதை 


1251 


தேவரீர் தம்மைச் சிறப்பாகக் கண்டதினால் 
பாவங்கள் தீர்ந்தோம் ; பரகெதியைப் பெற்றோமய்யா! 

பங்கம் உறாமல் பாழ்நரகத்தைநீக்கி 
310 , எங்கள் தனைத் தூக்கி இப்போது நீர் விடுத்தால் 

புண்ணிய பலனுமக்குப் புகழுமுண்டு ; சொர்க்கமுண்டு. 
வண்ணமுள்ள வேதியரே / வணங்கினோம் என்று சொல்லி 
ஆழ்நரகி லேகிடந்து அழுது புலம்பிமெத்த 

தேளிலேயும் பொல்லாத தீப்பா தகர்கூற 
315. கூத்த னெனும் இயமன் கோலமறை வேதியரை 

பார்த்து மனங்குளிர்ந்து பகருவான் ஓவியமாய் : 
வேதப் பிராபணரே வினிய நாட்டின் மகிமை 
போதமுடன் கண்டீரே ! போமுங்க ளூர் தனிலே 

நீர்மாண்டு போனீரென்று நின்னுடைய தேவியோடு 
320. சீர்மீறும் பாலகருஞ் சிறந்த இன பந்துக்களும் 

வாடி மயங்குகிறார் ; வருந்திமிகச் சோம்புகிறார் . 
கூடழிந்து போகுமுன்னே குல வேதி யா நீர் தான் 
சீக்கிரத்தில் போ மெனவே தென் திசைவாழ் மாமறலி 

வாக்கினா லேகூற மாமறையோன் சொல்லிடுவான் 
325. மெய்யரே ! தென்றிசைவாழ் வித்தகரே/ நாயகரே ! 

அய்யரே ! சொல்லுகிறேன் . அண்ணலே நீர்கேள்மோ ! 
எண்ணாப் பெருநரகில் இடைந்து ‘ மயங்குவரை 
கண்ணாலுங்கண்டு கடந்துமிகப் போவர்களோ ? 

கையெடுத்து என்னைக் கனிந்து மிகவேண்டி 
330. மெய்துடிக்க வய்யோ ! வெருவியழு வாரை விட்டு 

போகமனங் கூடுதில்லை ; போனாலுந் தன்மமில்லை . 
வாகுடைய வேந்தே ! மனது 10 மயங்குதுகாண் ! 


1. “ பெற்ஜெமய்யா" என்ற ஒலி 
2. விட்டால் 


3. வினித = தண்டிக்கப்படும் ; இனிய என் 

பது வ் என்ற உடம்படுமெய் பெற்று 

வினிய என வந்திருக்கலாம் 
4. போனிரென்று " என்ற ஒலி 


5. வேதியா ஒருமை ; நீர் பன்மை 
6. மயங்குவாரை ஆ குறுகல் 
7. போவார்களோரை 6 
8. ( யெ ] 
9. கூடுவது இல்லை ; கூடுகிறது இல்ல 
10. மயங்குகிறது 


126 


மாகஸ்நான புராண அம்மானை 


என்று சொல்லி வேதியனும் இன்பமுடன் அங்கு நின்று 
கொன்றைவில்லி யைநினைந்து கூறினான் தோத்திரமாய் . 


விருத்தம் ( 3 ) 


335 , ஆற ணிந்த சடைமுடி யண்ணலை 

பாற ணிந்த மழுவாள் படையனை 
நீற ணிந்த நிமலனை மாதொரு 
கூற ணிந்த கொழுஞ்சுடர்க் குன்றினை . 

விருத்தம் ( 4 ) 
கங்கை சூடுங் கடுக்கைச் சடையனைத் 
340. திங்கள் சூடிய தீநிற வண்ணனை 

அங்கை மீதில் அழலெடுத் தாடியைப் 
பங் கை யாசனன் ஏத்தும் பரமனை . 

விருத்தம் ( 5 ) 


சாம வேதனை தற்பர வா ( ழ் ) வினை 

காம னாகங் கறுக்கிய கண்ணனை 
345. வாம மேவு மடவரல் தன்னொடு 

10 ஈம் மேவி யிருக்கும் இறைவனை . 


நடை 


சாமவேத மாகவளர் தற்பரச தாசிவனே ! 
காமனங்கத் தீயாக காந்திய தீ [ ய ] க் கண்ணாம் 

னே ! 
வாமபா கந்தனிலே மயேசு வரியை பாகம்வைத்து 
350. 11 ஈமம் எனுஞ்சுடலை தனிலே யிருப்பவனே ! 


1. குன்றைவில்லி - மலையை வில்லாகக் 

கொன்ட சிவன் 
2. பருந்து ( மழுவிலுள்ள பகைவர் இறைச் 

சியில் மொய்ப்பது ) 
3. மாவொன்று - வெண்டளை வரும் ஈரசைச் 

சர் இரண்டு விளச்சிர் ஒன்று ஆக 
நாற்சீராலாகிய கலிவிருத்தம் ; பின் 
வரும் 3 விருத்தங்களும் இவ்வாறே 
யம் ; நேர் முதலானால் அடிக்கு 11 
எழுத்து வரும் கட்டளை விருத்தமாம் . 
கீழே விளியாகக் கொள்ளப்பெறும் 


பெயர்கள் இங்கே ஐயுருபு பெற்றே 

வருகின்றன .மேற்கோள் போலும் 
4. கொன்றை 
5.க ; அ - ஐ : தாமரையில் இருக்கும் பிரமன் 
6. [ ஏற்றும் ] த . p ; 
7. ( ரூ ) தீய்த்த 
8. நெற்றிக்கண்ணனை 
9. இடப்பாகம் 
10. [ f ] 
11. பெ 10 


புக்கரன் கதை 


127 


என்று வெகு தோத்திரமாய் இனிய பிராமணனும் 
நின்று சிவனை நினைந்து மிகவாழ்த்தி 
அண்டர் புகழ்தேவே அடியேனான் உந்தனுக்கு 

தொண்டனே யானால் சுவாமி ! கருத்திரங்கி 
355. இந்த நரகில் இடைந்து வருந்திமிக 

சிந்தை கலங்கும் தீயான பாதகர் தன் 
பாவ வினை தீர்த்துப் பரமசிவ னே ! பயிட்போ 
ஓவிய மாக உயர்ந்தகரை சேர்த்திடுவீர் ! 

அய்யனே யென்று அரிதான புக்கரனும் 
360. துய்ய்மலர்க் கைகூப்பித் துதித்து வணங்கினசொல் , 

வாதையா க - நரகில் மயங்கிய பாதகர் தன் 
காதிலே தான் விழுந்த காரணத்தால் , மன்னவனே ! 
அன்னோர் பவந் தீர்ந்து அருநரகைத் தான் கழித்து 

பொன்னார் கயிலாசம் புக்கினார் எல்லோரும் . 
365. அந்தப் புதுமைதனை அந்தகனும் பார்த்து நின்று 

இந்தப் பிராமணனை இங்கழைத்தோம் நம்பள் குறை 
என்று நமனினைந்து இனிய பிராமணனை 
நன்றி யுடன் மகிழ்ந்து நட்புடனே கூறிடுவான் : 

வேதப் பிராமணரே ! மெய்யான புண்ணியரே ! 
370. நீதம் உடையவரே ; நேசமுட னேயுமக்கு 

நல்ல வரமொன்று நான் தருவேன் . நீர்தாமும் 
சொல்லுகின்ற பூவுலகில் சுகமாக வேயிருந்து 
உள்ள வயதுமட்டும் ஓவியமா க - வாழ்ந்து 

தெள்ளு புனல்சடையான் சிந்தை கனிவாக 
376. புண்ணியங்கள் செய்து , பூசுரரே ! நீர்தானும் 

வண்ண முடனே வளர்கயிலா சந்தனக்கு 
விந்தை யுடனே தான் , வேதியா செல்லும்போது 
எந்தனுட பட்டணத்தில் ஏகிநீ வாராமல் 


1. இப்போது 
2. பாவக் கடன் கழித்து ; நீங்கி 
3. புக்கனர் 


4. நம்தவறு ; அல்லது அழைத்தது நம் 

காரியம் . நம்பாள் என்ற வடிவம் 
காண்க 


128 


மாகஸ்நான புராண அம்மானை 


அங்கிருந்தாப் போலே அரனார் பதிபுகுந்து 
390 , பொங்கமுட னீடூழி பொருந்திநீர் வாழ்ந்திடுவீர் ! 

அய்யரே யென்று அன்பா யொருவரந்தான் 
துய்ய மறலி சுகமாக வேகொடுத்து , 
பின்னும் ஒருவரந்தான் பேசுவான் விந்தையென : 

வன்னமுடன் இக்கதையை வாகுடனே கேட்டவர்கள் 
385. அன்பாய் படித்தவர்கள் அபமிருத்தும் இல்லாமல் 

பொன்போல் வயது முத்திப் பூவுலகி லே வாழ்ந்து 
இருப்பார்கள் என்று சொல்லி இரண்டு வரமளித்து 
மருப்பார் கிடாவூர்தி வாகுடனே யே போனான் . 

இந்தநல்ல புக்கரனும் இனிதாகப் பூவுலகில் , 
390. வந்து மவன் கூட்டில் வரிசை யுடனெழுந்து 

வாடுகின்ற சுற்றம் வருத்தந் தனைத்தீர்த்து 
நாடுதனில் நீடூழி நல்மறையோன் வாழ்ந்திருந்தான் . 


விருத்தம் ( 6 ) 
கால காலனைக் கண்ணொரு மூன்றுடை 

சூல பாணியைத் தொன்மறை யாளனை 
395. ஆல காலமுண் டானை வழிப்பட்டு 

ஞால மெல்நெடு நாளிருந் தானரோ 


நடை 


காலகா ல - சிவனைக் கண்மூன் றுடையவனை 
சூலபா ணியனான சுந்தரத்தை மாபொருளை 

ஆலகா ல - விசத்தை அமுதாக வுண்டவனை 
400. கோலம் உடையானைக் கும்பிட்டு நாள் தோறும் 

சிதை தனில் நினைந்து சிறப்பாய் வேணங்குவர்க்கு 
வந்த வினை தீரும் ; வாழ்வார்கள் நீடூழி . 402 

பத்தா மத்தியாயம் முற்றும் . 


1. உலகில் 


2. [ று ] 
3. முற்றி ; த.ற 


4. [ J ] 
5. விருத்தம் ( 3 ) போன்றது 
6. வணங்குவார்க்கு ஆர் - அர் எனக் . துறு 

கல் 


பதினொன்றாம் அத்தியாயம் 


சம்பு கதை 


விருத்தம் ( 1 ) 
மாசறு வதிட்டன் என்பான் பின்னரும் மன்னர் ஏறே ! 
ஆசறு ராமன் பாரில் அரசியல் நடத்துங் காலை 
பூசுரன் புதல்வன் மாண்டு போயவன் உயர்ந்தான் என்னப் 
பேசிய காதை தன்னைப் பேசுவேன் என்று சொன்னான் 


நடை 


5. குற்றமில் லாத்தவக் கொடிய மகாவதிட்டன் 

சித்த மகிழ்ந்துமிக தேசமெல்லாந் தான் புரந்த 
மன்னர்க்கு மன்னா! வளரும் பெரும்புகழ்சேர் 
தென்னற்குத் தென்னா! திலீபதிமன் னாகேள்மோ! " 

வாட்டமில்லாப் பூவுலகை வாகாக ஒருகுடையில் 
10. தாட்டிகஞ் சேர்ராமர் தானாளும் நாளையிலே 

புத்திசெறி மாமறையோன் புனிதமுட னீன்றமைந்தன் 
செத்துப் பிழைத்தகதை செப்புகிறேன் . நீர்கேள் மோ ! 
என்று வாதிட்டன் இனிய திலீபதியை 

நன்றியுட னோக்கி நவிலுவா னோவியமாய் : 
15. தேவர் பதிபோல் சிறப்பை மிகப்பொருந்தி 

" பாவகமா க -வளரும் பரிவான பட்டணத்தில் , 
5 அழகு மிகப்பொருந்தும் அயோத்தியா புரி தனிலே 
வளமையுள்ள வேந்தர்களும் மந்திரிமா ருஞ்சூழ 
தத்துணைவ ராகவளர் தம்பி பரதனொடு 


1. விள.மா.தேமா " மூன்றும் இரட்டித்து 

வரும் அறுசீர்க்கழி நெடிலாசிரிய 

விருந்தம் 
2. தென்னன் = பாண்டியன் ; தென்னனே 

எனப் புகழ்வது தமிழில் சிறப்பு . 
சிறந்த அரசரிலும் சிறந்தவனே என்க : 


எமனுக்கும் எமனே என்றுமாம் 
3. ஆற்றல் 
4. வெளிவடிவம் = ஒப்பு ( பாவுகம் ] 
5. அளகு என்று 

ஒலித்து எதுகை 
கொள்ளும் 

மபு-17 . 


130 


மாகஸ்நான புராண அம்மானை 


- 


20. விந்தைசே ரிலட்சுமணன் இனிதான சத்துருக்கன் 

தன்னுடனே கூடித் தயங்காமல் செங்கோலும் 
நன்னயமாய் ராமன் நடத்துகின்ற நாளையிலே , 
அந்த நகர்தனிலே அரிய பிராமணரில் 

விந்தையுள்ள வேதமெல்லா மினி தாகக் கற்றறிந்து 
25. துய்ய பிராமணன்றான் சுகமாக வேயீன்ற 

செய்ய சிறுமைந்தன் செத்துமிகப் போனான் காண் ! 
மாண்ட குழந்தை தன்னை மாசில்லா மாமறையோன் 
பூண்டமனை யாளுடனே புதல்வன் றனை யெடுத்து 

தேசம் புகழுஞ் சீராமன் வாழ்மனையில் 
30. வாசல் தனில் கிடத்தி மைந்தன் முகம் நோக்கி 

அய்யய்யோ என்பான் ; அழுவான் ; போதவிப்பான் ; 
கையால் முகத்தறைவான் ; கதறுவான் : விம்மிடுவான் ; 
சோர்வான் ; விழுவான் ; துணுக்கென் றெழுர்திருப்பான் ; 

மார்போ டணைப்பான் ; மகனேம கனே யென்பான் ; 
35. உன்னை யிழந்து உலகில் இருப்பேனோ? 
பொன்னே ! மணியே ! 

புகழான பாலகனே ! 
கண்ணே ! என துடைய கண்மணியே / நாயகமே 
வண்ணம் முடையவனே ! மகனே / யென் பாலகனே ! 

இன்னுலகில் முற்றும் இனிதாகத் தேடிகிலும் 
40. உன்னைப் போல்பிள்ளை யுண்டோ ? யிளவரசே ! 

மாமணியே ! தேனே ! வாடா மருக்கொழுந்தே ! 
பூமணியே ! பிள்ளாய் புண்ணிலிட்ட தீப்போல 
என்னைத் துடிக்கவிட்டாய் ? யிருந்து பறக்கவிட்டாய் ! 


1. விந்தை : பெருவழக்கு 
2. கற்றறிந்த என இருக்கலாம் அறிந்து 

சன்ற என்றும் முடியலாம் . வாக்யம் 

கருத்தொருமையின்றி நீள்கிறது 
3. தாவி பூண்ட ; இல்லறம் பூண்ட 
4. [ ஸ்ரீ ] 
5. பரிதவிப்பான் ; வினைகள் அடுக்கி வரு 

கையில் ஒரு நீரில் முடிந்தும் இரு 
சீர் முச்சீராக வளர்ந்தும் மனக் கலக் 


கத்தினை ஒலி நயத்தில் காட்டுவது 

கான்க 
6. இன்ன( இப்படிப்பட்ட உலகில் ; இன்று 
- இன்னு என மருவியதும் ஆகலாம் 

இன் = இனிய என்றுமாம் 
7. ய் உடம்படுமெய் ; அவன் குடிக்கு இவ 

வரசு 
8. 3 - இ என்பதன் உச்சரிப்பு 
9. [ா ] 


சம்பு கதை 


131 


உன்னை யெப்போ காண்பேன் ? உத்தமனே / நீர்தானும் 
45. சீரான தோழரோடு சிறப்பாய் விளையாடி 

பூராய மாகவரும் புதுமையினிக் காண்பேனோ? 
நீலக் கருங்குடுமி நெத்தியோ உன்னழகோ ! 
கோலமணிச் சுட்டி குலுங்கு முகத்தழகோ! 

இந்த வடிவையெல்லாம் என்றுதான் நான்காண்பேன் ? 
50. மைந்தனே ! யென்று வாயால் மிகப்புலம்பி 

என்ன விதியோ யிதுகருமம் என்றறியேன் . 
வன்னமுள்ள மைந்தனல்லோ மாதாபி தாக்களுக்கு 
செய்ய கருமமுண்டு ; சீரான மைந்தருக்கு 

அய்யய்யோ ! 7 செய்கரும் அன்பாய் முடிப்பதுண்டோ ? 
55. குற்றமொன்று செய்திலனே ! கொடிது துபாவம் ! 

நித்தம் படிக்கரும் நீதி மறந்திலனே ! 
மண்ணுலகி லில்லாத 10 வால மரணமிது 
வண்ணமுட னிப்போது வந்த 11 வகையுமென்ன ? 

இந்த அபமிருத்தது 13 யவராலே 14 யென் 15 மகர்க்கு 
60. 10 வந்துதோ நானறியேன் மகனே யெனச்சொல்லுவான் . 

விருத்தம் ( 2 ) 
மன்னன் முறைதிறம்பில் வான மழைவழங்கா ; 
பின்னர் இருநிலத்தில் சாவு பிணிவளரும் ; 
அன்ன முறையே அறிந்தேன் இராகவனார் 
தன்னரசு நீதி தவ ( ற் ) றால் விளைந்ததென்றே. 31 


1. எப்போது : இத்தகைய சொற்கள் ஈற் 

றுத் து கெட்டுப் போ என்றே முடி 
கின்றன. ஆதலின் அவ்வாறே அச் 

சிடப்படுகின்றன 
2. ஒருமைக்குப் பின் நீர்தான் என்ற 

வழக்கு 
3. தெற்றி ; ற , த ; 
4. ய் உடம்படுமெய் . இ என்பதன் உச் 

சரிப்புமாம் 
5. அல்லவோ 
6. கடமையான செயலாக அமைந்தது 
7.அந்திக் கருமம் 
8.4.4 
9. நீத்தியக் கட்டளைகளான செயல்களைச் 

செய்யும்போது அவற்றின் அடிப் 
படையான அற நிலையை ; கருமமும் 
நீதியும் என்றுமாம் 


10. பால ; 1. வ : 
11. வழி 
12. [ 1 ] 
13. ய் உடம்படுமெய் ; எ என்பதன் உச்ச 

சிப்புமாம் 
14. டி -13 
15. மகற்கு 
16. வந்ததோ; து என முடிவனவற்றின் முன் 

வரும் தது என வருதல் காண்க ; 

உதட்டுச் சாயல் பெறுகிறது போலும் 
17. [ ப் ) 
18. [ ரை ] 
19. [ 1 ] 
20. [ 1 ] 
21. நாற்சீர்க் கலிவிருத்தம் ; அடிக்குப் பதி 

னான்கு எழுத்து . வெண்டளை தப்பா 
மல் சீர் எல்லாம் வரும் 


132 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


65 . செப்பமுடன் பூவுலகாள் சீர்வேந்தர் தன்னீதி 

தப்பினா லே மழைதான் சற்றுந்தான் பெய்யாது ; 
சாவும் பிணியுமுண்டு ; தாரணியில் குற்றமுண்டு ; 
ஓவியமா க - வேதம் ஒளித்துவிடும் : பொய்யாகும் 

என்றுதான் வேதம் இனிதாகச் சொன்னதினால் 
70. நன்றியுள்ள ராமன் நன்னீதி தப்பினதால் 

எந்தன் மகன் மடிந்தான் என்றே யவனினைந்து 
விந்தைபுட னீதி மிகவில்லா ராசன் முன்னே 
மைந்தனையும் போட்டு மனைவி தனை யுங்கொன்று 

எந்தனுட சீவனையும் இப்போது மாய்க்கிறேன் . 
75. நீதியில் லாத நெடியசிலைவேந்தன் 

போதமுடன் நன்றாய் பொருந்திவா ழட்டு மென்று 
பரிவான மைந்தனையும் பாங்காய் மிகக்கிடத்தி 
அரிதான ராமனுமேல் அடர்ந்து பழி சாட்டி 

சாவேன 10 எனவேதான் தக்கது பாசைகூறி 
80. மாவேந்தன் வாசலிலே மறையோனுங் காத்திருந்தான் . 

இப்படியே வேதியனும் இறந்தமைந் தனைக்கிடத்தி 
வெப்பமுடன் பாசைவைத்து வெங்கொடுமை யாகவேதான் 
அரண்மனை வா சல்தனில் அவனிருக்குங் காரணத்தை 

கரியமுகில் ராமருந்தான் காதாரக் 12 கேட்டனனே . 
85. வில்லுக் கதிகமெனும் வேந்தர் தில தமென்றே 

சொல்லுஞ் சிலைராமன் தூதர் தனை நோக்கி 
இந்தச் சணமே இனியமந் திரிமுதலாய் 
விந்தையுள்ள 13 வேதியொடு மிக்கதவ மாமுனிவர் 


.. 


1. தந்த்தி 
2. பதுங்கிக்கொள்ளும் 
3..ன் 
4. நீதியில்லாமை அந்நாளைய விந்தை 
5. மாய்த்துக் கொள்கிறேன் ; மாயவைக்கி 

றேன் 
6. [ ழ ] வாழ ஓட்டும் 
7. ராமன் மேல் , ராமன் மேலும் - என்ற 

உயர்வு சிறப்பும்மை ராமனும் என 
வருதல் காண்க ; உகரச்சாரியையும் 


8. த என்றிருக்கலாம் ; ( மனத்தால் ) தாக்கி 

எனலுமாம் 
9. குற்றம் ஏற்றி ; சார்த்தி ; த-- மாரூட்டம் 

வழக்கில் வந்தது . சாற்றி என்றுமாம் 
10. ( இனவே ) எ -இ மருட்டம் 
11. ஆணையிட்டுக் கூறி 
12. ராமர் கேட்டனனே எனவரல் 
13. வேதியராடு ; வேதி = பண்டிதர் 


சம்பு கதை 


133 


மன்னர் மன்னர் தங்களையும் வரிசையுட னிப்போது 
90. நன்னயமா க.வழைத்து நாடியிங்கே வாரு மென்று 

தாராரும் மார்பன் தசரதரா மன்கூற 
பூராய மாய்த்தூ தர் போயழைத்து வந்தனரே . 
தூய பெரும் புகழான் சுமந்திரன் முதலான 

நேயமந் திரிமாரும் நிகரில்லா வேந்தர்களும் 
95 , வாமதே வ - முனிவன் மார்க்கண்டன் காசிபனும் 

" நாமறைசொல் கார்த்திகேயன் நல்லதொரு சாம்பாலி 
நன்னயஞ்சேர் நாரதனும் நற்பெரிய கோதமனும் 
வன்னமுள்ள உற்கலனும் , மாபெரிய யோகிகளும் 

வேதப் பிராமணரு மினிய புரோகிதரும் 
1001 சீதைமண வாளனெனுஞ் சீராமன் தன் கொலுவில் 

வந்தபந்துமிகக் கூடினர்காண் . வளரும்மணி மண்டபத்தில் 
விந்தை யுடன் கொலுவில் வீற்றிருக்கு மால்ராமன் 
நேர்த்தி யுடனே நிறைந்தபெரி யோர்கள் தனை 

பார்த்து மிகவும் பகருவான் மன்னாகேள் ! 
105. நாமறியக் குற்றம் நடத்தவில்லை யிப்புவியில் 

மாமறையோ னீன்ற மைந்தன் மடிந்ததற்கு 
பழிசாட்டிச் சாவோ மென்று பாசை மிகக்கூறி 
தெளிவாக யென்மீதில் தீய குத்தந் தான் காட்டி 

வேதப் பிராமணன்றான் மிகவே யிருக்கும்வகை 
110. நீதமுள்ள மாதவரே ! நிகரில்லாப் பூசுரரே ! 

சுமந்திரன் முதலான தூயமந் திரிமாரே ! 
நமதுடைய குற்றமென்ன ? 10நாமறையோர் சொல்வதென்ன ? 
என்றுதான் ராம னிரக்க முடன் கேட்க 
நன்றியுள்ள வேத நான்முகனுக்குச் சரியாய் 


1. [ 3 ] 
2. நான்மறை என்பதன் உச்சரிப்பு 
3. மிகப் பெரிய ; நன்று பெரிதாகும் 
4. மோனை காண்க 
5 ஓலக்கம் ; தர்பார்; - தெலுங்கு 
6. குற்றம் நடத்தல் என்ற வழக்கு 


7. ய் உடம்படு மெய் 
8. குற்றம் ; த - 
9. வேதியரே 
10. நான்மறை என்பதன் உச்சரிப்பு : இடை 

யில் மெல்லெழுத்து நெடிலின் பின் 

ஒலிக்கப் பெருமை 
11. ஓப்பாக 


134 

மாகஸ்நான புராண அம்மானை 
115. இருக்கின்ற நாரதனும் மினியராமர் சொல்கேட்டு 

பெருக்கமுட னேபார்த்துப் பேசுவார் ஓவியமாய் : 
கோ தண்ட பாணியெனுங் கோவே ! குலவேந்தே ! 
தாதொன்றும் பூமார்பா ! தசரதரா மா ! கேள்மோ ! 

இஞ்சொல்மறை மாதவன்றா னினிப்பாக வேயீன்ற 
120 , * மஞ்சன் மடிந்தகதை மன்னவா ! சொல்லுகிறேன் . 

முந்தும் யுகந்தனிலே முகியாத மாதவசு 
விந்தையுள்ள வேதியர்க்கு மிக்கவே பலித்திடுங்காண் . 
நன்னயஞ்சேர் மாவேந்தே ! ரெண்டாம் யுகந்தனிலே 

வன்னமுள்ள மாதவசு மாவேந்தர்க் கேபலிக்கும் . 
125. பரிவாகச் சொல்லுகிறோம் ! பாங்காய்மூன் றாம்யுகத்தில் 

அரிய வணிகருக்கு அழகு தவம்பலிக்கும் 
காரா மணிப்புயனே கலியுகத்தில் சூத்திரர்க்கு 
சீராரு மாதவசு செப்பமுட னேபலிக்கும் . 

இப்படியே நால்வருக்கும் மினியதொரு காலமதில் 
130. செப்பமுட னேபலிக்குஞ் சீரான நற்றவங்கள் . 

ஆனதா 10 லின்னில ( ம் ) ஆள ரசே ! சிலைவீரா / 11 
12 நானுரைக்க வேகேளீர் ! ரெண்டாம் யுகம் 13 யதுகாண் ! 
இந்த யுகத்தில் இனியதொரு ராசாக்கள் 

சிந்தையுடன் மாதவசு 14 செய்தகுறை தானுமில்லை . 
135. சொன்னே னுமக்குமின்னம் சொல்லுகிறே னிவ்வுகத்தில் 

மன்னாகேள் ! சூத்திரன் சாண் ! மாதவசு பண்ணுகிறான் . 
அந்தக் கொடுமையினால் அரிதான வேதியன்சொல் 
மைந்தன் மடிந்துவிட்டான் ; மற்றோர் குறையுமில்லை . 

ஆனதால் மாவேந்தா/ அரிதான பாவமிது 
140. 15 தானகற்றி ( ல் ) விட்டாலே 16 தாட்சியில்லை, யிப்போது 


1. ம் இரட்டித்தல் சிறப்பும்மையை எடுத் 

துச் சொல்வதால் போலும் 
2. இன்சொல் : ம் ச முன் ஞ் ஆதல் 
3. மைந்தன்.தர , ச ; 
4. முடியாத ; அரிய 
5. கைகூடும் 
6. ந.ரெ மோன 
7. நீலமாம் மணி 


8. [ ] 

9. ( று ) 
10. இந்திலம் 
11. ( 3 ) 
12.ஷ 6 
13. இ என்பதன் உச்சரிப்பு 
14. செய்ததால் வரும் குறை 
15. ( தானகத்த ) : த - 2 
16. தாழ்ச்சி 


135 


சம்பு கதை 
மாண்டு கிடந்ததொரு மைந்தன் பிழைத்திடுவான் . 
வேண்டும் புகழுமுண்டு . வேந்தனே ! இன்னமுங்கேள் ! 


விருத்தம் ( 3 ) 
எண்டிசை யாளு மன்னர் இயல்பினால் செங்கோல் ஓச்சி 
மண்டலந் தன்னில் தத்தம் வருணத்திற் கியலா( ச் ) 

( செய்கை 
115. கொண்டவர் தம்மை ( த் ) தண்டங் குறித்திடா ( க் ) கொற்ற 

[ வேந்தர் 
விண்டதீ நரகந் தன்னில் வீழ்வர்காண் வேந்தர் வேந்தே ! 


நடை 


அட்ட திசைமுற்றும் . அண்ணலே ! ஓர்குடைக்கீழ் 
கட்டியே யாளும் கனகமுடி மாவேந்தா ! 

நன்னிலத்தி லேவாழும் நான்குசா தி - யுடையோர் 
150. தன்னடத்தை விட்டு தாட்சியுற வேநடந்தால் , 

மண்டலத்தை யாளும் மாமன்னர் தர்மவரை 
தண்டனை செய் தேயொடுக்கி சிறந்தகுலா சாரமதாய் 
தப்பாம லே நடக்கத் தான் திருத்திக் கொள்வார்கள் . 

மெய்ப்பாக வன்னீதி விளங்காத ராசர்கள் தான் 
155. வெங்கொடிய தீ ( ய் ) நரகில் விழுவார்கள் . என்று சொல்லி 

பொங்கமுள்ள வேதம் புகன்றிருக்கு தாகையினால் 
உன்னுடைய தேசமதி லுற்ற அபசாரம் 
நன்னயஞ்சேர் நாயகமே ! நடந்திருக்கு திப்போதே . 

ஆனதினால் மன்னா! அழகான நாடுமுற்றும் 
160. தானடைந்து பார்த்துச் சாற்றுகின்ற குற்றமதை 

8 தாக்குடைய பிள்ளையிப்போ தானே பிழைத்திடுங்காண் ! 
நீக்கிவைத்தா யாமாகில் நீதிமிகக் குன்றாது . 
தேச மிகவாழுஞ் செங்கோல தளம்பாது ; 


1. ( ங் ) 
2. விருத்தம் ( 1 ) போன்றது 
3. ந்த ; ந , ன 
4. ரா.மொழி முதல் 
5. புகன்றிருக்கிறது ஆகையினால் 


6. குற்றம் 
7. நடத்திருக்கிறது 
8. நடைப்பட்ட ; இறந்த 
9. இப்போது 


136 


மாகஸ்நான புராண அம்மானை 


தோசமில்லை . என்று மெத்தச் சொன்னார்கா ணாரதனும் . 
165. நாரதருங் கூறிடவே ராம ரதுகேட்டு 

கோரியமாம் என்று சொல்லி கருத்தில் மிக மகிழ்ந்து 
தம்பி பரதனையே தானோக்கி யேபார்த்து 
வெம்புகின்ற மாமறையோன் விடலை பிழைக் கமட்டும் 

வேதப் பிராமணன்த [ ] ன் விடலை யுட [ ன் ] கூடு 
170. சேதமெனப் போகாமல் சிறந்தயெண்ணை தோணிதனில் 

பத்திரமா கப்போட்டுப் பாங்குடனே காரு மென்று 
சித்திரவில் ராமன் சீருடனே கச்சைகட்டி 
உடைவாளுஞ் சேர்த்து ஓங்குபுகழ் வில்லெடுத்து 

அடைவாகத் தூணிகட்டி அதிவேக மாகவேதான் 
175. நேற்புடைய வேதியர்கள் நன்றாக வேவாழ்த்தி 

புட்பகவி மானமதில் புனிதமுட னேயேறி 
தன் கோயில் வாசல் தனில் தான் கிடக்கும் பிள்ளையது 
அன்பாக வேபிழைக்க அரசன் கவனமதாய் 

சிங்கார ரோமன் சினந்து மந்திர வாளுருவி 
180. சங்கார ருத்திரன்போல் தானடந்தான் மேல் திசையில் . 

11 மேல்திசையில் தேரை விரைந்து மிக நடத்தி 
மாலவனுங் குத்தம் வாகாய் 12 விளங்கினன்காண் ! 
அந்தத் திசையில் அரியகுத்தங் காணாமல் 

விந்தையுட னே வடக்கு மிக்க திசைகிழக்கு 
185. இம்மூன்று திக்கிலுமே 13 இராமன் விரைந்தேகி 

[ 14 அம்மூற்க மாக ) அழகிய பொற்றேரை 
தென் திசையி லேநடத்தி சீர்வேந்த னும்போக 


1. அந்தாதித் தொடர் ; 
2. தா.ர மோனை 
3. செய்யத்தக்கது 
4. கும் ; க , ரு 
5. காவும் 
6. நட்புடைய என எதுகை கொள்ளுதல் 

காண்க ; எனவே நற்பு என வருவதனை 

நட்பு எனக் கொள்ளலாம் 
7. குபேரனிடமிருந்து இராவணன் பெர் 

நது : இராவணன் அழிந்ததும் ஓர் 
மர் பெற்ருர் 


8. வாயில் என்பதன் உச்சரிப்பு - 
9. அரசன் , ராமன் என இடையிடையே 

எழுவாய் வருதல் காண்க 
10. மந்த்ர என ஒலிக்கும் 
11. அந்தாதித் தொடர் 
12. தேடினான் ; உண்டா என அறிந்தான் ; 

அருவழக்கு ; விளக்கினான் ? 
13. ரா மொழி முதலாகாமல் இகரம்பெத்து 

வருகிறது ; 
14. அமோகம் என்பதுபோல அமூர்க்கம் 


. 


சம்பு கதை 


[1 மன்றிக்கருமுகிலாய் ) மலையடிவா ரந்தனிலே 

ஓடிவரு ( ம் ) ஆத்தருகே உன்னிதமா க . வளர்ந்து 
190. நாடி விசாலமொடு நற்பாக நிற்கின்ற 

ஆலா விருட்சமதில் அடவாயோர் கொம்புதனில் 
மேலாகக் கால்நீட்டி மிக்க தலைகீழா 
நின்றான் தவசொருவன் ; நிற்கும் அருந்தவசை 

குன்றா ருந் திண்புயமால் குலுங்கவே கண்டானே . 
195. கண்டான் அதிசெயமாய் ; கடுந்தவசில் நிற்கின்ற 

பண்டார முன்னாகப் பாங்குடனே வந்துநின்று 
மதுரம் பெருகுமலர் வாய்திறந்து 8 இவ்வனத்தில் 
அதிய மகா தவசு ஆனாலும் பண்ணுகிறாய் 

உன் போல் தவசில் ஒருவருந்தான் நின்றதில்லை . 
200. அன்பாக நீதான் அருமறையோ னானாலே 

சாலோக சாமீப 10சாரூபசா யுச்சியமெனும் 
நாலாம் பதம் பெறுவாய் ; ராசனி யானாலே 
இந்த வுலகமெல்லாம் 11இனியுனக்குத் தொண்டு செய்ய 

விந்தையுடன் செங்கோல் வேந்தனென வுண்டிருப்பாய் . 
205. இந்த ரெண்டு சாதிதனில் இனிதாக வே நீதான் 

14 யெந்தநல்ல சாதி ? யெனக்கு நீர் சொல்லு மென 
கோசலைதே சாதிபதி கூறவே விந்தையுடன் 
நேசமுட னேதவசில் நிற்போ னுரைத்திடுவான் : 

‘ மன்னவா ! நீயாரு வந்த வகையேதோ ? 
210. 17 நன்னயமாய்ச் சொல்லு மென ராமருமே கூறிடுவார் : 

தப்பிதமில் லாதவாய்மை தசரதரா ச - னீன்ற 


1. மந்திக் கருமுகமாய் ; கருமுக மத்தி 

போலக் கொம்பில் நின்ருன் எனக் 

காண்க த.ற மாருட்டம் 
2. ஆற்றருகே : த . 
3. உயரம் 
4. ஆல ; ஆவேல் 
5. அடைவாய் 


9. அதிக- க . ய : தவசு அரியதே ஆனாலும் 

என்க 
10. சாருப சாயுச்யமெனும் என ஒலிக்கும் 
11. [ இமனுக்கு ) உடலுக்கு என்றும் வரும் 
12. அனுபவித்திருப்பாய் ; உவந்திருப்பாய் 

என்றும் இருக்கலாம் 
13. இரண்டு 
14. எ - என்பதன் உச்சரிப்பு 
15.ல ; அ . ஐ 
16. ( று ) யார் உகரச்சாரியை பெற்றது ; 1,2 
17. நரமோனை 


7. அதிசயமாய் ; அ - ன ; 
8. [ 


மபு -18 


. 


-138 

மாகஸ்நான புராண அம்மானை 
1 நப்புடைய பாலன் ராமன் காணென்பேரும் 
நப்புடை 
உள்ள படிதானும் , உத்தமனே/ நீர்தாமும் 

விள்ளும் . எனவே வேந்தன் மகன் கேள்க்க , 
215. ஆல மரத்தில் அருந்தவசு பண்ணுகின்ற 

கோலத் தவத்தோன் கூறுவானோ வியமாய் : 
வாராய் ! தசரதனார் வாஞ்சையுட னீன்றெடுத்த 
சீராமா ! கேளீர் ! செப்புகிறேன் என் பேரு 

சம்புகாண் . கூட்டுடனே சாகாமல் நான் தானும் 
220. நம்புங் கயிலைபோக நான் தவசு பண்ணுகிறேன் . 

சாதியிலே சூத்திரனான் . தார்வேந்தா! கேளு மென 
ஓதினான் ராமனப்போ ஓதியவாய் மூடுமுன்னம் 
வீசினான் வாளுருவி வேறுரெண்டு கூறாக 

" கீசி விழுந்தான் ; கிறுபத் தவமழிந்தான் . 
225. சூத்திரனு டயதவசைத் தூய சிலைராமன் 

மாத்தின தாலே வரனில் 10 நிரை தேவரெல்லாம் 
பொன் மாரி பூமாரி பொழிந்து அழகாக , 
மின்மாரி வில்மாரி வேந்தன் தனை வாழ்த்தி 

செங்கோல் தளம்பாமல் தீமையொன்றுஞ் சூழாமல் 
230. பொங்க முடனிதி புண்ணியரே நாட்டிவிட்டீர்! 

என்று சொல்லித் தேவர்கள் தா னின்பமுட னே வாழ்த்தி 
நன்றியுள்ள வேந்தா! நல்வரந்தா னுந் தனுக்கு 
வேண்டியதைக் கே ளெனவே விண்ணோர் மிகக்கூற 

1. பூண்ட சிலைராமன் பொன்னுலகோரைப்பார்த்து 
235. எனக்கும் ஒருவரந்தா னினிதாக நீர்தருவீர் ! 


1. நட்பு ; நைப்பு ( அன்பால் உருகுதல் ) 

என்றுமாம் 
2. Gui ; உகரச்சாரியை பெற்றது . 
3. வாராய் எனத் தொடங்கும் வழக்கினை 

அந்நாளைய நாடகங்களிலும் காண 

லாம் 
4. ஸ்ரீ ] 
5. ( மோ ) - ம் உடன்படுமெய் 
6. இரண்டு வேர சுருக 
7. கீச்சென்ற - லிக்குறிப்பு எழுப்பி 


8. கிறுபம் = மயக்கம் ; செருக்கு 
9. மாற்றினதால் ; த , ; 
10. திறை ர -ற 
11. மின்னலோடு பொழியும் மழைபோல் 

வில் கொண்டு அம்1, மழை பொழி 

ம் 
12. அலையாமல் 
13.ன் 
14. சிலை பூண்ட 


சம்பு கதை 


139 


கனக்கும் புகழ்மறையோன் காதலுட னேயீன்ற 
மைந்த னுயிர்பிழைக்க வரந்தருவீ ரென்று மன்னன் 
விந்தையுடன் கேட்க விளம்புவார் விண்ணவர்கள் . 

‘ நீசனெ னுஞ் சூத்திரனை நீர் கடிந்த மாத்திரமே , 
240. மாசில்லா வேதியன்சொல் மைந்தன் பிழைத் தானெனவே 

தென்னிலங்கை ராவணனைச் செயித்தசிலை ராமனுக்கு 
அன்னவர்கள் வாழி சொல்லி அன்புடனே யேபோக 
கோதண்ட ராமன் குலுங்குமணித் தேர்விரைந்து 

தாதொன்றும் பூஞ்சோலை தழைக்குமயோத் தியாபுரிக்கு 
245. வந்தான் . வரும்போது மாண்டபிள்ளை தானெழுந்து 

விந்தை யுடனே விளையாடித் தான் திரிய 
கண்டான் ; மகிழ்ந்தான் ; கனிந்தான் ; கருணைமிக 
கொண்டான் . அப்போது கொற்றவர்கள் வாழி யென்று 

வரிசையுட னாவலர்கள் வாழ்த்தினார் ; வேதியர்கள் 
250 .. • அரசு தழைக்க வென்றே ஆசீர்வா தங்கள் செய்தார் . 

பேரான மாமுனிவர் பேச்சொண்ணாக் காட்சியென்று 
பூராய மாகவேதான் போற்றியே தான் மகிழ்ந்தார் . 
மைந்தன் தனையே மடிய மிகக்கொடுத்து 

சிந்தை மிகநொந்த செல்வப் பிராமணனும் 
255. 7 கோசலை ராமன் 8 குளுந்த முகம்நோக்கி 

மாசில்லா வேந்தே ! மாமண்ட லாதிபனே ! 
என்னுடைய பிள்ளை இறந்துமிகப் போகாமல் 
நன்னய மாகவேதான் இரட்சித்தீர் என்னுயிரை . 

ஊழிகா லஞ்சுகமா யுத்தமனே வாழு மென்று 
260. வாழி மிகச்சொல்லி மைந்தனையுந் தான்கூட்டி 

போனான் அவன் பதிக்கு . புகழ்மீறு ராசனுமே 
போனார் . அரண்மனைக்குள் போயினார் எல்லோரும் . 
என்று வாதிட்டன் இனிய திலீபனுக்கு 
நன்றியுடன் இக்கதையை நற்பாக வேமொழிந்தான் . 264 

பதினொன்றாம் அத்தியாயம் முற்றும் . 


. 


: 


1. வேண்டிக்கொள்ள 
2. கடிந்த அம்மட்டிலே 
3. = செ 


5. தேரில் 
6. பேசிப் புகழ முடியாத : பேசொணாத 
7. கோசலையின் மகனான இராமன் 
8. குளிர்ந்த - உ , இ : இடையில் நகரம் 

ஒலியாமை 


+ வாழ்த்து 


பன்னிரண்டாம் அத்தியாயம் 


கிருஷ்ணன் கதை 


விருத்தம் ( 1 ) 
பின்னரும் வதிட்டன் என்னும் பெருந்தகை அரச ரேறே ! 
மன்னிய துவாபாரத்தின் மறிகடல் புக்கு மாய்ந்தான் ; 
பன்னெடுங் காலஞ் சென்று பாலனாய் ( ப் ) பிழைத்த காதை 
தன்னையான் கூறக் கேட்டி என்றது சாற்ற லுற்றான் 


2 


நடை 


5. பின்னையுந்தா னந்தப் பெரிய தவமுனிவன் 

பொன்னின் முடிபூண்டு பூவுலகை யாளுகின்ற 
சீரார் . திலீபதியைச் செப்பமுட னேநோக்கி , 
வாரா யடாவேந்தா ! வளருந் துவாபரத்தில் 

துய்ய ( க் ) கருங்கடலில் தூயமறை யோன் புதல்வன் 
10. மெய்யாய் மடிந்து வெகுநாளை யின்பிறகு 

பாலன் வடிவாய் பாங்காக வேபிழைத்து 
சகோலமென வந்தகதை கூறுகிறோம் . மன்னா கேள் ! 
பொன்னுலகம் போல புகழு மினிவளமும் 

நன்ன யமதாக நாளுந் தளம்பாமல் 
15. வந்தி நகரெனவே வாகுடனே மேல் திசையில் 

விந்தையுடன் வளரும் மிக்கான பட்டணங்காண் ! 
அந்த நல்ல பட்டணத்தில் அன்புடனே தானிருக்கும் 
விந்தையுள்ள வேதியரில் வேதமெல்லாங் கற்றறிந்தோன் . 
தீதில்லா மெஞ்ஞானஞ் சிறந்த விஞ்சை, தா ) ன் முதலாய் 


1. [ 4 ] 
2. முன் விருத்தம் போன்ற அறுசீர் 
3. [ 3 ] 


5. முன்னைய கோலம்போலவே 
6. இனிய 
7. மெய்ஞ்ஞானம் ; ய்.இடையில் ஓல் 


யாமை 


8. வித்தை 


கிருஷ்ணன் கதை 


141 


20. ஓதி மிகவுணர்ந்தோ னொழுக்கம் மிகவுடையோன் , 

வல்லமை யானோன் , மாமந்திர பீடமென 
சொல்லும் பெரும்புகழான் , தூய வறிவுடையோன் , 
தெய்வகுரு வைப்போல் சிறந்த பெருமையுள்ளோன் . 

வையம் மணக்கு மாசில்லா நல்மறையோன் . 
25. சாந்தி பதியெனவே தழைக்கின்ற பேருடையோன் , 

வாந்தக மாக மனையா ளுடன் கனிந்து 
தெய்வேந் திரன் போல் சிறப்பாக வாழ்நாளில் 
மையலருங் கண்ணாள் மாசில்லாப் பொன்மதிபோல் 

பொற்புங் குணமும் போதமுள்ள மெய்யறிவும் 
30. அற்புத மாக அரிய நவமணிபோல் 

ஒருபுதல்வனையீன்று வுலகமெல்லாங் கொண்டாட 
வரிசை யுடனே தான் மைந்தனையுந் தான் வளர்த்தார் . 
அஞ்சு வயசு தனில் அரிய நூல் கலியாணம் 

மிஞ்சு மறைப்படியே மிக்காக வேமுடித்து 
35. 10 பள்ளிக்கு வைத்துப் பரிவான வேதமெல்லாம் 

11 தெள்ளிமையா க 12 வருத்திச் சிறப்பாக வேவளர்த்தார் . 
இந்தப்படி சாந்திபதி யென்று சொல்லு மாமறையோன் 
மைந்தன் தனையும் வளர்த்துவரும் நாளையிலே . 

மாகமா த - மெனவே வளருகின்ற தைமாத - 
40. மாகமுள்ள 15 பூருவபக்க மடைந்த பிரதமைதான் 

வந்தா லேன்னகரோர் 17 மாகத்தா னம் நிதமும் 


1. மத்திரத்திற்கு இருப்பிடம் 
2. பிரகஸ்பதி 
3. சாந்திபன் - பதி என்பது பல பெயரிலும் 

முடிவாக வருவதால் இங்கும் கொண் 

டனர் போலும் 
4. பாந்தகமாக ; உறவாக : 


5. அழகு 


9. விஞ்சும் - சிறந்த 
10. பள்ளிக்கு வைத்தல் என்ற வழக்கு 
11. தெளி என்பது தெள்ளிஎன விரித்து பை 

ஈறு பெற்றது ; அறிவு நுட்பம் பாரா 

மல் 
12. வரும்படியாகச் செய்து ; 
13. உம்மை 
1 .. மாதமாக உள்ள ; ம்.உடம்படுமெய்: 

உயர்ந்தோர் அல்லது சாத்திரங்களின் 
மனத்தில் ( கருத்தில் ) உள்ள என்று 

மாம் ; ஆகம் = மனம் என்றும் 
15. பூர்வபக் ம் எவ ஒலிக்கும் 
16. அந்தகரோர் 
17. ( மாகஸ்நானம் ) 


6. உணர்வு 
7. புது மணி ; பல சிறப்புகளால் ஒன்பது 

மணியின் அழகும் ஒருங்கு அமைந்த 

மணிபோல என்றுமாம் 
8. வ் உடம்படுமெய் ; உ.என்பதன் உச்ச 

ரிப்புமாம் 


1121 


மாகஸ்நான புராண அம்மானை 


விந்தை யுடனே விருப்பமென யாடிடுவார் . 
இப்படியே மாகஸ்நான மெல்லோரு மாடுவதால் 

செப்பமுள்ள சாந்திபதி சிறப்புடனே பெற்றெடுத்த 
45. மைந்தனல்ல தோழரோடு வாகுடைய மேல்கடலில் 

சிந்தையுடன் மாகஸ்நானம் தினமாடி யேவருவான் . 
நன்னயமாய்ப் பாலனிவன் நட்புடைய மாகஸ்நானம் 
என்ன சொல்லி மூழ்கிடுவான் ? என்றால் நீ மன்னா கேள் ! 


விருத்தம் ( 2 ) 
அரியகிட் டிணனே வேதா அச்சுதா அடிய னேநீர் 
50. விரிதிரைப் பிரவா கத்தில் மேவியே மாகத் திங்கள் 

உரியநீ ராடும் 2 ( வாரதால் ) உளமகிழ்ந் தொல்லை யெய்தி 
பரிவுறக் கா [ ர் ] த்து நீயே படர்கரை ஏற்று வாயே ! 3 


நடை 


அரிதான கிருஷ்ணா! அச்சுதா / மாவேதா! 

அரி! ராம - கிருஷ்ணா அரிநமோநா ராயணனே ! 
55 . என்று மந் திரமோதி யினி ( ய ) தோத் திரங்கள் செய்து 

வென்றியுள்ள மாகஸ்நானம் விரும்பிநா னாடுகிறேன் . 
அரிராம தேவே ! யச்சுதா ! மாவேதா 
பரிவா யெனைக்கா[ ர் ] த்து படர்கரைதா னேத்திடுவாய் 

என்று இந்தப் பாலன் இப்படியே மாகஸ்நானம் 
60 . நன்றியுள்ள தோழரொடு நடந்தாடு மோர்நாளில் 

தண்டியுள்ள பேருடனே தான் தோத் திரம்பாடி 
மண்டு மலைகடலில் மைந்தன் முழுகிடவே 
முழுகுகின்ற பாலகனை முழங்குங் கடல் திரைதான் 

நழுவவே கால்வாரி நடுக்கடலில் போனதுவே . 
65. அன்பான பாலகனை அலைகொண்டு போனதினால் 


1. ய் - உடம்படுமெய் 
2. போதால் , அல்லது நீராடு மாற்றல் 

என்று இருக்கலாம் 
3. முன்னைய விடுத்தம் போன்றது 


4.ஏற்றிடுவாய் 
5. நடந்து நடைமுறையாக 
6. மிகுதி 
7. கால் நழுவவே , 


கிருஷ்ணன் கதை 


143 


பொன்போல தோழர் புனலில் மிகமூழ்கி 
வந்துகரை யேறிநின்று மறையவனார் பாலகனை 
விந்தையுடன் காணாமல் மெய்சோர்ந்து அம்புருவாய் 

தண்ணீர் தனிலிறங்கித் தடவி மிகப்பார்த்து 
70. கண்ணீர் மறுகிடவே காணாமல் அய்யோ வென்று 

ஓடி மிகவந்து வுள்ள செய்தி தன்னையெல்லாம் 
நாடியே சாந்திபற்கு நடுக்கமுறச் சொன்னாரே . 
கடலில் முமுகுகின்ற காளை தனைக் காணோமென்று 

விடலையர்கள் சொன்னதினால் மிகநொந்து தான்பதறி 
15. காய்ந்த இருப் பூசிதனை காதில்திணித்தது போல் 

வாய்ந்ததொரு தாயர் தந்தை மருகின்றார் அப்போது 
பெற்றெடுத்த மாதாவும் பிள்ளையுட வாஞ்சையினால் 
கத்திளை ; மெத்த கதறினாளய்யோ வென்றாள் ; 

மண்ணில் விழுவாள் ; மகனேம கனேயென்பாள் ; 
80. எண்ணி யழுவாள் ; இழந்தேனே ! உன்னை அய்யோ ! 

கடலில் கொடுத்தேனே ! காணாமல் போனேனே ! 
விடலையே ! பிள்ளாய் ! வினையின் பயனிதுவோ? 
என்றுசொல்லித் தாயழுது - இனிதானபிள்ளை யொடு 

10பொன்றிவிடு வே னென்று புலம்புரின்ற வேளை தன்னில் 
85. சாந்திபனான தக்க செழுமறையோன் 

மாந்தருடன் கூடி மாகடலில் தானிறங்கி 
தெள்ளிமைசேர் மைந்தன் செத்த கொடுமைதனை 
உள்ளத்தில் வைத்து 11உற்ற அறிவுகொண்டு 

12.இன்னினான் மெத்த 13 இரங்கி யழுதிடினும் 
90. வன்னக் கடலில் மடிந்தபிள்ளை வந்திடுமோ ? 


1. [ அய்ம்புருவாய் ] அன்புருவாய் 
2. ( ரு ) 
3. சாந்திபன் என அப்பெயர் வருதல் 

காண்க 
4 [ J 
5. [ 8 ) 
6. தாய் தந்தையர் எனற்பாலது : 1. ற ; 
7. மறுகுகின்ரூர் ; சூ - வேண்ட ! இடத்து வரு 

வது போன்றது எனக் கருதப்பட்டது 


போலும் 
8. இறந்தகால வினையின் பின் எதிர் காலம் 

வந்துளது 
9. [ J ] 
10. [ ஓ ] 
11. [ வு ] யுக்த என் ரமாம் 
12. இன தான் 
13. [ J ] 


மாகஸ்நான புராண அம்மானை 


என்று மனதுதனை இளகாம லேயொடுக்கி 
அன்று மசனுடைய அன்பான தோழர்தனை 
விந்தையுட னேபார்த்து மெத்த விசாரமதாய் 

யெந்தன் மகனுடைய யினிதான தோழர்களே ! 
95 , உங்க ளுடன்கூடி. வுறவாடி யேநிதந்தான் 

பொங்கு மலைகடலில் புனலாடு மென்பாலன் 
என்ன சொன்னா னுங்களிடம் ? எது சொல்லி யிப்புனலில் 
வன்னமுட னாடிடுவான் ? மைந்தரே ! சொல்லு மென்றான் 

தீதில்லா மாமறையோன் தியக்கமுட னே கேட்க 
100. சூதில்லா தோழர் சொல்லுவா ரன்புடனே 

எங்களுட தோழன் இனிப்புனலா டும்போது 
சங்குசக்கரபாணி தாமோ தராமுகுந்தா 
அச்சுதா ராமா அரிதேவா கிஷ் ( ட் ) ணா வென 

மெச்சியிந்த மந்திரத்தை விரும்புதலா க -நிதந்தான் . 
105. நாவினா லோயாமல் நாலு திரம் ஆறுதிரம் 

ஓவிய மாய்ச்சொல்லி உற்றபுனல் மூழ்கிடுவான் . 
இப்படியே நித்தம் இனிய புன லாடிடுவான் . 
செப்பமுட னீரில் சிறந்து முழுகினன்காண் . 

இந்தப் புனலி லிறங்கி முழுகினவன் 
110. விந்தை யுடனே மீண்டுவரக் காணோ மென்று 

டாலர் மிகக்கூறப் பரிவான வேதியனும் 
சீலமுட னே கேட்டு சிந்தை மிக மகிழ்ந்து 
தன் மனைவி யை நோக்கி சாந்திபனான - மறையோன் 

பொன்போல் முகமலர்ந்து பூராய மாய்மகிழ்ந்து 
115. வாராய் நீ பொற்கொடியே மகன் மாண்டு 10 போனானென 

காரார் கருங்குழலே ! கவலைப் படவேண்டாம் . 


1. [ f ] 
2. யெ - என்பதன் உச்சரிப்பு என் : 
3. [ J ] 
4. ( யே ) 
5. இங்கே அல்லது இனிய 
6. கிஷ்ன என ஒலிக்கும் 


7. தரம் ; முறை 
8. காணொமென்று என ஒலிப்பர் 
9. [ ] 
10. போனனென என ஒலிக்கும் 
11. வ .9 


கிருஷ்ணன் கதை 


145 


நம்முடைய பிள்ளை நாள்தோறுஞ் சொன்னமொழி 
இம்மையிலே சோராது . இறந்த மகன் வந்திடுவான் . 

அண்டமெல்லாந் தானளந்த ஆதிதிரு மால்மூர்த்தி 
120. கொண்டுவந்து நம்மகனைக் கொடுப்பார் . நீ யஞ்சாதே 

என்று மனந் தேறுதலா யேந்திழைக்குத் தானுரைத்து 
நன்றியுட னேயிருவர் நட்பாக வாழ்ந்திருந்தார் . 
இந்தக் கதை தான் இப்படியே தானிருக்கில் 

விந்தையுட னோர்கதைதான் விளம்புறோம் மன்னாகேள் ! 
125 . என்று வதிட்டன் இனிய தீலீபதிக்கு 

நன்றி யுடன் சொல்வான் ராசனே நீகேளாய் ! 
வாசுதேவ ரீன்ற மைந்தருட மாகதையை 
பேசுவோம் மன்னா ! பலபத்திர ராமருடன் 

தம்பியான மாயவரும் தானே கனிவாக 
130. உம்பர் மகிழ உகந்திருவ ரும் சோடாய் 

வளர்ந்துவரும் நாளையிலே மாசில்லா வேதமெல்லாம் 
8 தழைந்தகுரு தன்னிடமாய்த் தான் கற்றார் மன்னவனே ! 
சாதிக்குண் டான தனுசாஸ் திரமுடனே 

நீதிநூல் முற்றும் நிரம்பவே தான் படித்து 
135. அண்ணனொடு தர்பியுந்தான் அனைவோருங் கொண்டாட 

வண்ணா யுதபரீட்சை வசையறவே கற்றறிந்தார் 
இந்தப்படி வித்தைபல திளவலெனுங் கிருஷ்ணனொடு 
விந்தை யுடன் படித்து விஞ்சை நூல் கற்கவென்று 

மனதி லவர் நினைந்து வாகா யிருவருந்தான் 
140. அனமுலவுஞ் சோலைசெறி அழகுவந்திப் பட்டணத்தில் 

இருக்கின்ற வேதியரில் இனியகா சிபர்குலத்தில் 
பெருக்கமுட னேதான் பிறந்திடுஞ்சாந் திபன் தனக்கு 


1. வீனாகாது 
2. [ 9 ] 
3. இருக்கையிலே 
4. வினம்புகிருேம் 
5. - மோனை 
6. பலபத்ர என ஒலிப்பர் போலும் ; பல 


7. இணை 
8. தளைந்த என்றே எதுகை கொள்ளும் 

வேதம் மனத்தில் தலையுண்ட என் 

றுமாம் . தன்வினை பிறவினைப் பொரு 
9. வண்ண ஆயுத என்பதன் மருட . 

பரீட்சை = ஆராய்ச்சி ; பழக்கம் 
10. [ 1 ] 

மபு -19 . 


ளில் வரும் 


ராமன் 


: 


146 


மாகஸ்நான புராண அம்மானை 


நல்ல தொருவிஞ்சை நட்பாய் வருமெனவே 

சொல்லரிய வீரர் தூயப்பட்ட ணங்கடந்து 
145. வந்தி நகரமென வசனிக்கும் பட்டணத்தில் 

விந்தை யுடன் வந்து மிக்கான சாந்திபனை 
கண்டு தொழுது கையால் மிகப்போற்றி 
அண்டர் புகழ்வீர ரன்பா யுரைத்திடுவார் . 

• அய்யனே ! மொய் ) ஞ்ஞான அரும்பொருளே ! மாதவரே 
150. மெய்யனே ! யென் றுமெத்த வேண்டுமுப சாரமொடு 

வன்னமணி மாயவனும் வாகான மூத்தவனும் 
நன்னய மாய்ச்சொல்லி நட்பாய் மனமகிழ்ந்து 
அடியார்கள் விஞ்சையின் மேல் ஆசைவைத்து மாதவரே ! 

வடிவாக வந்தோம் ; மனது மகிட்சியொடு 
155. எங்களிருவருக்கு மினியவிஞ்சை மந்திரத்தை 

பொங்கமுடன் சொல்லிடுவீர் / புண்ணியரே யென்று மெத்த 
வாசுதேவன் பாலர் மனதுகனி வாய்க்கூற 
தேசுசேர் சாந்திபனுந் திருக்கண்ணா லேநோக்கி 

இருவர் குணந்தனையு மினியவழ கு -தனையும் 
160. அருமறை யோன்கண்டு ஆச்சிரிய மாய்மகிழ்ந்து 

அப்படியே நல்ல தென அரியவிஞ்சை மந்திரத்தை 
செப்பமுடன் சொல்லி சிறப்பாக வே - வருத்தி 
தனுசாஸ் திரமுதலாய் சாற்றிய வேதமொடு 

மனுநீதி தன்னையு மோ வருத்திவைத்தா னம்மறையோன் 
165. அம்மறையோன் சொல்படியே அன்பாக வேதமெல்லாம் 

செம்மை யுடன் படித்துத் தெளிந்து இருபேரும் 
குருவான சாந்திபனை கும்பிட்டுத் தான் போற்றி 
விரிவான விஞ்சையொடு வேதமெல்லாந் தான் படித்து 

தந்தவரே ! கேள்மோ ! சார்ந்தகுரு தெட்சணை தான் 
170. விந்தையுடன் நாங்கள் மிகக்கொடுக்க வேணுமல்லோ ? 


. 


1. கூறும் 
2. நீலவர்ண ரத்தினம் போன்ற 
3. உம் அடியார்களாகிய நாங்கள் ; தன் 

மையில் படர்க்கை 


4. மகிழ்ச்சி 
5. குமாரர்கள் 
6. வரச்செய்து = கற்பித்து 
7. ஓ ஏ என்பதுபோல வருதல் காண்க 


கிருஷ்ணன் கதை 


147 


தேவரீர் சிந்தைதனில் தேட்டமெனு மாபொருளை 
ஓவியமாய்க் கேளு மென உறுதியுட னேயிவர்கள் 
சொன்னதால் அம்மறையோன் தூயமுட னேபார்த்து 

மன்னவர்க ளாரோ ? வானவரோ ? நாகத்தரோ ? 
175. காந்தருவ ரோ இவர்கள் கடிய இயக்கர்களோ ? 

வேந்தர் புதல்வரென வேடமுற்று வந்தாரோ ? 
7 என்று பலநினைவாய் யெண்ணி மனந்தனிலே 
நன்றியுள்ள பாலரைப்போல் நான் கண்ட தில்லை யென 

சாந்தியன் தானெழுந்து தன்தேவி 10 கிட்டேகி 
180. 11 வாந்திபமாய் மைந்தர்சொன்ன வார்த்தை யுரைத்தனனே . 

அப்பொழுது மங்கையவள் அழகுடைய நாயகனை 
செப்ப முடனோக்கித் தேன்மொழியாள் கூறிடுவாள் : 
தூண்டு புகழுடையீர் ! தூயகட லில் விழுந்து 

மாண்டதொரு பிள்ளை தனை வரவழைத்துத் தாருமென்று 
185. வேதப் பிராமணரே ! மிக்கான தொண்டரிடம் 

போதமுடன் கேளுமெனப் பூங்கூந்த லாள் கூற 
அப்படியே நல்ல தென்று அழகுடைய சாந்திபனும் 
செப்பின சொல் மாறாத சீ 12 சர் முகம்நோக்கி 

நேசமுடன் சொல்லுகிறோம் நீங்கள் குரு தெட்சணைதான் 
190. ஆசையுடன் கேட்டபொருள் அன்புடனே 13 தாரோமென் றீர் . 

என்னுடைய பாலகன்றா னிந்தக் கருங்கடலில் 
வன்னமுடன் நீரா ( ட் ) டில் மாண்டுமிகப் போனான் காண் . 
அந்தநல்ல பாலகனை அன்புடனே தானழைத்து 

தந்திடு வீ ரென்று சாந்திபனுங் கூறினனே . 
195. ஆசான் மிகக்கூற 1 அச்சுதனும் 15 மூத்தவனும் 


1. விருப்பம் 
2. தூய்மையுடன் ; மை = அம் 
3. நாகதரோ ( நாகலோகத்தவரோ ) இவ் 

வாறு ஒலிக்கும் போலும் 
4. [ து ] 
5. [ J ] 
6.பே. - 5 
7. ( யெ ] 
8. -7 


9. [ ] 
10. கிட்ட ஏகி என்பதன் மரூஉ 
11. பாத்தவமாய் 
12. ஷ 
13. தரொமென்றீர் என ஒலிக்கும் ( " தரு 

வோம் என் மீர் " ) 
14. கண்ணலும் 
15. பலராமனும் 


148 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 கூசாமல் அப்படியே கொடுக்கிறோம் என்று சொல்லி 
வீறுடனே தேரேறி வில்லெடுத்து உக்கிரமொடு 
சீறிக் கடற்கரையில் சிங்கமென வந்து நின்றார் . 

கரியவனும் மூத்தவனுங் கடற்கரையில் வந்து நிற்க 
200. வருணன் அதுவறிந்து வாடி மனந்தளன்று 

சீக்கிரத்தில் ஓடிவந்து தெண்ட மெனப்பணிந்து 
* ஆக்கிரமத் தோடும் அடியேன் மேல் கோபமுற்று 
கரிய [ க் ] கருங்கடல் மேல் கண்ணனே ! வந்து நின்ற 

பெருமையென்ன ? சாமி ! பேசு மென வேவருணன் 
205. அன்புடனே கேட்க , அன்று திரு மாயவனும் 

நன் வருண னைப்பார்த்து நடுங்கவே சொல்லிடுவார் 
எங்கள் குருவாக யிருக்கும் மறையவனார் 
பொங்கமுடன் பெற்ற புதல்வன்புன லாடவந்தால் 

கொன்றுவிட லாமோதான் ? கொன்றதொரு பாலகனை 
210. இன் றழைத்து வாரு மென யெம்பிரான் சொல்லிடவே 

வருணன் மிகப்பயந்து மாயோன் தனைப்பணிந்து 
‘ குருவுடைய பாலகனைக் கொல்லவில்லை நானடியேன் . 
பஞ்சன னென்று பழிகார ராட்சதன்றான் 

அஞ்சனந்தோய் மாலே அலைகடலி லேயொருவன் 
215. இருக்கிறான் ; பொல்லாதான் ; ஈனம் இரக்கமில்லான் 

1 மருக்குலவு மாலோய் மாபாவி ராட்சதன்றான் 
கொடிய முதலையெனக் குருக்களுட பிள்ளை தனை 
துடினம் எனப்பிடித்துச் 11 சோர்வு 12 செய்து போட்டானோ 

13.என்னமோ ? நானறியேன் ! இடையூறு ராட்சதனால் 
220. வன்னமுள்ள பாலனுக்கு வந்ததுபோல் தோற்றுதய்யோ ! 


1. மனமஞ்சிப் பின்வாங்காது 
2. ( ரு ) 
3. “ உக்ரமொடு " என ஒலிக்கும் 
4. தளர்ந்து ; த.ற 
5. ஆக்கிரகம் = கடுங்கோபம் ; விடாப்பிடி 

சு.ம 
6.ய்.உடம்படுமெய் 
7. வ -6 


8. மை ( போலக் கரிய ) 
9. [ f ] ஈனம் என்ற எண்ணமோ ? ஈவிரக் 

கம் என்பதும் வழக்கு 
10. மாலையின் வாசனை குலவும் 
11. தளர்ந்துவிட 
12. செய்துபோட்டான் என்ற வழக்கு 
13. என்னவோ 

ம் உடன்படுமெய்யா? 
14. தோற்றுகிறது ஐயோ 


கிருஷ்ணன் கதை 


113) 


ஆனதால் , சுவாமி அடங்காத ராட்சதனை 
தானிப்போ து - பிடித்து சதி செய்த வண்டனிட 
நெஞ்சைப் பிளந்து நிணத்த குட லைப்பார்த்தால் 

மஞ்சு நிறமாலே ! மைந்த னிருப்பான் . காண் ! 
225 . என்று வருணன் இந்தவகை சொன்னவுடன் 

வென்றியுள்ள மாயோன் மிக்க இடை கூர்வேலால் 
கோலப் பெருங்கடலில் குபீரென்று தான் பாய்ந்து 
பாலைப்போல் வெண்மையதாய்ப் பரிய வுடலோடும் 

இருக்கின்ற ராட்சதனை யெம்பெருமா னுந்தேடி 
230. பெருக்க முடன் பிடித்துப் பீறிவயற் றைக்கிழித்து 

பார்க்கும்போ தில் வயற்றில் பரிவான பிள்ளையன்றி 
தாக்கும் புகழ் தவளச் சங்குமொன்று தானிருக்க 
கண்டான் முகுந்தன் ; கையிலே தானெடுத்து . 

கொண்டான் : கடலைவிட்டுக் குதித்தான் நெடுந்தேரில் ; 
235. தேரில் அவனேறித் தென்றிசையைத் தானோக்கி 

வீரியமா கத்தேரை விரைந்து நமன்பதிக்கு 
அருகாண் மையாக வர்சுதனு மூத்தவனும் 
பெருமை யுடன் நடத்திப் பேரான சங்கமதை 

ஊதினால் வாயில் வைத்து 1 வூதும்போ தண்டமெல்லாம் 
240. போத மிகநடுங்கிப் பூமி கிடுகிடென 

அதிர்ந்த படியாலே . அஞ்சியே மாமறலி 
எதிர்ந்தோடி வந்து 11 யினியதடந் தேர்மேலே 
1.வெள்ளி மலைபோலே மிக்ககரு மாமலைபோல் 

தெள்ளிமையாய் நிற்குஞ் 13 சீராளர் பாதமதில் 
245. பொங்க முடன் வணங்கி புண்ணியரே 14 சோடாக 


1. கொழுத்த 
2. ( ரு ) 
3. மேகம் 
4. [ J ] இடை = இடம் அல்லது சமயம் 
5. விரைவுக் குறிப்பு 
6. [ K ] கீரி 
7. வெண்மை 
8. அருகாக ; சொல்வழக்கு 


3. ஊதினதால் ; ஊதினான் என்றும் இருக்க 

லாம் 
10.வ்.உடம்படுமெய் ; அந்தாதி 
11 : ய் - உடம்படுமெய் 
12. பலராமன் வெள்ளிமலை ; கியூட்டிவள் 

கருமாமலை ; நிறவேறுபாடு 
13. சீராளர் என்ற சொல்வழக்கு : இயர் 

பெயர் அன்று இங்கு 
11. இணையாக 


15 ) 


மாகஸ்நான புராண அம்மானை 


இங்குவந்த காரியமென் ? ஏந்தலோ சொல்லு மென 
மாமறலி கேட்க மணிமரக த - மாலோன் 
தாமரைக் கண்ணோக்கித் தானுரைப்பான் விந்தையுடன் : 

தென்றிசையோய் ! யெங்களுட தேசிகனார் பிள்ளைதனை 
250, 

இன்றழைத்து வா வெனவே யேந்தல்மிகக் கூறினதால் 
நல்ல தெனவே நமனும் மிகப்பயந்து 
சொல்லு மலைகடலில் துடியாமல் மாய்ந்ததொரு 
பாலகனை மன்னா! பழையபடி போலவேதான் 

மால் மகிழக் கூட்டிவந்து மறலியுமே விட்டனனே . 
255. 2 அப்போபல பத்திரரும் அழகு திரு கிருட்டினன் தான் 

செப்பமுள்ள தேசிகன் சொல் செல்வக் குமாரனையும் 
பரிவான தேரில் வைத்துப் பாங்கு செறி வந்தியெனும் 
திருநகரில் வந்து நல்ல தேசிகன்பால் மைந்தனையும் 

5 கொண்டுவந்து விட்டுக் குலுங்க அவர் பாதமதில் 
260. தெண்டம் எனப்பணிந்து செப்புவார் பின்னுமவர் : 

எங்களுடகுருவே யின்னமும் நீர் வேண்டியதை 
பொங்கமுடன் சொல்லு மெனப் போற்றி யிவர்பணிய 
தேசிக னுங்கேட்டுச் சிந்தை மிகமகிழ்ந்து 

நேசமுள்ள சீசர்தனை நிரம்ப மிகப்புகழ்ந்து 
265. உங்களைப்போல் மண்ணுலகி லுற்ற குருக்களுக்கு 

பொங்கமுள்ள 8 தெட்சணை தான் புகழ்ந்து கொடுப்பவரார் ? 
வண்ணப் பெருங்கடலில் மடிந்ததொரு பாலகனை 
நன்னயமாய்க் கூட்டி வந்து நம்மயக்கந் தீர்த்தீரே 

இந்த வுலகி லினிதாக உங்களைப்போல் 
270 . விந்தையுடன் கண்டறியேன் மிக்கபுகழைப்படைத்தீர் !" 
என்று தான் , சாந்திபனு மிருவரையுங் கொண்டா 

டாடி , 


1. மரகத மணி போலப் பச்சை ( கரிய ) திறத் 

திருமாலான கண்ணன் 
2. அப்பொபல என ஒலிக்கும் 
3. [ ஷ்ட்டிணன் ] 
4. தேசிகன்பால் வந்து , 
5. கொண்டுவந்து - ஒரு சொல் 


6. வியக்க 
7. [ 1 ] 
8. த = தெ ; வடமொழியில் வர்க்க எழுத்துக் 

களில் மூன்றுவது . அகரமுடன் வரு 
வது , தமிழில் எகரமுடன் வரும் 


கிருஷ்ணன் கதை 


151 


கன்றி யுடன் வாழ்த்தி நாயகம் போல் மன்னவரே ! 
சுகமாக வுங்களுட தூயபதி தான் சேர்ந்து 

அகமகிழ வாழு மென்று ஆசீர்வா தங்கள் சொல்லி 
275. சாந்திபனுந் தானனுப்ப தம்பி தமையனுந்தான் 

வாந்தகமாய்ப் பட்டணத்தில் வந்திருந்தார் . மன்னவனே 
என்று வாதிட்டன் இனியகட லில் வீழ்ந்து 
அன்று மடிந்த பிள்ளை அச்கதையைச் சொன்னானே . 

இப்படியே மூன்று கதை இனிய திலீபதிக்கு 
280. செப்பின தால் மெத்தச் சிந்தை மிகமகிழ்ந்து 

அய்யரே ! இக்கதை தான் அடியேன் தனக்குரைத்தீர் ! 
மெய்யரே / யந்த மிருகசிங்க னானரிசி 
கலியாணஞ் செய்து கனிந்து இல் லறத்திருந்து 
மலிவாக வாழ்ந்தகதை மாரிசியே சொல்லு மென்றான் . 184 


பன்னிரண்டாம் அத்தியாயம் முற்றும் . 


1. நாயகமணி 
2. பிள்ளையின் அத்தகைய சுதை ; 6 - வேர் 


றுமைத் தொகை நடுவே சுட்டு வரல் 
காண்க 


பதின்மூன்றாம் அத்தியாயம் 

மிருகசிங்கன் கலியாணம் 


விருத்தம் ( 1 ) 


. 


வாளென்ன வரிநெடுங்கண் மடநல்லார் மாமதன 
வேளென்னக் காதலித்து விரும்புமெழில் விறல்வேந்தே ! 
கே ளென்ன 1 அருந்ததி தன் கேள்வனவன் கேட்டகதை 
கோளின் ஊனல் படாது கொளக் கூறுவான் றுடங்கினனால் . 


நடை 


5. வாளிணங்கு கண் மடவார் மதன்போ லிருக்கின்ற 

ஆளழகா ! கேண்மோ வென் றரிய தவவதிட்டன் 
தேசாரு கின்ற திலீபன் முகம்பார்த்து 
காசார் முலைவேடமீன் கணவ னுரைப்பானே . 

குச்சர் மகனான கொடிய மிருகசிங்கன் 
10. பச்சைக் கொடி இடத்தான் பாத மிகப்பணிந்து 

வந்தநாளன்று முதல் மவுன மெனக்காட்டில் 
விந்தை யுடன் திரிந்து மிருகசிங்க னானவன் தான் 
அரிதான வாசானை அனுசரித்து ஓவியமாய் 

பெரிதான விஞ்சைமுற்றும் பேராகக் கற்றறிந்து 
15. விஞ்சைப் பதினாலும் மெய்ப்புடனே ஓதிவைத்த 

இஞ்சொல் குருவை இட்டமுட னேவணங்கி 
சீரான மாகுருக்கள் சிந்தை கனிவாக 
பேரான செம்பொன் பெருக்க முட m [ ய ] ந்து 


1. ( பருத்துதின ] 
2. [ னி ] உள்ளத்தில் வாங்கிக் கொள்வ 

தில் வருத்த மின்றிப்பெற 
3. ( கு ] 
4. தொடங்கினான் 
5. காய்ச்சி நான்கு வரும் நாலடித் தரவுக் 

கொச்சகமான கலிவிருத்தம் 


6. அருந்ததி கணவனம் வசிட்டர் 
7. உமையை இடப்பாகம் கொண்ட சிவன் 
8. வேதம் .4 ; வேதாங்கம் -6 உபாங்கம் .4 

ஆக 14 
9. இன்சொல் 
10. [ ஷ்ட் ) 


மிருகசிங்கன் கலியாணம் 


. 


153 


- 


குருதெட் சனையெனவே கும்பிட் டவரடியில் 
20. அருளூற்ற மாயோகி ஆசான் விடைவாங்கி 

கடவு ளுரைத்தபடி கலியாணம் பண்ணுதற்கு 
திட மீறு மிருகசிங்கன் சென்றான் அவன் பதிக்கு 
தன்னூர்தனி லேவந்து தாய் தகப்பனைவணங்கி 

மன்னும் புகழுடையீர் மணஞ்செய்து வையு மென்றான் 
25. மைந்தன் உரைகேட்டு வாகான குச்சமுனி 

முந்தவே கேட்டு முகிழ்த்தமவைத்து தானிருந்த 
ண்டொடியை யீன்ற உயத்தியனார் பக்கல்வந்து 
நன்றியுடன் பெண் கேட்டு நாளு முகிழ்த்தம் இட்டு 

வேத முறைபடியே மிக்கபல வேதியரை 
30. போதவே தானழைத்துப் பூரிதா னங்கொடுத்து 

6 அரசாணி வைத்து அழகுமணப் பந்தலிட்டு 
வரிசையுடன் ஓமம் வளர்த்து நிறை கும்பம்வைத்து 
தூயசுவா தத்தையர்க்குந் துடிமிருக சிங்கனுக்கும் 

நேய முடன் காப்பு நீள்மறையோர் தான் பூட்டி 
35 

அக்கினி முன்னிலையாய் அந்தணர்கள் சாட்சியென 
மிக்க மறை வேதம் விளம்புகின்ற சொல்படிக்கே 
மங்கைசுவா தத்தைக்கும் 10 வன்மிருக சிங்கருக்கும் 
பொங்க முடன் மங்கலநாண் பூட்டினார் விந்தையுடன் . 

இப்படியே வேதியர்களிருவருக்குங் கலியாணம் 12 
40. செப்ப முடன் செய்து சிறப்பாய் விருந்தருந்தி 

சந்தோச மாகத் தானிருக்கும் போதிலே தான் 
13 கந்தார் கருங்குழலார் கன்னியர்கள் மூவருந்தான் 
இந்தச்சுவா தத்தையர்க்கும் 14இனிமிருக சிங்கருக்கும் 


1. [ 1 ] 
2. மிக்க என்ற பொருளில் இந்நூலில் பல 

முறையும் வருகின்றது 
3. ஒருமை காண்க ; பேச்சு வழக்கு 
4. முகூர்த்தம் ; முகூர்த்தம் வைத்திருந்த = 

முன்னரே திருமணத்திற்கு ஏற்பா 

டாய் இருந்த 
5. சிறப்புகளில் uriப்பனருக்கு நன் 

கொடை 
6. அரசமரக் கொம்பு வைத்து மணப்பந்த 


லில் கீழ்த் திசையில் நடுதல் 
7. பூரண கும்பம் 
8. புத்தி கூர்மையான 
9.காப்பு - பூட்டி = காப்புக்கட்டி 
10. தவவன்மை 
11. ( ) நான் பூட்டினர் = தாலி கட்டினர் 
12. கலியாண முறை கூறப்பெற்றுள்ளது 
13. கந்தம் + ஆர் வாசனை பொருத்திய ; கந்து 
14. இ = இலிய ; இந்நூல் வழக்கு 

ம -20 . 


154 


மாகஸ்நான புராண அம்மானை 


விந்தையுடன் கலியாணம் மிகமுடிந்த செய்திதனை 
45. பாங்காக வேகேட்டுப் பாவையர்கள் மூவருந்தான் 

ஆங்கார மாக அடங்காப் பொறாமையினால் 
மனங்கள் மிகப்பதற மணக்கோலப் பந்தல் தனில் 
சினங்களுடன் வந்து நின்று தீப்பொறியக் கண்கள் ரெண்டும் 

எப்படி நீர் வேதியரே / எங்கள் தனை யேயகற்றி 
50. துப்பிதழ்வாய் பெண்ணுதனைத் தூய மணம்முடிப்பீர் ? 

ஞாயமோ ? இந்தநெறி நல்லதோ ? நீர்தாமும் 
நேயமுடன் கலியாணம் நீதமின்றி யேமுடித்தீர் ! 
எங்களுட தோழி யல்லோ இந்தசுவா தத்தையென்பாள் 

மங்கைதனை யிப்போ மணஞ்செய்தீர் வஞ்சகமாய் . 
55. நாட்டமுடன் கலியாணம் நால்வரையுஞ் செய்யால் 

தேட்டமுடன் சுவாதத்தைதனைச் சிறப்பாய் மணமுடித்தீர் ! 
ஆன தால் மாதவரே ! 7 அடியார்கள் மூவரையும் 
தேனினிய பந்தலிலே சிறப்பாய் மணமுடிப்பீர் . 

அல்லவென்று நீர்தாம் அகாடமாய்த் தள்ளிவைத்தால் 
60. சொல்லரிய சாபம் சொல்லுவோங் கண்டீரே ! 

ஆசையால் நாங்கள் வந்தோம் அல்லவென்று நீர்தடுத்தால் 
10 தோசங்காண் சொன்னோஞ் சொன்னோம் பழிவருங்காண் !" 
என்று அந்த மூவருந்தான் இனி ( ய) மிருக சிங்கன் முன்னே 

நின்று வழக்காடி நிட்டூரம் பேசுவதை 
85. குச்சர் மகனான கொடிய தவயோகி 

அச்சமுடன் கேட்டு 11 அறிவழிந்து தென்னவினை ? 
பெண்ணாசை சயன்றிப் பெரும்பதவி 13 சேர வென்றோம் . 


1. சீனங்காட்டும் செய்கைகள் 
2. பொறி என்பதிலிருந்து வந்த வினை அல் 

லது பொரிகள் 
3. பெண் உ - சாரியை 
4. அல்லவோ ; மரூஉ 
5. வலிமிகவில்லை 
6. சுவா என்பதனைக் கன்போல் ஓக. 

சுவா இல்லாமல் தலைக்குறையாய் 

தத்தை என்பது மட்டும் வரலாம் 
7. முன்னில 
8. அகடியம் = அநீதி : பொருந்தாதது 


9. அல்லது ; தீயது ; இல்லை என்ற பொரு 

ளில் வந்ததும் ஆகலாம் 
10. தோஷம் 
11. அறிவழிந்தது என்னவினை ; அறிவிழக் 

தது ( மயங்கி ) என்னவினை என்றும் 

இருக்கலாம் 
12. இன்றி 
13. சேர்க என்றிருந்தோம் ; பதவி சேர 

ஆசையை அன்றி (பகைத்து ) வென் 
பேரும் என்றும் ஆகலாம் ; வலிந்து 
பொருள் கொள்ளுதலாம் இது 


மிருகசிங்கன் கலியாணம் 


155 


தண்ணாருங் கங்கைச் சடைக்கடவுள் ஓவியமாய் 

இல்லறமே நல்லறங்காண் இனிதான மங்கையரில் 
70 . நல்லவளாய்ப் பார்த்து நன்மணமே செய்திடென்றார் . 

அப்படியோர் பெண்ணுதனை அன்பாய் மணமுடிக்கில் 
இப்படி யுந் துன்பம் | எம்பிரான் காரணமோ ? 
ஒருமடந்தை யன்றி ஓவியமாய் மூவரையும் 

திருமணந்தான் செய்வதுண்டோ ? சிவயோகி களுக்கடுக்கோ ? 
76. என்று பல நினைவா யெண்ணி மிருகசிங்கன் 

ஒன்று முரையாமல் ஓவியம்போ லேயிருந்தான் . 
இந்த வருத்தமொடு இம்முனிவ னிங்கிருக்க 
விந்தையுடன் பாரதத்தை மேருதனில் தீட்டிவைத்த 

வேத வியாசனென்பான் மிருகசிங்கன் தன்கருத்தை 
80 : போத முடனறிந்து புகலுவான் மன்னவனே ! 

வாராய் ! மிருகசிங்கா ! மன து தனி லே வேறாய் 
பூராய மாய்நாலு பூவையரை மாலையிட்டால் 
எந்தவித மென்று சொல்லி எண்ணி மயங்காதே 

அந்தமுள்ள நால்வரையும் அன்பாய் மணம்புணர்ந்தால் 
85. குத்தம்வே றில்லை . கொடிய தவமுனிவா ! 

உற்று ஒருகதைதான் ஓதுகிறேன் நீகேள்மோ . 
முன்னொருகாலத்தில் முடிசூடும் ராசர் தன்னில் 
நன்னயஞ் சேர் அயோத்தி நாடாளு மாவேந்தன் 

10 மாந்தாதா ] னென்று சொல்லு மன்னன் ஒருவனய்யா! 
90. பூந்தா மரையாள் போல் புனிதவடி வுள்ளவராய் 

11 ஐம்பது பெண் தன்னை அரசன் அவனீன்று 
ஐம்பது பெண் தங்களையும் அன்பா யொருநாளில் 


1. மணம் முடிக்கையில் 
2. துன்பம் (வருவதாக ) தெற்கு 
3. அடுக்குமோ ? அடுக்கு = அடுப்பது ; 

நீறைவு என்றுமாம் 
4. மனம் வேறுபட்டுக் கலங்கி ; வெவ்வே 

நய் 
5. ( ரு ) 
6. என்ன முறை வழி 


7. குற்றம் என்றே எதுகை கொள்ளும் . கும் 

றம் என்று இது வேருக விளங்குவ 

தில்லை என்று பொருள் 
8. கொடுமை தவத்தின் மேற்று 
9. உற்றுக் கேள்மோ என்றுமாம் 
10. மாந்தாதா என்பது ஆண்பால் விகுதி 

பெற்றது மாந்தாதா என்றும் இருக்க 

லாம் 
11. 100 பெண்கள் எனப் பாகவதம் கூறும் 


156 


மாகஸ்நான புராண அம்மானை 


95 . 


சவுரி மகாரி சிக்குத் தானே கலியாணம் 
அவனிதனில் செய்தகதை , அய்யா நீ கேட்டிலையோ ? 
இன்ன முனக்கு இயம்புகிறேன் சந்திரன் தான் 
நன்னயம தாக நட்பாயிரு பத்தேழு 
பெண்கள் தனையும் பெருக்கமுடன் மாலையிட்டு 
பண்புடனே வாழுகின்ற பாங்கு தெரிந்திலையோ ? 

என்று வியாசர் இனிப்பாய்ப் பலகதையை 
100 . நன்றியுடன் சொல்லிடவே நல்ல மிருகசிங்கன் 

ஆ மென்று கேட்டு அந்த மூன்று பெண்களையும் 
பூமன்றும் பந்தலிலே புகன்ற பிரமமெனும் 
மணத்தின் படியாக மங்கையொரு மூவரையும் 

தேணப்பில்லா மல்மகிழ்ந்து தானே மணம்புரிந்தான் . 
105. இப்படியே நால்வரையும் இனிதாக மாலையிட்டு 

செப்பமுட னேமிருக சிங்கனுமே வாழ்ந்தா னென்று 
மன்னர் மிகவணங்கும் வாய்த்த திலீபனுக்கு 
நன்னயமா க -வாதிட்டன் நட்பா யுரைத்தனனே . 

அப்பொழுது மாவேந்தன் அரியகுரு வைநோக்கி 
110. செப்பமுடன் போற்றிச் செப்புவான் ஓவியமாய் : 

எந்தன் குருவே ! இனியதொரு மாபொருளே ! 
விந்தையுடன் தொண்டனுக்கு விளம்பினீர் இக்கதையை . 
இந்தக் கதை தனிலே எனக்குமொரு கோரியந்தான் 

சிந்தையுட னே சொல்வீர் . தேசிகரே / மண்டலத்தில் 
115. பிரமமொடு க்ஷத்திரியன் பேசும் வணிகன் முதல் 

வருமினிய சூத் (திரனொடு வளர்நாலு சாதியுண்டோ! 
10 சாதியிந்த நால்வருக்கும் தானடங்கும் கலியாணம் 


. 


1. சவுபரி 
2.வி 
3. செல்வமாக 
4. தன்மை 
5. மன்று ( சபை ) பந்தல் ; மன்றல் (வச 

னை ) பந்தல் , பூ மன்று பந்தல் = 
பொலிவான கலியாணப் பந்தல் என் 
ஓமாம் ; ம் இருக்குமானால் மன்று 
( வாசனை ) என்ற பெயரிலிருந்து ஒரு 
வினையை மன்றும் ( வாரனைவகம்)எவ 


ஆசிரியர் படைத்துக்கொண்டார் போ 

லும் 
6. நீங்குதல் இல்லாமல் 
7. வாழ்ந்தனென்று என ஒலிக்கும் 
8. விஷயம் 
9. உண்டோ ஓ ஏ என்பதன் பொருவில் 

வரும் 
10 முடிபு காண்க 
11. நடக்கும் என்றிருக்கலாம் நாலு சாதி , 
-யில் எட்டு மணம் அடங்குதல் என்று 
மாம் 


மிருகசிங்கன் கலியாணம் 


157 


நீதி தனையும் நெடியதவ மாயோகி 

என்று சொல்லுகின்ற இனிய சவுபரிதான் 
120. அன்று வன்பது பெண்களை அன்பாய்ப் புணர்ந்ததுவும் 

சொல்லவே ணு மென்று தூய திலீபதிதான் 
நல்ல தவமுனியை நட்புடனே கேட்டானே . 
வேந்த னவன்கேட்க மிக்க தவவதிட்டன் 
வாந்தக மாய்நோக்கி வழுத்துவான் . மன்னாகேள் ! 


விருத்தம்( 2 ) 
125. பேணிய பிரம்மம் தெய்வம் ஆரிடம் பிரசா பத்யம் 

பூணுமா சுரங்கந் தப்பம் புகலிராக் கதம்பி சாசங் 
காணவே யுரைத்த எட்டுக் கடிமணம் இதனில் நாலு 
மாணுயர் மறையோர்க் காகும் மற்றவர் உரைக்குங் காலை ! 2 


நடை 
பிரம மணமென்றும் பேசுகின்ற தெய்வமென்றும் 
130. வருமினிய வாரிடமாம் வளரும்பிர சாபத்தியம் 

மாசுங் கந்தப்பம் வண் கொடிய ராட்சதமாம் 
பேசு பிசாசெனவே பேராக வெட்டுமணம் . 
இந்த மணமெட்டில் இனிதான நாலுமணம் 

விந்தை யுடைய வேதியர்களுக்காகும் . 
133 . நன்னயமாய்ப் பின்னே நவின்றதொரு நாலுமணம் 

ரம் 
சொன்னபல சாதியர்க்சாம் , சொல்லுகிறோம் . நிகேளாய் ! 
பிரம மொடுதெய்வம் பேசுகின்ற ஆரிடமும் 
வரும்பிரசா பத்தியமும் மாமாறையோ ருக்காகு 

மாசுரமே நல்லோய் வளர்ந்திடுகந் தர்ப்பமுந்தான் 
140. தேசுசெறி மன்னவர்க்குஞ் செட்டிகளுக் கு - மாகும் 

வாகில்லா ராட்சதமும் வளரும் பிசாசுவமும் 


1. ஐம்பது இதன் முன் குற்றியலுகரம் 

கெட்டது போலும் 
2. விளம் - மா - மா என்று வரவேண்டும் 

இரட்டித்த அரசீர் விருத்தம் 
3. முன் அடியில் ஈற்று மகரமும் இவ்வடி 

முதல் அகரமும் சேர்ந்து மா என்றும் 


வ என்பதலேடு போன கோல் 

ஞம் 
4. Kj 
5. ( யா [ 
6. ( ரி ) 
7. பொய் 


158 


மாகஸ்நான புராண அம்மானை 


மோகமுள்ள சூத்திரர்க்கும் முழுபாவி யர்க்காகும் . 
இப்படியாச் சொன்னது எட்டு வகைமணமும் 

செப்பமுடன் இன்னஞ் செப்புவோம் மன்னாகேள் ! 
145. பிரம மென்றுசொல்லும் பேரான நல்லமணம் 

வரிசை யுடன் பெண்ணை வாகா யலங்கரித்து 
சொந்தமுள்ள மாப்பிள்ளையைச் சொல்லி யழைத்துவந்து 
விந்தைதையுட னேதான் மிகக்கன்னிகா தானமென 

கொடுப்பதுவு முத்தமந்தான் . கொற்றவா 1 இப்பலனை 
160. எடுத்துரைப்ப ( து ? ) ஓது இருபத்தெழு தலைமுறையின் 

பிதிர்க்கள் கரையேறும் ; பெரிய பதவியுண்டாம் . 
மதுப்பூ மலர்மார்பா ! வளர்ந்திடுதெய் வ - மணங்கேள் ! 
யாகங்கள் செய்வோர்க் கழகான கன்னிகையை 

வாகுடனே தானம் மகிட்சியுடன் செய்தாலே 
155. அதிக பலன்காண் ; அழிவுமொரு நாளுமில்லை ; 

பதினாலு தலைமுறையின் படர் பிதுருஞ் சொர்க்கம் புகும் . 
ஆரிட மான அழகு மணங்கேளாய் 
5 [ ஓர்பசு [ i ] பெற்ற ( ம் ) உறுதி விலைவாங்கி ) 

சீரான பெண்ணைச் சிறப்பான மாப்பிள்ளைக்கு 
160. பூராய மாகப் புகழ்ந்து கொடுத்தாலே 

7 அதிக மகாபலன்காண் ! ஆறு தலைமுறையின் 
பிதிர்க்கள் நரகம்வீட்டு பேரான சொர்க்கம்புகும் . 
பேரான மன்னா பிரசாபத் தியமணந்தான் 

சீராக எக்கியங்கள் சிறப்பாக வேமுடித்து 
165. வந்த மறையவர்பால் வரிசையொன்றும் வாங்காமால் 

சிந்தை மகிழ்ந்து திணிப்பாய்க் கலியாணம் 
செய்து கொடுக்கிறது , தேர்வேந்தா ! மெத்தவுமே 
துய்ய பலன்காண் / தோகைவயற் றில் பிறந்த 


1 


1. [ J ] 
2. முடிபு காண்க உரைப்பதோ? இரு என் 

றும் இருக்கலாம் 
3. பிதீர்க்கள் பலர்பாலாயின் ஏறும் என்ற 

செய்யும் முற்றேடு முடிவது அருமை ; 
பலவின் பாலாகக் கொண்டனரோ ? 

பின்னும் காண்க 
4. [ ய ] 


5. பசுவும் எருதும் பெற்றுக்கொண்டு 

பெண்கொடுத்தல் ஆர்டமணம் 
6. ( ஒரு ) 
7..4 
8. யெ ] 
9. பரிசம் 
10. கெட்டியாய் ( a ] 


மிருகசிங்கன் கலியாணம் 


159 


சந்ததியா லெட்டுத் தலைமுறையி னுள்ள பிதிர் 
170. செந்திருசேர் சொர்க்கம் சேருங்காண் . தப்பாது . 

இந்தநாலு- மணமு மினிய பிராமணர்க்கு 
விந்தை யுடன் பொருந்தும் . இன்னமுமே நீகேள்மோ ! 
குலமும் பெருவளமுங் கூர்ந்து மிகப்பார்த்து 

நலமுடைய பெண்தனையும் நட்பாய்க் கொடுக்கிறது 
175. தேசுடைய மாவுலகைச் சிறந்தாளும் மன்னவனே ! 

ஆசுர மென்று அன்பாகச் சொல்லிடலாம் . 
மாப்பிள்ளை யும்பெண்ணும் மருவியே கள்ளமதாய் 
தோப்பிலேயுங் காவிலேயுஞ் சுகியெம் எனக்கூடி ( க் ) 

காணாக் களவாகக் கலந்துவப்பா லேமணந்தான் ! 
180. நாணாமல் பூணுவது நல்ல கந்தப் ப - மணங்காண் ! 

படையில் எதிர்த்து வெட்டிப் பாங்கான பெண்ணுதனை 
கொடிதாக வே - யெடுத்துக் கொண்டேகி யேமணந்தான் 
பண்ணுவது ராசதமாம் . பாங்கான நித்திரையில் , 
பெண்ணுதனைப் புல்குவது பிசாசுமணங் கண்டாயே 
என்று தானிந்த எட்டுவகை நல்வணமும் 
நன்றி யுடன் உரைத்து நவிலுவான் பின்னாலும் . 
வேதப் பிராமணர்க்கு மிக்க ( தருப்பையர்க்கும் ) 
போதமுள்ள வேந்தருக்கும் புகழான [ அன்பர்க்கு ) 

வாகான செட்டியார்க்கும் வன்னமுள ( க் ) கோ ( வ ) லர்க்கும் 
190 . பாகான சூத்திரர்க்கும் பரிவான ( பட்டர் ( க் ) கும் ) 

இந்தநல்ல நால்வருக்கும் இப்போது சொன்னதினால் 
விந்தையுடன் கைபிடிக்க மெத்த விசேசமன்னோ 


185 . 


1. வேறு வகையாகவும் கூறப்பெறும் 
2. சுகம் அனுபவிப்போம் .சுகியன் என் 

பது . காண்க . சுகிப்பெம் என்றும் 

இருக்கலாம் 
3. கலந்து உவப்பாலே 
4. கந்தர்ப்பம் ; இடையே ஒலியாமை 
5. சிறையெடுத்து ( abduction ) 
6. ராக்ஷதமாம் = 5 
7. இடையர்கள் கோவைசியர்; கோபர் என் 

ஓம் இருக்கலாம் ; ஒவ்வொரு சாதிய 


லும் இவ்விரு பிரிவு கூறுகிறர் . தருப் 
பையர் = புரோகிதம் செய்வோர் ; 
அன்பர் வர்மர் என இருக்கலாம் ; 

பட்டர் பத்தர் என இருக்கலாம் 
8. வலிமிகவில்லை கைப்பிடிக்க = மணக்க 
9. சிறப்பு மன்னா மன்னோ என வந்துவது 

ஓ என்பதன் வழக்குப் பெரிது இத் 
நூலில் ; மன்னே அமையுமாகலாம் . 
ஆனால் இந்நூல் வழக்கன்று மன் 
என்றும் இருந்திருக்கலாம் 


மாகஸ்நான 


புராண அம்மா 


loo 


னை 


சொன்ன மறைப்படியே தூயதிருக் கல்யாணம் 

நன்னயமாய்ச் செய்தாலே நல்ல புகழுடனே 
195. செல்வ முடையவராய் தீநோய் விபத்துமின்றி 

கல்வியுள்ள பாலகரை கனமாகவும் சன்று 
நன்றாக வாழ்ந்திருப்பார் . ராசனே ! இன்னமுங்கேள் ! 
இன்றேநான் சொன்னபடி 3யேறாட்ட மாய் நழுவில் 

செல்வம் பிழையாகும் ; தீநோயா லே மெலிவர் . 
200. - கல்வியின்றிப் பிள்ளையின்றி கனத்த வறுமையுடன் 

துன்ப வினைப்படுவார் . சொன்னோம் எனவதிட்டன் 
அன்புடனே எட்டுவகை அரிய திருமணமும் 
சொன்னோம் எனவே தூய திலீபனுக்கு 

நன்றாகச் சொல்லி ராசனே ! யின்னமுங்கேள் 
205. சவுபரி மகாரிசியின் தன்கதைநான் சொல்லுகிறேன் ! 

அவனி தனில்புகழா ரழகுகாம் புலியமெனும் 
தேசந் தனில்வாழ்வோம் ; சிறந்த தவமுடையோன் ; 
பாச வினையறுத்தோன் ; பஞ்சவிட யத்தைவென்றோன் ; 

தன்னுயிர்போல் மன்னுயிரை தான்காக்கும் புண்ணியவான் ; 
210. மன்னுபல கோடியுகம் வாகாகக் கண்ட முனி ; 

தவத்தில் மகாபெரியோன் ; சாந்திரா யண விரதன் ; 
சிவத்தில் உணர்வுவைத்தோன் ; தேகநிலை கண்டறிந்தோன் ; 
தத்துவத்தோ டே இனிய சாத்திரமெல் லாமறிந்தோன் ; 

அத்துவமுங் கண்டோன் ; அடர்ந்த நெடுஞ்சடையோன் ; 
215. 10 காத்துடனே நீரும் கடியசரு கும்பொசித்து 


1. ஆபத்து ; ( தீ ) மரணம் என்றுமாம் 
2. [ J ] 
3. ஏரூட்டம் = ( சொன்னதற்கு ) மாருக 
4. வழுவினால் , சிறிது பிறழ்ந்தாலும் ; தீமை 

யில் மெல்ல மனம் நழுவுவதைக் 

காட்டும் 
5. பிழைத்தவர் என்பது தோன்ரு எழுவா 

யாக மூன் பிழைய ! கும் என்ற 
முடிவிலிருந்து தோன்றும் ; இவ்வாறு 

முடிபுமாறி வருவது பேச்சு வழக்கு 
6. சொல்கிறேன் கேள் எனத் தொடங்கு 

வதும் சொன்னோம் என முவதும் 
காப் 


7. காம்பில்யம் ; பி , பு ; துருபதனது தலைநக 

ருக்கு இந்தப் பெயர் உண்டு; தேசம் 
எனக் கூறுதலின் . பாஞ்சால தேசத் 
- தின் ஒரு பகுதியாம் 
8. விரதம் பூண்டோன் ( விரதம் ] இவ்வாறு 

பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 

வாக்யமாக அடுக்கிவரும் 
9. ஆ அம் என ஆகியுள்ளது அத்துவா . 

மோஷ வழிகளம் மந்திரம் பதம் , 
வர்ணம், புவனம் , தத்துவம் , கலை 

என்பன 
[ ) . காற்றும் என்றே எதுகை கொள்ளும் 


t 


மிருகசிங்கன் கலியாணம் 


161 


* 


. 


4. 


மாற்றரிய யோகம் 

மவுன் மெனவிருப்போன் ; 
அவனிதனி லே - நடக்கும் அதிசயங்கள் கண்டிருப்போன் ; 
சவுபரி என்று தான் சொல்லும் பேருடையான் ; 

ஒருநாள் தவசிருக்க உகந்துமன திச்சையொடு 
220. மருவாருங் கானகத்தில் வளர்கமல வோடைதனில் 

சீரான மாமுனிவன் சென்று வந்த மாபுனரலில் 
பூராய மாய்த்தவசு புனிதமுட னேயிருக்க . 
எண்ணியபு னல் தனிலே இறங்கினான் ; அப்புனலில் 

வண்ணமுட னேயிரண்டு வாளை மீன் 4 சோடாக 
225. வாழ்ந்திருக்கக் கண்டான் மாமுனிவன் கண்மூடி 

ஆழ்ந்த புனலில் அமுங்கித் தவத்திருந்தான் . 
ஏதும் நினையான் ; இறையோன்மே லன்புவைத்து 
ஓதுங் கலைமுனிவன் உகந்து பனி ரேண்டாண்டு 

இருந்தான் புனல்தனிலே . இருக்கும்போ தம்மீன்கள் 
230. மருந்தான தன்மம் வளர்பொன் கிளைபோல 

ஒண்ணுபத்து நூறு ஒரு கோடி வெள்ளமென 
எண்ணுதற்குங் கூடாமல் இருமீன் கலித்ததுவே . 
இப்படியே 10சோடுரெண்டு என இருந்த மீன்களது 

செப்பமுடன் 12 பலிகிச் செழும்புனலில் மொய்த்ததுவே . 
235. கண்மூடி யோகங் கடவுள் தனை யேநினைந்து 

தண்மீறு மாபுனலில் தானே யிருந்த முனி 
துய்ய தவம் நீங்கித் தூயமலர்க் கண் விழித்து 
செய்யசெழு மீன்பலுக்கைச் செப்பமுடன் கண்டானே . 
கருணையுட னேபார்த்துக் கருத்தில் மிக 15 நினைப்பான் : 


13 


1. கண்டு வியந்து எழாமல் இருந்தபடியே 

இருப்பால் 
2. ( ரோ ) வளர் என்பதனைக் கூனாக்கி கமல 

மலரோடை என வந்திருக்கலாம் 
3. அந்த : உவந்த என்றுமாம் 
4. சோடு = இணை 
5. ( ரெ ) உச்சரிப்பு 
8. அமுதமான தன்மம் தழைப்பதுபோல 
7. ஒன்று : உச்சரிப்பு 
8. பேர்எண் 
9. தழைத்தது 


10. சோடாகிய இரண்டு ; ரெ உச்சரிப்பு 
11. அது பன்மையின் பின்னும் வருகிறது ; 

சாரியை போலும் ; பின்னே மொய்த் 
தது எனத் தொகுதி யொருமைக்கு 

ஏற்ற எழுவாயும் கலாம் 
12. பல்கி ; பலும் ; உ . 
13. குளிர்ச்சி மிக்க 
11. பல் குதல் ; பலுக்கு என்ற வடிவைக் 

கான்க 
15. எதிர்காலம் காண்க ; எண்ணத்தினைப் 

பின் கூறுவதாலோ? 


மபு -21 . 


162 


மாகஸ்நான புராண அம்மானை 


240. பெருமையுடன் இல்லறத்தில் போறாக வேணுமென . 

இந்தப் புனலில் இனித்தவசு நாமிருக்கில் 
விந்தை யுடனிரண்டு மீன் தான் இருந்து தன்னாள் . 
அரிய மகாதவசு யான்முடிக்கும் முன்னாக 

விருக்கையிலும் அய்யோ மிகக்கலிப்பா கப்போச்சே ! 
245. என்ன மகுத்துவந்தான் ! என்றே சவுபரிதான் 

நன்னயமா க - நினைந்து நல்ல தென்றே யோசரித்து 
இல்வாழ்க்கை தானறியான் : 19 இனியசிற்றின் ப - மறியான் 
11நில்வாழ்க்கை யாக நிலைநின்ற யோகமுனி . 

செப்பமுடன் பார்த்து சிரித்து இல்வாழ்க் கை - மகிமை 
250. இப்படி யோ வென்று யெண்ணி மனந்தனிலே , 

தூய தவமுனிவன் துறவு ? நீக் கி - வெளியில் 
நேயமுடன் வந்து நினைப்பா னொரு நினைவு . 
கலியாணம் பண்ணியிந்தக் காசினியி லேநாமும் 

மலிவாக இல்லறத்தில் வாழவே ணு - மெனவே 
255. பொங்க முடன் நினைந்து புகழ்சேர் சவுபரிதான் 

அங்குநின் றாற்போல அயோத்தி நகரடைந்தான் . 
சடைகள் 14 இழுபடவே 15 தாவடங்கள் தானிலங்க , 
நடைகள் மிகத் 16 தள்ளாட நரைத்தமீ சை - முகமும் 

17 குண்டலமுங் கைக்குடையும் கோல மரவுரியும் 
260. 16தெண்டும்புலி யாசனமுஞ் சிவந்த வெள்ளைப் பல்லுடனே . 


1. [ 1 ) : இல்லறத்தில் பெறும் பேருதல் 

வேண்டும் இந்த இனம் பெருக்க 

என நினைப்பான் 
2. இருக்கையில் , இந்த நூல் வழக்கு 
3. இருந்தது ( இருந்துது : பின்னைய து 

முன்னைய த என்பதைத் து ஆக் 

கிற்று ) + அத்தாள் ; ந , ன மாரூட்டம் 
4. ( இருக்கை ]வ்.உடம்படுமெய் 
5. அய் = ஐ 
6. தழைத்தல் 
7. போயிற் - ற , த ஆய் : த.ச ஆயிற்று 
8. க கு ஆயிற்று 
9. மனத்தால் மீன் ( ஒழுக்சினைப் ) பின்பற்றி ; 


10. அறியானாய் என வினைமுற்று எச்சமாய் 

வரும் ; இடைப்பிற வருவதுபோலாம் 
11. தண்ணீரில் நிற்பதே வாழ்க்கையாகக் 

கொண்ட 
1 . தீங்கி ; அப்புறம் தள்ளிக்களைந்து என்ற 

பொருளில் நீக்கி எனலாம் 
13. [ ] உச்சரிப்பு : போலிருந்தே 
14. [ J ] உச்சரிப்பு 
15. தாழ்வடங்கள் ; ருத்ராவும் முதலியன 
16. முதுமைக்குரி 
17. காதில் தவரிகள் பூண்பது ; 
18. கண்டு 
19. கை முகம் தோன்றும் அலங்கோலம் 


மிருகசிங்கன் கலியாணம் 


18.3 


பார்க்க அசங்கியமாய்ப் பய்ய நடந் தேமுனிவன் 
மார்க்கமுள்ள மன்னனெனும் மாந்தாதான் முன்னேகி 
மிக்க [ ] பெருந்தவத்தோன் விரைந்து வருதலுமே 

சிக்கெனவே மன்னன் செம்பொன்மணி மேடைவிட்டு 
265. கீழேகுதித் தோடி வந்து கிருபையுள்ள மாமுனியின் 

தாளி லவன் வீழ்ந்து சரணம் எனப்பணிந்து 
அய்யரே ! மிக்க அருந்தவஞ்செய் மாதவரே 
மெய்யரே ! யென்பால் விரைந்துவந்த காரியமென் ? 

சொல்லு மென மாவேந்தன் துதித்து மிகக் கேட்க ,. 
270. நல்ல பெருந்தவத்தோன் . ராசன் முகம் நோக்கி 

மன்னவா/ சூரியகுல வமிசத்தின் ராசாக்கள் 
நன்னயமா கக்கேட்ட நட்பான காரியத்தை 
இல்லை யென்று சொல்லாம லீவார்க ளாகையினால் . 

வல்லவனே ! யுன்னிடத்தில் வந்தோம் , நாம் கோரிய்மாய் . 
275 , வ ன்ன மயில்போல வரிசையுட னேயினிய 

அன்னம்போல் நீயீன்ற அன்பது பெண்கள் தனில் , 
மன்னா ஓர் பெண்தனையும் மாலையிட்டு எந்தனுக்கு 
நன்றாகத் தாருமென்று நல்முனிவன் கூறிடவே 

மாந்தாதா னான மன்னன் மாமுனிவன் தன்னுடைய 
280. பூந்தா துறைசடையும் , பொடி நீறு பூத்தமெய்யும் , 

தாடி யுடன் வெள்ளைத் தந்தபந்தி . யின்னழகும் 
நேடிய வேல்வேந்தன் நிரம்பமலர்க் கண்ணாலே 
கண்டு அசங்கிதமாய்க் கருத்தில் மிகநினைப்பான் : 12 

வண்டுலவு கூந்தல் மடைந்தையெனும் நன்மகளை 
285. 13பெண்ணுருசை தானறியாப் பெரிய தவமுனிக்கு 


1. அசஹ்யம் ; அசிங்கம் என்றும் வரும் ; 

அவலட்சணம் என்று பொருள் 
பைய : = மெல்ல ஐ அய் என்றே வரு 

கிறது ; தென்னாட்டு வழக்கு 
3. ஒழுக்கம் ; சன்மார்க்கம் ; நீதி நெறி : 

பின்னாளைய வழக்கு 
4. விரைந்து 
5. [ ] இ - உ 
6. நோக்கம் ; குறிப்பு 


7. [ ண்ண ] : எதுகை காண்க 
8. ஐம்பது 
9. ( யெ ] 
10. பல்வரிசை 
11. ன் விரிந்து சீரின் உச்சரிப்பினைக் காட் 

டும் ; பிற இடத்தும் இப்படியோ? 
12. எதிர்காலம் ; பின்வரும் நினைவு 
13. பெண் உருசி ; சுவை ; இன்பம் ; இ 3 


( 


164 


மாகஸ்நான புராண அம்மானை 


வண்ணமுடன் கலியாணம் மகிழ்ந்து செய்வ தெந்தவிதம் ? 
1 இன்னி இவன் தனக்கு இல்லை யென்று தானுரைத்தால் 
வன்ன முனிவன் மா சாபஞ்சொல்லிடுவான் . 

எனறு பலவிதமா இருதயத்தி லேநினைந்து 
290. நன்றி செறிவேந்தன் நல்முனிவனைத்தொழுது 

வல்ல தவமுனியே வாக்கினால் கேட்ட பொருள் 
இல்லை யென்று நானுரையேன் . இனிக்கேளும் . என் குருவே 
நோட்டும் புகழுடைய ராசகன்னி யர் - நடத்தை 

தாட்டிகரே சொல்லுதற்குத் தான் அரிது . அம்மடவார் 
295. கண்ணுக் குகந்தவர் தன் கழுத்திலே மாலையிட்டு 

வண்ணமுடன கலியாணம் மகிழ்ந்து முடிப்பது காண் 
ஆனதினால் மாமுனியே அடியேனால் முற்றாது . 
மானவரே ! கேளும் மங்கையர்கள் சம்மதமாய் 

உந்தனுக்கு மாலை ஓவியமா கப்போட்டால் 
300. சிந்தையுடன் கலியாணஞ் செய்துதரு வே னென்று 

மல்லலணி மன்னன் வழுத்தவே யம்முனிவன் 
" நல்லது நல்லதுகாண் ராசனேநீர் 10 சொல்படியே 
மங்கையர்கள் சம்மதித்தால் 11 மாலையிட்டு , நீர் தாமும் 

அங்கவர்கள் சம்மதந்தா னாகாத காரியத்தில் 
305 , வேண்டாம் எனமுனிவன் விந்தையுட னேகூற , 

தூண்டாப் பெரும்புகழ்சேர் துரையான வன்கேட்டு 
தன்வாசல் மந்திரியாம் தழைக்கும்புகழ்க் காஞ்சுகியை , 
அன்பாக வேயழைத்து 13 அடவாகச் சொல்லிடுவான் : 

இம்முனி வன் தன்னை இட்டமுட னேதானும் 
310. நம்முடைய மக்களின்பால் நட்புடனே யேகூட்டி 


. 


* *. 


1. இனி அல்லது இன்றி என்பதன் மரூஉ 
2. சாபம் சொல்லல் என்ற வழக்கு 
3. நா ரா மோனை 
4. வலியவரே : தவ வன்மையோ ? 
5. கலியாண நடத்தையாம் முறை முடிப்ப 

... தாகும் 
6. முற்றும் என்னால் நிறைவேற்ற முடியாது 
7.ம 
8. அழகு ; செல் * ம் ; வ்ளமை 


9. த , ர மோனை 
10. சொல்லும்படியே 
in . மாலையிட்டும் காரியத்தில் வேன் 

டாம் என முடியும் பேச்சு வழக்குக் 

காண்க ; முடிபு இடையே மாறுகிறது 
12. காசியமானால் ( ஆகும்பக்ஷத்தில் ) வேண் 

டாம் = மாலையிடும் மணம் வேண்டா 

என முடியும் 
13. அடைவாக = முறையாக 


165 


1 . 


. 


1 


T 


மிருகசிங்கன் கலியாணம் 
மங்கையர்முன் இம்முனியை வரிசையுட னேகாட்டி , 
இங்கு சொன்ன செய்தியையும் ஏந்திழைமா ருக்குரைத்து 
வாரு மென வேந்தனுமே வாஞ்சையுட னேயனுப்ப , 

சீருடைய மந்திரியும் தேசிகனை யேகூட்டி 
315. சென்றானே . மங்கையர்கள் சிறந்திருக்கும் மாளிகையில் 

நின்றான் தவத்தோன் . நிகரில்லா மந்திரிதான் 
நன்னயஞ் சேர்கின்ற ராசமட வார்கள் தனை , 
அன்னவனும் பார்த்து அரசனவன் சொன்னதெல்லாம் 

சொல்லியே விந்தத் துறவோனை யு - மழைத்து , 
320. வல்லியர்கள் கண்ணெதிரே வாகுடனே விட்டனனே . 

அப்பொழுது மாமுனிவன் அரியதவக் கோலமதை 
செப்பமுட னே மறைத்துச் சிங்கார மன்மதன் போல் 
நன்னயஞ்சேர் கின்ற ரதியான பெண்கள் கண்ணில் 

கேன்னல் சிலை மதன் போல் காட்டினான் தன் கோலம் . 
325. ஒப்பில்லா மன்மதன் போல் உருக்காட்டும் மாரிசியை 

10 செப்பு முலைமடவார் பசித்திரமா கப்பார்த்து 
ஆசை மிகப்பெருகி யரிதான 12கற்புமின்றி 
நேசமுள்ள மாரிசி மேல் 13 ரெம்பவே மோகமுற்று 

மந்திரியை நோக்கி மன்னவன்சொல் தட்டாமல் 
330. இந்த ரிசிக்கு இனிமாலை தான் நானும் 

சூட்டுவேன் என்று ஒரு தோகை மிகக்கூற , 
மீட்டு மொருமின்னாள் வேந்தர் சொல்லை தட்டுவேனோ 
தட்டேன் ஒருநாளும் தகப்பன் மொழி 14 சோராமல் 


1. வலிமிகவில்லை 
2. ( யே ] 
3. - மோனை 
4. மந்திரி என்றபின் அன்னவன் என வரல் 

காண்க 
5. கொடி போன்ற பெண்கள் 
6. அழகு சிருங்காரச் சுவைக்கேற்ற என்று 

மாம் 
7. ந -ர மோனை 
8. கரும்பு ( வில் ) 


9. வி 
10. செப்பு ( சீமிழ் ) போன்ற 
11. விசித்திரமாக ; வியப்பாக ; அழகாகஎன்று 

மாம் 
12 நீறை ; வெளித் தோன் நமல் மனத்தை 

நிறுத்துதல் . 
13. [ ரொ ] தே ரெமோனை காண்க . பிரம் 

பவே என்பது ரெம்ப . பெம்ப 

நொம்ப என்றெல்லாம் மருவும் 
14. தவமல் 


166 


மாகஸ்நான புராண அம்மானை 


மட்டாரும் மாலையிந்த மாமுனிக்குச் சூட்டிடுவேன் . 
335. என்றிப் படியே இனிய அன்ப து - பேரும் 

நன்றிசெறி மாமுனிக்கு நல்லாசை கொண்டாரே , 
அப்பொழுது மந்திரியும் அதிசயத்தை யேபார்த்து 
2. இப்பு துமை என்று ஏகிவந்து ராசன் முன்னே 

சொன்னா னிது நடத்தை . தொல்புவியை ஆளுமன்னன் 
340. பொன்னாரு மாதவத்தோன் புதுமை தனைப்பார்த்து 

உள்ளம் மகிழ்ந்து ஒருநாள் முகிழ்த்தமதில் 
கவள்ளமுலைப் பெண்களதனை மாலையிட்டுத் தான் கொடுத்து 
போங்கள் எனவே புகழ்முனிவன் பின்னாலே 

பாங்குடைய பெண்கள் தனைப் பரிவாய் யனுப்பினனே 
345 . அந்த மகாமுனிவன் அன்பது பெண் கள் தனையும் 

விந்தையுட னே கூட்டி விரைந்தேகி னான் வனத்தில் 
நல்ல இடம் பார்த்து நற்பார் புனல் கரையில் 
இல்லறத்துக் கேற்ற இடமென் றவனறிந்து 

புனித முடனே தான் பொன் னுலகு 10 தச்சனையும் 
350 . 

மனதில் நினைந்தான் . வருக வென்றே மாமுனிவன் . 
அம்முனிவ னும் நினைக்கில் அழகு விசுவகர்மன் 
செம்மையுடன் வந்து தெரிசித்தான் . அன்புடனே 
வந்த விசுவனையும் வாகுடனே யேபார்த்து 

இந்த 11 இடத்தில் இனிதாயொரு பட்டணந்தான் ; 
355. அன்பது பெண்களுக்கு அன்பது மாடகூடம் ; 

பொன்போல் சமையு மெனப் புகலவே கம்மியனும் 
தவமுனிவன் சொன்னபடி தையலன்ப து - பேர்க்கும் 


1. ஐம்பது 
2. இது புதுமை அல்லது இப்புதுமை 

( என்ன ) 
3. போய்த் திரும்பி வந்து 
4. குறித்ததொரு நாளில் 
5. கிண்ணம் போல அடி வளைந்த கன்னல் 

நாழி போன்ற பெருத்துக் குவிந்த 
6. மணம் செய்து என்ற பொதுப் பொருள்; 

மாலை இடுவித்து என்றுமாம் 


7. கன்னிகாதானம் செய்து 
8. நன்மை நிறைந்த 
9. லகரம் றகரமாகத் தீரியவில்லை 
10. உலகத் தச்சன் ; உலகின் தச்சன் என 

மாறவில்லை ; விசுவகர்மன் விசுவன் 

எனக் குறுகும் 
11. [ J ] 
12. ரு- i என ஒலிக்கும் ; இல்லையேல் ஒரு 

கூன் போலாம் 


மிருகசிங்கன் கலியாணம் 


167 


நவமணியி னாலும் நல்லபசும் பொன்னாலும் 

வெள்ளியி னாலும் மினியவயி ரத்தினாலும் 
360. ஒள்ளிய தாக வுற்ற அரண்மனைதான் 

மாடமொடு கூடம் மணிமாளிகை முகப்பு 
மேடையொடு கோபுரமும் மிக்காரத்தின உப்பரிகை 
வங்கார மேடைகளும் வர்ணக்கடை வீதிகளும் 

சிங்காரத் தோப்புகளுஞ் சிறந்த மணிமதிலும் 
365. பூங்கா வனமும் புனிதமல ரோடைகளும் 

பாங்கான தச்சன் படைத்தானே ஓவியமாய் . 
இப்படியே கண்ணாளன் இந்தநல்ல பட்டணந்தான் 
செப்ப முடன் வகுத்தான் . சீராரு மாயோகி 

அன்பது பெண்களுடன் ஆன முகிழ்த்தமதில் 
370. பொன் போல் குடிபுகுந்து பூராய மாகவுமே 

இல்லறத்துக் கான இனிய செழும் பால் ஃபசுக்கள் 
நல்லதொரு பட்டுமெத்தை ரவணீகப் பொன்னூஞ்சல் 
ஏவல் தொழில்கேட்க 10 இனிதான தாதியொடு 

பாவக மானபல 12பண்டம் 13பதார்த்தமொடு 
375. பொன்னாடை பொற்பணிதி புனிதநெல்லு பட்டைகள் 

மின்னேர் இடையார்க்கு வெவ்வேறு தான் 1 சமைத்து 
இட்டமுட னே கொடுத்து 15இனியந்தப் பெண்களிடம் , 16 
விட்டுப் பிரியாமல் , மெய் முனிவன் வாழ்ந்திருந்தான் . 
இந்தப் படியேதான் . இனிய சவுபரிதான் 


1 


1. இ எனப் பிரியும் ; மி என ஒன்ருய் நீற் 

பதால் மோனை கொள்ளும் 
2. மாடம் . கூடம் , மாளிகை முகப்புமேடை 

கோபுரம் உப்பரிகை . மேடை என்ற 

பகுதிகளைப் பிரித்தறிக 
3. ரத்ன என ஒலிக்கும் 
4. பொன் ; அழகு என்றுமாம் ; பங்கரம் என் 

பது தெலுங்கு 
5. உத்யான வனம் 
6. கண்ணாளன் = கன்னார் + கம்மாளன் 

என்றவற்றின் மயக்கம் ; கண்ணெழுத் 

தாளன் என்றுமாம் 
7. [ ] 


8. தீர்பு காணோம் 
9. ரமயை ( மனம் கவரும் ) : ம - வ மாருட் 

டம் ; ய.க மாட்டம் 
10. [ f ] 
11. ( வு ) ; மனத்திற்குகந்த 
12. பண்டம் ; தட்டுமுட்டு முதலியன ; என் 

பண்டமுமம் 
13. பதார்த்தம் = சமையலுக்கு வேண்டு 

பவை ; கீழே பட்டை = டைகாஸ்க 
14. உண்டுபண்ணி 
15. [ f ] 
16. இடம் வாழ்ந்திருந்தான் 
17. மெ ரிகவில்லை 


168 


மாகஸ்நான புராண அம்மானை 


.. 


1 


330. விந்தையுடன் பெண்களொடு விரும்பிவளர் நாளையிலே 

பூந்தா துறை கூந்தல் பூவையரைப் பெற்றெடுத்த 
மாந்தாதான் என்னும் வடிவான மாவேந்தன் 
மக்கள் தனை நினைந்து வருத்தம் பெரிதாகி 

செக்கார் ) மதிபூண்ட சிவனார் அமைப்பிதுவோ 
385. காட்டி விருப்போன் ; கனிகாய் சருகுதின்போன் ! 

நாட்டில் வளமறியான் ! நல்ல சுகமறியான் 
பெண்ணுருசை தானறியான் ! பெண்கள் சுகமறியான் ! 
பெண்ணுஞ் சிவயோகம் பாங்கான ஆண்டிபின்னே 

வன்னமயில் போல வடிவான பெண்கள் தனை 
390. அன்னம் போல் கூட்டி அனுப்பினோம் ! தோணாமல் . 

பொன் போல் வளர்த்த பொன்மேனி தான்வாட 
அன்பிலா மாமுனிபின் அனுப்பினோம் , அம்முனிவன் 
எங்குகொண்டு போனானோ ? எவ்விடத்தில் சென்றானோ ? 

கங்குபகல் காணாத காட்டூடே மக்களய்யோ! 
395. என்ன துன்ப முற்றாரோ ? எவ்விடஞ்சல் ஆனாரோ ? 

அன்னவர்கள் தன்னலத்தை அய்யோ ! அறிந்திலனே! 
என்று அரசன் எண்ணி யினியமக்களைத்தேடி 
19ஒன்றி யெனக்காட்டில் ஓவியமா க -நடந்தான் . 

காடெல்லாம் தேடிக் காணாமல் மாவேந்தன் 
400. வாடி வரும்போது வளருஞ் சவுபரிதன் 

ஆச்சிரமங் கண்டான் ; அன்பாய் மனமகிழ்ந்தான் ; 
மாட்சியுள்ள பட்டணத்தை வாகுடனே பார்த்து நின்றான் . 
வண்ணமணி யால்வகுத்த மாடமாளிகைமுகட்டில் 
பொன்னின் குடங்கள் 11 பூரித் திருப்பதுவும் 


1 


11 


1. இருசீர் பெரு வழக்கு 
2. மனவருத்தம் ; மெய் வருத்தம் என்ற 

பொருள் இல்லை 
3. செக்கர் ; செவ்வானம் செக்கர்மத் என்ற 

தொகையில் ரகரம் இடையில் ஒலி 

யாமை கண்க 
4. நாட்டின் வழக்கம் ; அல்லது செல்வ 

வாழ்வு 
5. ருசி ; உருசை எனவரும் 


6. சிவ யோகம்பண்ணும் என்க ; பண்ணும் 

சிவயோகமுடைய என்ற பொருள் 

படிந்துவிட்டது 
7. இவை எல்லாம் தெரியாமல் ; ( அனுப்பி 

னோம் ) 
8. ( கோ ) 
9. கங்குல் ( இரவு ) பகல் ; இடையில் ல் 

ஒலிக்கப்பெரவில்லை 
10. ஒருவனாக 
1 ! நிறைந்து ; பருத்து 


மிருகசிங்கன் கலியாணம் 


169 


405 . 


மேடைகள் தோறும் மிக்கான பொற்கொடிகள் 
ஆடுகின்ற சித்திரமும் அலங்கரித்த கோபுரமும் 
பூங்கா வனமும் புகழுடைய வீதிகளும் 
பாங்கான ஓடைகளும் பண்ணு மணிமதிலும் 

இருக்கின்ற கோலமதை யேந்த லிவன் பார்த்து 
410. பெருக்க முடன் மகிழ்ந்து பேரான மூவுலகும் 

இந்தப் பதிக்கு இணையல்ல வென்றுசொல்லி 
விந்தை யுடன் நடந்து வினிய மக்களைத்தேடி 
மன்னன் வருதல்கண்டு , மகளொருத்தி யோடிவந்து , 

பொன்னின்பா தத்தில் புனிதமென வேதொழுதாள் . 
415. தொழுத மகள் தனையே தூய மணிமுடியோன் , 

பழுதறவே தானெடுத்துப் பரிவாய் மிகவாழ்த்தி 
சுகமா யிருக்கிறாயோ ? சுந்தரமே ! யென்மகளே ! 
அகமகிழ மாலையிட்ட அரிய கணவனொடும் 

நன்றாக யிருக்கிறீரோ ? நட்பாக வாழ்கிறீரோ? 
420. குன்றாத செல்வமுறு கொம்பனையீர் ! எங்களையும் 

மனதில் நினைப்பீர்களோ? மறந்துமிகப் போனீர்களோ ? 
எனவே தகப்பனுந்தான் இந்தமொழி கூறிடவே 
மகளான வள் பார்த்து மனது மகிட்சியோடு 

சுகமாக வாழுகிறோஞ்; சொல்லவொண்ணாச் செல்வமய்யா ! 
425. பாலால் குறையுமில்லை ; போக்கியத்தில் தாட்சியில்லை ; 

மேலாம் பரமான வெகுவாழ்வைப் பெற்றிருந்தும் . 
என் மனதி லய்யா! யிருக்கு தொருகுறைதான் . 
நன்மையுடன் சொல்லுகிறேன் . நன்கணவ னானரிசி 
சணப்பொழுது மென்னை விட்டுத் தானே பிரிந்ததில்லை . 


H 


1. அழகும் 
2. மிகுதி ; உளநிறைவு 
3. [ J ] 
4. வ் - என்ற உடம்படுமெய்யொடு கூடிய 

இனிய என்பதும் விஎனத் தொடங்கி 

விந்தையோடு மோனை கொள்ளும் 
5. அந்தாதித் தொடர் 


6. முன்மகளே என அவளை மட்டும் கேட் 

டான் ; இப்போது பன்மையாக எல் 
லோரையும்பற்றி வினவுகின்;மனப் 

போக்கின் விரிவு காண்க 
7. உணவு முதலிய அனுபவத்திற்கு உப 

லக்ஷணம் 
8. பிற செல்வம் 


9. கூ 


(D4-22. 


17 

மாகஸ்நான் புராண அம்மானை 
430. இணக்கமுடன் என்பால் இருப்பதினால் என்னுடைய 

தங்கை யொடு தமக்கை தனக்குமே வாழ்வுமில்லை . 
இங்கிது ஒன்றுகுறைகாண் ஏதும் மறித்துமில்லை 
என்று மகள் சொல்ல யினிதான மாவேந்தன் . 

அன்றவள் சொல்கேட்டு , அப்பா லொருமகள் தான் 
435. இருக்கு மனை தனிலே இவ்வேந்தன் வருதலுமே 

கருக்கு மலர்க்கூந்தல் கன்னிதான் அன்புடனே 
வந்து வணங்கினாள் காண் ! வணங்கு மகள் தனையே 
விந்தை யுடன் எடுத்து , மெத்தவே தான்வாழ்த்தி 

• மகளே ! யுனக்குவென்ன மனக்குறைதான் சொல் லெனவே 
440. செகவேந்த னும் கேட்டுத் தேன்மொழியாள வாய்மலர்ந்து 

முந்தினவள் சொன்ன மொழிபோ லவள் தானும் 
விந்தையுடன் சொல்லிடவே வேந்தனும் மெய்மகிழ்ந்து 
அன்பதுமக் கள் மனையில் அவன் நடந்து தான் கேட்க 

அன்புடைய மக்களெல்லா மன்றொருத்தி சொன்னதுபோல் 
445. தகப்பன் தனக்குரைக்கத் தார்வேந்த னுங்கேட்டு 

மிகுந்த களிப்புடனே மெய்மகிழ்ந்து ஓவியமாய் 
மருக னெனும் ரிசியை வாயார வேவாழ்த்தி 
பெருமை யுடன்மகிழ்ந்து பெண்களை யு மேபார்த்து 

இனிய கணவனொடு இட்டபோக போக்கியமாய் 
450. கனிவாக வாழு மென்று காவலனு மேவாழ்த் 

மக்கள் விடைகொண்டு மன்னன் பதிபுகுந்தான் . 
மிக்க புகழ்சேரு மின்னார் அன்ப து - பேரும் 
ஒருத்திக் கொருமூன்று உற்றபிள்ளை வீதமென 

பெருக்கமுடன் பெற்றார்கள் . பிள்ளையுமவ் வீதமென 
455 , மக்கள் தனைப்பெற்று மடுவிலுறை மீன்போல 

மிக்க கிளையாகி மிகுபோர் ) த்திப் பேரனுமாய் 
கூடி நெடுங்காலம் குறையாத செல்வமதாய் 


1. ஒரு குறை காண் என இருக்கலாம் ; 

காண் இல்லாமல் இருக்கலாம் ; காண் , 
என்பதனைக் கனாக ஒலிக்கலாம் 


2. மறித்தொன்றும் இல்லை - ( ரு ) 
3. [ யீவ்வோன் ) இவன் = இவ்வோன் எவ 

வரும் போலும் 


மிருகசிங்கன் கலியாணம் 


171 


நீடுங் கிளையுடனே நெடியபட் டணமாகி 

அடியடி வாழையென அன்பாய் முனிபுதல்வர் 
460. வடிவுடனே செல்வமொடு வாழ்ந்தார் . காண் ! மன்னவனே ! 

இந்த மகாமுனிவன் இல்லறத்தி லேயிருந்து 
சிந்தையுடன் வாழ்ந்த செயலைநீர் தான் கேளாய் ! 
பாங்கான யிம்முனிவன் பனிரெண் டாண் டு - வருஷம் 

வாங்காம லேபுனலில் வண்ணத் தவயோகி 
465. இருந்து தவசு இயற்றுகின்ற நாள் தனிலே 

திருந்துமக ர - மாதஞ் சிறப்பாகவே குறுக்கே 
வந்த படியாலே மாகஸ்நானம் ஆடும்பலன் 
இந்த முனிக்கு விப்போ கொடுத்தது காண். 468 


பதி ( ன் ) மூன்றாம் அத்தியாயம் முற்றும் . 


1 


1. ஆண்டு வருஷம் தமிழும் பிறமொழியு 

மாய் வரல் 


2. நீங்காமல் 


பதினாலாம் அத்தியாயம் 

நித்திய கருமம் 
விருத்தம் ( 1 ) 


| 


பேரியற்கை முனியுரைத்த கதைகேட்டு 

மனமுவகை பெரிது கூர்ந்து 
தாரியற்கை மணிமவுலித் தனிவேந்தன் 

முனிவர்னீ முன்னஞ் சாற்றும் 
நாரியர்க்குள் வடமீனிற் கற்புடைய 

நால்வரொடு நவைதீர் வேதச் 
சீரியற்கை மிருகசிங்கன் இல்லறத்தின் 

வாழ்ந்ததினி செப்பு மென்றான் 


நடை 


5. பெருமை தவவ திட்டன் பேறாக இக்கதைனய 

வரிசையுடன் சொல்லிடவே மாவேந்தன் தான் கேட்டு 
மாதவனே முன்பு வரிசையுட னெந்தனுக்கு 
போதமுடன் சொன்ன புகழான மாகதையில் 

திருந்துந் தவத்தான் சீரார் மிருகசிங்கன் 
10. அருந்ததிபோல் கற்பில் அதிகமெனும் சுவாதத்தை 

கமலை விமலையொடு கனக முலைச்சுரன.ச 
உமைபோ லிருக்கும் உத்தமியார் நால்வரொடு 
வாழ்ந்து அவ னில்லறத்தில் மகிழ்ந்து யிருந்தகதை 

சூழ்ந்த பெருந்தவத்தீர் ! சொல்லவே ணு மெனவே 
15 , சீரார் திலீபதியும் சிந்தைமகிழ்க் தேகேட்க , 

பூராய மாய்வதிட்டன் புகலுவான் ராசனுக்கு : 


1. பதினான்காம் 
2. அருந்ததிபோல் 
3. 4 காய் . 2- மா வரும் அறுசீர்க்கழி 

நெடிலடியாசிரிய விருத்தம் 


4. [ 1 ] 
5. [ J 
6. [ மா சுவாதத்தை ] 


- 


நித்திய கருமம் 


173 





. 


வாரா யடா ! வேந்தா மண்ணுலகில் வாழ்பவர்கள் . 
பேரான இல்லறத்தில் பெருமைதப்பா மல் நடந்தால் 

இவ்வுலகில் கீர்த்தியுண்டு . யேந்தலே ! பிற்காலம் 
20. அவ்வுலகந் தன்னி லதிகமுள்ள மோட்சமுண்டு . 

இந்த ரெண்டு காரியமும் இனிதாக வில்லறத்தில் 
விந்தையுட னேதான் மேவுவோர்க் குப்பலிக்கும் . 
ஆனதினா லில்லறத்தி லறிவுடனே தானிருந்து 

மானமுடன் வாழுவது மன்னவா ! உத்தமங்காண் . 
25. மாமறைசொல் தேவர்களு மற்ற தொரு மூவர்களும் 

பூமிதனில் மானிடராய் பிறக்கரிது புண்ணியனே ! 
மானிட ராகவுந்தான் வந்து பிறந்தாலும் 
தானமொடு வில்லறத்தில் தான் வாழ்வா ரீ துகண்டாய் 

இல்லறமே நல்லறங்காண் ! இல்லறத்தின் தன் நடத்தை 
30. சொல்லுகிறேன் . மன்னா சுடரோ னுதிப்பதற்கு 

முன்னாறு நாழிகையில் முழித்து யெழுந்திருந்து 
பொன்னாறும் ஈசுவரனைப் போற்றி மனம்நினைந்து 
சட்டமுட னே தழைத்த 10 சன்னிமூ லையின்பால் 

எட்டி நடந்து 11யினிய பூண் நூலதனை 
35 . காதின்மே லிட்டுக் கனத்த உத்த ரீகமதை 

போத முடன் தலையில் புனைந்து வடமுகமாய் 
இருந்து ஒரு துரும்பை யெடுத்து நிலத் தில்போட்டு 
கரங்கள் தான் நீட்டாமல் , கண்ணெடுத்துப் பாராமல் 

வாயு [ ம் ] மிகப் பேசாமல் , மவுனமாய் எச்சில் தனை 
40. நேயமுட னேகாறி நிலத்தின் 13 உமியால் 

14இருமலத்தைப் போக்கி எழுந்திருந்து லிங்கமதை 


1. பெருமைதப்பாமல் என்ற வழக்கு 
2. ஏ என்பதன் உச்சரிப்பு 
3. எல்லாவற்றினும் சிறந்தது 
4. ஒரு = ஒப்பற்ற 
5. குற்றியலுகரம் கெடாமல் வகர உடம் 

படுமெய் பெற்றுளது 
6. நடைமுறை 


எழுத்திற் கேற்ற யகர இடைநிலை 

பெற்றது 
9. பொன்போல் (ஒளியாகத் ) தோன்றும் 
10. சனி - சன்னி என ஆயிற்று : சவி மூலை 

வடகிழக்கு 
11.6.8 
12. மேலாடை 
13. உமிழமல் 
14. மலம் , சலம் 


7.வி 


8. குற்றியலுகரம் கெடாது பின் வரும் 


174 


மாகஸ்நான புராண அம்மானை 


வரிசையுட னேயிடது மலர்க்கையா லேபிடித்து 
தண்டா மரைந்திகள் தன்னருகில் சென்றவுடன் 

கொண்டுதான் [ றெதிகையைக் ) கொண்டு வலதுகையால் 
45. ஒருபாத் திரத்தி லுகந்தசெழு நீர்முகந்து 

வரிசையுட னே சவசம் மன்னவா ! செய்வதுகாண் . 
பாத்திர மில் லாட்டால் பாங்கான நீர்க்கரையில் 
நேர்த்தியுட னேயிருந்து நேயமுட னேசவசம் 

பண்ணுகின்ற தண்ணீர் பரிவாக வேயோடி 
50 . தண்ணளிசேர் மாபுனலில் தானே தான் கூடாமல் 

ஒருமுழத் தூரத்தில் ஒதுங்கியே மிகவிருந்து 
பரிவுடனே மாசவசம் பண்ணுகின்ற போதிலேதான் 
ஒருதரங்கோ சத்துக் குற்றமண்ணிட் டுக்கழுவி 

பெருமை யுடனே பேசும் வலக் கை தனக்கு 
55. அஞ்சுவிசை மண்ணிட்டு அன்பாக வேகழுவி 

மிஞ்சுமிடக் கைக்கு மிகவுமே பத்துவிசை 
மண்ணிட்டுத் தேய்த்து வரிசையுட னேகழுவி 
தண்ணிட்டுப் பின்னும் தடக்கைரெண்டு பே கூட்டி 

ஏழு விசைகழுவி இனியரெண்டு கால்தனையும் 
60. சூழும்பதி னஞ்சுவிசைத் தூயமண்ணிட்டுக்கழுவி 

பின்னும் ஒருக்கால் பேரான மன்னவனே ! 
மன்னுகோ சத்திலே தான் மண்ணிட்டுத் தான் கழுவி 
வாசமுள்ள நீரையள்ளி வாய் கொப்பளித்து நன்றாய் 

ஆசமன மூன்றுதரம் அன்புடனே பண்ணியபின் 
65. தண்ணீரி னால் முகத்தை தான் கழுவி யப்பாலே , 

வண்ண முடனே தான் வாய்த்தமுளை முள்ளுமரம் 
பால்மரத்தின் பாலேகி பாங்குடனே யங்குநின்று 
வால்மதி போல் முகந்தான் வாகுடைய காந்தியுமாய் 


1. கால் கழுவல் ; சௌசம் ; சவுசம் ; இந்த 

நூலில் ஔ என்பது அவு என்றே எழு 
தப் பெறுகிறது . ஒள வேண்டா என் 

பார் கொள்கை காண்க 
2. இல்லாவிட்டால் 


3. இந்தத் துயமுறையை மறந்ததே இந்த 

நாடு 
4. தண்ணீர்விட்டு 
5. வெண்மை 


நித்திய கருமம் 


175 


விந்தை யுடைய விடலையுட பல்ப்பிலம் போல் 
70. தந்த வலுவுந் தருவாய் எனவுரைத்து 

செய்ய சிறுவிரல்போல் சிறந்த பன்னி ரண்டுவிரல் 
துய்ய கடைநீளந் துகளவேபல் கொம்பொடித்து 
தந்தம் விளக்கித் தனிவாயுங் கொப்புளிக்க 

அந்தமுடன் தந்தம் அன்று விளக்கா-நாளில் 
75. பத்துவிசை எட்டுவிசை பாங்குடன் வாய் கொப்பளித்து 

சுத்திசெய்து அப்பால் தூயபுன லி - லிறங்கி 
சங்கற்பஞ் செய்து கொண்டு தண்ணீரி லே முழுகி 
பொங்கமுள்ள தேவர் புகழ்ரிசிகள் மாபிதிர்க்கள் 

தன்னை நினைந்து தர்ப்பணம்பண்ணிக்கரையில் 
80. வன்னமுடன் வந்துவெள்ளை வத்திரங்கட் டி - யதின் மேல் 

உத்தரிகங் கட்டி யுகந்தசுத்தா ச- மனந் 
புத்தியுடன் செய்து புகழ்குலாசா ரப்படியே 
திருநீர் திருநாமம் செப்படமுட னே தரித்து 

வரன் முறைதான் தப்பாமல் வாகுடனே சந்திபண்ணி 
85. அத்த கிரிமேலே ஆதித்தன் 10 தோன் று - மளவும் 

சித்த முடனே சிவயோகத் தி - லிருந்து 
வளத்துடனே வெங்திரோன் வரும்போ தெழுந்திருந்து 
கிழக்கு முகம் நின்று கெடாதவுப ( த் ) தானமென்ற 

மந்திரத்தைச் சொல்லி வலக்காதை தான் மூடி 
90. அந்த முடைய 12 அபிவாதை மந்திரத்தை 


தான் 


1. இளஞர் ; தலைமகன் 
2. பல்லின்பலம் (வன்மை ) பலம் = பிலம் : 

ப , பெ . பி ; பற்பலம் பல்ப்பலம் 

என எழுதப்பெறும் 
3. வன்மை ; வலிவு - வலுவுஎன வரும் 
4. தகழவே என்பதன் உச்சரிப்பு இ , உ ; 

ழ : ள 
5. [ d ] உ.இ 
6. சிலநாட்களில் பல்விளக்கலாகாது என்ற 

முறை உண்டு 
7. செய்வதற்குமுன் கூறும் மனவுறுதிக் கட் 

டுரை ; நுதலிப் புதல் 


8. திருநீறு 
9. ( ள்த்த ) 
10 தோன் என்பது கள்போலாம் அல்லது 

ஆதித்தன் தோன் என ஒலித்திரு 
கலம்; வல்லெழுத்தும் இவ்வாறு 
இடையில் விடப்படுவது பிற இடத் 

தும் காண்க 
11. உபத்தானம் உபதானம் என வரம் 

காண்க. சந்தியவந்தன 

கூறும் துதி 
12. தன் கோத்திரம் பெயர் மு . லியன மரி 

வணங்கும் மந்திரம் அபிவாதனம் 


முடிவில் 


176 


மாகஸ்நான புராண அம்மானை 


சொல்லி முடித்து தூயவோ மம்வளர்த்து 
அல்லலற ஏன்றமட்டும் அழகுடன்தானங்கள் செய்து 
இந்தப் படியே இனிமூன்றே முக்கால்க்குள் 

விந்தை யுடன் நடத்தி மேலொருசா மத்தினுள்ளே 
95 . 

பூராய மாக புகலுகின்ற மாவேதம் 
பாரா யணம்படித்துப் பகற்சாமம் ஒண்ணரையில் 
தருப்பை முதலான சமுத்து வெல்லாங் கொண்டுவந்து 
விருப்ப முடன் கடிகை மேவுபதி னஞ்சினிலே 

மெச்சுகின்ற மாபுனலில் விந்தையுடன் நீராடி 
100. உச்சிக் கடன் கழித்து வுகந்த பிர மெக்கியந்தான் 

செய்து நல்ல தேவருக்குஞ் சிறந்த ரிசிகளுக்கும் 
துய்ய பிதிர்க்களுக்கு - தூயதர்ப்பணங்கள் பண்ணி 
அப்பா லவனுடைய ஆச்சிரமந் தன்னில்வந்து 

தப்பாத சூரியனைச் சத்திதனை விட்ணுதனை 
105. 10குஞ்சரனை ருத்திரனைக் கோலமுடன் பூசைபண்ணி , 

மிஞ்சுஞ் 11 சுவானபெலி மிக்கான காக்கைபெலி 
பூதப் பெலியுடனே புகலும் பெலிகொடுத்து 
நீதி தவறாமல் நித்தியமு மப்படியே 
12 , 

உதலக்கடையில் வந்து தயங்கும் 13 அகதிகளை 
110. மலக்கமன்றி யேயழைத்து வந்து 15 வுப சாரமொடு 

சாதம் படைத்துத் தானுமொரு நல்லிடத்தில் 
போத முடனிருந்து புகழார் கிழக்கு முகம் - 
ஆகவே பொற்கலத்தில் அமுது தனைப்படைத்து 

தாகமுட னேயீன்ற தாயார் தகப்பனொடு 
115. தன்குருக்கள் மாகிழவர் சார்ந்த விருந்துடனே 


1. இயன்ற மட்டும் 
2. ற் = ல் க் ; மூன்றே முக்கால் நாழிகைக் 

குள் 
3. ஒன்றரையில் 
4. வ் உடம்படு மெய் ; முன்சொல் வட 

சொல் ; உகரம் கெடவில்லை 
5. நாழிகை 
6. வ் - உடம்படுமெய் 
7. வேநமோதலே பிரம எஞ்ஞம் 


8. வருவதில் தவருத 
9. [ ஷ்ட் ) 
10. யானை ( முகனாம் விநாயகன் ) 
11. நாய்க்குச் சோறிடல் ; பலி = பெலி 
12. வீட்டு வாயிற்படியில் ; தலைக்கடையில் 

என்பதன் உச்சரிப்பு 
13. அகதிகள் அல்லது அத்திகளை 
14. மனமயக்கம் 
15. ஷ 6 


நித்திய கருமம் 


177 


அன்புடைய பாலர் அடர்ந்ததொரு நோயாளர் 
பாங்கான கெற்பம் படைத்த மடந்தையர்க்கும் 
ஆங்கே யமுதளித்து அப்பால் புனிதமொடு 

சித்திர அன்னம்வைத்துச் சிறப்பாய் பழைய தொடு 
120. சுத்த முடனே சுடுசாத மானாலும் 

நகங்கள் படாமல் நல்ல தெரிவிதன்னால் 
சுகமுட னுங்கும்போது சொல்லும் இனித்தகறி 
முன்னேயே வுண்டு மொய்த்தபுளித் தஃலெரித்தல் 

பின்னேயே வுண்டு பெருமையுட னேக 10சில 
125 . பாலுடனே மோரு பாங்காய் தயிர்கூட்ட 

வேலுடைய மன்னா மிகவுமே சாப்பிடுவார் . 


விருத்தம் ( 2 ) 


குண்டிகைக்கைப் பகைவருக்குக் 11 குக்குட அண் . 

டத்தளவாங் கொள்ளுஞ் சோற்றுப் 
பிண்டமிரு நாலாகும் முயர்வானப் 

பிரத்தருக்கவ் விரட்டி பேசி ( ல் ) 
எண்டிசையும் புகழ்ந்திடும் இல் லறத்தினருக்கு 

எண்ணான்கு ( ம் ) 13 இயம்ப லாகும் 
130. 1.தண்டுறுகைத் தலைப்பிரம சாரிக்கு 

வயிறுகொள்ளு மளவுந் தானாம் .15 


1. கர்ப்பம் 
2. பெரியோர் மெலியோர் இவருக்கு முதல் 

இடம் தருதலே சிறப்பு என்ற பழங் 

கொள்கை 
3. [ ய ] சித்திரான்னம் சித்திர அன்னம் என 

பிரித்தே வருகிறது . வெல்லம் , தயிர் , 
புளி , எள் முதலியவற்றோடு சமைத்த 

அழகிய அல்லது சிறந்த சோறு 
4. தெரிவு: உ.இ ; கண்டதனை உண்ணாது 

உடலுக் குகந்தது என ஆராய்ந்து 
5. உண்கும்போது வலி ( கு ) முன் மெலி 

( ண் ) அதற்சின ( ங் ) மாக மாறும் 


6. [ 4 ] 
7. மிக்க 
8. காரம் 
9. உண்டு முடிய 
10. சிறிது ; பழைய வழக்கு 
11. கோழி 
12. முட்டை 
13. யெய்ம்பலாகும் ) 
14. ( து ) 
15. முன் விருத்தம் போன்றது 

மபு -23 . 


178 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


கையில் கமண்டலந்தான் காட்சியுடன் வைத்திருக்கும் 
துய்யசந்நி யாசியர்க்குச் சொன்னதொரு கோழிமுட்டை 
பிரமாண மாகவெட்டுப் பிடிகவளம் ; பேசாமல் 

வரிசை யுடனே தான் வானப்பிரத் தந்தனிலே 
135. திரியுமெஞ் ஞானியர்க்குச் சிறந்தபதி னாறு கவளம் ; 

பெருமையுட னில்லறத்தில் பெரிதாக வாழ்பவர்க்கு 
சொல்லியமுப்பத்திரண்டு சோற்றுப் பிடிக்கணக்கு 
வல்ல பிரமசாரிவயேறுகொள்ளு பட்டுமுண்பான் 

என்றுதான் வேதம் இயம்பு துகாண் மன்னாகேள் ! 
140. நன்றியுடன் இப்படியே நற்போ சனமருந்தி 

பொங்கமுடன் உத்திர போசனஞ்செய் தேயெழுந்து 
பங்கமில்லாச் செங்கையொடு பரிவான வாய்காலும் 
மண்தொட்டுத் தான்கமுவி வாய் கொப்பிளித்து நன்றாய் 

பண்பொடுசுத் தாசமனம் பண்ணிப் ( பிரதாயம் ] 
145. செய்து வழக்காகச் சிவனை மனம்நினைந்து 

கையினால் நாபிதொட்டு காட்டியே ( அரசமனம் ] 
நன்னயம தாய்ச் செய்து நற்தாம்பூல- மருந்தி 
பொன்னிலகு ஈசன் புராணங் களைப்படித்து 

அப்பாலே தானிருபத் தாறேகால் நாழிகைக்கு ( ள் ) 
150. தப்பா மனை வாழ்க்கைத் தன்கருமந் தான் பார்த்து 

செய்ய செழுங்கதிரோன் சென்றடைந்த காலமதில் 
பொய்கை தனில்சென்று புனிதமுடன் கால்முகங்கள் 
அன்புடனே சுத்தம் பண்ணி அந்திக் கடன்கழித்து 
பொன்பெறுகாயத்திரியை பொங்கமுட னேசெபித்து 

--- 
1. வானப்ரத்தம் என ஒலிப்பர் 

படிக்கலாம் . உணவு . முடிந்ததும் 
2. [ பதினாற் பதினாறு என்பதன் உச்ச 

மந்திரத்தோடு உட்கொள்ளும் நீர் 
சிப்பு : குற்றியலுகரம் அலகு பெரு 

5. ப்ராணாயாமம் 

6. வழக்கம்போல் ; முறையாக என்றுமாம் 
3.பி 
4. உத்தரா போசனம் என்பதன் உச்ச 

7. ஆசமனம் ; வா என எழுதியதனைப் 
பப்பு: உ வு என்று உச்சரிக்கப்படு 

பிரித் தெழுதினர்போலும் 
தல்போல எழுதப்பட்டது . பு என்றும் 8. [ ஸ்த் ] 


மை 


நித்திய கருமம் 


179 


. 


155. முன் போலக் கருமமெல்லாம் முடித்து இன பெந்துடனே 

அன்பாக வே அசனம் அருந்தியே கையலம்பி 
ஆச ( ம ) னஞ் செய்து அழகுடனே ஏப்பமிட்டு 
வாசமுள்ள தாம்பூலம் மன மகிழ வேயருந்தி 

படுக்கைவீடு புகுந்து பஞ்சணைமே லேயிருந்து 
160. வேடிப்ப [ ம் ] முள்ள தென்முனிவன் மாலுடனே சோடாக 

சொல்லும் முசுகுந்தன் தூய கபிலரொடு 
நல் வயின தேயரென்று நாட்டிலுரை 8 அய்வரையும் 
மனது தனில் நினைந்து மாமந் திரமுரைத்து 

புனல்கொண்ட செய்யசடைப் பொருளை மனதில் வைத்து 
165. பூரண கும்பமொடு புனைந்ததிரி நெய்த்தீபம் 

சீருடைய மன்னா! செய்ய தலை மாட்டில் வைத்து 
தலைகிழக்க தாக தான் கொண்ட தேவியொடு 
விலைபெறுபாயில்படுத்து மிகவே யுறங்குவது 

நன்றி துகாண் மன்னா! நவிலுகிறேன் . நீர்கேளும் 
- 170. வென்றி யுடையோய் ! மிகுத்திடு தன் னூர்கிழக்கு ; 

மாமன் 11 வளவில் வந்திருந்தாற் தென் திசைகாண் ; 
நேமமுட னூருவழி நேர்ந்தாலே மேற்கு முகம் 
வடக்கே தலை தனையும் வைத்துப் படுத்தாலே 

கெடுத்துவிடும் வாழ்வுதனைக் கிலேசத்தை யுண்டுபண்ணும் 
175. ஆன தால் , வேந்தா ! ஆகா 13 வடதிசையில் 

1. மானமுட னே தலையை வைத்துப் 15படுக் காகாதே . 
இப்படியே சொன்ன 18 யினியபடுக் கைதலத்தில் 
செப்பமுள்ள 17 யம்மவாசி சி 18 றந்தபவரனையாம் 


1. [ J ] 
2. பந்துக்களுடனே; அ , எ 
3. உணவு 
4. [ னை ] 
5. வடிவழகு 
6. அகத்தியர் 
7. கருடன் 
8. ஐவரையும் 
9. சிவனை 
10. படுக்கை என்ற பொதுப் பெயர் ; 

புணர்ச்சி என்பதற்கு இடக்கரடக்க 


11. வீட்டில் 
12. [ i ] 
13. ஆகாத 
14. பெருமை 
15. படுக்கு ( படுத்தல் ) ஆகாதுப் ஒலியாது 

போலும் 
16. இ என்பதன் உச்சரிப்பு : ய் உடம்படு 

மெய்யுமாம் 
17. ய் உடம்படுமெய் ; அமாவாசை 
18. [ 1 ] 
19. பௌரணை ; பௌர்ணமி ; 


லுமாம் 





180 


மாகஸ்நான புராண அமமானை 


ரதசப்த மி.யெனவே நல்லதெட்ச ணாயனமும் 
180. விதமுத்தி ராயணமும் மிக்க புண்ணிய காலமெனும் 

ஏகா தேசிதனிலும் இனிய துவா தேசிதனிலும் 
வாகாக வேதான் மற்றவிர தங்கள் தனில் 
செய்ய ஸ்திரி போகமதைச் செப்பமுட னே நீக்கி 

துய்ய வனுபோகந் தோகையுட னே சுகித்து 
185. முன் சாமந் தன்னில் முழித்துரெண்டாஞ் சாமமதில் 

மின்போலி டையாளோடு மிகவும் விளையாடி 
சொன்ன மூன் றாஞ்சாமம் தூய மலரணையில் 
நன்னயமா க-வுறங்கி நாலாஞ்சா மந்தனிலே 

கண்விழித்துத் தானெழுந்து கரியமா லைப்பாடி 
190. பண்புடைய வேதம் பகர்ந்தபடி தப்பாமல் 

இந்த வழியுடனே இல்லறத்தி லேயிருந்து 
விந்தையுடன் வாழ்ந்தவர்க்கு மிக்கசெல்வ முண்டாகும். 
மனத்தில் உருத்திரனுடன் மாலுட கிருபையினால் 

நினைத்தபடி கூடும் நெடுந்நாள்ப் புவிதனிலே 
195. கோடி மகாகோடி கோடிகா ல - மிருப்பார் . 

நாடிய வேதம் நவின் றமொழி தப்பாமல் 
குச்சமுனி யீன்ற கோல மிருகசிங்கன் 
இச்சை யுடைய இல்லறத்தி லேயிருந்து 

இந்தப் படிதான் எள்ளளவுந் தப்பாமல் 
200 .. விந்தை யுடனே மேதினியில் வாழ்ந்திருந்தான் . 

ஆனதால் , மன்னா! அழகு மிருகசிங்கன் 
மான முடனே மணந்தபெண்கள் நால்வருடன் 
கேற்புநிலை தன்னைக் கடவாமல் வாழ்ந்தகதை 

நற்புடனே சொல்லுகிறேன் . நன்றாகக் கேளு மென்று 
205. சீராரு கின்ற செய்ய தவவாதிட்டன் 
பூராய மாகப் புகலுவான் மன்னனுக்கே. 206 : 

பதினாலாம் அத்தியாயம் முற்றும் . 


1. வகையான 
2. புண்ய என்றொலிக்கும் 
3. தசிதலிலும் என்பது சிறந்தொலிக்கும் 
4. 3 
5. பிறநாளில் இன்பமுற்று , 


6. [ வு ) : உச்சரிப்பு தீ ஒலியாது போலும் 
7. ட் = ள்ப் 
8. ( யே ] 
9. பெண்கள் கற்பு நிலை ; இவன் கற்புல 

கடவாமையும் ஆம் 
10. ( று ) 


பதினைந்தாம் அத்தியாயம் 


கற்பு நிலை 


விருத்தம் ( 1 ) 


அன்ன வூர்தியும் ஆழியஞ் செல்வனுங் 
கன்னல் ஊறுசொற் காரிகை பாகனும் 
என் 

னு மூவர் முதல் வெத் தேவுந்தான் 
மன் 

னு காதல ரென்பர் மடந்தைமார் . 


நடை 
5. பொங்கு புகழ்வேந்தே ! புகலக்கேள் ! கற்புடைய 

மங்கையர்கள் செய்கை வழுத்தவே நீர்கேள்மோ ! 
வாஞ்சை யுடனே மாலையிட்ட நாயகனை 
தேஞ்ச மதியைச் சேருஞ் சிவனெனவும் 

பங்கையப் பூமேல் பழகும் பிரமனென்றும் 
10. சங்கு தனையங்கை தனில்வைத்த மாயனென் றூம் 

இருதயந் தனில் நினைவாய் இம்மூன்று மூர்த்தியிலும் 
அதிகம் புருசனென்று அழகான கற்புடையார் ) 
மாதர் மிகநினைப்பார் . மன்னவாயின்னமுந்தான் 
போ தமுள்ள கற்புடைய பூவையரைச் சொல்லுகிறேன் . 


விருத்தம் ( 2 ) 
15. பித்த னாகினும் பேதைய னாகினும் 

மத்த னாகினும் மாண்பில னாகினும் 
உத்த மத்திரு ஒப்பவள் கேள்வர்தம் 

பக்தி யோடவள் ( வப்படி நிற்பர ( ல் ) ] 
1. அன்னம் ஊரும் பிரமன் 

5. மதியைச் சேரும் என்பது அருவழக்கு: 
2. நேர் முதலான அடிகள் ஒவ்வொன் 

செயற்கை 
றிற்கு 11 எழுத்து . மா + வெண்டளை 6. [ d ] 
இடைவரும் முச்சீர்என நாற் 

7. ய் -உடம்படுமெய் 
கொண்ட கலித்துறை 

3. மா -3 எள , என நாம் பின்னிருத் 
3. செயல் ; ஒழுக்கம் 

ளையும் வெண்டளை அடிக்கு 11 
4. தேய்ந்த . த - ச 

எழுத்து சுவிடுத்தம் 


- 


182 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


. 


இன்ப முடனே எல்லோருந் தானறிய 
20. அன்புடனே மாலையிட்டோன் அறிவில்லா னானாலும் 

மடையனவ னானாலும் மாபேய னானாலும் 
வடிவுசேர் கற்புடைய மங்கையர்கள் தானவனை 
நிந்தனை பேசாள் நேசமுள்ள தெய்வமென்று 

சிந்தை மிகமகிழ்ந்து தினந்தோறும் பூசை செய்து 
25. கணவன்மொழி தப்பாமல் கட்டாக வேநடந்து 
குணமாகத்தொண்டு செய்வாள் கோதில்லாக் கற்புடையாள் . 

விருத்தம் ( 3 ) 
பிணிய னாயினும் பெற்றியை நீக்குறுந் 
தணிய மர்ந்து தகமைய னாகினும் 

அணியி லாதவ னாகினும் அன்பர்தம் 
30. பணிவி டைத்தலை நிற்பர்நற் பாவைமார் . 


நடை 
பிணியாள னானாலும் பேதமையோன் னானாலும் 
பணிதியொடு நற்தூசு பாங்காகச் சூடுதற்கு 
கைப்பொருளு மில்லாமல் 

கடிதான துன்பமொடு 
மைப்போ லழுக்குடனே வறுமைகொண்டோ னானாலும் 
35. அன்புடைய நாயகனென் றறிவுடைய மங்கையர்கள் 

இன்பமுட னேயவர்கள் இசைத்தபடி யே நடப்பார் . 


விருத்தம் ( 4 ) 
அழகு மின்றி யறமிகு மூப்பெய்திக் 
கிழவ னாயவன் கிட்டிய குட்டநோய் 

பழவினைப்படி யெய்தினும் பாவைமார் 
40. மழவ னென்ன மவுணரை யெண்ணுவார் .8 


1 [ 1 ] 
2. அழகு 
3. மங்கையர்கள் என்ற பன்மை ஒருமை 

யொடு முடிவது பேச்சு வழக்கு பே 
சான் போர்கள் என்பதன் மரூஉம் 


5. நீரைமுதல் அடிக்கு 12 எழுத்து முன் 

னைய விருத்தங்கள் போலாம் 
{ j . தற்றுசு ( தாமோதரம்பிள்ளை தம்பதிப் 

பில் இம்முறையைக் கையாண்டார் ) 
7. கணவர் - மகிணர் க.வ ; இ . 
8. டி -5 


ஆகலாம் 


4. மரியாதை கட்டுப்பாடு முறை 


கற்பு நிலை 


183 


நடை 


அழகில்லா ம - லிருந்து அதிலே கிழவனுமாய் 
குழகுழத்த சீநாறுங் குட்டநோய் மேலாடி 
மெத்த அசங்கிதமாய் விருத்தாப் பியமுடனே 

உற்ற கணவ னுறுவறிஞ னானாலும் 
45. கற்புடைய மாதர் கருத்தில் நிந் தனை நினையார் . 

நற்புடைய காம னென்று நாயகனைப் பேணிடுவார் . 
" எதைப் புகழ்ந்து இனிக்கணவன் சொன்னாலும் 
போத முடன்னிவளும் புகழ்ந்து கனிந்திடுவாள் . 

வெப்பமுட னோர் பொருளை வெறுத்துமிகச் சொன்னாலும் 
50. அப்படியே கற்புடையாள் அவளும் நினைப்பாளே . 

காதுசெவி டானாலுங் கண்குருடு ஆனாலும் 
" ஓதிமம்போல் நாயகன் தான் ஊமையவ னானாலும் 
கைக்கா லுடன் மூக்குக் காதுகுறை யானாலும் 

மெய்யான கற்புடையர் வேறே மனதெண்ணாமல் 
55. அவனே கணவனென்றும் ஆசையுள்ள காமனென்றும் 

சிவனுமவ னாமெனவே சிந்தையுடன் பூசைசெய்வாள் . 
எவெனொருவ னானாலும் இனியசிலை மன்மதன்போல் 
அவனிதனில் மிக்க அழகுடையோ னானாலும் . 

தன்னை விரும்பிச் 10 சாதகமாய் வார்த்தை சொல்லி 
60. பொன்னைக் கொடுத்தாலும் போதமுட னே பயங்கள் 

12 இணக்கமுட னேயுரைத்து எளிய குலத்திலே [ 6 ]13 
செனிக்கும் படியாகச் சினந்து வுரைத்தாலும் 14 
கற்புடைய மாது 15 கலகமிடா 1ளோசைவையாள் 


1. கொள கொளப்புமாம் ; தெசிழ்ச்சி 
2. மேலாடி மேலே பூசியதுபோ லிருப்ப 
3. ( ருவரிஞ்ஞன் ) ஞஎன்பதன் உச்சரிப்பு : 


4. ( யே ] 
5. [ fj ; இனிய 
6. ( வா ] 
7. அன்னம் ; மனைவி அன்னம் போல் 

இருந்தது ; ஓதிமம் ( அவன் ) புளிய 
மரம்போல் என்றுமாம் 


8. கருவிளங்காய்ச்சீர் 
9. [ ய ] 
10. மறைப்பாய் ; பிரமாணமாய் : அனு 

கூலமாய் 
11. அச்சம் ஊட்டும் சொற்கள் 
12. பொருத்தமாய் 
13 தான் 
11. சபித்தாலும் 
15. கணவனோடு கலகமிடாள் 
16. பிறன்மேலபைடலையான் 


} 


184 


மாகஸ்நான புராண அம்மானை 


பொற்புடைய நாயகற்கும் பொன் போல் லுரையாளே . 
65. மன்னுமலர்ப் பந்தலிலே மாலையிட்ட நாயகன் தான் 

பின்னு மலர்க்குழலைப் பிடித்து வடித்தாலும் 
காலா லுதைத்தாலுங் கனன்று மெத்த வைதாலும் 
பாலாரு மென்மொழியாள் பதையாள் ; மவுனமென்பாள் " . 

விருத்தம் ( 5 ) 
தன்க ரத்திற் றலைவ னளித்திடு 
70. பொன்க ரத்தல் பிறரைப் புகழ்ந்திடல் 

வன்க றத்தில் சிலுகிட 1 வாய்விடல் 
மின்க ரக்கு மிடையர் விரும்பிடார் 11 


நடை 


வரிசை யுடனே தான் மாலையிட்ட மாபுருசன் 

பரிவுடனே கைகொடுத்த பணத்தில்12சிறு பாடாக 
75. பாங்காக வேயெடுத்துப் பக்கத் தொருவனைத்தான் 

ஆங்கே யுவகையொடு அன்பாய்ப் புகழுவதும் , 
கொண்ட கணவனொடு கொடுஞ்சினங்கொண் டே சீறி 
சண்டையிட்டு வை ( ய் ) து தண்ணீர்க் கரை 3 தூத்தல் ; 

வெப்பமுட னேபிறரை மேவுவாள் 14 செய்வதல்லால் 
80. செப்பமுள்ள கற்புடையாள் 15 செய்திலாள் ளித்தொழிலை. 

பொன்னணிந்து நற்பிடவை பூண்டு அழகுடனே 
கன்னல் மதன்போல ( க் ) கண்ணெதிரே கண்டாலும் 


1. வ்.உடம்படுமெய் 
2. கோபித்து 
3. ( று ) 
4. [ i ] 
5. மௌனமே பதிலாகக் கூறுவாள் ஒள 

வாராமை காண்க 
6. [ ] 
7. [ தி ] ஒளித்திடல் 
8. [ p ] கறம் = கொடுமை ; சினம் கறுவு 


10. உரக்க வாய்க்கு வந்தபடி பேசுதல் 
11. முன் விருத்தங்கள் போலவாம் 
12. சிலுவானம் சிறுதேட்டு , சிறுபாடு , கண 

வனுக்குத் தெரியாமல் தனக்கெனச் 

சேர்த்தல் 
13. தூற்றல் 
14. ( ன் ) ; கணவனினும் வேருனவனோடு 

கூடுவள் 
15. துணிவுபற்றி இறந்த காலம் 
16. புடவை ; ஆடவர் துணிக்குப் பெயராய் 

வருகிறது உ , இ 


தல் 


3. சண்டையிடல் . 


கற்பு நிலை 


185 


வனை யறிவுடையாள் அங்கண்ணால் நோக்காமல் 

தவமான சிந்தையொடு தன் புருசனை - நினைப்பாள் . 
85. சட்டமுள்ள மாகொழுனன் தானுங்கு சோற தின்மேல் 

இட்ட கறியி லினிக்கறிதான் ஏதெனவே 
உங்கவே பார்த்து , ஓவியமாய் நற்கறிதான் 
அங்கையால் வைத்து ஆசாரத் தோ - டேநின்று 

ஆசைக் கொழுனனுக்கு அன்பாக வேயமுது 
90. நேசமுடனூட்டுவது நிகரில்லாக் கற்புடையாள் 

•நன்குல தெய்வம் நமக்குப் புருசனல்லால் 
பின்னொரு தெய்வந்தான் பேரான மாவுலகில் 
இல்லை யெனவே யினிதான கற்புடைய 

வல்லிக் கொடியார் மனதில் நினைத்திடுவார் . 
95 . மனைக்குரிய நாயகர்க்கு வலிதான துன்பம் வரில் . 

தனக்கு வந்த துன்பமென தான் நொந்து சோர்ந்திடுவாள் . 
7மணமிகுந்த பந்தலிலே மாலையிட்டுக் கைப்பிடித்த 
கணவன் சோ றுங்குமுன்னங் கற்புடையா ளுண்ணாளே . 

அசல்வீடு சென்றிருந்து அசலா ருடன் சிரித்து 
100. கசிவாய் விளையாடாள் . கணவனுக்கு முன்னுறங்காள் . 

வீட்டுப் 10 புறம்படுக்காள் 11 வேறே சயனமிடாள் 
12 தொட்ட கணவன் பின்னே தூங்கி யெழுந்தறியாள் . 


விருத்தம் ( 6 ) 
தங்கு கேள்வரை யீன்றெடுத் தார் தமைப் 

பங்க மில்லாப் பகைவரை யோகரை 
105. துங்க நீதிக் குரவரைத் தொன் முறை 

மங்கை மாதர் வழிபட்டு வாழ்வரால் 13. 


1. உண்கு : நுங்கு விழுங்கு ( கலி -54 ) 
2. [ 1 ] 
3. [ 1 ] 
4. இனிய 
5. தன்குலம் என்பது அருவழக்கு 
6. பெரிய ( மலையாளம் ) 
7. மணப் பந்தலைச்சீர் நிரப்ப மணமிகுத்த 

பந்தல் என்கிறார் . மிகுந்த ( சிறந்த ) 
பத்தலொடுபோம் மணம் = கலிய 
ணம் ; வாசனை . என்ற பொருளும் 


குறிப்பாக வரும் ; பின்னையது மிகு 

ந்த என்பதோடு சேரும் 
8. ண் 
9. அயல் 
10. வெளியே 
11. கணவனை விட்டு ; கணவனன்றிப் பிறர் 

தொடாமை சதையின் பரணையே 
இராவணன் கொண்டு போனதால் 

அறிக 
12. தமிழ் மரபு 
13. மூன் விருத்தம் போன்றது 

மபு -24 . 


186 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


, 


தன்னுடைய நாயகனைத் தானீன் றெடுத்தவரை , 
மன்னுமறை வேதியரை , மகாதவசு செய்பவரை , 

ஆன குருக்கள் தனை , அறிவுடைய புண்ணியரை 
110 . மான முடையவள் தான் வழிபாடாய்ப் போற்றிடுவாள் . 

விட்டுப் பிரி யாக்கொழுனன் வேறேயொரு பெண்ணுதனை 
தொட்டுக் கலந்தாலுஞ் சொல்லரிய கற்புடையாள் 
அந்தமட வாளோடு வேண்டிக் கலகமிடாள் . 

சொந்தத் துணைவியெனத் துவண்டு கனிமைசெய்வாள் ; 
115. தன்னூரு தான் கடந்து தானொரு வூர் தனக்கு 

பொன்னாரு மாகொழுனன் போனானே யாமாகில் 
கன்றுதனைக் காணாத கற்றா விரங்கு தல்போல் 
நன்றுடனே துன்பமின்றி நற்பாய் வருக வென்று 

தெய்வந் தனை நோவாள் ; சிறப்பா யுடல் பேணாள் 
120. மையுலவுங் கண்ணியரில் மான முடையவள் காண் . 


விருத்தம்( 7 ) 
கொழுநன் மாண்டிடில் கோதையர் செந்தழல் 
தொழுது மூழ்கி துணைவன் நரகிடை 
தழுவி னாலுந் தடக்கை பிடித்தெடுத் 
தெழுதி யென்னத் துறக்கத்தில் 11 ஏற்றுவார் 12 


நடை 


125 . 


ஆசைக் கணவன் அய்யோ மிகமடிந்து 
தோசத்தி னாலே சுடுநரகில் வீழ்ந்தாலும் 
கற்புடைய மின்னாள் கணவனுட னக்கினியில் 


1. பெற்ற மக்கள் 
2. பிரி கூன்போலாம் ; ப் ஒலியாது 

போகலாம் 
- 3. வ் உடம்படுமெய்.அண்டி அடுத்து 
4. தங்கை 
5. பரிவுகாட்டி 
6. கனிகரம் ; கலிவு = அன்பு : (கணிமை ) 
7. பொன்னாறு என முன்வந்தது 


8. ( கத்தா ) கன்றுள்ள பசு 
9. கற்பு என்ற பொருளில் மானம் வருகி 

மது 
10. எழுவாய் என்ன 
11. ( ஏத்துவார் ) 
12. முன் விருத்தம்போல நிரை முதலாதலின் 

அடிக்கு 12 எழுத்து 


கற்பு நிலை 


187 


பொற்புடனே வீழ்ந்து பொல்லா நரகமதில் 

கிடக்குங் கொழுனனிடங் கிட்டியே கைப்பிடித்து 
130. எடுத்துக் கரையேற்றி இனிய புருசனோடு 

வீரசொர்க் கந்தன்னில் வீற்றிருப்பா ளென்று சொல்லி 
சீருடைய மன்னா/ செப்புதுகாண் வேதமெல்லாம் . 
ஆசைப் புருசன் அசலூர்க்குப் போகிடும் நாள் 

வாசல் கேடக்காள் ; மயிர்கோதாள் ; பூமுடியாள் ; 
135. மஞ்சள் குளியாள் ; வாயிலங்கப் பாக்கருந்தாள் ; 

8 அஞ்சனந் தீட்டாள் ; அழகுசந்த னம்பூசாள் ; 
வெள்ளை யுடுத்தாள் ; மேனி மிகக்குளியாள் . 
கள்ளமில்லாச் சிந்தை கற்புடையாள் நீதியிதே . 

விருத்தம் ( 8 ) 


பூத்திடு முதல் நாள் தன்னில் புலச்சிபோல் மகளிர் 11 நீங்கல் 
140. 12 கா ( ர் ) த்திடு மற்றைநாளிற் கலைமறை யாளர் 13 செத்தோர் . 

14 நீத்திடு மளவு மேகம் நிறைந்திடு 15 மூன்றாம் நாளில் 
16 பார்த்ததில் பாதி நீங்க நாலில் நீர் படி 17 வ தாக 18 


நடை 


சிலையுடைய வேந்தா சிறப்புடைய மங்கையர்கள் 

19 தலையழுக்க தாக தான்ஒதுங்கு மந்நாள் தான் 
145. தீண்டா பெரும் புலச்சி ; சீர்வேந்தா ரெண்டாம் நாள் 


1. வாக்கியம் நீளுதல் காண்க வேறுவாக்கி 

யம் வரல் முறை 
2. அருகில் சென்று 
3. வலிமிகவில்லை 
4. [ த்தி ] 
5. டி -3 
6. கடவாள் என்பது கடக்காள் என்ற வடி 

வம் இந்த நூலுக்கு முன்னரே 

கொண்டு விட்டது 
7. மஞ்சள் குளி என்ற வழக்கு ; பூசல் ; 

பின் குளியல் வருகிறது 
8. மை 
9. வெண்புடைவையன்று ; அதனைக் கட்டுக் 

கழுத்தியர் உடுப்பதில்லை; சலவை 
யானவை ; பளபளப்பானவை என்று 


பொருள் 
10. லை ஐ = அ ( சமுன் ) 
11. தொடாது நீங்குக ; அல் ; வியங்கோள் 
12. தொடாமல் பாதுகாத்திடுவாய் 
13. புலைமை போய் பார்ப்பனத் தன்மை 

வந்தாலும் செத்த மறையோரைத் 
தீண்டுவதில்லை ; உருவகம் செத்தோர் 

போலக் காத்திடு 
14. நீங்கிக் கலையும் 
15. நீறைந்திடும் அதுபோல 
16. மனத்தாற் கண்ட அத்தீட்டில் 
17. [ ய ] 
18. விளம் மா தேமா இரட்டித்து வரும் 

அறுசீர் விருத்தம் 
19. பூப்பு 
20. புலைச்சி 


188 


மாகஸ்நான புராண அம்மானை 


150 . 


1 மாண்டமறையோர் 2 தீண்டல் ; மார்க்கமுடன் மூன்றாம் நாள் 
நீர்கொண்ட மேகம் நெருங்கிக் கலைவதுபோல் 
பார்க்கின்ற - தீட்டம் பரிவாய்க் கலைந்துவிடும் . 
வேலாருங் கண்ணார் மிக்கதொரு நாலாம் நாள் 
பாலாரும் மாபுனலில் பாங்குடனே மூழ்கிடுவார் . 
இப்படியே சூதகமாய் யில்லறத்தைத் தானீங்கி 
செப்ப முடனே தீண்டல்கண்ட மூன்றுநாள் 
சூதாட லாகாது , தூங்கவுமே யாகாது . 
தாதாடும் பூம்புனலில் தான் குளிக்க லாகாது 


155. எண்ணையிட லாகாது . இலையருந்த லாகாது . 

வண்ணமுள்ள கூந்தல்தனில் மலர்முடிக்க லாகாது . 
பல்விளக்க லாகாது பகர்ந்தழுத லாகாது . 
மெல்லவே யூர்பாதை மிக1 நடக்க லாகாது . 

பேசவு மாகாது . பெருஞ்சிரிப்பு மாகாது . 
160. நேசமுட னே சிவனை நினைக்கவுந்தா னாகாது . 

அலங்கார மாகாது ; அனுபோக மாகாது . 
மலங்காத மன்னார் மாவிரத மாகாது . 
12 ஒன்றுக்கொன் றேதானு முகந்து தொட லாகாது 

வென்றியுடன் தேர் 13 திருநாள் 14விரைந்துகாண லாகாது . 
165. . பொங்க மெனச்சாந்து பூசவுமே யாகாது . 

இங்கிதுகாண் 16 குத்த மேந்திழையார் தங்களுக்கு . 


| 


441 


1. இறந்த 
2. தீண்டாது விடுக என்ற பொருளில் 

பழைய எதிர் மறை வியங்கோள் ; 
தீண்டத் தகதோர் அவ்வாறு பிற 
ரை வேண்டிக்கொண்டிருப்பர்; இச் 
சொல்லே தீண்டாமை என்ற பொ 
ருளைத் தருவதாயிற்று -மலையாளத் 

தில் பெருவழக்கு 
3. முறையாக 
4. தீட்டு ; அம் பெற்றுவருகிறது 
5. மாதவிடாய் விலக்கம் 
6. இ என்பதன் உச்சரிப்பு 
7. [ முன் னடுநாள் ) 


8. வெற்றில 
9. வாய்விட் டழுதல் 
10. நடத்தல் ; நடக்க என்ற செய்வினை எச் 

சத்தால் வந்த வடிவம் 
11. புதுமைக் கொள்கை ! 
12. ஒருவருக் கொருவர் 
13. திருவிழா 
14. தீட்டு நீங்குதற்கு முன் முடிந்துளிடும் 

என்பதால் விரைந்து 
15. இது : தொகுதி ஒருமை ; இங்குக் கூறி 

யன எல்லாம் 
16. குற்றம் ; 1 , 2 


கற்பு நிலை 


189 


என்று மனு நூல் இனிதாகச் சொல்லு துகாண் . 
துன்று புகழ்மன்னா தூரநா ளான பெண்கள் 

நாலாநாள் நீராடி நாயகனைக் கைதொழுது 
170. பாலான பஞ்சகவ்வியம் பாங்காக வேயருந்தி 

சூரியனைக் கைதொழுது துலங்குமனை யில்வந்து 
சீரினிய இல்லமதைச் சிறப்பாகச் சுத்தி பண்ணி 
தன்கணவன் கண்டு தன்னை மிகவிரும்ப 

பொன்பணிதி பூட்டிப் பொன்னாடை தானுடுத்தி 
175. அலங்காரம் பண்ணி அழகு மலர்முடித்து 

" விலங்காமல் கொழுனனோடு மிகவாழும் நாளையிலே 
கெற்பந் தரித்தால் கேடுடைய பொல்லாதார் 
8 அற்ப ( உறவு ) 10 அகற்றியே , பார்ப்பதற்கு 

கோர மெனும் வடிவைக் குறித்தங்கே பாராமல் 11 
180. 12 பாரமுள்ள வஞ்சகஞ்செய் பாவி பழக்கமின்றி 

நற்புடனே கெர்ப்பமதை நன்றாக வேவளர்த்து 
பொற்புடனே புத்திரரைப் புனிதமுடன் பெற்றெடுப்பார் . 
இப்படியே வேதம் 13 இயற்றுகின்ற கற்புமுறை 

தப்பிதம்வா ராமல் தழைக்கும் புருசனொடு . 
185. விட்டுப் பிரியாமல் . விந்தையுடன் , 14 வாழ்ந்தாக்கால் 

அட்ட திசைமுற்று மடங்காப் புகழ்படைத்து 
பொங்க முடன்வாழ்ந்து புகழார் சிவலோகம் 


1. சொல்கிறது ; சிறு வேர் கொள்ளவில்லை 

போலும் 
2. நெருங்கும் . மேலும் மேலும் உண்டாகும் 
3. தீண்டாமை காரணமாகத் தூர இருத் 

தல் வேண்டுமாதலின் தூரம் என்ற 

லே தீட்டு என்ற பொருள் பிறந்தது 
4. பால் மற்றைய நான் கிற்கும் உபலகூ 


ணம் 


தன்னைப் பூட்டி என்றுமாம் 
7. கூடுதலை எதிர்மறையால் கூறும் இடம் 

கரடக்கு வற்புறுத்தல் பொருட்டு 

மாம் 
8. ( அப்ப ) உச்சரிப்பு 
9. ( உலவு ) 
10. ( அகத்தியே ] உச்சரிப்பு 
11. அப்போது பார்க்கும் வடிவும் உறவா 

டும் பண்பும் கருவில் படியும் என் 

பது ஒரு நம்பிக்கை 
12. பெரிய ; கொடிய 
13 நடத்துகின்ற 
11. வாழ்ந்தக்கால் , இடை அகரம் நீளும் 

விந்தையுடன் ; விட்டுப் பிரியாமல் . 
தழைக்கும் புருவுனொடு வாழ்ந்தக் 
கால் என முடி கொள்க 


5. [ ] பணி தீயை விரும்பிப் பூட்டி என 

லும் ஆம் ; அப்போது கணவன் 
கண்டு என்பதற்குக் கணவன் தன் 
னைக் கண்டு எனப் பொருள் கொள் 
ளமல் கணவனைத் தான் தரிசனம் 

செய்து என்று பொருள் கொள்க 
6. பணி தியைத்தான் பூட்டிக்கொண்டு 

இவ்வாறே பின்னும் பொருள்கொள்க 


* 


180 


மாகஸ்நான புராண அம்மானை 


அங்கும் நீடூழி அன்பாக வாழ்ந்திருப்பார் . 

இல்லறத்தைப் பார்க்க இனிதா யொருவிரதம் 
190. சொல்லரிதோ மன்னா சொல்லுகிறேன் இன்னமுங்கேள் ! 

புண்ணிய நோன்பு வேண்டாம் . புகழ்மீறு தவம் வேண்டாம் . 
வண்ணமுடன் தீர்த்தம் மகிழ்ந்தாட வேவேண்டம் . 
யாகங்கள் வேண்டாம் . அரியநிஷ்டை யும் வேண்டாம் . 

பாகுமொழி யார் தமக்கு பர்த்தாவே தெய்வமல்லால் 
195. வேறு தவமில்லை : மிக்கான புண்ணியமில்லை . 

கூறுகின்ற தெய்வம் கொழுனன் காண் / கண்டாயே ! 
கணவன் தனையிகழ்ந்து கருதுகின்ற பெண்களுக்கு 
மணமான தெய்வமில்லை . வளருஞ்சிவ பூசையில்லை; 

புண்ணியமுமில்லைப் புகழான தன்மமில்லை . 
200 . 

வண்ணமுள்ள தீர்த்தமில்லை ; வளரும் பலனுமில்லை . 
விரதங்க ளுண்டோ , மேலும் புகழுமுண்டோ ? 
வரிசையுட னில்லமதில் வளமை சிலதுமுண்டோ? 
ஒன்றுமில்லை. கொண்டவனை யுறுத்துடன்பே ணாதவள்க்கு 

என்றுமில்லை மோட்சம் இனிதான மன்னவனே ! 
205. கொடுநரகில் வீழ்ந்து கொதித்து வெகுகாலம் 

மடிவார் : புவியில் வருந்துவார் ; கண்டாயே ! 
இந்தப் படியேதான் இனிதான மாமறை தான் 
விந்தையுடன் சொன்னபடி மிருகசிங்கன் மாலையிட 

கன்னியர்கள் நால்வருந்தான் கற்புத் தவறாமல் 
210. வன்னமுடன் பூவுலகில் வாழ்திருந்தார் மன்னவனே ! 


. 


பதினைந்தாம் அத்தியாயம் முற்றும் . 


1. ஓ- ஏபோல் தேற்றப் பொருளில் வருதல் 
2. வேண்டா பற்றில் ம் பெற்று வரும் 

வேண்டாம் ஒருமை ; வேண்டா பன் 
மைஎனப் பின்னர் வேறுபடுத்தியது 

உண்டு 
3. புண்ய என்பதுபோல் ஒலிக்கும் 
1. மணம் ; தெய்வத்திற்கு இயற்கைமணம் 

உண்டு என்பது கவி மரபு; மணம் 
திருமணம் என்ற குரிப்பும் உண்டு 


5. புண்ணியச் செயலும் அதனால் வரும் 

பலனும் எல்லாம் கடவுள் ஆதல் 

போலக் கணவனுமாம் 
6. [ யுரு ) கோபித்து ; தன்னைப் போல அவ 

னையும் பேணிப் பாராட்டாதவட்கு 
7. வருந்துவார் ; அழிவார் 
8. கற்பு நெபியை விரிப்பதற் கென்றே 

இந்த அத்தியாயம்வந்தது புராணப் 
பிரசங்கத்திற்கு ஏற்றது 


.. 


பதினாறாம் அத்தியாயம் 


மிருகண்டன் கதை 

விருத்தம்( 1 ) 
இங்கிவர்கள் வைகலும் இசைந்தினிது வாழ்நாட் 
டிங்கள் நுதல் மெல்லிய ( ல் ) சுவா தத்தைதிரு வொப்பாள் 
பங்க மறு நற்கிரக முச்சமொடு பார்க்க 
மங்களநல் லோரைதனில் மாமகவை யீன்றாள் . 


நடை 


1 


5. இப்படியே இல்லறத்தில் இருந்து மிருகசிங்கன் 

செப்புமுலை மாதரொடு செல்வப் பெருக்காக 
கற்புநிலை சோராமல் காசினியோர் கொண்டாட 
நற்புடனே வாழும் நல்மிருக சிங்கரிசி 

பொங்கமுடன் மாலையிட்ட பூவையர்கள் நால்வரிலே 
10. திங்கள் நுதல் சுவாதத்தை செல்வித் திருவயிற்றில் 

ஈசன் செயலால் இனியகெற்பந் தான் தரித்து 
நேச முடனே நிறைந்த திங்க ளாகமுற்றி 
நல்ல சுபதினத்தில் நவக்கிரக உச்சமதில் 

வல்லிக் கொடியிடையாள் மைந்தன் தனையீன்றாள் . 
15. பெற்ற புதல்வன் பிரச மலர்முகத்தை 

உற்ற தவயோகி ஓவியமா கப்பார்த்து 
இந்தக் குழந்தை யினிப்பிறந்த நாள் முகிழ்த்தம் 
விந்தை யெனமகிழ்ந்து மிக்க தவப்பயனால் 

வந்தான் எனவே வரிசை யுடன் கனிந்து 
20. நந்தாப் பிதிர்க்கடனும். நல்ல தவநிலையும் 


1. ( மெல்லியசுவா ) 
2. [ மு ] உச்சநிலை ஒன்று ; பார்வை வேறு 
3. அடிக்கு 14 எழுத்து 3 தானதன + 

தான ( தானா) ; கூவிளங்காய் 3+ தே 
மாவரும்நாற்சீர் சந்தக்கலிவிருத்தம் 


4. தீங்கள் போல 
5. தேன் (உள்ள ) 
6. [ i ] 
7. கெடாத 


193 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


செய்வான் என மகிழ்ந்து சீரான மாபாலன் 
மைவாருங் கானகத்தில் வருந்தி நமைப் போல 
வடிவான மாதவசு மகிழ்ந்து புரிவான் காண் ! 

கொடிதாய் அவன்மிருக குழாங்கள் பலகோடி 
25. வந்து வுரசுகிலும் மருப்பால் இடுக்குகிலும் 

சிந்தை கலங்காமல் செய்வான் தவசெனவே 
எண்ணி மனந் தனிலே இனிய புதல்வனுக்கு 
வண்ண மிரு கண்டு வென வைத்தான் திருப்பேராம் : 

இந்தப் படிதான் இனிய மகன் பேரு 
30. விந்தையுட னேகூறி விரும்பி வளர்நாளில் 

சீரான மாபாலன் சிறந்தமூன் றாம்பிறைபோல் 
பூராய மாகவேதான் புவியில் வளர் காளில் 
அஞ்சு வயசுதனில் அரிய நூ லுந்தரித்து 

மிஞ்சும் பலகலையும் மிக்கபல சாத்திரமும் 
35. வேதமொடு ஆகமமு மினியதொரு மந்திரமும் 

நீத முடனே நிரம்பவே யோதிவைத்தார் . 
இந்தப் படியே யினிமிருகண் டென்பானும் 
விந்தையுடன் வேதம் மிகப்படிக்கு மந்நாளில் 

வயசும் பதினாறாய் வளர்கலைக்கு வல்லவனாய் 
* 40 . புயமீறு மாமுனிவன் புதல்வன் வளர்நாளில் 

நற்கருணை யாளன் நல்ல மறைவேதன் 
முற்கல னென்று சொல்லும் முதிய பிராம்மணன்றான் 
அன்புடனே பெற்ற அழகு அருந்ததியை 

பொன்பு றவே கேட்டுப் புகழுமிரு கண்டுவுக்கு 
45. சாதி மறைநாலுஞ் சனங்கள் மிகவறிய 


1. ( கி ) சூ - கி இடிக்கிலும் என்பதன் இடை 


யே கு 


2. பேர் வைத்தானாம் என ஈற்றில் ம் 

இல்லாமலும் இருக்கலாம் 
3. பூண் துல் 
4. ( ஸ்த் ] 
5. ம் + இ : மோனை 


6. [ ன்னா )- ன , ந 
7. பொற்புறவே என்பதில் ற் மெலித்தது 

எதுகைக்காக நன்புபோலப் பொள் 

பு ஆம் . 
8. [p ] - ர , ற 
9. திருமணத்திற்கு வேதம் சாட்சி , பொது 

மக்கள் சாட்சி ; வேதநெறி இலட்சியம் 
மக்கள் நடைமுறைக்குச் சாட்சி 


மிருகண்டன் கதை 


193 


போதமுடன் மாலையிட்டு பொன்போல் வளர்நாளில் 
கமலை எனும் மடவாள் கமலத்தோன் கற்பனையால் 
அமல விழிகுழைய அரியகெற்பந் தானாகி 

நான்மறைக்கும் வல்லவனாய் நல்ல தவத்தோனாய் 
50. பூமகிழ நல்ல [ ] புதல்வன் தனையீன்று 

வண்ண முடனே வளர்த்து அழகாக 
கண்ணுவ மாமுனிவன் கனிவாகப் பெற்றெடுத்த 
சிலைபோல் நுதலாள் சிறந்த வரிவிழியாள் 

குலையென்பாள் தன்னைக் கோல மணமுடித்து 
55. வரிசை யுடனே வாழ்கின்ற வந்நாளில் 

கரிய மலர்ப்பூங் கருங்கூந்த லாள் விமலை 
பாங்காக கெற்பம் படைத்து வுலகறிய 
ஓங்கு மறைக்கு முயர்மனைக்கும் வல்லவனாய் 

சும தியென் றுசொல்லுந் தோன்றல் தனையீன்று 
60. தமதுடைய சுற்றம் தானறிய வே மகிழ்ந்து 

சுந்தரம் போல சுமந்துரிசி யென்பான் தான் 
விந்தை யுடன் பெற்ற மெய்மகளாள் சத்திதனை 
கலியாணம் பண்ணிக் கனியும் பெருமையொடு 

மலிவாக வாழ்நாளில் மங்கை யெனுஞ்சுரசை 
65. சுற்ற மறிய சுவாதனென்றோர் பாலகனை 

முத்துமுலை யாளீன்று மூவுலகுங் கொண்டாட 
பிருகுவென்பான் பெற்ற பெண்ணுதனை வாஞ்சையுடன் 
வரிசையுடன் மாலையிட்டு மகிட்சி யுடனே தான் 

இந்தப் படியேதான் 8 இனிநாலு பெண்களுந்தான் 
70. விந்தை யுடன் பெற்ற மெய்ப்பான பாலருக்கு 

வரிசையுடன் கலியாணம் மகிட்சி யுடன் முடித்து 


1. விதியால் 
2. பூமி 
3. [ து ] செய்த என்ற பொருளில் செய்து 

பிற இடங்களிலும் வரும் . செய்யப் 

பட்டு எனலாம் 
4. ( ன்ன நன 
5. நீலம் 


6. [ ] த - 
7. முற்றும் : எதுகைநோக்குக . முத்துமாலை 

யணிந்த என் ரூல் மேலே சுற்றம் 

என்பது சுத்தம் என ஒலிக்கும் 
8. இனிய 


. 


மபு -25 . 


194 


மாகஸ்நான புராண அம்மானை 


திருவளரும் பாக்கியமொடு சிறந்த இல்வாழ்க் கை - நெறிதான் 
குன்றாமல் நாளுங் குலந்தழைக்க வாகுதிகள் 

நன்றாகச் செய்து நல்ல பிதிர்க்கடனும் 
75. வழுவாம லேநடத்தி வாய்த்த மிருகசிங்கன் 

தெளிவான சிந்தையொடு சிறந்து வளர் நாளையிலே , 
மிக்கதவ யோகனென்னும் மிருகசிங்கன் தானீன்ற 
மக்களொரு நால்வர் தனில், வாய்த்தமிரு கண்டுவுக்கு 

மைந்தரன்றி யே ,யினிய மக்களொரு மூவருந்தான் 
80. சுந்தரன் போல் மைந்தர் தமைச் சுகமுடனே தானீன்றார் . 

பரிவான மாமுனிவன் பாலரொடும் பேரரோடும் 
திருமா திணையான செல்வமட மாதரொடும் 
வேதந் தவறாமல் இனிய பிதிர்க்கடனும் 

போத முடன் செய்து பொருந்திய புண்ணியவான் . 
85. தானந் தவங்கள் செய்து தழைக்கும் மகரமாதம் 

ஆனகிளை சுற்றமோடு அரிய புதல்வரோடு 
மாகஸ்நா னமாச மாபுண்ணி யங்களொடு 
பாகொத்த சொல்லுமையாள் பாகன் தனை நினைந்து 
நவைதீகந் தப்பாமல் மாபுண் ணியவிரதம் 
90. செய்து அழகாகச் சிறந்த இல்ல றத்திலேதான் 

காப்பு தரித்த கன்னியரோ டேவாழ்ந்து 
மூப்பு வருமுன்னே முற்றுமனை வாழ்க்கை தள்ளி 
மக்களொரு நால்வருக்கும் மதியுரைத்து மாலையிட்ட 

மைக்கண்சுவா தத்தையையும் வடிவு கமலையையும் 
93. விமலை யொடுசுரசை மின்னாரை யும்மிவர்கள் 

தமது புதல்வரிடந் தானே மிக இருத்தி 
யேகாங்கி யாக இனிய மிருகசிங்கன் 
வாகான கானில் வளரு 10 மவுனியென 


1. [ வி ] 
2. வாக்யம் நீள்கிறது 
3. சொக்கன் சுந்தரம் ( அழகு ) என்றுமாம் . 

சு என்பது மேல் மை என்ப 

தோடு ஒரே மாத்திரை அளவினதாம் 
4- [ ] 
5. வை ( வய் ] செய் எதுகை 


6. [ வ ] 
7. [ f ] 
8. [ J ] . 
9.4.1 
10. ( மௌ ) என்பது மவு என ஒலிப்பீன் 

சந்தத்திற் கியையும் 


மிருகண்டன் . கதை 


195 


சஞ்சார மாகத் தவங்கள் பலது செய்து , 
100. பஞ்சாக் கினிநடுவே பாங்காய்த் தவமுடித்து 

காற்றைப் பொசித்து கானச் சருகுதின்று 
கூற்றை யுதைத்தோன் கோலப் பதம் நினைந்து 
காவு தனிலுங் கடியகல் பாறையிலும் 

தூவும் பனியிலையுந் தூத்தும் வெயில் காற்றிலேயும் 
105. இனிய மிருகமொடு இவனு மிருகமென 

கனியும் மிருகசிங்கன் காட்டில் மிகத்திரிந்து 
உடல்பழுத்து நாளேறி உற்றவய து - முடிந்து 
சடலந் தனைப்போட்டுத் தானுமொரு தேவனென 

ஆருக்குங் கிட்டாத அரியசத் தியலோகம் 
110. சீருற்ற யோகி சிறப்பாக வேயடைந்து 

கூறு மொருகற்ப கோடிகா ல - மிருந்து 
நாறுங் கடுக்கைபுனை நாதன் முன்னாள் சொற்படியே 
தப்பாம லே பிரமன் தன்பால னாய்ப்பிறந்து 

ஒப்பிலா மாதவசு உணர்ந்த நிதாகரற்கு 
115. ஞான நிலைகாட்டி நற்பதவி தான் கொடுத்து 

தேனுலவு கொன்றை சேருஞ் சடாமகுட 
நாதன் கிருபையினால் நல்ல மிருகசிங்கன் 
பாதி மதிபூண்ட பரமன் பதமடைந்தான் . 

சீராரு மிருகசிங்கன் சிவனார் பதமடைய 
120. காராருங் கூந்தன் கன்னியர்கள் நால்வருந்தான் 

மைந்த ருடமனையில் மகிட்சி யுடனிருந்து 
விந்தை யுடனே மேதினியில் வாழ்நாளில் , 
பரிவான கற்புடைய பாவையர்கள் நால்பேரும் 

கரிய குழல் வெளுத்து கனிவா யிளமையும் போய் 
125 . பூப்போ லிலங்குசடம் போத மிகத்தளர்ந்து 


1. [ காத்தை ) 
2. ( கூத்தை ] 
3. பனியிலேயும் ; ஏ , ஐ ; 
4. தூற்றும் 


5. [ n ] 
6. மணமாகதவர் என்ற பொருள் இல்லை : 

பெண்கள் 
7. வழக்குமொழி 


196 


மாகஸ்நான புராண அம்மானை 


மூப்பும் பெரிதாய் முகஞ்சுரித்துப் பல் வீழ்ந்து 
கந்த மலர்போல காட்டுமுக முந்திரைந்து 
அந்தங் குறைந்து அதிககிழ மாகினர்காண் ! 

இப்படியே தாய்மார் இனியவிருத்தாப்பியமாய் 
130. செப்ப முடனிருக்கச் சீரான மக்கள் தனில் 

மூத்த மகனாக முளைத்தமிரு கண்டு வென்பான் 
பார்த்தினிய தாய்மார் பழக்கோல மானாரென்று 
போத நினைந்து புத்திரனில் லாததுன்ப 

வேதனையா லய்யோ ! மிருகண்டு சிந்தை நொந்து 
135 , • முன்னாள் தவக்குறையோ " மூதாக்கள் செய்குறையோ ? 

இன்னாளில் குற்றம் எவர்க்கு நாம் செய்தோமோ ! 
சிவனே யிதுபாவம் தீரவே நான் தானும் 
தவமுடைய தாயரொடு தழைக்குமனை யாளோடு 

தேடரிய கங்கைநதி சென்று மிகத்தீர்த்தம் 
140. ஆடிவரு வோ மென்று அன்பாய் மனம்நினைந்தான் . 

எண்ணி இவனிருக்க இனியந்தப் பட்டணத்தை 
வண்ண மெனவாழும் மாபெரிய மன்னவனும் 
தன்தேவி யோடுந் தழைக்கும்பெருஞ் சேனையொடும் 

பொன் போலே கங்கை புனிதமுட னேயாட 
145. மன்ன னவன் நினைந்து வளருகின்ற காசிதன்னை 

நன்னயமா க - நோக்கி நடந்தானே அன்புடனே . 
காவல [ வ ] ன் செல்ல கண்டுமிரு கண்டுவென்பான் 
மாவளருங் காசி மகாகங்கை ஆடுதற்கு 

* து நமக்கு 10 இனிய தணையெனவே 
150. தாதுல வுங்கூந்தல் தாய்மார்கள் நால்வரையும் 

கையுடனே கூட்டி கலியாணம் பண்ணினதோர் . 
தையலை யுங்கூட்டி தான் நடந்தான் மன்னவனே | 


+ HD , + 4 + 4 + + + - rP 


1. களித்து ; முதுமையின் வெறுப்புக்குறி ; 

முகந்திரைதல் வேறு சுறப்பெறும் 
2. வ்.உடம்படுமெய் 
3. கீழப்பழம் 
4. ன என ஒலிக்கும் 
5. மூதாதைகள் - 


6. ந்தா 
7. பொருள் தொடர் அந்தத் 
8. [ f 
3. [ 4 ] 
10. பெ 


மிருகண்டன் கதை 


197 


அன்பான காசிநதி ஆசையுட னேயாட 

பொன் போல வே நடந்து போனான் மிரு கண்டு மன்னா 
155. . இப்படியே தாய்தனையும் இனிய மனைவியையும் 

செப்பமுட னே கூட்டி திரண்ட தண்ட காரண்ணிய 
மார்க்க மெனநடந்து வாஞ்சையுட னே போகில் 
சேர்க்கையுள்ள தாய்மார்கள் சிறந்தமூப் பானதினால் 

கால்கள் அசந்து கடிய துய ரம்பெருகி 
160. மேல்களது வேர்வைசிந்த மெத்தமுக வாட்டரவாய் 

மெல்லமெல்ல வே நடந்து விருத்தாப் பியமுடனே 
அல்ல லுடனேவரும் அன்பான தாய்மார் தன் 
கருணை முக வாட்டரவைக் கண்டுமிரு கண்டவனும் 

அறிவு மிகமயங்கி அய்யோ வெனயிரங்கி 
165. வழியு மிகத் துலைய வாகுடனே தாய்மாரும் 

தெளிவாய் வழிநடக்கச் செப்புவா னோவியமாய். 
அன்னையரே ! நீங்கள் அதிக வழிநடந்து 
கன்னியுடல் முற்றுங் கலங்காதீர் ! மெல்லமெல்ல 

வாரும் இதோகாசி வாகுடனே தோணுதம்மா ! 
170. பாரும் எனச்சொல்லிப் பாங்காய் வழிகூட்டி 

ஆதரவ தாக அக்காசி யின்மகிமை 
போதமுடன் தாய்மார்க்குப் பொன் போல் லுரைத்திடுவான் : 


விருத்தம் ( 2 ) 


தாயில வர்க்குந் தந்தையில் லாதே தளர்வோர்க்கும் 

நோயுடை யார்க்கும் நுண்பொருளில்லா வறி ஞோர்க்கும் 
175. வாயிலி கந்தே வன்கிளை தள்ள மறுதேசம் 

போயின வர்க்குங் காசியல் லாதே புகழுண்டோ 12 


1. இடையில் நெடில் குறுகும் . அல்லது 

மிரு என்பதனை ம்ரு என ஒலிக்கக் 

கூனாகவேனும் கொள்க 
2. கூ விளங்காய் அல்லது a ஒலியாது 

என்க . அரன்ய மார்க்கமென நடத் 

தல் என்ற வழக்கு 
3. போகையில் 
4. உடலின் மேற்புறங்கள் 
5. வாட்டம் ; தோற்றரவு போல அரவு விகுதி 
6. [ வ ] 


7. தொலைய 
் கன்றி 
9. தோன்றுகிறது அம்மா 
10. [ ஞ்ஞோ )-உச்சரிப்பு : அ ஓர் என வரு 

தல் காண்க 
11. ( ரு ) 
12. கூவிளம் , தேமா , கூவிளம் , தேமா, 

மாங்காய் என ஐந்து சீர் வரும் கலந் 
துறை, அடிக்கு 14 எழுத்து இரன் 
பந்தனை மட்டும் நேரொன் பிரியத் 
தன ; பிறவெண்டளை 


198 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


தாயுடனே பெற்ற தகப்பனில் லாதவர்க்கும் 
நோய் கொண்ட பேர்க்கும் நுண்பொருளில் லாதவர்க்கும் 

இகழ்ச்சியுட னேசனங்கள் ஏசியே தள்ளிடவே 
180. மகிழ்ச்சி கெடவே மறுதேசம் போனவர்க்கும் , 

இருந்த விடம்விட்டு எடுபட்ட பெண்களுக்கும் 
தெரிந்து தெரியாமல் தீபாவஞ் செய்பவர்க்கும் 

தொரு சாக்காலம் அடுத்திருந்த பேர்களுக்கும் 
மான மழிந்து வரம்பழிந்து போனவர்க்கும் 
185. சிந்தை தெளிந்து சிறப்பாக வேதவசு 

விந்தை யுடனே மிகவேதான் செய்பவர்க்கும் . 
பிள்ளையில் லாதவர்க்கும் பெருந்தாயா தி - யாலே 
உள்ள முடைந்து உடல் மெலிந்த பேர்களுக்கும் 

காசியே தஞ்சமல்லால் கரிய கடல் சூழ்ந்த 
190. தேசத்தில் வேறைபுகல் செப்பரிது . கேளு மென்று 

அன்னையர்க்குச் சொல்லி அழகுமிரு கண்டவனும் 
பின்னுமந்தக் காசி பெருமைதனைச் சொல்லிடுவான் . 
பேசுமஞ்சு குரோசம் பெருந்தூர வட்டமென 

காசிதனைச் சுற்றி கருதுகின்ற நான்குதிக்கும் 
1:35 . உள்ளசீவ செந்துவெல்லாம் உற்ற சிவனருளால் 

கள்ளமெனும் மாயக் கவலை தனை நீக்கி 
பொங்கு சங்கற்பம் பொருந்தும் விகற்பங்களை 
அங்கொழித்து நாளும் ஆனந்தம் சேருவதால் , 

தோனவனா னவேந்தர் தழைக்குங்கா சித்தலத்தை 
200. ஆனந்த கான மென்று அன்பாகச் சொல்வார்காண் . 

இந்த மகிமை இலங்குகின்ற காசிதனை 


1. ( யே ) 
2. தீய ; தீப்போன்ற : ஒற்று மிகவில்லை 
3. சாங்காலம் 
4. உகரம் கெட. வில்லை 
5. வேறே என்பது வேறை என்ரூம் ; ஐ 

ஒரு மாத்திரை ஆம் ; [ ] என்பது 


போலாம் 
6. குரோசம் : கூப்பிடு தூரம் ; 21 மைல் 

என்றுமாம் 
7. சித்த விருத்தி அடையும் வேறுபாடுகளை 
8. சீவ போதமின்றித் தாம் சிவத்தோடு 

ஒன்றான தவவேந்தர் 


மிருகண்டன் கதை 


190 


205 , 


விந்தையுடன் யாரேனும் விரும்பியே வந்தடைந்தால் 
கன்ம வினை யொழியுங் ; காசினியி லேமீண்டு 
சென்ம மெடாமல் சிவனான கர்த்தாபின் 
மயலான பாவ இருள் மாளும் படியாக 
அயிலேச னென்றுசொல்லு மான சிவாக்கினியில் 
காந்திச் சுடுவதினால் காசி நகர்தனக்கு 
வாந்தகமாய்ச் சொன்னா மயானமென்று பேராச்சு . 


210 . 


விருத்தம் ( 3 ) 
ஈண்டபிற விப்பெருநோய் மானிடரித் 

தலையடைந்தே பிறக்குங் காலைக் 
கோண்டலைவெண் ணிலவெரிக்கு ( ஞ் ) செம்பவளக் 

காடனைய கொழுங்கோ டீரம் 
ஆண்டகைவந் த ( ங் ) கெய்தி யவர்முடியை 

மடியிருத்தி யன்பி னோடு 
தீண்டரிய ( வ ) லது கன்னத் தோங்கார 

முரைத்து முத்தி சேர்த்து மன்றே .8 


நடை 
பிறவியெனுஞ் சாகரத்தில் பிறந்து பிறந்துமெத்த 

இறந்துவிடு மானிடர்கள் எவரேனு மற்றுமுள்ள 
215. ஈயோ டெறும்பு முதல் எச்சீவ னானாலும் 

சேயாள்சேர் காசிதனில் சென்றிக்கும் போதிலேதான் 
பரம சிவனான பரஞ்சோதி யான பொருள் 
வரிசையுடன் கிட்டவந்து மாளுவோர் தன் தலையை 
எடுத்து மடியில் வைத்து இனியவலக் காது தனில் 


1 


1. ( கற்த்தவ்வியம் ] 

) 
2. [ J ] 
3. அயிலேசன் என மற்ருேர் பிரதீயில் 

உள்ளது . அயில் = வேல் ; மூவிலை 
வேலாம் சூலம்கொண்ட சீவனுடைய 
அக்கினி ; அகில + ஈசர் ( எல்லாவற் 
றிற்கும் தலைவர் ) = அகீலேசர் என 
வருவது அயிலேசர் என மருவியது 
என்பதே மேல் . அக்கினி = ஆக்கினை 

வேறு பிரதியில் உள்ளது 


பொருத்தமில்லை 
4. [ 3 ] 
5. பிறையின் கோணல் வளைவு 
6. காதில் 
7. ( முற்றி ] 
8. 4 காய்- மா -தேமா என எரும் அரார் 

விருத்தம் 
9. செய்யாள் 


என 


200 


மாகஸ்நான புராண அம்மானை 


220. 1 வடிப்பமுட னோங்கார மந்திரத்தை யேஉரைத்து 

தீங்கான பாவத் தீநரகம் புக்காமல் 
பாங்கான மோட்ச பதவியே யீந்திடுவான் . 
ஓர்பொழுது காசிதனில் உற்றங் கிருந்தாலும் 

சீர்பெரிய மோட்சபலன் செப்பரிது மெத்தவுண்டாம் . 
225 , போதப் பலன் கொடுக்கும் புண்ணியதே * க - மாக்கும் 

நாதன் மலாடியில் நற்புடனே சேர்த்திடுங்காண் . 
தீய குணங்கோபம் , சீரழிக்கும் மூப்புபிணி 
காயும் வறுமை கடிய கொடும் வெகுளி 

தன்னி லழுந்தார் ; சாலோகந் தான்பெறுவார் . 
230. மன்னு புகழ்பெறுவார் மாபுண் ணியமாவார் 

( இதனினல்ப் புண்ணியந்தான் இனியசா யுச்சியபதம் 
[ அதிக பாவவினை அறும்வினைகள் தான் இன்றி . 
என்று மிருகண்டு இனிக்காசி யின் பெருமை 

நன்றி யுடனுரைத்து நற்தாய்மா ரைக்கூட்டி 
2.35 . மெல்லமெல்ல வேநடந்து வேண வழிதுலைத்து 

செல்வஞ் செழிக்குந் திருக்காசி சேர்ந்தனரே . 
அணி சேருங் காசிதனில் அன்புடனே வந்துமங்கே 
8 மணிகருணை யென்று சொல்லு மாபுனலி லேமுழுகி 

தேவ ரொடுரிசிகள் சிறந்த பிதிர்க்களையும் 
240. ஓவியமா க - நினைந்து உற்றதர்ப்ப ணங்கள் செய்து 

மற்றுமுண் டான வான நேம நிஷ்டையெல்லாம் 
முற்றுமே செய்து முடித்து சிவ பூசை செய்து 
ஆங்கே யிருக்கும் அகதிபர தேசியர்க்கும் 
பாங்குடனே யன்னம் பரிவாக வேபடைத்து 


1. வடிப்பம் = வடிவம் ; அழகு 
2. புகாமல் என உச்சரிப்பு 
3. கம் - மாடக்கும் என்பதுபோல ஒலிக் 

கும் முன் மொழியின் நீன்று பிரிந்து 
வரும் குறில் நேரசையாகவே ஒலிக் 

கும் 
4. அவ்வவற்றின் அடையினை நோக்குக ; 

சீர் ; அழகு வெகுளி கோபத்தினும் 
வேறாகக் கூறப்பட்டுள்ளது . முன் 
கோபமாம் 


5. இந்த இரண்டடிகள் இடையே வரிபிளந் 

து எழுதப் பெற்றுள்ளன 
6. [ 6 ] 
7. [ J ] 
8. மணிகர்ணிகா என்பதன் தமிழ் வடி 

வம் : இது கங்கையில் நீராடுந்துறை: 

காசியில் உள்ளது 
9. வலி மிகவில்லை 


மிருகண்டன் கதை 


201 


+ 


245. வண்டிறைக்குங் கொன்றைபுனை வள்ளலார் கோயில்வந்து 

துண்டி வினாயகனைத் தொழுதுதேங் காயுடைத்து 
அப்பமொடு முப்பழமும் - அடைக்காயுந் தீங்கரும்பும் 
செப்ப முடன்படைத்துச் சிறப்பாக வேதொழுது 

‘ கால வயிரவனை கைதொழுது கோயில்சுற்றி 
250. மாலைபோ லேயிருக்கும் வன்னப் பிரகாரம் . 

. 
அஞ்சிலேயும் வீற்றிருக்கும் ஆவரண தேவதையை 
வஞ்ச மன்றி யேபணிந்து வளரும் நந்தி யைத்தொழுது 
விசுவநா தர்தனையும் விசாலாட்சி யம்மனையும் 

கசிவாக வேதொழுது கைகூப்பித் தெண்டனிட்டு 
255. தோத்திரங்கள் செய்து சுகியான தாயரொடு 

5 நேர்த்தியான அர்ச்சனை கள் நிரம்பவே செய்தபின்பு 
தாயா ருடன் மீண்டு தல [ M ] வாச மாகவே தான் 
சேயார் மிருகண்டு சென்றிருந்தான் ஓர்மனையில் . 

10 மற்றநாள் வெய்யோன் வருமுன் னெழுந்திருந்து 
260. உற்றசெழுங் கங்கையிலும் உகந்த மணிகருணை 

என்று சொல்லு மாபுனலில் இனிதாய் தலை முழுகி 
வென்றி யுடைய வேதியரு டன் கூடி 
தேடக் கிடையா திருக்காசி யெல்லை சுத்தி 

12 மோடி யுடனே முளைத்தசிவ லிங்கமெல்லாம் 
265. அன்புடனே கண்டு அருச்சித்துப் பூசை செய்து 

பொன்போல அத்தலத்தில் புனிதமிரு கண்டவனும் 
விந்தை யுடனே மிருகண்டு லிங்கமென்று 
சிந்தையுட 13 னோர்லிங்கத்தைச் சிறப்பாய்ப் 14 பிரதிட்டைப்பண்ணி 


. 


. 


1. காசியிலுள்ள விநாயகர் பெயர் 
2. வெற்றிலைப் பாக்கு 
3. [ ன் ] 
4. காலபைரவர் 
5. பிரதட்சணம் வரும் ப்ரகார வளைவு 
6. சுற்றுப்புறம் 
7. இன்ப 
3. பிரார்த்தனை செய்துகொண்டது 


9. [ 11 ] கோத்திரத்தில் வசித்தல் ஒரு 

புண்ணீயம் 
10. அடுத்தநாள் ( நாள் ) 
11 , சுற்றி 
12. கம்பீரமாய் ; வியப்பாய் 
13. ஓர் என்பது கூன் போலாம் அல்லது 

லிங்க நிரையசையாம் 
14. ப்ரதிட்டை பண்ணி என ஒலிக்கும் 

மபு -26 . 


202 


மாகஸ்நான புராண அம்மானை 


நல்லதொரு தாய்மார்கள் நால்பேர்க்கும் இங்கிதமாய் 
270. அல்ல லொழியும்படி ஆனசிவ லிங்கமதை 

பிரதிட்டை பண்ணிப் பெருமையுடன் சிந்தையுற்று 
மருமொய்த்த வில்வமதால் மகிட்சியுடன் பூசை செய்தார் . 
தாய்மா ருடன் இவனும் தனியஞ்சு லிங்கமதை 

நேயமுடன் நாள்தோறும் நிரம்ப மனப்பிடிப்பாய் 
275. ஒருவருஷ காலம் உற்றகா சி - தனிலே 

வரிசையுடன் லிங்கமதை மகிட்சியுடன் பூசைசெய்தார் , 
இப்படியே பூசை யினியமிரு கண்டுவென்பான் 
செப்பமுடன் செய்து வரில் சிறப்பா யொருநாளில் 

பாங்கா யெழுந்திருந்து பயின்றதொரு தாயரொடு 
280. ஆங்கே மிருகண்டு அழகு மணிகருணை 

தன்னிலே நீராடித் தர்ப்பணஞ்செய் தன்புடனே 
வன்னமுடன் பூசைபண்ணி மத்தியான - வேளை 
வேதன்மால் காணாத விசுவநாதர் - கோயில் 

போதமுள்ள தாய்மாரொடு போற்றி வலமாக 
285. வந்தார்கள் ; அப்போது மத்தியான வெய்யிலால் 

கொந்தார் கமலமுக கோதையர்கள் நால்பேரும் 
வெயிலால் முகம்வாடி மெத்த மயக்கமதாய் 
அயிலேசர் சன்னதிமுன் அசந்து விழுந்தனரே . 

விழுந்தமட வாருயிர்கள் மெய்யைவிட்டு நீங்குமுன்னம் 
290. குளிர்ந்த மதிச்சடையான் . குணங்கிவிழுந் தார்சிரசை 

எடுத்து , மடியில் வைத்து யினிய வலச்செவியில் 
வடிப்ப முடனே வளர் தார கப்பிரமம் 
என்று சொல்லு “ மந்திரத்தை இனிப்பவள வாய்திறந்து 
குன்றைச் சிலைவளைத்தோன் கூறினான் மன்னவனே ! 290 . 


பதினாறாம் அத்தியாயம் முற்றும் . 


1. வருகையில் 
2. தாய் கூன்போலாம் : மா குறுகி ஒலிக் 

கும் எனலாம் 


3. குணகி.சோர்ந்து . 
4. ஓங்காரம் - 
5. இனிய 


பதினேழாம் அத்தியாயம் 


மார்க்கண்டு கதை 


விருத்தம் ( 1 ) 
ஆங்க ( ண் ) ணிறந் திடுநால்வரை யறிவுற்றிடு மைந்தன் 
தாங்கியெடுத் தீயின்றொழில் தனை நீதியின் முடித்தே 
பாங்காயொரு குமரன் தனை ( ப் ) பயந்தேயவன் தன்னால் 
தீங்கொன்றிய காலன்றனைச் செயித்தானென வுரைத்தார் 


நடை 


5. என்று வதிட்டன் இனிய தீலீபனுக்கு 

நன்றியுடன் சொல்லி நவிலுவான் பின்னாலும் 
இப்படியே கண்மூடி இறந்ததொரு மாதர்தனை 
செப்ப முடன் எடுத்துச் செய்யுந் தொழில் முறையாய் 

தூய மறையவர்கள் சூழ இடு காடுபுக்கி 
10. தாயரெனும் நால்வருக்கும் தழல் மாலை தான்சாத்தி 

செய்ய புனல்மூழ்கிச் சீரான நால்வருக்கும் 
துய்யமறை சொன்னபடி சூதகமுந் தான்கழித்து 
வேதியர்க்குண் டானபடி மிக்க தொருகருமம் 

ஆதரவா க - முடித்து அழகுமிரு கண்டவனும் 
16. 11 மைந்தனொன் றைப்பெற்று மைந்தனா லேகொடிய 

அந்தகனைக் கொன்றானென் றழகு திலீபதிக்கு 
வன்னத் தவவதிட்டன் வரிசையுட னேகூற 


1. ( னிர ] 
2. எடுத்துத்தி என்பது எடுத்தீ என நீற்கி 

றது 
3. பெற்று 
4. [ 1 ] 
5. 3 தானத்தன - தான.என்ற சந்தம் 3 

மாங்கனி +1 மா என்ற நாற்சீர்க் 

கலிவிருத்தம் ; அடிக்கு 16 எழுத்து 
6. மோனைக்காக வரும் சொல் ; சொல்லின் 


பொருள் நயம் காட்டும் நுட்ப வேற் 
றுமை மறைதல் காண்க எதிர்காலம் 

பின் கூறப்பெறுவதனைச் சுட்டுவதாம் 
7. [ f ] 
8. புக்கு 
9. [ ற்றி ) 
10. உற்றர் இறந்ததால் வரும் தீட்டு 
11. மைந்தன் ஒன்று என்ற வழக்கினைக் 

காண்க ; மைந்தன் குமவிபோலவாம் 


204 


மாகஸ்நான புராண அம்மானை 


மன்னவனுங் கேட்டு வதிட்டர் தனை வணங்கி 

வேதமெல்லாங் கற்ற மிருகண்டு பெற்றபிள்ளை 
20. கோதில்லாக் காலனைத்தான் கொன்றான்கா ணென் றீரே ! 

எந்தவித மிக்கதையை யென்குருவே ! என்தனுக்கு 
விந்தையுடன் சொல்லு மென்று வேந்தன் மிகக்கூற 
ஞான வதிட்டர் நட்புடனே தான் கேட்டு 

மானபா னானதொரு மன்னனுக்கே சொல்லிடுவான் . 
25 . * வாராய் 1 திலீபதிகேள் ! வளருமிரு கண்டவனும் 

சீரான தாய்மார்க்குச் செய்யுங் கடன் கழித்து 
தன்தேவி தன்னுடனே தழைக்குங்கா சி.நகரில் 
பொன்போ லிருந்து புண்ணிய தீர்த் த - மாடி 

தனக்கொரு பிள்ளை தான் வேணு மென்று சொல்லி 
30. மனத்தில் நினைந்து வளரும் பராபரனை 

எண்ணி மனத்தில் இனிய கொடுந்தவசு 
பண்ணினான் மாதவசு ; பண்ணுங் கொடுமைகண்டு 
தானாக நின்றாடுந் தற்பரா னந்தசிவன் 

வானோர் புகழும் வன்மிருக சிங்கனுட 
35. மைந்தனென்று சொல்லும் வலியமிரு கண்டு முன்னே 

வந்தவனை நோக்கி வாராய் / மிரு கண்டே ! நீ 
மனத்தி லுரிமையொடு மாதவசு பண்ணுகின்றாய் 
உனக்கு வேண் டுங்கரும் மோ தென்றார் ஈசுவரனும் 

அப்போ மிருகண்டு அரனை யடிதொழுது 
40 . • செப்பாருங் கொங்கை தேவி யிடத்தோனே ! 

அய்யா ! சரணம் ! அமலா மிகச்சரணம் ! 
கையாரு மான்மழுவா ! காளகண் டா சரணம் ! 
தழையுஞ் சடாமகுடச் சம்புவே ! யானடியேன் 

மழைமுகங் காணாமல் வாடும் பசும்பயிர்போல் 
45. பிள்ளை யில்லாமல் பித்தரைப்போ லேநானும் 

உள்ள மெலிந்தேன் ; உடைந்தேன் ; மயங்கு கின்றேன் . 


1. [ 1 ] 
உ தன்மதிப்புள்ளேன் 


3. அந்தாதி வாக்யம் 
4. ஈஸ்பரன் என ஒலிப்பர் [ ப ] 


மார்க்கண்டு கதை 


205 


என் சோ பந்தீர . யேந்தலே என்தனுக்கு 
பொன் போலே பாலன் புண்ணியரே தாரு மென்று 

கனிந்து மிருகண்டு காதலுடன் கேட்க 
50. குனிந்த மதிச்சடையான் கூறுவா னோவியமாய் : 

‘ வாராய்மிரு கண்டேநீ மகன் வேண்டும் என்றுசொல்லி 
சீராகக் கேட்டாயே ! செப்புகிறோம் உன்தனுக்கு 
நூறு வயதுடனே லோகமெல்லாந் தானிகழ 

சீறுங் குணமுந் தீய மடைத்தொழிலும் 
55. போதவே செய்து பொல்லாதா னென்று சொல்லும் 

பேதமை யான பிள்ளை தா னும் வேணுமதோ ? 
நல்ல குணமும் நலந்தசிவ பூசையின் மேல் 
சொல்லுங் கருத்தும் தேசிகமும் நான் மறையும் 

அன்புடனே கற்றவனாய் அழகுபதி னார்வயதில் 
60. பொன் போல் மேனியுள்ள புதல்வன் தான் வேணுமோ ? சொல் 

என்று பரமசிவன் இன்பமுட னேகேட்க 
நன்றி யுடைய நல்லமிரு கண்டு சொல்வான் : 


விருத்தம் ( 2 ) 
‘ புன்மை மகவை யான்வேண்டேன் 

பொருந்தும் வயது குறைந்தாலும் 
நன்மை பயக்கும் நல்லுணர்வும் 

நன்னீ தியினால் நிலம்புகழும் 
65. தன்மை பயக்க ஒருமகவைத் 

தரவே வேண்டு மருளென்னத் 
தொன்மை மறையோ னறைந்திடலும் 

தோகை பாகன் அருள் செய்வான் 


த ; நலம் என்பதன் அடிபாகப் பிறத் 
த வினை ; திருவாசகம்போலப் பழை 


பது 


1. க்ஷோ 
2. வனைந்த 
3. [ ] 
4. த - ல மோனை 
5. [ 5 ] 
6. அரியாமையான 
7. இழிவு சிறப்பும்மை 
8. நலந்த என்ற வழக்கு ; நலமான ; நயத் 


9. தேசமொழி நூல்கள் ; தேவாரம்போன்ற 

வற்றிற்கு இடம் 
10. பதினாறு 
11. “ மா.மா.காய் " இரட்டித்துவரும் அ g 

ti விருத்தம் 


t 


206 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


பொல்லாத பிள்ளை . புண்ணியரே ! நான் வேண்டேன் . 
வல்லாள னான பிள்ளை வயது குறைந்தாலும் , 

புத்தியொடு வித்தை ! [ ] பொருந்துகின்ற சாத்திரமும் 
70. சத்தியமுந் தப்பானாய் சதுர் வேத வல்லவனாய் 

தாரும் எனக் கெஞ்சித் தாளில் மிகப்பணிய 
சீருலவுங் கொன்றைச் சிவனார் மிகக் கூர்வார் : 
அப்படியே உன் தனுக்கு அரியபதி னார்வயசில் 

செப்பமுள்ள வேதமெல்லாந் திறமாகக் கற்றறிந்து 
75. பாலள்நாம் தந்தோ மென்று பரம சிவன் மொழிந்து 

வாலமதிச் செஞ்சடையான் மறைந்து மிகப்போனான் . 
ஈசன் மறைய 1 இனியமிரு கண்டுவென்பான் 
வாசமுட னேதான் வரம்பெற் றினிதாக 

தன்மனை யில் வந்து தன்தேவி தன்னுடனே 
80 . நள்மை யுடன் கூடி நட்பாக வாழ்ந்திருந்தான் . 

இப்படிவாழ் நாளையிலே யீசன் கிருபையினால் 
செப்ப முடனே தேவி மருத்துதிதான் 
திங்கள் நிறம் போல் சிறந்த முகம் 1 வெளுறி 

கொங்கை முனை கறுத்துக் கொடிபோல் இடைதுவள 
85. மன்னும் பசுநரம்பு வாகாக வே துலங்க 3 

அன்ன நடையாள் அழகுகெற்பம் ஆகினளே . 
மங்கை 14 சூலாக வரிசைமிரு கண்டவனும் 
அங்கேசீ மந்தம் அழகுடனே தான் முடித்து . 
பரிவாக வாழ்நாளில் பத்துமா தம் நிறைந்து 


1. இரண்டாம் வேற்றுமை யுருபாம் ஐமுன் 

வலி மிகுதலின் அந்த ஐ என மயங் 
கீப் பிற ஐ முன்னும் வலிமிகுத்தெழு 

தப் பெறுகிறது 
2. ஒப்போன் இரப்புரை என்ற வேற்று 

மையைப் பாராட்டவில்லை . சயும் 
3. இளிவாக இரங்கி 
4. கூறுவார் என்பதன் உச்சரிப்பு ; று- i 
5. [ 6 ] 


6. தி , 

சி 
7. [ f ] 
8. ( மருந்ததி 
9. [ t ] 
10. .ே 9 
11. வெளிர் - வி.ளு மாருட்டம் 
12. [ 1 ] 
13. கருவுற்ற குறிகள் 
14. கர்ப்பமாக 


மார்க்கண்டு கதை 


207 


90. அரிய நவக்கிரகம் அஞ்சு முச்ச மாயிருக்க 

பொன் கேந்திரத்திருக்கப் புனிதநல்ல வேளையிலே 
மின்போ லிடையாள் விளங்குஞ்ச தைய நாளில் 
பொன்னுலகோர் கொண்டாடப் புகல் நான் மறைதழைய 

வன்ன மணிபோல மைந்தனையு மீன்றெடுத்தாள் . 
95. மைந்தன் பிறந்த வார்த்தை தனைக்கேட்டு 

விந்தையுள்ள வேதியரும் , மிக்க பெரியவரும் , 
ஞான முனிவர்களும் , நல்ல தபோதனரும் . 
வானவரும் வந்து மகிழ்ந்தாச் சரியமுற்றார் . 

அப்பொழுதி லேவியாசன் ஆனகெணி தம்பார்த்து 
100. செப்பமுள்ள பாலனுக்குச் சிறப்பாக சாதகமும் 

விந்தை யுடனெழுதி வேதத்தில் ஆராய்ந்து 
மைந்தன் தனக்கு மார்க்கண்டன் என்றுசொல்லி 
பேரு மிகக்கூறி பேர்பெரிய மாமுனிவன் 

சீருட னே வாழ்த்தி சென்றா ரவர்பதிக்கே 
105. போயினார் . அன்புடனே புதல்வன் தனையீன்றோர் 

நேய முடனே நிரம்ப மனம் மகிழ்ந்து 
பாலன் தனைப்போற்றிப் பரிவாக வேவளர்க்க , 
சீலமுள்ள பாலன் சிறப்பாய் மிகவளர்ந்தான் . 

பிள்ளைமதி போல்யிந்தப் பிள்ளை வளருவதை 
110. கொள்ளும் புகழ் நாட்டோருஞ் சிறந்த முனிவர்களும் 

இன்பமுட னேபார்த்து இவர்செய்த புண்ணியத்தால் 
அன்புடனே யீசன் அவதரித்தான் பிள்ளை யென 
என்று மகிழ்வார் இக்குழந்தை யைப்பார்த்து 

7 நன்றி இவனழகும் நல்ல முகத்தெளிவும் 
115. பார்க்கத் 8 திகட்டாது பாலன் வடி வெனவே 
1. [ I ] உ . இ 

தனைக் காட்டும் ; செல் என்ற பொ 
2 . 

ருள் இல்லை ; பின் போயினர் என 
குரு 

வருதல் காண்க 
3. [ சே ] கேந்திரம் இலக்கினத்தி லிருந்து 

7. நல்ல 
1-4-7-10 ஆம் இடங்கள் 

8. தெவிட்டாது என்பதன் உச்சரிப்பு இ 
4. நட்சத்திரம் 

எ : வ் , க ; வ என தெகிழ்வதனைத் 
5. [வர்ண்ண ) 

தீருத்தமாகப் பேசமுயல்வோர் இயல் 
6. வாழ்த்திச் சென்றார் ஒரு மொழியாம் ; 

பான வகரத்தினையும் க எனத் திருக் 
செல் துணைவினை : முழுதும்முடிந்த 

துவதன் பயன் இது . 


208 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 சேர்க்கை யுடன்கூடி சிங்கார மாய்ப்பார்ப்பார் 
இப்படியே யாவர்களும் இங்கிதமா கப்பார்க்க 
செப்பமுட னேவளருஞ் சீரான மைந்தனுக்கு 

மாதந்தோ றுஞ்சடங்கு வரிசை யுடன் முடித்து 
120. போதமுடன் பிள்ளை தனைப் போற்றி மிகவளர்த்து 

வடிவுடைய வேதம் வழுத்தும் படிக்கேதான் 
குடுமிக் கயலியாணம் கோலமுட னேமுடித்து 
உபநயனம் பண்ணி ஒழுங்காவே நூல் சாற்றி 

அபமில்லா வேதமொடு அழகான சாத்திரமும் 
125. வசையறவே வோதிவைத்து மார்க்கண்ட னென்று சொல்லி 

இசையவே தான்வளர்த்து இருந்தார் மகிழ்ந்தாரே . 
இப்படியே தாய்தகப்பன் இன்பமுட னே வளர்த்து 
செப்பமுள்ள வேதமெல்லாந் தீர்க்கமுடன் கற்றறிந்து 

கல்விக் குரியவனாய்க் கண்டோர் மகிட்சியுற 
130. செல்வக் குமாரனுந்தான் சிறப்பாய் வளர் நாளில் , 

அரிய பரமசிவன் அன்று சொன்ன சொற்படியே 
பரிவான பாலகனும் 10பதினார் வயசானான் . 
மைந்தன் தனக்கு வயது பதி னாறாக 

அந்தமுள்ள தாய்தகப்பன் அழகுமக னைப்பார்த்து 
135. சோம்புவார் கண்ணீர் தான் சோருவார் ; மூச்சுவிட்டு 

123 தம்புவார் அய்யோ / வென்பார் : 13 தேமுவார் நொந்திடுவார் ; 
இப்படியே தாய் தகப்பன் இனியமகனைப்பார்த்து 
வெப்பம் பெரிதாய் விசாரத் துட னிருக்க 

மார்க்கண்டன் கண்டு மாதா பிதாவடியை 
140. பூக்கொண்டு போற்றிப் புகலுவா னன்புடனே . 


/ 


1. கூட்டுறவானவர் 
2. ஓதும் 
3. சௌளம் 
4. ஒழுங்காகவே : இரண்டு வடிவமும் வரும் 
5. பூணுல் 
6. அவம் ; விண் ; வ - ப 
7. [ ஷ்த் ] 
3. [ J ] 
9. ஷ -8 


10. பதினாறு 
11. பதினாறு என்ற வடிவம் ஈறு கெடும் 

போது தோன்றுகிறது 
12. விம்மியழுவார் 
13. மெலிவார் ; பின் எழுந்த வேறுபாடு ; ஓரே 

வடிவான சொற்கள் இரு பொருள் 
தரும்போது பொருளுக்கேற்ப அவற் 
றின் வடிவினையும் வேறுபடுத்தும் 
இயற்கை நெரியைக் காண்க 


மார்க்கண்டு கதை 


209 


அன்னையரே ! நீங்கள் அடியேனைக் கண்டு கண்டு 
வன்ன மலர்க்கண்ணீர்மறுகி யழுவதென்ன ? 
சொல்லு வீ ரென்று தூயபுதல் வன் கேட்க , 

நல்லமக னைப்பார்த்து நற்பாகச் சொல்லிடுவான் : 
145 . • வாராய் ! மார்க் கண்டே / மைந்தனில்லா மல்நாங்கள் 

சீராய் மதிசேரும் சிவனை மிகப்போற்றி 
செய்ய தவசு செய்யும்போ து - மகனே 
அய்யனெனும் ஈசன் அதிக கிருபைவைத்து 

பரிவா யுனக்குப் பதினாறு வயதிலே தான் 
150. அரிதாக வோர்புதல்வன் அன்புடனே தந்தோம் என்று 

நன்னய மாய்ச்சொன்னார் ; நாதனார் சொல்படியே 
உன்னையே பெற்றெடுத்தோம் . உனக்கு வயதும் இப்போ 
ஈசன் அன்று சொன்னபடி இப்போ வயது அய்யோ 

பேசும் பதினாறு பெற்றிர் இனிக் காலனுந்தான் 
155. வந்திடுவான் அய்யோ வருங்கால னுக்குவகை 

எந்த விதமென்று எண்ணி மனம் இடைந்து 
வாடினோம் அய்யா ! மகனே ! உனை நாங்கள் 
தேடரி தே என்று செப்பினார் விம்மலுடன் . 

தாய் தகப்பன் சொல்லத் தழைக்குமார்க் கண்டனவன் 
160. நேயமுட னே கேட்டு நெடுமூச்சு தானெ ஃறிந்து 

தந்தை தாய் தன்னைத் தான் நோக்கி யேபாலன் 
விந்தை யுடன் பார்த்து விளம்புவான் ஓவியமாய் : 
• என்னாலே நீங்கள் இருபேருந் தான் மயங்கி 

பொன்னான நெஞ்சும் அய்யோ ! புண்ணாக வேவேண்டாம் . 
165. ஆலகா ல - விசத்தை அன்றுதே வர்க்காக 

சொலமென வுண்ட சம்புசிவ சங்கரற்கு 


1. ( ரு ] 
2. [ f ] 
3. று ஒலியாமையால் தேர்நேர்; பின் 

நீரை வரும் 
4. திரிபு இல்லை 
5. இப்போ திரும்பத் திரும்பச் சொல்லு 

தல் மனத் தடுமாற்றம் 


6. பதினாறு என்ற வடிவமும் வருகிறது 
7. பெற்றீரிலி என்பது சீருக்காக இவ்வாறு 

ஒலிக்கும் .பெற்றீர் என முடிதல் 
காண்க . அவற்றின் சிறப்பினை எண் 

ணீப் பன்மையில் முடித்தபடி 
8. [ 1 ] 
9. வியப்பு 

மபு -27 . 


210 


மாகஸ்நான புராண அம்மானை 


1 அடுமையெனப் பூண்டு அரியசிவ பூசைபண்ணி 
கொடுமை யுடன் என்னைக் கொல்லவரும் காலனையும் 

கொன்று தா னிந்த குவலயம் எல் லாம் மகிழ 
170. என் றுஞ்சா காதவரம் எம்பிரான் தன் அருளால் 

பெற்று வருவேன் . பெருங்கவலை யைநீங்கள் 
அற்றுவிடு வீர் என்று அரும்பா லகன் கூற 
தன் பிள்ளை சொன்னமொழி தாய் தகப்பன் தான் கேட்டு 

பொன்போல் மனது பூரித்துச் சொல்லிடுவான் . 
175. சொல்லும் முற்காலம் சுவேதகேது என்றொருவன் 

கொல்லும் நமன்வீசும் கொடியபா சத்தாலே 
கட்டுண்டு மெத்தக் கலக்க முறும்போது 
மட்டுண்ட கூந்தல் வல்லிபங்க னான சிவன் 

அன்று அருள் செய்தான் ; அவனைக்காப் பாற்றி நின்றான் 
180. நன்றியுள்ள பிள்ளாய் ! நன்றாக இன்னமுங்கேள் ! 

அட்ட திசைபுகழும் அதிக சலா தன்பாலன் 
எட்டு வயசுடனே இருக்கின்ற நாளையிலே 
காலனான ஏமன் கனத்தெழுந்து வெம்பாசம் 

மேல் எறிந்து முன் நாள் வெகுண்டு பிடிக்கும்நாளில் 
185. பாதி மதிதனையே பவளச் சடையில் வைத்து 

ஆதி சிவனுக்கு அபய மென்றான் அப்போது 
அந்தகனை நீக்கி அரியசலா தன் மகனை 
நந்தி என்று பேரும் இட்டு நாட்டமுடன் முன்னாக 

வைத்து அவனைக் காத்தார் வருகாள மாவிசத்தை 
190. புத்தியுள்ள விண்ணவர்க்காய்ப் பொங்கமுடன் வாரியுண்டார் . 

சலந்தரன் என்று ஒருவன் தழைக்கும் கொடுமையுடன் 
குலம் கெடுத்து மய்யோ கூற்றனைப்போ லேவாழ்ந்தான் . 
வல்ல மையாக வாழும் சலந்தரனை 
கொல்லவே வேண்டிக் குலுங்கமணித் தண்டை இட்ட 


. 


1. அடிமை ; எதுகை நோக்குக ; உச்சரிப்பு 
2. தாயோடு தகப்பன் என முடிவு கொள்க 
3. கொடி போன்ற உமையைக் கூருக 

உடையவன் 
4. [ 4 ] காப்பாடி என்ற பேச்சு வழக் 

குண்டு : 2 . 


5. சிலாதன் 
6. வைத்த.அகரவீறு உகர வீருய் வருவது 

இந்நூல் வழக்கு 
7. ( வ ] 
8. குலிங்கி ஒலிக்க 


மார்க்கண்டு கதை 


211 


195 . 

காலின் பெருவிரலால் காசினியில் வட்டமென 
கோல முடன் கீறிக் கொன்றான் 1 அதனாலே . 
விலையில்லாப் பொன் மேரை வில்லாக வேவளைத்து 
வலியதொரு வாசுகியை வரிசைநா ணாய்ப்பூட்டி 

அரிய திருமாலை அங்கணையா கப்பூட்டி 
200. திரிபுரத்தை முன்னாளில் தீயாய் எரித்துவிட்டார் . 

ஆராலும் வெல்லரிய அந்தச்சூ ர - னை முன்னாள் 
சீராடும் போர்முகத்தில் திரிசூலத் தால் அவன் தன் 
மார்பு தனில் குத்தி மண்ணிலேபோ டாதபடி 

வீரமுட னே அவன்ஊன் மிகவடிய மட்டுாய்யா 
205. சூலத்தா லேயேந்தித் துடியான வன்மடிய 

சாலத்தால் ஈசுபரனும் தான் நின்றான் காரணமாய் . 
நீண்ட அரவத்தை நெடுமார்பி லேபூண்டு 
தாண்டவமா கச்சுடலை தன்னிலே ஆடிநின்றான் . 

மனங்கொண்டு வந்து பொரும் மன்மதனைத் தான் எரித்து 
210. அனங்கன் என்று பேருமிட்டான் . அழகு குபேரனையும் 

அன்பான தோழன் என்று அல்லோருந் தான் மகிழ 
பொன்போல பாக்கியத்தைப் பூராய மாய்க்கொடுத்தான் . 
வேதமுடியில் இருந்தான் ; மின்னிடையாள் தன்னுடனே 

போதமுடன் மன்று தனில் புனிதமுடன் ஆடி நின்றான் : 
215. இந்தவித மாகவேதான் எங்கும் பல காரணமாய் 

விந்தையுடன் நின்று விளையாடும் காட்சிகளைப் 
பொடியான வெண்சாம்பல் பொலியுஞ் சுடுகாடு 
குடியாக வே இருந்து கோலமென வாழ்பவனை 

பொற்பினிய தாரகாவனம் பொலியும்ரிசி பத்தினிகள் 
220. கற்பை அழித்தவனைக் காணொண்ணாக் காரணனை , 10 


1. ( அதுனாலே ] 
2. மேருவை : மேரு மேர் என வழங்கல் 

காண்க 
3. [ ன் ] இரத்தம் வடிய 
4. ஜாலம் ; மாயை 
5. உபாயமாய் ; மூலமாய் 
6. எல்லோரும் என்பதின் திரிபு அல்லது 


பகைவரும் என்ற பொருளாம் 
7. [ ய ] காட்சியளை என்றெலிப்பர்போலும் 

க . 
8. “ வனம் கூன்போலாம் தார்க வனம் 

என்ற உச்சரிப்புமாம் 
9. ஷ 
10. 2 ஆம் வேற்றுமை அடுக்கு 


212 


மாகஸ்நான புராண அம்மானை 


பரம சிவனை பரிவாக வேவணங்கி 
அரியசிவ பூசைபண்ணி அர்ச்சித்து , எந்நாளும் 
சாகாம லேபுவியில் தானிருக்க வே , மகனே ! 

வாகாக வேவரந்தான் வரிசையுட னேவாங்கி 
225. வாரும்பிள் ளாய் எனவே மாதகப்பன் தானுரைக்க 

சீருள்ள மார்க்கண்டன் சிந்தை மிகமகிழ்ந்து 
தகப்பன் அடிதொழுது தாயார் விடைவாங்கி 
மகத்துவமாய் ஈசுவரனை வாகுடனே பூசைபண்ணி 

அன்பாய் மனதில் எண்ணி அழகு குறுமுனிவாழ் 
230. பொன்போல் ஒளிரும் பொதியமலைச் சார்பில் வந்து 

ஆர்க்குங் கடலின் அலைவாய்க் கரையோரம் 
மார்க்கண்ட லிங்கமென்று மணலினால் லிங்கம் ஒன்று 
அங்கையால் உண்டுபண்ணி அழகு மலர் எடுத்து 

பொங்கமுடன் சாத்திப் பூசித்தான் பாலகனும் . 
- 235. இப்படியே பாலன் இனிமூன்று வேளையிலும் 

செப்ப முடன் மூழ்கிச் சிறந்த மலர் எடுத்து 
உள்ளன்பி னோடும் உகந்து ஒரு பிடிப்பாய் 
வெள்ளைச் சடையானை விரும்பியே பூசைசெய்து 

இப்படி மார்க் கண்டன் இருந்துசிவ பூசைபண்ண 
240. முப்புரத்தை வென்ற முதல்வன் மனதுகந்து 

பாலன் மேல் அன்புவைத்துப் பண்ணும்பூ சைக்கிறங்கி 
கோலமுள்ள ஈசுவரனும் குடியிருந்தான் லிங்கமதில் . 
இந்தவண்ண மாக இவன் இருந்து பூசை செய்ய 

அந்தகனும் அப்போ தகோரம் எனச் சீறி 
245. கடவாயின் பல்விளங்கக் கரிய கருமலைபோல் 

வடவாக் கினியெனவே மண்டியகண் தீப்போல 
இருண்ட மலைபோல இருதோளும் தான் துலங்க 
உருண்டவட்டக் கண்காந்த உத்தண்ட கோரமென 
ஏமதண்டம் தான் எடுத்து இனியபா சம்எடுத்து 


1. [ ன்னா ] 
2. சஸ்பரன என ஒலிக்கும் 


3. [ குரு ] அகத்தியர் 
4. கடை 


மார்க்கண்டு கதை 


213 


250. பூமண் டலம் நடுங்கப் பொல்லா மிருத்துவுடன் 

வெட்டுங் கருங்கிடாமேல் வீறுடனே தானேறி 
அட்ட திசைநடுங்க அடங்காத மாகாலன் 
மார்க்கண் டனைப்பிடிக்க மனதில் அவன் நினைந்து 

ஆக்கிர முடனே அடங்காச் சினத்துடனே 
255. விந்தையுட னேபூசை மிகச்செய்யும் பாலனிடம் 

வந்து நின்று காலன் மாயாசம் தான் எடுத்து 
சிவபூசை பண்ணுகின்ற சிறியோன் கழுத்தில் இட்டு 
பவமான ஏமன் பதறவே தான் இழுத்தான் . 

அப்போது மார்க்கண்டன் அகோர நமன் முகத்தை 
260. செப்ப முடன் பார்த்துத் திருவாய் மலர்ந்துரைப்பான் : 

வாராயடா! ஏமா / மலர் எடுத்து மாசிவனை 
பூகராய மாகவே நான் போற்றியே பூசை செய்யில் 
கொடிதாய் எனை நெருங்கிக் கொடியகா ல - பாசம் 
இடநீதி யோ ? கெடுவாய் எமனே நான் சொல்கிறேன் கேள் ! 


விருத்தம் ( 3 ) 


265. அந்தமில் லானை ஆதியில் லானை அடியார்தம் 

பந்தனை நீக்கிப் பாசம றுக்கும் பழையோனை 
வந்தனை செய்து பூசைபு ரிந்தேன் வாயார 
எந்தன்பி ரானை யேத்திடுங் காலும் இடைநிற்பாய் ! 8 


நடை 


ஆதியந்தம் இல்லானை அடியார்கள் துன்பவினை 
270. போத முடன் அறுக்கும் புண்ணியனைப்போற்றி 

வந்தனை யாய்ப் பூசைபண்ணி மலர் சாத்தி மூயமட்டும் 


1. மிருத்து என்ற துணையாள் 
2. [ ல் ] ல் , ன ; 
3. [ 3 ] 
4. ( யே ) 
4a . வ -3 
5. செய்கையில் 
6. ( யெ ] 
7. [ ற்றி ) , த 


8. வின - மா - விளமா மாங்காய் என 5 சீர் 

வரும் கலித்துறை ; முதல் தளையும் 
மூன்ருந் தளயும் வெண்டனையாய் 

வரும் 
9. முடியுமட்டும் : உ அ என ஒலித்தல் 

காண்க ; நீரம்புதல் எனவரல் பதிற்றுப் 
பத்து வழக்கு 


214 


மாகஸ்நான புராண அம்மானை 


எந்த னிடத்தில் எமனே நீ வாராதோ 
பக்கத்தில் நில் லெனவே பாங்கான பாலனவன் 

சிக்கென வேபின்னும் செப்புவான் வாய்திறந்து : 
275. வாரா யடா எமனே ! வாகாக மூவேளையும் 

சீராகவே தீர்த்தம் சிறப்புடனே தான் ஆடி 
உள் அன்பி னோடு உகந்து மலர் எடுத்து 
கள்ளணி கொன்றைக் கடவுளா ரைநினைந்து 

பாங்குட னே பூசை பண்ணாம லே நானும் , 
280. தீங்குடனே மாபாவம் செய்து உலகுதனில் 

அடுத்தோரைக் காய்ந்து அன்னம் பசித்தவர்க்குக் 
கொடுத்து உண்ணா மல்சோறு கும்பி மிகபரக்க 
தின்று கொடுமையுடன் தீய பலகருமம் 

நன்றிகெடச் செய்யும் நலமில்லாப் பாவிகள் போல் , 
285 . என்னை நினையாதே என்னிடத்தில் வாராதே ! 

முன்னவனைப் போற்றி முடிக்கிறேன் பூசைகண்டாய் 
இந்தப் புவியில் இருக்கின்ற பேர்கள் எல்லாம் 
விந்தையுடன் பெண்ணாசை மிக்க பொருள் மேலாசை 

மண் ஆசை யோடு மகிழ்ச்சியுடன் பெற்றெடுத்த 
290. கண்ணான சேயாசை , கருமம் எனும் மும்மலத்தை 

தானே சுமந்து சளப்படும் இக் காயமதை 
10 ஆன நிலைமைஎன அலங்காரம் செய்யாசை 
தள்ளினேன் . பாராய் ! [ 11 சவடிங்கு ] வைக்கவில்லை . 

வெள்ளி மலைபோல் விளங்கும் பராபரனை 
295. சிந்தையில் வைத்துத் தினமும்சிவ பூசைபண்ண 


1. உறுதியாக 
2.வே குறுகி ஒலிக்கும் போலும் 
3. பிரித்து எழுதப்பெறுதல் காண்க 
4.றை அ , 8 
5. வாக்ய முடிபு மாறுகிறது 
6. [ க் ] 
7. பிரித்து எழுதப்பெறுகிறது 
8. ஆசை பிறப்பதற்குக் காரணமான கரு 

மம் ; கருமம் இங்கு ஆணவம் மாயை 


என்பவற்றிற்கும் உபலக்கணமாம் அத 
னாலேயே கருமம்மெனும் மும்மலம் 
என்பர் . ஆசை என்பதனைக் கரும 
முடன் கூட்டாது 292 ஆம் வரியில் 

செய்யாசை என்பதோடு கூட்டலாம் 
9. துன்பப்படும் 
10. நிலையானது , வெண்கோவணம் இல்லாத 

வன் என்பது இலாத வெள்கோவணத் 
தான் என வருவது போன்ற வடநுல் 

வழக்கு: இந்நூலில் பயின்று வரும் 
11. சுவை 


மார்க்கண்டு கதை 


215 


எந்தனுக்கு ஆசை இருக்கு தடா ! எமனே ! 
நாடியே என்பால் நணுகிநீ வந்தாலே 
கேடு வருங்காண் கிட்டாதே போ எனவே 

மார்க்கண்டன் சொல்ல மாமறலி தான் கேட்டு 
300. ஆர்க்கமுடன் சீறி அகோரம்எனப் பல்கடித்து 

கடகடெ னச்சிரித்துக் கடைக்கண் நெருப்பெரிய 
விடலை தனைப்பார்த்து லிளம்புவான் கோபமுடன் . 
வாடா ! அடா மோடா! வயணம் தெரியாமல் 

பாடாக மெத்தப் படித்தவன் போல் சொன்னாயே ! 
305. ஆங்கால எல்லாம் அரும்பூசை பண்ணாமல் 

சாங்காலத் தில்பூசை தான் முடித்தாய் ! புத்தியில்லாய் ! 
செப்பமுடன் இப்போ சிவனைப்பூ சிப்பது நீ 
எப்படி என்றால் இயம்புகிறேன் . நீகேள் மோ ! 

காலாகா லத்தில் கருதுகின்ற மாபொருளை 
310. மேலாம் பரமாக விந்தையுட னே தேடி 

பேணிநீ வையாமல் பெருமையுடன் ராக்காலம் 
வேணவே தேடும் விதம் போல தானாச்சே ! 
அப்படி போல அரியசிவ பூசை புண்ணியம் 

ரெப்ப முடன் நாளும் செய்து முடியாமல் 
315. இப்போது சீவன் இறந்துவிடுங் காலமதில் 

தப்பாமல் பூசைபண்ணி தான் இருந்தாய் . எந்தவிதம் 
இன்னமும் உனக்கு இயம்புகிறேன் . இப்போது 
வன்னமுடன் பூசைபண்ணும் மதியை நீ தான் கேளாய் ! 

நாய்கடிக்கும் முன்னே நற்கம்பு தான் தேடி 
320. நீ எடுத்து நின்றால் நின்னை நாய் தீண்டாது . 

சீறியே நாய்தான் சினந்து கடிக் கும்போது 
வீறுடன் கம்பின்றி வெறுங்கையை நீநீட்டி 


1. யெ ] 
2. மூட 
3. நிலைமை; விவரம் 
4. பெருமையாக ; வருத்தப்பட்டு 
5. எப்படி என்றல் சொல்லுகிறேன் என் 

பது பேச்சுநடை 


6. இரா 
7. புண்யம் என ஒலிக்கும் 
8. [ 6 ] 
9. ( ரு ) 
10. ( ரு ] 


216 

மாகஸ்நான புராண அம்மானை 
தள்ளி னால் போமோ ? 1 சத்துமதி கெட்டவனே ! 

உள்ளது நான் சொன்னேன் ஓவியமாய் . இன்னமுங்கேள் ! 
325. வெல்லும் செயகாலம் மிகவே வருநாளில் 

கொல்லும் வேல் கொண்டு குலுக்கி எறிந்தாலும் 
தைய்யாது கண்டாய் ; தைத்தாலும் புல்லாகும் ; 
மெய்யாகச் சாக்காலம் மிகவே வரும் நாளில் 

புல்கொண்டு மெல்லப் போத வெறிந்தாலும் 
330. சொல்லுவதென் ? வாள் போல் துளைத்து விடும்போராய் 

ஆனதி னாலே , அறிவில்லா மாமோடா ! 
ஞானம் என்ன ? பூசை என்ன ? நான் சொல்ல , இன்னமுந்தான் 
வன்னமுட னேகேளும் ! வாகான லோகமெல்லாம் 

பொன் னங் குடை கீழ்ப் போதவே ஆளுகின்ற 
335. வண்ணமுள்ள ராசாக்கள் வாகுடைய தேவர் முதல் 

விண்ணரசன் , பாற்கடலில் மிகவே உறங்குகின்ற , 
ஆதி நெடுமாலும் அகண்ட பகிரண்டமெல்லாம் 
போத முடன் சமைக்கும் பூமேல் அயன் தன்னுடனே 

மற்றுமுள் ளோரும் வளர் திசையில் உள்ள வரும் 
340. பற்று இல்லா ஞானிகளும் பாலனே என்னுடைய 

பாசக் கயிறில் பட்டுமூன்று போவரல்லால் 
நேச முடனே நெடியபா சந்தனிலே 
சிக்காத பேர்களுண்டோ ? சீ ! சீ ! நீ என்ன சொன்னாய் ? 

10 பக்காகவே முழித்துப் பசப்பிமெத்தச் சொன்னாலும் 
345. உன்னை விடுவேனோ உன்உயிரைத் தான் பிடித்து 

நன்னய மாக நான் கொண்டு போவேனென்று 
காலன் மிகக்கூறக் கடும் பூசை பண்ணுகின்ற 
பாலன் மிகக் கேட்டுப் பரமனே தஞ்சம் என்று 


1. சற்று 
2. உவமைகள் காட்டிப் பேசுவது காண்க 
3. மூடா இந்நூல் வழக்கு 


7. திக்பாலகர்கள் 
8. உம், ஓடு , செவ்வெண்எல்லாம் அடுக்கி 

வருதல் காண்க 
9. { பத்தீயில்லை ) 
10 , பக்கு = பக்குவமாக; கவர்படு பொரு 

வாய் வாசனையாம் 
11. இன்முகம் காட்டி ஏய்த்து 


5. வலி மிகவில்லை 
6. அண்ட அல்லது அகன்ற 


மார்க்கண்டு கதை 


217 


ஆதிலிங் கத்தருகே அடுத்து மிக இருந்து 
350. 1 கோதமுள்ள காலனையுங் கூறுவான் பாலகனும் : 

ஏனடா! காலா ! எவர்கள் தான் என்றாலும் 
மானிலகு செங்கை வள்ளல்மேல் அன்புமுற்றி 
பூசனை செய்யும் புகழான தொண்டர் தமை 

2 தோசம் என் றெண்ணாமல் துயரம்விளை வித்தவர்கள் 
355. கொடிய நாகக் குழியில் விழுவரென்று 

வடிவான வேதம் வழுத்துவது கேட்டிலையோ! 
எவர்கள் தனைப்பிடித்து இடுக்கம் நீ செய்தாலும் 
சிவன் அடி யாரைத் தீங்கு செய்ய லாகாது . 

தீங்குநீ செய்யில் சிவபூசை செய்பவர்க்கு 
360. பாங்குள்ள மா சலுகை பரமசிவன் கண்டாயே . 

தேசம் எல்லாம் ஓர்குடையில் சிறப்புடனே ஆளுகின்ற 
ராச ருடதூதர் நாடியொர்குற் றம்விளைத்தால் 
அக்குற்றம் வேந்தன் அன்பாய்ப் பொறுப்பதல்லால் 

பக்கத் தொருவர் பாங்காய்ப் பொறுப்பர்களோ? 
365. ஆனதால் ஏ ! நமனே ! அரனாரைப் பூசைசெய்யும் 

ஞான மனதுஉடையோர் நற்பெருமை யைக்கேளு! 
வண்ணமணி மேரை வாகாக வேபிளக்க 
பண்ணுவார் ; நீண்ட பார சமுத்திரங்கள் 

ஏழையும் ஓர்கையில் ஏந்தி உளுந்தெனவே 
370. தாழ வுருட்டித் தான் உண்டு போடுவர்கள் . 

மண்ணை விண்ணாக்கி மலையைத் திரணமாக்கி 
விண்ணை மண்ணாக்கி வேதனொடு தெய்வபதி - 
ஆளும் அரசனையும் அணுவாகச் செய்திடுவார் . 

நாளுஞ் சிவனடியார் நற்பெருமை சொல்லரிது , 
375 கண்டா யடா ! எமனே ! கருதுகிறேன் . நீகேளாய் 

வண்டாரும் பூந்துளப மாலையணி மாயவனும் 


1. க்ரோதம் 
2. தோஷம் 
3. இடுக்கண் 
4. ஆதரவு 


5. ( ரு ) 
6. மேருவை 
7. பாராவாரம் : கரை ; பெருமை என்ற பொ 
ருளும் த்வவிக்கும் 

மபு -28 . 


218 


மாகஸ்நான புராண அம்மானை 


வெள்ளக் கமலமிசை வீற்றிருக்கும் வேதாவும் 
தெள்ளுபுகழ் விண்ணவரும் தெய்வேந்திரன் முதலாய் 

என்னென்ன குற்றம் இடராகச் செய்தாலும் 
380. வன்ன மதியை வளந்த சடைமீதில் 

வடிவுடனே வைத்த வள்ளல் பரமசிவன் 
அடியவர்க்குத் துன்பம் அணுகாது , ஒருநாளும் . 
நன்னயமாய்ச் சொன்னேன் ! நமனே நீ எண்ணாமல் 

சொன்னதெல்லாம் பொறுத்தேன் . தூரப்போ நில்லாதே ! 
385. என்று மார்க்கண்டன் இந்தப் படிக்கூற 

வென்றியுடன் காலன் மிகச்சீறி யேகேட்டு 
அக்கினிபோல் கண்கள் அகோர மெனச்சிவக்க 
வக்கிரத்தந் தங்கடித்து வர்மமுட னே கூர்வான் 

விருத்தம் ( 4 ) 
திருவிலி வேதியச் சிறுவன் ! கேட்டி என் 
390. பெருவலிக் கெதிர்நின்று பேண வல்லவர் 

ஒருவரைக் காட்டுதி யுரைத்த ஈசனும் 
வெருவர நின்றுயிர் வெருளக் கொல்கிறேன் . 


நடை 


சீர்கேடா / சற்றும் திருவில்லா நிர்மோடா ! 

காரியக் கேடா கருதினாய் தோணாமல் 
395. ஏதும் அறியா இனியசிறு பிள்ளை கண்டாய் 

வாது என் முன் னேகூறி வரம்பழிந்து பேசாதே 
சீர்கேடா ! என்நடத்தை தெரியாது உன்தனுக்கு . 
10 பேர்கெட்டாய் ! இப்போ பிராணந் தனை யிழந்தாய் 
நீயோ எதிராக நின்றுபய மில்லாமல் 


1. உம் இன்றி வரல் காண்க 
2. வளந்த 
3. பகை 
4. கூறுவான் 
5. [ விரள ] விரவ என்று மிருக்கலாம் 
6. விள விள - மா.விள என தாற்சீர் வரும் 

கலிவிருத்தம் நீரை முதல் அடிக்கு 


13 எழுத்து 
7. மிக்க மூட 
8. மரியாதை 
9. [ ] 
10. பிணம் என்ற பெயராவாய் : முன் பெய 

ர் கெட்டு 


மார்க்கண்டு கதை 


219 


400 . பேய் போல பேசுகிறாய் . பிடித்திடுவேன் இப்போது . 

எந்தலோ கத்தில் இருக்கும் பேர் தன்னாலும் 
எந்தனையும் வெல்லவல்லார் இருக்கிறா ரோபாராய் 
வரிசை யுடனே வாகாகப் பூசைபண்ணும் 

பரம சிவனும் பயப்படவே உன்உயிரை 
405. கொண்டு போ ரேன் என்று கொடிய மகாகாலன் 

அண்டம் நடுங்க அகோரம் எனப் பல்கடித்து 
கண்கள் நெருப்பெரியக் கடுமூச்சு தான் எறிந்து 
மண்கள் நடுங்க மணித்தோளைத் தான் புடைத்து 

கையை முறுக்கிக் கடியபா சம்எடுத்து 
410. செய்ய ராகுகேது திங்கள் தனைப் பாய்ந்ததுபோல் 

வேகத் துடனே விடலைமே லேநடக்க 
பாகொத்த சொல்லான் பயந்து மிகநடுங்க 
வீசினான் பாசம் வெங்கொடிய மாகாலன் 

பாசக் கயறு பரமன்மே லும்பூசை 
415. பண்ணுவோன் மேலும் பரிவாக வே விழுக 

வண்ண முடைய மார்க்கண்டன் தான் பயந்து 
திட்ட முடைய சிவலிங்கத் தைத் தாவி 
கட்டிப் பிடித்துக் கடவுளே தஞ்சம் என்றான் . 

அப்போது காலன் அரியபா சம்வீசி 
420. வெப்பமுடன் இழுக்க விடலைமனம் அஞ்சிநிற்க , 

கண்டானே ஈசன் கருத்தில் மகாகோபம் 
கொண்டானே ! மின்னல் கொடிவீசினாற்போல 
8 லிங்கம் தனில் இருந்து நெடிய பரமசிவன் 

வெங்கொடுமை யாய் எழுந்து விண்மண் மிகநடுங்க 
425. சீறி யகோரம்என சிறப்புடன்ஓர் கால்ஓங்கி 

வீறுடைய காலன் மிக்கமணி மார்புதன்னில் 


1. [ J ] 
2. போகிறேன் 
3. [ l ] 
4. விழ 
5. [ ] 


6. [ யா ) 
7. [ i ] 
8. ந.ல மோனை 
9. [ 1 ] 
10. [ ] 


220 


மாகஸ்நான புராண அம்மானை 


எட்டி மிதித்தார் ; இடிபோல் உதைவிழவே 
துட்டன் மறலி துணுக்கிட்டு நெஞ்சொடிந்து 

வாயினால் கண்ணினால் வளர்கின்ற மூக்கதினால் 
430. செய்ய குருதி திரண்டு ஓட நெஞ்சுவழி , 

வீசியபா சஞ்சோர்ந்து மெய்சோர்ந்து கைசோர்ந்து 
காசினியில் ஏமன் கருமலைபோ லே வீழ்ந்தான் . 
காலன் மடிந்துவிழ கைகுவித்து அருச்சனை செய் 

போலனுமோ கண்டான் . பயமற்று இருந்தானே ! 
435. பூசைடண்ணும் லிங்கமிசை பொன் போல் மிக எழுந்த 

ஈசனையுங் கண்டான் . இருகையா லேகூப்பி 
தொழுவான் ! பணிவான் ! தூய ஆனந்தம் என 
அழுவான் ! கனிவான் ! ஆடுவான் ! பாடிடுவான் ! 


விருத்தம் ( 5 ) 


விடபு யங்கம தாக நாணெடு மேரு மால்வரை வில்லியை 
440. படிய ளந்தவன் நெடிய சாயக மெனந யந்திடும் பரமனை 
கொடிய மூவெயில் நொடியிற் றீயென முறுவல் கோலிய 

( குழகனை 
அடியின் மாமலர் புனைகு வேனையும் மறலி யோகொல் 

அடர்வனே .5 
நடை 


. 


வடமேரு வைச்சிலையாய் வளைத்துநெடு வாசுகியை 

நெடுநாணா கப்பூட்டி நெடுமால் கணையாக 
445. தூய திரிபுரத்தைத் தோணா மலேநகைத்து 

தீயாய் எரித்த பிரான் செங்கமலச் சீரடியை 
ஓவியமாய்ப் பூசைபண உற்ற சிறுவனைத்தான் 
பாவி எனும் எமனோ பதறவே கொல்லுறவான் . 


1. மிதித்ததே இப்படியாயிற்று 
2. அதனால் அதினால் என வருகிறது ; அது 

சொல்லுருபு 
3. பாலனுமே என்பது பாலனுமோ என 

வருதல் காண்க 
4. [ நொடியி யீரென ] 
5. ‘ மா கூவிள மூன்று முறை வந்து விளச் 

சீர் கொண்டு முடியும் எழு 3 ர் சந்த 


விருத்தம் தனன தந்ததானதந்த தான 

தத்த தனதனா 
6 , நகையும் தோன்றாமல் 

புன்முறுவ 
லாய் ; முப்புரம் தோன்றுமல் என்று 

மாம் 
7. ( ணு மு ) பண்ணும் உக்த (உற்ற ) 

என்றுமாம் 
8. கொல்கிறவன் ; ஆன் காண்க 


மார்க்கண்டு கதை 


221 


. 


கொந்தார் சடையானைக் கொன்றைப் புனைந்தானை 
450. செந்தா மரை [ ப் போல சிவந்தபா தத்தானை 

மதனை எரித்தானை , மழுமான் எடுத்தானை , 
சிதறிய வெண்பூதி திரு மேல் அணிந்தானை , 
என்னைக் கா [ ர் ] த்தானை என்னுடைய நாயகனை 

வன்னமுடன் பூசை செய்யும் மாசில்லாத் தொண்டர்தமை 
455. வல்லமை யோடும் வருகின்ற மாமறலி 

கொல்லுவா னோ அவனால் கொல்ல முடிந்திடுமோ ? 
ஆனை உரித்தானை அகண்ட வெள்ளி வெற்பானை 
கானமலர் வேதன்முடி , கையால் களைந்தானை 

கங்கை முடித்தானை , கரிய திருநெடுமால் 
460. பொங்க முடனேதான் பூசிக்கும் புண்ணியனை , 

வெள்ளை விடையானை , வேத முடியானை , 
எள்ளுக்குள் எண்ணைஎன எங்கும் நிறைந்தானை , 
சண்டனைக் கொன்றானைத் தான் கனிந்து பூசைசெய்யும் 

தொண்டனைத் தான் ஏமன் சூது செய்ய முற்றிடுமோ ? 
465. சொல்லுங் குபேரனுக்குத் தோழமை யானோனை 
வல்ல விசஅரவை மாலை எனப் பூண்டோனை . 

மைய வரையீன்ற ஏலக் கருங்குழல் பெண் 
உமையை இடத்தில் உகந்து அன்பாய் வைத்தவனை 

நன்னய மாக நாடிப்பூ சித்தவரை 
470. என்ன செய்வான் பொல்லா இடர்செய் கொடுங்காலன் ? 

மாயப் பிறவி மயக்கம் எனும் சாகரத்னத 
நேய முடன் கடக்க நெடுந்தோணி யானவனை , 
ஈசன் அடியார் இடர்செய் மலக்காட்டை 

நேச முடன் எரிக்கும் நெடிய அக்கினிப்பொறியை , 
475. சிவநிந் தனை பேசும் செய்யதக்கன் யாகமதை 

கதன முடன் அழித்த கண்ணு தலை அன்புடனே 


1. மேனி 


2. முன் யுகங்களில் இவ்வாறே நடத்த 

கதை 
3. முடியுமோ 


4. உ 
5. சிவபிரான் புகழ் அடுக்குப் பெயர்க 

ளாக வருவது பல பல சீர்களின் சந் 
தங்களோடு வருதல் காண்க 


22 


மாகஸ்நான புராண அம்மானை 


வடிவுடனே பூஎடுத்து வரிசையாய்ப் பூசைபண்ணும் 
அடிய வரைவெல்ல ஆமோ நமனாலே ? 

பஞ்சபூத நாயகனை பழமறைவே தன் குருவை 
490. நஞ்சையுண்ட வாயானை , ஞானக் கொழுந்தானை . 

ஆதிப்பொருளானை , அணுவாக நின்றானை , 
சோதிப் பழம் பொருளைத் துலையாப் பெருவெளியாய் 
மும்மூர்த்தி கள்போற்றும் முதலை , மலராலே 

செம்மையுடன் பூசை செய்தால் தீங்குண்டோ அந்தகனால் ? 
485. முக்குணத் தானை மூன்று தொழிலானை 

சிற்குணத் தானைத் தேடரிதாய் நின்றானை 
தற்பரனைத் தேவர் சபையில் நடித்தானை 
உற்பனனைப் போற்றினவர்க் குண்டோ நமன் மயக்கம் ? 


2 


விருத்தம் (6 ) 


மூன்று கண்உடை முத்தி நாதனை 
490. நான்ற வார்குழல் நங்கை பாகனைத் 

தோன்றும் அன்பினால் தொழுத அன்பர்மேல் 
ஏன்று ( ம் ) அந்தகன் ஏது செய்யுமோ? 


நடை 


. 


முக்கட் பொருளை மூவருக்கு மூத்தோனை 

மைக்கண் உமையை வாமபாகம் வைத்தானை 
495. அன்பினால் எந்தன் அய்யனை நான் பூசைசெய்யில் 

வன்பினால் ஏமன் வருவானோ அக்சமன்றி 
சூலக் கரத்தானைச் சோதி நிறத்தானை 
காலனைக் கொன்றானைக் கடைநாளில் நின்றானை 

சூரியனார் பல்லுவிழத் துவள அடித்தானை 
500. வீரியமாய்க் கனியை ] வெங்கை யொடித்தானை 


1. தொலையா 
2. விடமுண்டபின் சந்தி திருத்தம் 
3. மூவர் அல்லது மூத்த என்றிருக்குமோ 

பின்பார்க்க 


4. மாவீனம் மாவிளம் என வரும் நற் 

சீர்க் கலிவிருத்தம் 
5. [ ப ] 
6. இன்றி அன்ரி என வரும் 
7. இந்திரன் ? 


மார்க்கண்டு கதை 


223 


தேவதே வப்பொருளை தேட அறி யாப்பொருளை 
பாவம் அறுக் கும்பொருளைப் பணிவார்க்குக் காலன் உண்டோ? " 
என்றுமார்க் கண்டன் இனியசிவ னைநோக்கி 

நின்று மிக தோத்திரங்கள் நேசமுட னேபாட 
505 . 

பரம சிவன் மகிழ்ந்து பாலன் தனை நோக்கி 
அரிதாகப் பூசை செய்யும் அன்பனே ! அஞ்சாதே ! 
மனத்தில்வே றன்றி மா இரக்க மாய்என்னை 
நினைத்து நீபூசை நேசமுடன் செய்ததினால் 

என்றைக்குஞ் சாகாமல் இனியபதி னார்வயதாய் 
510. வென்றியுடன் நீஇருப்பாய் விடலா யென் றேகூறி 

அங்கையால் உச்சி அவனை மிகத்தடவி 
பொங்க முடனே புனிதமார்க் கண்டனுக்கு 
வேண்டும் வரங்கொடுத்து வெண்பிறையை நீர்சடைமேல் 

பூண்ட பரமசிவன் பொன்போல் மிகமறைந்தான் , 
515 . ஈசன் மறைய இனியமார்க் கண்டனவன் 

நேசமுட னே பூசை நிறைவேற வேமுடித்து 
தந்தைதாய் வாழுந் தக்க மனை புகுந்து 
விந்தையுடன் போற்றி விமலரையும் பூசைசெய்து - 

பெற்ற வரங்கூறிப் பெற்றெடுத்தோர் தன்னுடைய 
520 . உற்ற கவலை நீக்கி ஓவியமாய்ப் பாலனவன் 

பூமிபிர தட்சணமாய் புண்ணிய தீர்த் த - மாடி 
மாபிறை யைப்பூண்ட வன்னச் சடாடவியான் 
சொன்ன படியே துலங்கும்பதி னார்வயதாய் 

நன்னய மார்க்கண்டன் நற்புடனே தான் இருந்தான் . 
525. பட்ட நமனும் பரம சிவன் அருளால் 

தீட்ட முடன் எழுந்து சிவனை மிகத்தொழுது 
அடியேன் அறியாமல் அபசராஞ் செய்துவிட்டேன் 
கடுவிசத்தை உண்ட கடவுளே நீ பொறுப்பாய் 


1. வேறு என்ணம் இன்றி 
2. [ f ] நெஞ்சு நெகிழ்ந்து 
3. று 
4. விடலையின் விளி 


5. [ 3 ] 
6. [ K ] 
7. குற்றம் 


8.சு 


221 


மாகஸ்நான புராண அம்மானை 


தோணாமல் தொண்டன் துற்சனமே செய்து விட்டேன் . 
530. தாணுவே நீபொறுத்து தமியேன் தனைக்கோரும் ! 

குற்றம் வரும் என்று குறித்தறியா மல்அடியேன் 
சிற்றறிவாய்ச் செய்தேன் . சிவனே ! பொறுத்தருளும் ? " 
என்று வணங்கி இனிய புத்தி பெற்றேன் என்று 

வென்றியுள்ள காலன் விரைந்து பதிபுகுந்தான் . 
535. இப்படியே மன்னா ! இதுமுன் கதைநடத்தை 

செப்பினோம் . ஈதெல்லாம் சிறந்தமார்க்கண்ட னுட 
தகப்பன் தனை யீன்ற தனிமிருக சிங்கன் முன்னாள் 
மகுத்துவமாய்ச் சொல்லும் மாகஸ்நா - னமாடும் 

புண்ணியப் பேறென்று புவியாள் திலீபனுக்கு 
540. வண்ணத் தவவதிட்டன் வாகுடனே சொன்னானே . 


பதினேழாம் அத்தியாயம் முற்றும் . 


/ 


1. துஷ்டத்தனம் 
2. [ 1 ] 
3. காவும் ; 1 வரல் காண்க 


4. பெற்றெனென்று என ஒலிக்கும் போ 

லும் ; அல்லது று அலகு பெருது 

போலும் 
5. ( ரெ ] 


பதினெட்டாம் அத்தியாயம் 
புண்ணிய தீர்த்த கதை 

விருத்தம் ( 1 ) 


பகலவன் குலத்து வேந்தன் கேட்டலும் பண்பினாலே 
அகமகிழ்ந் தினிது நோக்க வைய நீ யோது மாற்றால் 
மகரவா தித்த னுற்ற மதிதொறுந் தெண்ணீ ராடச் 
செகதலம் வாழ்க்கை வைப்பில் தீர்த்தங்கள் எவையாம் 

( செப்பாய் 
நடை 


5. பரிதி குலத்தில் பாங்காக வேபிறந்த 

வரிசை திலீபதியும் வதிட்டர்சொன்ன காதை தன்னை 
சிந்தை யுறக்கேட்டுச் செப்புவான் பின்னாலும் : 
எந்தன் குருவே ! எளியேன் மிகவ றிய 

சொன்ன கதையில் துலங்குகின்ற தைமாதம் 
10. நன்னய மாக ஞாயிறு விருங்காலம் 

மாகமாத தீர்த்தமென்று வரிசையுட னே உரைத்தீர் . 
ஆக மகிழ அழகான மாகஸ்நானம் 
விந்தையுட னே ஆட , வேதப்பொருளே எனக்கு 

இந்த உலகில் இனிய புண்ணிய- தீர்த்தம் 
15. சொல்லும் அய்யா!" என்று தூய திலீபதியும் 

வல்ல தவத்தோனை வணங்கி மிக கேட்க 
திக்கடங்காக் கீர்த்திகொண்ட திலீபதியைத் தான் நோக்கி 
மிக்க தவவாதிட்டன் விளம்புவான் : மன்னா கேள் 

மகர இரவியான மாகமாசத்தையிலிந்ததே 
20. செகத்தில் உண்டான தீர்த்தமெல்லாம் நன்னீரே . 


1. நோக்கி செய் என்பதும் செய்து என்ப 

தும் மாருட்டம் 
2. [ ம் வாரத்தால் ) 
3. விளமா தேமா இரட்டித்து வரும் அறு 

சீர் விருத்தம் 


4. [ ரி ] 
5. வலிமிகவில்லை 
6. எதிர்காலம் வருவதனை நோக்குக 
7. [ 6 ] 

மபு -29 . 


226 


மாகஸ்நான புராண அம்மானை 


தாட்டிமையாய்த் தான் இருக்கும் தன்பதியைத் தான் குழும் 
மாட்டுக் குளம்புமுதல் வாவி குளங்கிணறு 
நல்லோய் ! சுனையாறு நாடிய ஏரியோடை 

எல்லாப் புனலும் இனிய புண்ணிய- நீராம் 
25. தாட்சி இல்லா இந்நீரில் தழைக்குஞ் சிலாக்கியமாய் 

மாட்சியுள்ள வேதம் வழுத்தும்நதி யைக்கேளாய் . 
நினைத்த கருமமொடு நீள்பதவி யுங்கொடுக்கும் 
கனக்கும் பிரயாகை கருது கைம்ய சாரணியமாம் 

இங்கிதஞ்சேர் அவந்திநதி இனிய சரையுநதி 
30. சிங்காரப் புண்ணியநதி சேருஞ்சிவ கங்கைநதி 

வரிசைத் துவரைந்தி வாழ்த்தியகார் நீலகண்டம் 
பெரிய அலைகடலாம் பேசுங்குரு பூமியொடு 
யமுனையொடு காஞ்சிந்தி அருளான கோதாவரி 

கமலமலர் துங்கபத்திரி கருதிடுங்கிட்டிண -வேணி 
35. கேண்டகை பெண்ணையாறு காவேரி கொள்ளிடமாம் 

மண்டலங்கள் போற்றும் வைகையாறு மெய்ப்பொருனை 
வளருதிரி யம்பகமாம் மணக்குங் கிருதமாலி 
தழையும் ஓங் காரநதி தாட்சியில்லாச் சோணை நதி 

வாகுடைய 1கோளாஞ்சி மகுத்துவ புக்க ர - முடனே 
40. ஆகமகிழ் சிந்துநதி [ அகண்டயணியா ) ஞ் சேது 

( புருசோத்துமமுடனே ] புகலுகின்ற கோகரணம் 
12 பிருகுநதி 13 வேதகிரி பேசுஞ் 14சரசோதி 
இதுமுதலா கத்தீர்த்தம் எங்கும் பலதுஉண்டு 

மதுமலர்ப் பூமார்பா / வாகாக இன்னமுங்கேள் ! 
45. இத்தீர்த்த மெல்லாம் இன்னுலகில் கண்டாயே ! 

அத்தீர்த்த மாடுவர்க்கு அதிக பலாபலந்தான் 
கொடுக்கின்ற தீர்த்தங் கூறக்கேள் / மன்னவனே ! 


1. [ யே ] 
2. சிறப்பாய் 
3. [ தயமிய ] 
4. சாரண்யமாம் என ஒலிக்கும் 
5. அவத்தீயிலுள்ள தீர்த்தம் ; 
6. சாளக்கிராமம் உண்டாகும் ஆறு 
1. தாம்பிரபரணி 


8. கிருதமாலா- மச்சாவதாரம் செய்த ஆறு 
9. River Son 
10. காளாஞ்சன தீர்த்தம் 
11. புஷ்கர தீர்த்தம் ; புட்கரம் : து ஒலியாது 
12. மேற்கடல் தீர்த்தம் 
18. பக்ஷ தீர்த்தம் 
14. சரசுவதி 


புண்ணிய தீர்த்த கதை 


227 


வடுப்படா தீர்த்தம் மானத் தீர்த்தமாகும் 

மான ( த ) தீர்த்தமென்றால் வகைகேளாய் மாவேந்தே 
50. ஆனமெய், வாய் கண்மூக்கு அழகுசெவி இந்த அஞ்சால் 

வருகின் றது பாவம் . மன்னவா ! இந்த அஞ்சும் 
கருதியபஞ் ச - விடையங் கண்டா யிது அடக்கி , 
இருப்பதுவே , தீர்த்தம் இசைந்தாடப் பெற்றதுவாய் . 

விருப்ப முடன் யாகம் விந்தையுடன் செய்தாலும் 
55. சிவதி ரவியத்தில் சிந்தைவை [ ய ] யாததுவும் , 

தவஞ்செய்வ தும்குகைக்குள் தானே இருப்பதுவும் , 
சொன்னபடி தப்பாமல் சுகமாய் நடப்பதுவும் , 
நன்னயமா என்னாளும் நன்றாய் மகிழுவதும் , 

வேதப்பா ராயணந்தான் விந்தையுடன் செய்வதுவும் , 
60. நீதமுடன் காலகாலம் நேமநிஷ்டை செய்ததுவும் . 

மந்திரங்கள் ஓதுவதும் , மா ”சிவங்கள் பண்ணுவதும் 
விந்தையுடன் யாவருக்கும் மெல்லியதாய் பேசுவதும் , 
மனதயிரியத்துடனே மாவீரியத்துடனே 

3சினத்த குணமின்றிச் செழுஞானம் பேசுவதும் , 
65. உயிர்வதை செய்யாமல் உற்றமனம் நன்மையெனும் 

இயல்பாய் நடப்பதுவும் , இனியசிவ பூசைநன்றாய் 
செய்வதுவும் , மன்னா தீர்த்தமாடு தற்கு நிகர் . 
ஒய்யார இப்புவியில் ஓவியமாய்த் தீர்த்தபலன் 

சொன்னோமடா வேந்தா ! சொல்லுகிறோம் இன்னமுந்தான் . 
70. நன்னய மாக்கேளீர் நற்தீர்த்தம் ஆடுகிலும் 


விருத்தம் ( 2 ) 
கள்ளைப்பொய்க் குறளை வாயன் கடியசொல் கொடிய நெஞ்சன் 
தள்ளருங் களியன் தூர்த்தன் தண்ணளி இல்லா லோபி 
உள்ளத்தில் மலத்தை வைத்து உடல்மேலுங் கழுவி நன்றாய் 

வெள்ளநீர் ( க் ) கங்கை தோய்ந்தும் ( வியன் மலரெய்த மாட்டான் 
1. காலாகாலம் 

வார்த்தம் கூறப்பட்டது 
2. செபம் ; அ , எ , இ 

5. ( குரளி ] ஐ - இ ஒலி காண்க 
3. சினந்த : சினமாகிய குணம் என்று மாம் 6. வியன் நலம் எய்தமாட்டான் 
4. தீர்த்தமாடுதல் என்பதற்குத் தத்து 7. முன் விருத்தம் போன்றது 


228 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


-- 


76 . களவு செய்வோன் கோள்உரைப்போன் கடிய கொடிய 

நெஞ்சன் 
வளமையன்றி யேகாமம் வள ( ர் ) ப்போன் அறிவுகெட்டோன் 
தூர்த்தன் இரக்கமில்லான் சொல்கேளான் மாலோபி 
பார்த்திருக்க உண்ணும் பாவியெனும் பாவியர்கள் 

நித்தம் புனலில் நேசமுடன் மூழ்குவது 
80. வெற்றிபுனை வேந்தா ! விளம்புகிறேன் நீர்கேள் மோ ! 

பாவ மெனுமலத்தை பாங்காய் மனதில் வைத்து 
ஓவியமாய் மேல் அழுக்கை ஓடுகின்ற தண்ணீரில் 
கழுவினது போலேயல்லால் கசடான பாவ்வினை 

தெளிவுடன் நீ ராடிகிலும் தீராது கண்டாயே ! 
85. வெங்கொடிய பாவவினை வேண மனத்திருக்க 

பொங்குகங்கை பயாடிகிலும் போமோ கருமவினை ! 
அப்படிப் போலே அறிவில்லா மானிடவர் 
செப்பமுடன் மேல் அழுக்கைத் தெண்ணீரால் தான் தேய்த்து 

குளித்ததைப் போலே கொடிய மனக்கசடர் . 
90. சுளித்த தண்ணீராட்டிகிலும் துலையாது பாவமய்யோ ! 

தானத்தை செய்தாலும் தவங்கள் மெத்த செய்தாலும் 
ஞானத்தைச் செய்தாலும் நற்பூசை செய்தாலும் 
மனதில் கொடிய மாசிருக்கு மாமாகில் 

புனிதமுடன் நற்பதவி போயணுக மாட்டாரே . 
85. வஞ்சகமும் சூதும் மனதுள் மிகவருத்தும் 

பஞ்சுபோல் வெளிகிப் பழுது சற்றும் இல்லாமல் 
இனநன்மை யாக எல்லார்க்கும் நல்லவராய் 
மனநன்மை யாக மடையன் போல் வாழ்ந்தாலும் , 

பொங்கமுடன் தீர்த்தம் புகுந்தாடில் என்னபலன் 
100 . 

கங்கையாட வேண்டாம் : கயிலைப் பதி அடைவான் . 


1. ஆடு கிலும் -.இ 
2. சுழித்த 
3. [ ந ] 
4. டு 


5. தொ 
6. மனத்தில் 
7. வெளிகு = வெளுகி , வெளி = வெண் 

மையாய் 


புண்ணிய தீர்த்த கதை 


229 


ஆனதால் மன்னா! ஆனமன நன்மையில்லான் 
வானர்தொழுங் கங்கை மகிழ்ந்துதான் ஆடுகிலும் , 
பஞ்சாக் கினிநடுவே பாங்கு தவஞ் செய்தாலும் , 

மஞ்சாருந் தோள்வேந்தா ! மாட்டாரே நன்மைபெற ! 
105. ஓவியமாய் மனதில் உரு ( ன் ) மை யானவர்கள் 

பாவங்கள் கோடி பண்ணினா லும் மோட்சம் 
உண்டுகாண் . கோடிபெண்ணை உகந்து மணந்தாலும் 
அண்டர்தொழும் மாகயிலை அடைவான் இது நிசமே . 

நல்லதவஞ் செய்ததுவே ஞான தீர்த் தங்காணும் ; 
110. அல்லல் அறுக்கும் அருள்ஞான மாதீர்த்தம் : 

ஆடினவர் இந்த அரும்பிறவி தான் அறுப்பார் ; 
நீடும் பதம்பெறுவார் ; நினைத்தபடி தான் பெறுவார் : 
மாசென்று அழுக்கறுப்பார் மானத்தீர்த் த - மிதுவே 

தேசொன்று மார்பா செப்புகிறேன் இன்னமுங்கேள் ! 
115. பூமியில்எந் நாளும் பொருந்துகின்ற தீர்த்தமெல்லாம் 

நாமுரைக்க ஒண்ணாது ; நாட்டு மனுசருட 
நல்ல வடிவுபோலும் ( நார வடிவு போலும் . 
சொல்லரிய தீர்த்தம்பல சொன்னோம் உனக்காக . 

வண்ண அசுவமேதி வளர்ப்பதிலும் மாவதிக 
120. புண்ணியங் கண்டாய் பொருந்துகின்ற மாகஸ்நானம் . 

வாகாக வேதான் மகிழ்ந்துதா ( ன் ) னாடாதான் 
ஆகாத பாவமின்றி அரியதவஞ் செய்யாதான் 
தானமொடு கோதானம் தழைக்கும் மகாவிரதம் 

மோனமொடு அஞ்செழுத்தை முற்றும் நினையாதான் 
125 . காசினியில் மன்னா ! கடியதொரு பாவியென்று 

தோசத் தொழில் புரிவான் சோறுமின்றி யேவாழ்வான் . 
அன்புடனே ஈசுபரனை அரும்பூசை பண்ணினவன் 
நம்பிவல மாகவந்து நாளும் வணங்கினவன் 

சிவதோத் திரங்கள் செய்வோன் சிவனடியா ருக்குமிக 
1. பாவம் செய்தவர் எல்லாம் பாவம் தீர் 3. அசுவமேத யாகம் 

வர் என்று கூறியது மனமாறி மனக் 
தே பாவம் இன்றி நீராடியபோதே 

4. ஆடாதானே [ நா ] தவஞ் செப்பிதா 
யாம் 

ன் முதலியவன் 
2 நாரி = பெண்கள் 

5. ஸ்பானை என ஒலிப்பர் 


230 


மாகஸ்நான புராண அம்மானை 


130. தவவழியா க - நடப்போன் தழைக்கு மகா மாகஸ்நானம் 

சென்றாடப் பெற்றபலன் திலீபதிமன் னாகேளாய் ! 
என்றே வதிட்டன் இனிவுரைத்தும் பின்னுரைப்பான் : 

விருத்தம் ( 3 ) 


வஞ்சகம் இல்லா நெஞ்சே நெஞ்சாம் 

மறுமனை செல்லாத் தாளே தாளாம் 
செஞ்சொல் உரைக்கும் நாவே நாவாம் 

செழுநிதி வீசும் கையே கையாம் 
135. அஞ்சிந டுங்கி யேதிலர் தாரம் 

அவையகம் நோக்காக் கண்ணே கண்ணாம் 
எஞ்சமில் லாதே இப்பரி சுடையோ 

ரெய்திய விடமே என்றும் புனிதம் . 


நடை 


வஞ்சகமில் லாத மனதுதான் நல்மனது . 
மிஞ்சும் பிறர்மனையில் மிதியாத காலேகால் . 

நன்மைதனைச் சொல்லுகின்ற நாவதுவே நல்வரவு . 
140. பொன்மையுடன் யாசகர்க்குப் பொருளீயுங் கையேகை . 

அஞ்சி நடுங்கி அகோரமென வேபார்த்து 
இஞ்சொல் பிறர் தாரம் இனிநோக்காக் கண்ணேகண் . 
இந்த நெறியில் வாழ் இனியோர் இருந்த இடம் 

சிந்தை மகிழ்மன்னா ! செப்பரிது ! நற்புனிதம் . 
145. " இப்படியாக் கொத்த இருமுரட்டுப் பாவியர்கள் 

செப்பரிய புண்ணியநதி சென்றாடி னாலும் அய்யோ ! 
நல்ல பதவியன்றி நாயிலையுங் கீழாக 
சொல்லுங் கொடுநரகம் துஞ்சுவான் கண்டாயே . 


1. பண்ணினவன் முதலானவனாய் இருத் 

தல் மாகஸ்நானம் சென்ருடப்பெற் 

P பலன் ( 130.131 வரி ) 
2. சரசைச்சீர் .8 . ஒவ்வொரு சீரும் 4 மாத் 

திரைகள் ; ஒற்றடுத்த குறில் நெடில் 
போல இரண்டு மாத்திரை பெறும் 
மாத்திரா விருத்தம் 


3. உகரச்சாரியை (பேசும் ) 
4. இன்சொல் ; ன , ஞ 
5. இதற்குமுன் சிலவரி விடுபட்டன போ 


லும் 


6. முரட்டு : முருட்டு 
7. நாயிலேயும் 


புண்ணிய தீர்த்த கதை 


231 


இன்னமுங்கேள் ! மன்னா/ 1 இவ்வுலகி லேதீர்த்தம் 
150. வன்னமுடன் ஆட வாகுடனே போறவர்கள் 

முதல் நாள் வினாயகனை முற்றுமே பூசைபண்ணி 
பிதிர்கள் தனை நினைந்து பேசியதர்ப் பணம் முடித்து 
தீர்த்தக் கரைபுகுந்து சிந்தையுடன் என்றமட்டும் 

நேர்த்தியுடன் வேதியர்க்கு நேசமுட னேதானம் 
155. போதவே செய்து புனிதநீரில் மூழ்கி 

பிதிர்தேவ தைநினைந்து பெருகும் திதிநடத்தி 
நன்னய மற்றுமுள்ள நல்லகரு மங்கள் செய்து 
தன்னுடைய வீடுசென்றோர் தானடைவார் மேல்வீடு .. 

இதுவுந்தான் அல்லாமல் இன்னமொன்று சொல்லுகிறோம் : 
160. மதுவுந்தும் பூமாலை மன்னவா ! நீகேள்மோ !. 

பொருள்மேல் மனதுவைத்துப் பெருளுடையான் பால் நடந்து 
வரிசையுடன் கூலியென மாபொருளைத் தான் வாங்கி 
சொல்லுகின்ற தீரத்தம் சுகமாக மூழ்கும்பலன் , 

நல்லபொருள் ஈ [ ய் ) ந்தவர்க்கு நான் சொன்னோம் அஞ்சுபங்கு ; 
165 . நீரில் முழுகுவர்க்கு நேசமுடன் பங்கு ஒன்று : 

சீரிசையும் மன்னா / சினேகித மான பேரை 
வண்ண முடன் நினைந்து மகிழ்ந்து தெற்பை தான் முடித்து 
தண்ணீரில் போட்டு தான் முழுகு கின்ற பேர்க்கு 

ஏழுபங்கு ; நல்ல இனிதான தோழனுக்கு 
170. சூழு புகழ்மன்னா; சொன்னோம் ஒரு பங்குமுண்டாம் . 

இப்படியே தீர்த்தம் இசைந்தாடப் போனவர்கள் 
செப்ப முடன் அந்த செல்வ நதிக்கரையில் 
மேலர்களைந்து நன்றான மாபுனலி லேமூழ்கி 

நலம்பெற வே யன்று நல்லு ( ப ) வா ச - மிருந்து 
175. தன்பிதிரைத் தான் நினைந்து தண்ணீர் மிக விறைத்து 

அன்புட னே தீர்த்தம் ஆடுவது நல்லது காண் . 
ஈதெல்லாம் , மன்னா இனிதான மாகஸ்நானம் 

போத முடன் ஆடும் புண்ணியர்கள் செய்யும்முறை . 
1. [ J ] 

நீலயணி : மனை ; மோட்சம் 
2. போகிறவர்கள் 

5. தருப்பைப்புல்லை 
3. சிரார்த்தம் 

6. ( மயிர் ) 
4. வீடு சிலேடையுள்விட்ட சொற்பீன்வரு 7. [ ரை ] 


232 


மாகஸ்நான புராண அம்மானை 


இவ்வண்ண மாக இசைந்து புனல் ஆடுவார்கள் 
180. கைவண்ண மான கலைபயிலும் வேதியர்க்கு 

வாழைப் பழத்துடனே வழுத்தும் இலந்தைப் பழமும் 
சூழும்நெல் லிப்பழமும் தூயவெள்ளு நெல்லரிசி 
பாக்குடனே வெற்றிலையும் பகருகின்ற பூசணிக்காய் . 

சேக்கும்எள் ளுண்டைமுதல் சீரான பேண்டமெல்லாம் 
185. வேதப் பிராமணர்க்கு இனியமாகஸ் நானக்காலம் 

போத மெனக்கொடுத்துப் போசனத் துடன் சோமன் 
கம்பளிச் (சிற் றூணுடனே ] கனியாக வேகொடுத்து 
நம்பன் திருக் கோவில் சென்று நறுநெய் விளக்கேற்றி 

தீபத ப - முதலாய் சிறப்பு மிகநடத்தி 
190. மாஃபரவுஞ் செய்யசடை வள்ளல் தனை வணங்கி 

மீண்டு மனை புகுவார் , வேதமது சொன்னபடி 
மாண்ட புகழ் மன்னா மறைசொல்படி தப்பாமல் 
பரிவாக மாகஸ்நானம் பாங்குடனே ஆடினபேர் 

திருவளருந் தேவபதி சென்று போ கங்கள் துய்த்து 
195. ஈசன் பதம் பெறுவான் என்றுமிருப்பார் கயிலை 

வாசமுடன் இப்படியே மகிட்சியுடன் செய்யாமல் 
பலநினை வாய்கருமம் பாருலகில் செய்பவர்கள் 
நலமுடனே வாழ்நாளில் நடுக்குந் துயரமுற்று 

வீண்கால மாய்ப் போக்கி 11 வீழ்வான் கொடுநரகில் 
200. 12 பூண் பூண் மார்பா புகழ்வேள்வி செய்தாலும் 

தரும முடனே தானம்பல செய்தாலும் 
13 வரிசையுள்ள மாகஸ்நான மாடினபேர் பெற்றபலன் 
தான் பெறவே மாட்டார்கள் சாத்தியங்காண் , மன்னவனே 

நான் உனக்குச் சொன்னேனென நல்ல வதிட்டரிசி 
205. செய்யமலர் வாய் திறந்து தேசமெல்லாந் தான் ஆளும் 
துய்ய தீலீபதிக்குச் சொல்லினான் இக்கதையை . 206 

பதினெட்டாம் அத்தியாயம் முற்றும் . 


6. கனிவாக 
7. திருவிழா நைமித்திகம் 
8. [ ய ] மர = அழகு எதுகை நோக்குக 


1 , சிவந்த பதமான 
2. பண்டம் என்பது தின்பண்டமாதல் 

காண்க ; பதார்த்தம் பிறபொருளாம் . 
முன் நாம் கூறிய விளக்கம் இங்கும் 

பொருந்தவில்லை 
3. [ வி ] 
4. துணி 
5. சிற்றுண்டி என்பது சோமன் கம்பளி 

யோடு பொருத் 


9.ன் 


10. ஒலிமிகவில்ல 
11. ஆழமான 
12. ஆபரணம் பூனும் 
13. மோனை காண்க 


பத்தொன்பதாம் அத்தியாயம் 


சுவாதன் கதை 


1 


விருத்தம்( 1 ) 
என்று மொழிந் திடும்வதிட்டன் பின்னுமா 

கத்தினியல் எடுத்துச் சொல்வான் 
தொன்றுபடு பாதகரில் சுவாதனென் னுந் 

தொழுகுலத்தோன் தொலையுங் காலை 
ஒன்றுமனப் பின்னிறக்க ஊகத்தால் 

முத்திநிலை உற்றா னந்த 
நன்றிபடு காதையினைக் கேட்டிநர 

பதியென்ன நவில்வ தானான் . 


நடை 


5. என்று வதிட்டன் பயினியமாகமா சத்தபலன் 

நன்றியிட் டியெனவே ராசன் றனக்குரைத்து 
பின்னுமந்த மாகபலன் பெருமைதனைக் கேளு மென 
நன்னயமா கவதிட்டன் ராசன் றனைப்பார்த்து 

வாரா யடா வேந்தா வளரும்பிர ம - குலத்தில் 
10. சீராக வந்துதித்த செல்வச் சுவாதனெனும் 

வேதப் பிராமணன்றான் மிகக்கொடுமை தன்னுடனே 
போதமுட னேவாழ்த்து பொல்லாதா னென்று சொல்லி 
மண்ணிலே வாழ்ந்திருந்து வயது முற்றும் பிற்காலம் 
தன் அறிவும் பூத தயவுமனத் தில்வைத்து 


1. [ ] 
2. [ வு ] 
3. 4 காய் - மா - தேமா என வரும் அறுசீர் 

விருத்தம் 
4. இ.உச்சரிப்பு 
5. மாசத்தின் [ தை ] : அ , ஐ 


6. நன்மை ; அறம் உ , இ 
7. இற்று ற- L ; அல்லது பர்வம் போக் 

கும் எனல் 
8. சொல்லப்பெற்று செயப்படு வினைப் 

பொருளில் செய்வினைவருவதுவழக்கு ; 

சொல்ல என இருக்கலாம் 
9. வயது முற்றுதல் எனல் காண்க 

மபு -30 , 


234 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


15. உற்ற சுவாதன் ஓலியமா க - மோட்சம் 

பெற்ற கதை தன்னைப் பேசுகிறோம் நீகேளாய் ! 
மன்னா 1 எனவே வளரும் வதிட்டமுனி 
பொன்னான வாய்திறந்து புகலுவான் ஓர்கதைதான் ; 

சந்திரனைப் போலத் தழைக்கும் முகமடவார் 
20. வந்து குளிக்கும் மா நிறுமத்] தையாற்றில் 

பக்கத்தில் நின்று படர்ந்து வெகு சீதளமாய் 
மிக்க ( க் ) கதிரொளியு மிகப்பாயா மல் நெருங்கி 
பூந்தாது சிந்தும் பூஞ்சோலை தானடர்ந்து 

சூழ்ந்திருக்கும் பட்டணமாம் ; தூயமறை யோர் வாழும் 
25. சீரான பட்டணமாம் ; செல்வமிகு பட்டணமாம் .. 

பூராய பாகப் புகலும் களங்கபுரி 
என்று சொல்லும் பட்டணத்தில் இருக்கும் பிராமணரில் 
நன்றியில் லாதான் ; நல்லறிவு தானுமில்லான் ; 

எள்ளளவும் தானம் இனிதாகச் செய்தறியான் : 
30. கள்ள மனத்துக் கசடன் : சுவாதனென்று 

பேருடைய வேதியன் தான்; பேரரன மாவேந்தே ! 
சீருடைய வேதமொடு சிறக்குகின்ற சாத்திரமும் 
ஆகம புராணமொடும் அரிதான வீஞ்சைகளும் 

வாகுடைய மந்திரமும் மற்றுமுள்ள சாத்திரமும் 
35. நேயமுடன் நன்றாய் நிரம்பவே கற்றறிந்தும் , 

ஈயுந் தொழில் அறியான் ; இனித்தோர்க்கும் இட்டறியான் ; 
வித்தை களைக்கற்று மிகக்கொடுத்த புண்ணியர்க்கும் 
புத்தியுடன் தெட்சணைதான் போதக் கொடுத்தறியான் ; 

பெற்றார்க்கும் அயயோ ! பிச்சையென்றார் தங்களுக்கும் , 
40. உற்றார்க்கும் சற்றும் உதவாத லோபியென ? 

வாழுங் கொடியோன் ; வாரி கடந் தேயேகி 


1 


1. [ பெ ] 
2. நருமதை ; 1-2 
3. திருப்பித் திருப்பிச் சொல்லுதல் அம் 

மானையின் போக்கு 
4. [ தை ] ; மனத்து என்பது மனத்தை 


என வந்திருக்கலாம் 
5 , கு.வரல் காண்க 
6. வாக்கியம் நீளும் முறையை நோக்குக 
7. என்று பிறர்கூற 
8. கடல்நீர் ( ஆறு ) என்னுமாகலாம் 


சுவாதன் கதை 


235 


சூழுகின்ற தானம் துடர்ந்தோடி யேபெறுவோன் ; 
பொருள்மேல் மன துவைத்து புகழ்வித்தை கற்றதல்லால் 

வரிசையுள்ள வித்தையின்மேல் மன மினிந்து கற்ற தல்ல 
45. தீயிலேயும் பொல்லாத தீண்டாதான் ஈய்ந்தாலும் 

பேயிலேயும் பொல்லானாய் பிரியமுட னேயிரப்போன் : 
சாங் கும்பி யேபெரிதாய் தன்னாசை யேபெரிதாய் 
வாங்கு [ ம் ]வித்தை யல்லாமல் வழங்குவித்தை தான்றியான் ! 

எண்ணிய பாவம் இனிப்பாகச் செய்த தல்லால் 
50. புண்ணியஞ் சற்றும் போதவே செய்தறியான் ; 

செம்பொன் னொடுவெள்ளி செழும்பவள முத்துடனே 
கொம்புடைய பால்பசுக்கள் , குங்குமங்கள் சந்தனங்கள் , 
எள்ளுப் பயறு இனியபட்டுப் போர்வைகளும் 

ஒள்ளிய நெல்லரிசி உகந்த கவுரிமயிர் , 
55. இதுமுதலா ன.சரக்கு ஏராள மாயெடுத்து 

அதிக விலையாக வியாபாரம் பண்ணிடுவான் . 
ஒருவனிடத்தில் உகந்துகூ லி.வாங்கி 
வருமினிய தீர்த்தம் மகிழ்ந்தாடி யபலனை 

காசுக்கு விற்பான் ; காலையந்தி நேமநிஷ்டை 
60. பூசைப் பலன் தனையும் பொருளாசை தன்னாலே 

விற்றுப் பணம் வாங்கி , விற்றவீட்டில் சோறும் 
மெத்தவே யுண்பான் ; வேத வெளிகடந்தோன் 10 
இப்படியே நாள்தோறு மினியபொருள் மேலாசை 

செப்பமுடன் வைத்துத் திரவியங்களைத்தேடி 
65. மண்ணில் புதைப்பான் ; வணங்கான் 11 ஒருவருக்கும் ; 


1 : தொ; உ . ஓ 
2. ஓன் என முடியும் ; பெயர் வடிவம் 

போலும் 
3. இந்து என்ற வழக்கினைக் காண்க ; 

விரும்பி 
4. இல்லை இன்மைப் பொருளில் அன்மை 

வருவது இந்நூல் வழக்கு 
5. பொல்லாதவற்றை 
6. [ f ] 


7. சாடராக்னி உள்ள வயிறு 
8. முரணணி வருதல் காண்க 
9. இந்த அடியில் மோனை இல்லை . வில 

யாகவ்.யாபாரம்என பிரித்து மோனை 

கொண்டனரோ ? 
10. மிகப் பரந்த வேதவழியின் எல்லையை 

யும் மீறினவன் 
11. ஒருவரையும் ; வணங்குதல் அடங்குத் 

லானால் ஒருவருக்கும் என்பதே ஆம் 


230 

மாகஸ்நான புராண அம்மானை 
வண்ணமுடன் தன்மனையில் மனமகிழ்ந்து உண்டறியான் . 
அன்னியர்வீட்டில் சோறும் யாசகமா கப்பொருளும் 
தன்னமையா கத்தேடித் தருமந் தனைப்பிறர்க்கு 

வித்து இந்த வண்ணம் மெய்யில்லா மாமறையோன் 
70. மெத்த ஒரு கோடி பணம் விந்தையா கதேடி 

புண்ணியமுஞ் செய்யாமல் போசனமுஞ் செய்யாமல் , 
மண்ணில் புதைத்து வாழுகின்ற நாளையிலே , 
கோப்புடைய மாவிளமை குறைந்து மயிர் நரைத்து 

மூப்பும் முகஞ்சுரித்து முற்றுமுடல் தான் திரைந்து 
75 . நடைமாறிக் காலசந்து நடுக்குந் தலையுடனே 

1 கிடையாக வீட்டில் கிடக்கும்போ தென்சொல்வான் 
“ அய்யோ ! வென்னவினை ? அனியாயஞ் செய்தோமோ ? 
கையிலரைக் காசுவரக் கண்டிலேன் வீணாக 

வீட்டில் இருந்து வீண்பொழுதா கச்சோறு 
80. 11 தேட்டில்லா மல்நாமும் 12 திண்ணக் கருமமிதோ 

பாங்குடனே தானதன்மம் பரிவுடனே நான் நடந்து - 
வாங்குதற்குக் காலும் நடக்க வேணங்கலையே ! 
என்னசெய் வோம் ? அய்யோ ! இதெல்லாம் நமதுவிதி ? 

அன்னியர் வீட்டில் அன்பாகச் சோறுவுண்ண 
85. நமக்குக் 14 கொடுத்திலையே ! நன்றாக வேபொருள் தான் 

15 தமக்கென்று என்ன சம்பாத்தி யங்கள் செய்தோம் ? 
அய்யோ ! எனவே அருமறையோ லும்புலம்பி 
மெய்சோர்ந்து மெத்த வியாகுலமாய்ப் பின் நினைப்பான் : 


8. காலால் நடக்கின்ற கோலம் 


1. அ . யா மோனை யாசகம் ஆதகம் என் 

றொலித்ததோ 
2. உறவாக , இணக்கமறிந்து 
3. விற்று ; த . ந 


5. வழிகவில்ல 
6. வாக்யம் என்கிறது ; வாழ்த்தான் ; வா 

ழும்போது என வருதல் இயல்பு . 

உடம்படு புணர்த்தலோ ? 
7. ஒத்துல் வழக்கு 


10. படுக்கையில் கிடத்தல் 
11. சம்பாதித்தல் 
12. தின்ன , ன , ண 
13. வணங்கவில - இயக்கமுடியவில்ல 
14. கொடுத்தது இல்லை ; கொடுத்து வைக்க 

விலகல் 
15 , நம் தமக்கு என்று 
18. { * } 


1 


சுவாதன் கதை 


237 


ஓடி நடந்து ஒரு கோடி மா பொருள் தான் 
90. தேடினதே யல்லாமல் சீவன் முத்தி யாகும்படி 

புண்ணியத்தைச் செய்யாமல் போனோ மென் றேமனதில் 
எண்ணி அசந்து இடைந்து பரதவித்து 
" துற்புத்தி போக்கித் தூய பிராமணனும் 

நற்புத்தியாக நன்மனத்தி லேயெண்ணுவான் ; 
25. ஆங்காலம் எல்லாம் ஆச்சினிமே லே நமக்கு 

போங்கால மாகியுந்தான் பொருளாசை தீரலையே 
பொருளாசை யைவெறுத்தோர் புண்ணியஞ்சேர் மாபெரியோர் ! 
அரிய பொருள் மேலே ஆசைவைத்தோர் தான் சிறியோர் ! 

பேராசை ! அய்யோ ! பேசும் பொருள் மேலே 
100. தீராத ஆசை தெரியா தொருவருக்கும் 


விருத்தம் ( 2 ) 
நலங்கெடுத்திடும் ;நாணம ழித்திடும் ; 
குலஞ்சி தைத்திடும், குற்றமளித்திடும் ; 
பலன்த விர்த்திடும் ; பாவத்தில் தள்ளிடு 
மிலங்கு மாசை யிதற்கிணை யில்லையே . 12 


நடை 


105. அய்யோ / பொருளாசை அழகைக் கெடுத்துவிடும் ; 

பொய்யாத வெட்கமதைப் போக்குங் குலங்கெடுக்கும் ; 
வசைப்படுத்தும் ; புண்ணியத்தை மாற்றிவைக்கும் ; பாவமெனும் 
13நசைப்படுத்தும்; பொல்லா நரகு தனி லேவீழ்த்தும் ; 
இப்படியே பண்ணும் இனிய பொருளாசையிது 


1. வலிமிகவில்லை 
2. சீவனோடு இருக்கும்போதே உலக 

மயக்கமின்றி விடுதலை பெற்றுக் 

கடவுளுடன் ஒன்றி இருத்தல் 
3. பரிதவித்து 
4. துர்ப்புத்தி ; எதுகை தோக்குக 
5. யெண்ணு நிரையசை 
6. ஆயிற்று.இலி 


7. தீர இல்லையே 
8. அந்தாதித் தொடர் 
9. தீராத்து என்பது தெரியாது 
10. [ ந ] ந . ண 
11. ( ம ) 
12. மா + கூவிள ( காய் ) 3 அல்லது வெண் 

டனை இடைவரும் 3 சீர் எனவரும் 

கலி விருத்தம் அடிக்கு 12 எழுத்து 
13. குற்றம் 


218 


பாகஸ்நான புராண அம்மானை 


110. தப்பா தென்றே மறுகி தவித்துப்பின்னு மேநினைவான் 

ஆசை யெனும் விலங்கில் அகப்பட்டுக்கொண் டெந்நாளும் ; 
தோசமெனும் பாவவினை தோணாமல் செய்திகந்தோம் . 
இனி நாமள் சாகுமுன்னே யினிய தரு மங்கள் செய்து 

கேனியான மாகயிலை காணும் படியாக 
115. தேடுந் திரவியத்தைச் சிலவு செய்து மாபலனை 

தேடுவோம் என்று சிந்தைதனி லே நினைந்து 
இருந்தான் இரக்கமொடு இருக்கு மந்த நாள் தனிலே . 
திருந்ததுவே கள்ளர் தீமறையோன் வீடு தன்னில் 

கன்ன மிடநினைந்து கடுகியவன் வீடு தனில் 
120. 8 வன்னக்கூ லிகொடுத்து வயற்றுக்குச் சோறுவுண்டு 

அந்த மனையில் அடவாக வேபடுத்து 
விந்தை மறையோன் தன் வீடுதனில் கன்னமிட 
கள்ளர் எழுந்திருந்து கன்னமிட்டு வீடு தனில் 

மெள்ளப் புகுந்து வேதியனை யும்பிடித்து 
125. அஞ்சியே கொஞ்ச அடித்து 10 அவன் வாய்தனிலே 

மிஞ்சவே சீலைவைத்து மிக்க பொருளையெல்லாம் 
கள்ளர் மிகஎடுத்துக் கடியவிரு ளில்போக 
மெள்ளவே வெய்யோன் விடிந்தான் மறையோனும் 

பொழுது திக்கக் கண்டான் பொருள் களவு போன தினால் 
130. அழுது புலம்பி அய்யய்யோ வென்று சொல்லி 

வாடி மனம் தளந்து வயறெரிந்து 12 கண்ணீர்சிந்த . 
தேடுந் திரவியத்தைத் தேடியழு வான் மறையோன் ; 
அய்யோயீ தென்னவிதி ? அரும்13பலனைச் செய்யாமல் 
1 மெய்நோக , கால்நோக , மெத்த வருத்தமொடு 





1. [ 6 ] 
2. [என்னாளும் ) 
3 . 
4. தோன்ருமல் 
5. நாம் 
6. கலிவான 
7. செலவு 


8. சோற்றுவில வண்ணம் = சோறு ; தெலு 

ங்கு 
9. அடைவாகவே 
10. [ ய ] , 
11. தளர்ந்து 
12. " கண்ணி " நிரையசை அல்லது கண் 

ணி என்ற உச்சரிப்பு 
13. பலன் தரும் புண்ணியத்தை 
14. மெய்த்நோவ 


சுவாதன் கதை 


239 


135. ஓடி யலைந்துமெத்த ஓவியமா க -நாமள் 

தேடுந் திரவியத்தைத் திருடர்கொண்டு போனாரே ! 
இன்னிஎன்ன செய்வோம் ? இறையோன் விதிப்படியே 
பொன்னை இனித்தேடப் போமோ ? பொருளரிதே ! 

பொருள் மேலே ஆசைவைத்துப் பொருள் தேடி னோம் நாமள் 
140. பொருளான புண்ணியத்தைப் போதவே தேடவில்லை . 

இப்படியே தேடும் இனிய திரவியத்தை 
செப்ப முடன்வைத்துத் தின்று சுகித்தோமோ ! 
அப்படியுஞ் செய்யாமல் யாசகர்க்கும் ஈயாமல் 

தப்பிதமாய்ச் சோரருக்குத் தான் கொடுத்துப் பாத்தோமே . 
145. புலையர் மிகக்கொடுத்த பொன்வாங்கி யும் பலனை 

விலைப்படுத்திச் செம்பொன் வேணவே தேடிவைத்தோம் . 
பூமண்ட லத்தில் பொருளாலே செய்தவினை 
நாமுரைக்க வேணுமென்றால் நாவில் அடங்காதே . 

தாண்டிக் கடலேறி தானங்கள் வாங்குகின்றேன் . 
150. வேண்டும் பொருளாசையினால் வேத முறைதவிர்ந்தேன் . 

அந்தியனுஷ் டானமொடு - ஆசைமனந் தற்பனங்கள் 
மந்திரங்கள் பூசை மறந்தோம் பொருளாலே ; 
சிவபூசை அரிபூசை செய்தோமில்லை இப்புவியில் . 

பவந்தீர்க்கும் பிள்ளையாரைப் பணிந்துபூசை செய்யவில்லை 
155. " சூரிய நமஃக் காரமொடு சொல்லும் சீ ருத்திரமும் 

சீரினிய வேதமுந்தான் திருத்தமாய் ஓதவில்லை . 
- தீன்கனிதின் பண்டம் சிறந்தமறை வேதியர்க்கு 
யான் கொடுத்தே னில்லை ; யரியபிச்சை யிட்டறியேன் 

நந்தவனம் நல்ல தண்ணீர் நல்ல மடம் பூஞ்சோலை 
160. விந்தையுடன் உண்டுபண்ணி மேதினியில் வைக்கவில்லை 


1. [ f ] : ஈயாத குற்றம் செய்து 
2. பார்த்தோமே ; ரகரம் இடையில் ஒலி 

யாமை : கண்ணெதிரே இழந்தோமே 
3. நீகழ்காலம்போலப் பழைய செயல் 

கள் தோன்றுகின்றன 
4. ஆசமனம் 


5. தர்ப்பணங்கள் 
6. செய்தோ = நிரை ; அல்லது நெடில் 

குறுகும் 
7. சூர்யநம என ஒலிக்கும் 
8. ஷக் ) 
9. தீங்கனி 
10. தீங்கனி 


240 


மாகஸ்நான புராண அம்மானை 


வில்வ இலை ஒன்றெடுத்து மிக்க சிவன் தனக்கு 
நல்வழிசேரும்படியாய் நான் சாற்றி யேயறியேன் 
சிவலிங்கம் பூசைபண்ணி சிறந்தசாளக்கிராமம் 

பவமகல வேதியர்க்குப் பரிவாக ஈயவில்லை 
165. துளசிபயிர் செய்துவந்தத் துளசியிலே ஒன்றெடுத்து 

துளபமணி மாயவர்க்குச் சூட்டிப்பூ சித்தேனில்லை . 
துய்யசிவ ராத்திரியில் சொல்லும்ஏகா தேசியினில் 
செய்ய விரதமய்யோ சிறப்பாயிருந் தேனில்லை . 

இப்புண் ணியபலத்தை இழந்து பொரு ளாசைவைத்து 
170. செப்புமுட னேதேடுந் திரவியந் தான் போச்சே . 

இன்னியென்ன செய்வோம் ? எ மக்குந் துணையாக 
வன்ன முடன் தருமம் மனதறியச் செய்யவில்லை . 
பங்க மிகச்செய்த பாவிக்குப் புண்ணியந்தான் 

பொங்க முடன்உண்டோ? பொல்லாங்கு செய்து விட்டோம் 
175. ஆகு நா ளெல்லாம் அரும்பாவஞ் செய்தபின்பு 

சாகுநா ளய்யோ! தருமந்தான் வாய்த்திடுமோ ? 
நடந்தோடி புண்ணியந்தான் நான் செய்ய நாளுமில்லை . 
கிடந்த கிடையாச்சு கிலேசமோ மூப்பாச்சு . 

10 முத்திய 11 நோக்காடு முதுமையொடு 12சாக்காலம் 
18. 13 அற்றிய நாளாச்சு அய்யோ! நமன்வரவும் 

கால மடுத்திருக்க கண்கண்ட தர்மநெறி 
ஏலவே செய்தோமில்லை . இனியென்ன 14 செய்வமய்யா ! 
என்று புலம்பி இனிய சுவா தனவன் 

நன்றி யுடன் பின்னும் நல்லறிவு தான்தோன்றி 
185. செய்த 15 பவமொழிந்து தேடரிய முத்திபெற 


2. [ © ) 
3. சாத்தி 
4. ( ரு ) 
5. [ f ] 
6. சி கூன் போலாம் அல்லது தே குறுகி 

ஒலிக்கும் 
7. ரு i போல் ஒலிக்கும் ; அல்லது தே 

குறும் 
8. வைத்ததால் 


9. துன்பமே மூப்பென்ற வடிவு கொண் 

டது 
10. முற்றிய ; த . ற 
11. நோய் ; காடு என்ற ஈறு 
12. சாங்காலம் சாக்காலம் எனவருகிறது 
13. அத்திய = சேரும் ; த , ற 
14. செய்வோம் என்பதில் நெடில் இடை 

யில் குறுகி உள்ளது 
15. பாவம் ; இந்நூல் வழக்கு 


சுவாதன் கதை 


241 


துய்ய மறையவனும் துற்புத்தி தான் நீங்கி 
பூத தயவும் பொருந்தும் இரக்கமொடு 
நீத நினைவுடனே நிரம்ப மனம் மகிழ்ந்து 

இளமை வயது தன்னில் எண்டிசையும் தான் ஓடி 
190. வளமையுட னேதானம் வாங்குகின்ற நாளையிலே 

காசியாத் தங்கரையில் கமண்டலமேந் தும் பெரியோர் 
நேசமுடன் சூழ்ந்திருக்க நெடிய சபைநடுவே 
இருந்து வியாசர் இனியமார்கஸ் நான் பலன் 

பொருந்தவே சொன்ன பொருளில் சிவகதை தான் 
195 . காதில் விழ அன்று கனிந்தன்பாய்க் கேட்டிருந்தோம் . 

போதமுடன் மாகஸ்நானம் புனிதமா யாடினபேர் 
செய்த வினையொழிந்து தேவர் பதியடைந்து 
அய்யன் பதவி அடைவரென்று சொன்னாரே . 

ஆனதால் நம்மாலே ஆகாது மற்றுமொன்று . 
200. தான தவஞ்செய்யத் தானும் முடி யாது . இனி 

மாகப் புனலில் மகிழ்ந்தாடு வதேபலன் 
ஆகு மென நான் மறையோன் அடவாய் மனம் நினைந்து 
அன்புடனே மாகஸ்நானம் அழகு நருமதையில் 

ஒன்பதுநாள் தான் மூழ்கி , யுற்றதொரு பத்தாம் நாள் 
205. ஓடும் புனலில் உகந்து முழு கும் போது 

நீடு மறையோன் நிரம்பமூப் பானதினால் 
பனியால் உடல் நடுங்கி படபடத்துக் கால் நடுங்க 
தனியே யலமலந்து தள்ளாடி மெள்ளமெள்ள 

அரிகோவிந் தா வெனவே அன்று அவன் சொல்லியந்த 
210. விரிபுனலை விட்டு வெளியிலே றும்போது 

தட்டுண்டு வீழ்ந்தான் தரையில் ; அவன் மடிந்தான் . 
மட்டுண்ட பொன்னாட்டில் மகிழ்ந்துசில நாளிருந்து 
மீண்டும் மறுசெனனம் வேதியனா கப்பிறந்து , 

கோண்ட பலன் கொடுக்கும் கனத்தபிர யாகைநதி 
215. தன்னில் ஒருமாதம் தழைக்கும் புகழ் மாகஸ்நானம் 

நன்னயமா க - முழுகி நான் மறையோ னும் மாண்டு , 


1. உயிர்களிடத்தில் தயை ( அருள் ) இரக் 

கத்தினும் வேறுபடுத்தப்படுகிறது 
2. காசியாற்றங்கரை 
3. ( ஷத்தான j 
4. பொருளின் ; பொருள் ( கதை ) களில் 

வைத்து 


5. [ ய ] 
6. ( f ] 
7. பிறந்து , மாண்டு அடைந்து என்று நீளு 

தல் காண்க இவை எல்லாம் முற்டூக 

வரல் வேண்டும் 
j . கண்ட காண்ட என வரும் 

மபு -31 . 


242 


மாகஸ்நான புராண அம்மானை 


பிரமலோ கம் அடைந்து , பிரம னுடசபையில் 
ஒருகற்ப கோடி காலம் உகந்திருந்து . 

அப்பால் மறுசெனனம் அழகான காசிதனில் 
220. தப்பாத மாமறையோன் தன்மகனா கப்பிறந்து , 

தேவர் புகழுஞ் செப்பமுள்ள கங்கைதனில் 
ஓவிய மாக ஒருமாத மாகஸ்நானம் 
ஆடினான் ; அந்த அரிய பலாபலத்தால் 

நாடும் புகழ்மறையோன் நாட்டமுட னே மடிந்து 
225. அரி அயனுங் காணாத ஆனந்த சோதிபதம் 

பெருமையுடன் பெற்றான் ; பிறவா கதியடைந்தான் . 
ஆனதினால் மன்னா அனியாய மாகொடுமை 
தான் நடத்தி வாழ்ந்த சண்டாள மாமறையோன் 

ஆகின்ற காலமெல்லாம் அனியாயந் தானடத்தி 
230. சாகின்ற காலமதில் தழைக்கும் நருமதையில் 

பத்து நாள் மாகஸ்னானம் பரிவாக மூழ்குபலன் 
சித்திரப் பொன்னாடு சென்று வெகு நாளிருந்து 
செய்ய மறுசெனனம் செல்வப் பிராமணனாய் 

வையகத்தி லேபிறந்து வளர்ந்துபிர யாகையிலே 
235. ஒருமாதந் தான்மூழ்கும் உற்ற பலத்தாலே 

பிரமன் வளர்பதியில் பெருமையுடன் சென்றிருந்து 
மூன்றாம் பிறப்புதனில் முதியமறை வேதியனாய் , 
மான்றோர் அருள்பெறுகும் வளமான காசிதனில் 

வந்து பிறந்து மருமணக்குங் கங்கை தனில் 
240. திங்கள் தனை முடித்த செய்ய சடைக்கடவுள் 

பங்கய பொற்கமலப் பாதமிகப் பெற்றான் காண் 11 
என்று வாதிட்டன் இனியசுவா தன்கதையை 
வென்றியுள்ள வேந்தனுக்கு விளம்பினான் ஓவியமாய் . 243 

பத்தொன்பதாம் அத்தியாயம் முற்றிற்று . 


> 


1. முதற்சீர் கடைச்சீர் மோனை 
2. தவறு செய்யாத 
3. [ ய ] 
4. கடவுள் நாட்டமாக 
5. இன்ப அறிவான சீவபதம் 
6. வலிமிகவில்லை [ ந ] நெதி ; ( செல்வம் ); 

ஆகலாம் ; நெறி நெதியாக வந்திருக் 
கலாம் நதி = வணக்கம் எல்லோ 


ரும் வணங்கும் சிவப்பேறு என்று 

மாம் 
7. பெரிய 
8. வாழ்கின் 
9 மான்டேர் 
10. ( 6 ] கு வரல் காண்க 
11. கதையைத் திருப்பித் திருப்பிச் சொல் 

வதனை இத்தகைய இலக்கியங்களில் 
உலகெங்கும் கான் ! கிருேம் 


இருபதாம் அத்தியாயம் 


வீமன் ஏகாதேசி கதை 


விருத்தம்( 1 ) 
என்றுமுனி வன்பின்னும் இரவிகுலத் தின் வேந்தே 
நன்றிமா கமதியின் நலத்தையா ரேநவில்வார் 
அன்றிமக ரமதியீ றாறுமதி தனிலதிகம் 
வென்றியிமை யோர்தம்முன் ( மிக ) மகவான் போல் 

[ விளங்கும் . 
நடை 
5. என்று வாதிட்டன் இனியகதை தான் கூறி 

வென்றி யுடைய வேந்தன் திலீபதியை 
வல்லமுனி வன்நோக்கி மாகமதி யின் பலத்தை 
சொல்ல முடியாது , சொல்லவல்லார் ஆருமுண்டோ ? 

பாங்காய் வளரும் பன்னிரண்டு மாதத்தினில் 
10. தீங்கில்லா மாதம் செல்வமக ர - மாதம் 

பூராய மாகப் புகலுகிறோம் . பொன்னாட்டில் 
சீராக வேவளரும் தேவாதி தேவருக்கு 
மன்னவ னாக வளருகின்ற இந்திரன் போல் 

பொன்னின் மகர-மாதம் புரவலனாம் மன்னவனே ! 
15. மகரமா தம் நீரில் மகிழ்ந்து முழுகுவர்க்கு 

வெகு புண்ணியங்கள் வரும் ; விரதம் இருந்தவர்க்கு 
மகரரா சி- யுதிக்கும் வாகான தைமாதம் 
புகலுகின்ற சூரியன் தான் பொங்கமுட னேவரும்நாள் 
அதுமகர மாதம் . அம்மாதத்தி லேயெழுந்து 


1. [ அன்றி மாகமதிய மீருர்தனில் மாக 

மதிய ] 
2. காய்ச்சீர் 4 வந்த தாலடித்தரவு கொச் 

சகம். மாச்சீர் 6 வந்த அறுசீர் விருத் 
தமாகவும் கொள்ளலாம் 3 - ஆம் அடி 
அன் அன்ரி மாத மீராறதனில் 
மாக மதிகம் என வரும் 4 - ஆம் 
அடியின் கடைசி 2 சீர்போல விளங் 
கும் என்ருல் மிகஎன்பது இராது ; 


அப்போது அடிக்கு 15 எழுத்து 
3. ( J ) 
4. ( மகரமதி ) 
5. [ 1 ] 
6. ஆர் என்றே பேச்சு வழக்கில் வருவது 

அர் என வருவது பார்ப்பன வழக்கு 
7. தீ கூன்போலாம் ; அல்லது அம்மா. 

நிரையசையாம் 


244 


மாகஸ்நான புராண அம்மானை 


20. கதிர்வருமுன் நீராடில் கனபலன் காண் . கோமானே ! 

ஓவியமா க - மகரம் உதித்ததைமா தம்பிறக்கில் 
பாவங்க ளெல்லாம் பயந்து நடுநடுங்கி 
எங்கே கெதியெனவே ஏங்கி மிகக்கதறி 

பங்கமுடன் அய்யோ ! பறந்தோடிப் போய்விடுங்காண் . 
25. ஓவிய மாக உலகில் பிறந்தவுடன் 

மேவிய மாகஸ்னானம் விந்தையென லேயாட 
விண்ணுலகில் வாழும் மிகத்தேவர் காந்தியெல்லாம் 
மண்ணுலகில் நன்னீரில் வந்தடங்கு மென்றுசொல்லி 

வேலுடைய மன்னோர் மிகவணங்கு மாவேந்தே 
30. நால்வேத சாத்திரமும் நன்றாய் மொழியிதுகாண் 

ஆணுவமாய் கைகருமம் அடக்கி யறிவுமுற்றி 
தாணுபதத் தைநினைந்து தவத்தி லிருப்பவர்க்கும் 
சீராடும் போர்க்களத்தில் சினந்துவரும் வாள் முனையில் 

போராடி வீரசொர்க்கம் புனிதமுடன் பெற்றவரும் 
35. தாண்டியதோர் வெய்யோன் தான் வளருக் தைமாதம் 

வேண்டியே மாகஸ்நானம் விரும்பினபேர் பெற்ற பலன் 
மன்னா கிடையாது . மாகஸ்னா ன -பலத்தை 
என்னாலுஞ் சொல்லுதற்கு எட்டாது . காவலனே ! 

ஆரேனும் மானாலும் 11 அதியமக ர - மாதம் , 
40. நேரே எழுந்திருந்து நெடிய மலையருவி 

தன்னிலே மாகஸ்நானம் தான் ஆடி ன .12 பேர்க்கு 
வன்னப் பலன் பெறுவார் மாமோட்சத்தைக் கொடுக்கும் . 
ஆறு குளங்கிணறு அணுகி முழுகினவர் 

வீறுடனே மாமோட்சம் மெத்தப் பெறுவார்காண் ! 
45. முதல் நாள் புதுக்குடத்தில் முகந்து தண்ணீர் 13 வைத்திருந்து 
1. கதி = போக்கு 

7. ] 
2. ( மாள் தானம் ) மாஸ்நானம் 

8. பெற்றவர்க்கும் 
கொள்ளலாம் 

9. ( 88 கஷ்த்தாளம் ) 
3. “ மன்னவர் " மன்னோர் என மருவிற்றுப் 10. ( மாஷத்தானம் ) மாகத்தானம் 
போலும் 

11. அதிக ; பிறந்த 
4. மொழிகிறது 
5. ஆணவம் மாயை கருமம் என்ற மும்ம 

12. பேர்க்குக் கொடுக்கும் என முடிக்க பிற 

புண்ணியம் செய்வோர் பெறும் 

மோட்சம் என்க 
6. சிவன் தாள் 

13. வைத்திருந்து குளித்தால் ( குளித்தோ ) 


வீமன் ஏகாதேசி கதை 


245 


காசி தனில் சென்று கங்கைதனில் மூழ்குகின்ற 
நேசப் பலன் பெறுவார் ; நிமலர் பதம்பெறுவார் . 
இப்படி மாகஸ்நானம் இனிதாக வேயாடி 

செப்பமுட னேவிரதம் சீரா இருப்பவர்கள் 
50 . எண்ணையிட்டு மூழ்காமல் இனிதாகத் தெண்ணீரில் 

வண்ண முட னே மூழ்கி மாத முடிவு தனில் 
வேதப் பிராமணர்க்கும் மிக்க பெரியவர்க்கும் 
போதமெனத் தானதன்மம் பொங்கமுட னேகனிவாய் 

கொடுத்து மகாவிரதங் கூட்டி முடித்தவர்கள் 
55. வடுப்படாக் காட்சிபெற்று வைகுண்டர் தான் அடைவார் 

தப்பிதம் இல் லையுனக்கு சாற்றினோ மிப்பலனை 
எப்படிக்கொத் தபேரும் யியம்ப முடியாது . 
சீரான மன்னா திலீபதிரா சாவேயின்னம் 

ஆராலு மாகபலன் அளவிட்டுச் சொல்லரிது . 
60. சொல்லத் துலையாத சுகியான மாகபலன் 

சொல்லுகிறோம் . இந்தத் தொல்லுலகை ஓர்குடையில் 
கோலமுட னாளுகின்ற குருகுலத்தின் வேந்தர் தனில் 
வேலுடைய செங்கை மிக்கதொரு பாண்டுமன்னன் 

தாட்டிகமாய் ஈன்றெடுத்த தன்மர் தனக்கிளைய 
65. தீட்டிய வேல்வீரன் சிங்கமெனும் போர்வீரன் 

மகரமா தந்தனிலே வரும் ஏகா தேசிதனில் 
அகமகிழ நோன்பிருந்து அவன் பெற்ற பேறு தனை 
நன்னயமாய்ச் சொல்லுகிறோம் . நற்பான வீமனவன் 


1. [ மாகஷ்த்தானம் ) 
2. தெளிந்தநீர் கலங்கிய நீரை வீட்டிற்குக் 

கொணர்ந்து தெளிய வைத்தநீர் 
3. குற்றமில்லாத தெய்வஞானம் 
4. பி.இ 
5. வெ போல் ஒலிக்கும் 
6. மகர மாதம் தைமாசம் . தைந் நீராட 

லே இங்குக் கூறப்படுகிறது தை 
அமாவாசையி லிருந்து மாசி அமா 
வாசைவரை மாகமாசம் என்று சாத் 
தீராயணக் கணக்கில் ஒரு முறைப் 
படி வழங்கப்பெறும் . ஆதலில் மாக 
ஸ்தானம் எனப்பெறும் . ஆனால் இந் 


த துல் கணக்குப்படி ஏகாதசியில் 
தொடங்கும் . கார்த்திகை முதல் மார் 
கழி ; மார்கழி முதல் தை : தை முதல் 
மாசி ; ஆக மூன்றும் மாகள் நானம் 
எனப் பெறுதலைப் பின்னே கால் 

போம் 
7. எது சொல்லத் தொடங்கினாலும் ; 

உலகம் என்று தொடங்கி வளைத்து 
வளைத்தும் பின் கதைக்கு வருவது 

காண்க 
8. இனையவீரன் , தீட்டிய வேல் ( வீரன் ) 

பெயரெச்சத்தின் இடைப் பிறவரல் 
காண்க 


246 


மாகஸ்நான புராண அம்மானை 


தன்னுடைய ஆசானைச் சாஷ்டாங்க மாய்வணங்கி 
70. " என்குருவே என் தேவே ! எங்கள் குடிக்கரசே ! 

பொன் வளரும் புண்ணியரே / பூசுரரே / தேசிகரே ! 
அடியேன் விண்ணப்பம் ஒன்று . அய்யரே ! சொல்லுகிறேன் . 
வடிவுடனே தான் கேட்டு வாக்குரைப்பீர் எந்தனுக்கு . 

பதிரியோத னன் முதலாய் சீரான நூற்றுவரும் 
75. பெரிய சகுனியொடு பேரான மன்னவரும் 

என்னைப் பழிக்கிறார்; இனியேசிங்கம் பேசுகிறார் 
வன்னமுள்ள வீமன் மடையனோ ஏதோதான் 
விரதம் இருந்தறியான் மிக்கஏகா தேசிதனில் 

ஒருபோதும் உண்ணாமல் உகந்து இருந்தறியான் 
80. ஏற்றமுள்ள விமன் ஏகா தெசிதனிலே 

சோத்தை உங்கி றானெனவே சொல்லிச் சிரிக்கு கிறார் 
பொழு துஉதிக்கு முன்னாக போகனம்நான் செய்யாட்டால் 
பழுதில்லா மல்குருவே பசிபொறுக்க மாட்டேனான் . 

உள்ள து நான் சொன்னேன் . உத்தமனே ! 11 என்னுடையோர் 
85. மெள்ள நகையாமல் வீணனென்று சொல்லாமல் 

ஏகாதே சிவிரதம் இனியிருக்க வும்வேணும் . 
வாகாக வே அடியேன் வயிறும் பசியாமல் 
12 உங்கவும் வேணும் உகந்த ஏகா தேசிபலன் 

பங்கமின்றி ஓர்வருஷப் பலனும் பெறவேணும் . 
90. இந்தப் படியிருக்க எனக்கு மதிஉரைத்தால் 

விந்தைதயுள்ள மாதவரே / விரதமிருந்து முடிப்பேன் . 
உண்ணாம லேவிரதம் ஒருபோது மேயிருக்க , 
தண்ணாரு மாகுருவே ! தாங்காது என்னாலே : 
இதுக்கு வகை எனக்கு இனிதாகச் சொல்லுமென 


. 


1. து . த 
2. [ ] 
3. இனிய கூட்டம் கூடி எம்மை ஏசிப் 

பேசுகீரூர் என்றும் ஆம் 
4. [ யே ] 
5. சோற்றை 
6. உண் 


7. கு காண்க 
8. சூரியன் 
9. செய்யாவிட்டால் 
10. ( ரு ) 
11. என்னைச் சேர்ந்தவர்கள் 
12.ஷே-6 . 
13. புத்திமதி 


விமன் ஏகாதேசி கதை 


247 


95. ( மதத்தோளும் ] போர்வீமன் வணங்கி மிகக்கேட்டான் . 

தன்மர் தனக்கிளையோன் தாழ்ந்து மிகக்கூற 
நன்மை செறி மாகுருக்கள் நவிலுவார் வீமனுக்கு : 
சீராறும் பாண்டுபெற்ற செல்வமுள்ள மால்வீமா ! 

வாராய் உனக்கு வசமுடனே சொல்லுறேன் கேள் ! 
100. தேவர் புகழுஞ் சிறந்தமக ர - மாதம் 

ஓவிய மாக உகந்துவளர் மாபிறையில் 
ஏகாதே சிவிரதம் இருந்தாயே யாமாகில் 
வாகாக தானே ஒரு வருஷப் பலன் கிடைக்கும் . 

பட்டினியோ டேவிரதம் பண்ணுதற்கு உன்னாலே 
105. கிட்டாது என்று கெடிவீமா சொன்னாயே . 

நான் சொன்ன சொல்படியே நற்பான மாவீமா 
தான் விரதம் நீ இருந்தால் தானே கோ டி- பலனம . 
சூரியனைக் கண்டவுடன் தொலைந்த இருள் போலே 

ஆரிவிடும் பாவம் ; அகன்றுவிடும் நில்லாது , 
110. கங்கை முதலாய் கனத்தபிர யாகைதனில் 

பொங்கமுடன் நாளும் போய் முழுகு கின்றபேர்க்கு 
வீறுடைய லோகமெல்லாம் மிக்காகக் கொண்டாட 
நூறுஅசு வயாகம் நுடங்கா மல் செய்தவர்க்கு 

பொன் மேரு போலே பொருளை மிகக்குவித்து 
115. நன்மையொடு தான தன்மம் ரொம்பவே செய்தவர்க்கும் 

வாகாகச் சொல்லும் மோகமாத தைதனிலே 
ஏகா தெசிவிரதம் இருந்தபலன் போல் எவர்க்கும் 
பாதிப் பலன் தானும் பாங்காய்க் கிடையாது . 

தாதுலவும் பூமார்பா தமிழ்வீமா! இன்னமுங்கேள் ! 
120. ஓசைக் கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ளவர்கள் 

நேசமுட னே நோன்பு நிரம்ப இருக் கும்பலன்கள் 


1. சொல்லுகிறேன் 
2. னே என ஒலிக்கும் அல்லது ஒரு 

என்பது கூன்போலாம் 
3. ஆற்றல் உள்ள 
4. ஆரி எதுகை காண்க 


5. ந - ர மோனை ; 1 தானே ? 
6. மாகமாதம் தை மாதம் என முன்னரே 

விளக்சியமை கான் 
7. இலிய 
8. [ J ] 


248 


மாகஸ்நான புராண அம்மானை 


தன்னை ஒரு தட்டிலை யும் தழைக்கும் ஏகா தேசிபலன் 
தன்னை ஒரு தட்டிலையும் தான்வைத்து தூக்குகின்றால் 

ஏகா தசிபலன் தான் இருக்குங் கனமாக . 
125 . வாகான வீமா ! மாபெரிது இவ்விரதம் . 

இவ்விரதம் போலே இனிமேல் விரதமில்லை . 
செவ்விதா ன - விரதம் சிறப்பா இருப்பதற்கு 
வழிபாடு சொல்லுகிறோம் . வரும் ஏகா தேசி தனில் 

தெளிவான வீடுதனை சிறப்பா யலங்கரித்து 
130. சுத்திபண்ணி நோன்பிருந்து தூயபுன லில்மூழ்கி 

புத்தியுட னேமனையில் போதவே நெல் பறத்தி 
பூரண கும் பம்வைத்து பொன் பரிவட் டந்தரித்து 
சீரிணங்கும் தங்கமதால் திருமாலை யுண்டுபண்ணி 

அக்கும்பத் தில்சாத்தி யோகுவா கனம்புரிந்து 
135. மிக்க சன்னி தான மிகு சன்னி ரோதனமாய் 

பூசை புரிந்து பூவெடுத்துத் தான்சாற்றி 
நேசமுள்ள சாஸ்திரத்தின் நெறிகள் தப் பாதபடி 
12 சோடசோப சாரமுடன் துளபமணி மாயவனை 

தேடியே பூசை சிறப்பாக வே முடித்து 
140. வெந்த பயறுடனே வேகுகின்ற சிற்றூணும் 

முந்தவே தின்னாமல் முற்றிய தேங் காய்கரும்பு 
13 பச்சைப் பதார்த்தம் பாங்காக வேயிளநீர் 
இச்சை யுடன் பொதித்து இவ்வண்ண மாகப் பூசை 

கண்ணுறங்கா மல் இருந்து கங்குல்நாலு சாமத்திலும் 
145. வண்ண முடனே வளருஞ் சிவகதைகள் 


1. லே = ல 
2. தெஎன்றும் தே என்றும் ஏகாதசியில் 

உள்ளது ஒலிக்கும் 
3. தூக்கி நிறுத்துப்பார்க்க முடியுமானால் ; 

கின்று காண்க 
4. [ J ] 
5. வழி முறை 
6. பரப்புவித்து ; ர , ற 
7. துணி 
8. ஆவாஹனம் - எழுந்தருளும்படி கட 


வுளை மந்திரம் ஒலித்து அழைத்தல் 
9. ( த ] 
10. கடவுளை ஆவாகிக்கச் செய்தல் 
11. கடவுள் சுற்றிக் காட்டும் இடத்தில் 

அமைத்தல் 
12. 16 உபசார வழிபாடு 
13. வெள்ளரிக்காய் முதலியன 
14. மத்தி நிரையசைபோலாம் 


வீமன் ஏகாதேசி கதை 


249 


புண்ணியபு ராணப் புகலுந்திரு மால்கதைகள் 
எண்ணெழுத்தோன் சொல்ல ? இனிதாகக் கேட்டிருந்து 
இந்தப்படி ராமுழுதும் இனிதாக முழித்திருந்து , 

விந்தையுள்ள வெய்யோன் விடிந்துதைய மாகுமுன்னே 
150. மெத்த விருப்பமொடு வேண்டியுப சாரமொடு 

சித்திரம் போல் கும்பமிசைத் திருமாலைப் பூசைசெய்து 
குருக்கள் தனையழைத்துக் கும்பமொடு சாமியையும் 
உருக்க முடன் கொடுத்து ஓவியமா கத்தானே 

வேதப் பிராமணர்க்கு மிகுபோ சனங்கொடுத்து 
155. ஆதவனும் கீழ்பால் அன்பாய் எழும்போது 

தன்கிளைஞர் சூழத் தாய் தந்தை தான் சூழ 
நன்மை யுடனே நல்விருந்து தான்சூழ 
இருந்தமுது தானருந்தி இனியவிர தம்முடிக்கில் 

பொருந்து புகழ்வீமா ! பூமி தனில் பிறக்கார் . 
160. என்றுதான் வீமனுக்கு ஏகா தெசிவிரதம் 

நன்றியுட னேகுருக்கள் நற்பாய் மிகமொழிய 
நல்ல தெனப் போர்வீமன் நற்குருக்கள் சொன்னபடி 
சொல்லும் ஏகா தேசிதனில் சோம்பாமல் நோன்பிருந்தான் . 

தன் குருக்கள் சொன்னபடி தப்பாமல் கும்பம்வைத்து 
165. பொன்னுருவும் பண்ணிப் பூசைமிகச் செய்தானே . 

பகல்கால முற்றும் பட்டினி யோ டேயிருந்து 
செகச்சால நாயகனைச் செழும் பூசை செய்ததினால் 
கொடிய பசிமிகுந்து குறாவி முகம் வாடி 

நெடிய போர்வீமன் நெஞ்சுலர்ந்து வாய்காய்ந்து 
170. தாகம் பெரிதாகித் தவித்துப்பசி தாங்காமல் 

ஆக மெலிந்து ஆயாச மாய்ச் சோம்பி 


10 


1. எழுதியதனைப் படித்து எண்ணங்களை 

விளக்கும் புராணப்ரசங்கி 
2. [ J ] 
3. இரா 

வி 
5. பிறவார் 


6. விக்கிரகம் 
7. மாயம் வல்ல தீருமாலை 
8. வாடி வதங்கி 
9. ப் ஒலியாது போலும் அல்லது பசி 

கூன் போலாம் 
10. உடல் 

மபு -32 . 


250 


மாகஸ்நான புராண அம்மானை 


சீவன் விடுவார்போல் பதியக்கும் பெருமயக்கம் 
ஆவல் மிகுந்து அய்யோ வெனவேங்கி 

சிங்காரத் தோப்பு தனில் திண்டோ தரவீமன் 
175. பொங்க முடன் சென்று பொங்கு பசிக்காக 

ஆடுங் குலையிளநீர் அய்ஞ்ஞறு தான் குடித்தான் . 
நீடும் பலாப்பழந்தான் நிரம்பா ராயிந்தான் 
தின்றான் காண் அப்படியுந் தின்று மவன் பசி தான் 

குன்றாம் லய்யோ கொடுமையா கக்காந்த 
180. அந்தப் பசி தனக்கு ஆற்றாயல் போர்வீமன் 

விந்தை யுடனே விளங்கும் இரண் டாயிரமாம் 
48 வாளைக் குலைப்பழத்தை வாயார வுண்டுமவன் 
தேளைப்போ லே துடித்துத் தியங்கினான் மாபசியால் . 


விருத்தம் ( 2 ) 


மொழியார் கரும்புப் பெருங்கட்டு 

முன்னூ ரருந்தித் தீந்தேறல் 
185. வழியார் கதலை நெடுங்குலைகள் 

ஈரைஞ் ஏறு வகுத்துண்டு 
பொழியா( ன் ) குழம்பு மிகவருந்திப் 

போகா துயிரைப் புறங்காத்து 
விழியார் விருந்து நிசிகழித்துப் 

புலரிப் போதின் விரைந்தெழுந்தே . 


நடை 


கரும்பிலே முந் நூறு , கட்டுடனே தேன் குடங்கள் 
திரும்ப ஒரு நூறு தீயின்பால் குடம் நூறு 
பமருத்துமோர் ஆயிரந்தான் வாழைப் பழக்குலைகள் 


190 . 


1. திகைக்கும் 
2. அவலம் ; ஆவலித்தல் 
3. திண்டோள்தரன் , குண்டோதரன் போல 

வோ ? 
4. ஐந்துறு 
4 ( A) . வாழை எதுகை 
5. [ ன் ] 


6. ( ரு ) 
7. குழம்புப்பால் 
8. விழித்து 
9. மா.மா.காய் இரட்டித்துவரும் அறுசீர் 

விருத்தம் 
ம் 
11 , மறித்தும் எதுகை காண்க 


வீமன் ஏகாதேசி கதை 


251 


பெருக்க முடன் தின்று பேரான போர்வீமன் 
உடல்விட்டுச் சீவன் ஓடியே போகாமல் 
திடம் பெற்ற வீரன் தியக்கமொடு தான் வருந்தி 

பசித்தாகம் மீறிப் பாரவுடல் தான் சோம்பி 
195. 2 இசித்தமுள்ளுத் தூண்டி ( ல் )தனில் ஏறிட்ட மீன் போலே 

கண்ணு முறங்காமல் கடிதாக ராமுழுதும் 
வண்ண முட னேமுழித்து மாவேந்த னும் இருந்தான் . 
இப்படியே வீமன் இனிய ஏகா தேசிதனில் 

செப்பமுடன் ராமுழுதும் திருந்தவே முழித்திருந்து 
200. காலைப் புனல் முழுகிக் கதிரோன் உதிக்குமுன்னே 

மாலைத் தொழுது மாபூசை தான் முடித்து 
நெய்விட்டுச் சோத்தை நீகள மிகப்பிசைந்து 
கையிட்டு வுண்டைசெய்து கடிய பசியாலே 

உலர்ந்த நெஞ்சு தானிகழ ஊத்தியநெய் சோறு தனை 
205. அல ( ர் ) ந்த வரைப்போலே ஆவலுடன் வாரியுண்டு 

பொரிக்கரியோ டேதுவட்டல் புனித பருப்புடனே 
நருக்குங் கறிகுழம்பு ரோம்பவிட்டுச் சோறு உண்டு 
வெள்ளமெனப் பால் குழம்பு விட்டுத் தயிருடனே 

அள்ளுப்பேர மானமுடன் அடைபணியா ரஞ்சோறும் 
210. உண்டும் அவன்பசிதான் ஒடுங்காம லேவீமன் 

வண்டுலவும் பூந்தோளான் வாயுமக னானதினால் 
வெங்கொடிய மாபசியால் வேந்தன் அ 1 ° றமெலிந்து 
பொங்குகின்ற வாயுவையுண்டு பொல்லாப் பசி தணிந்தான் . 

மாமலரும் பூமார்பா! மன்னா திலீபதியே! 
215. வீம ( ன் ) ஏகா தேசியென மிக்கபே ருண்டாச்சு . 

ஆனதினால் இவ்விரதம் அரிதான மாவிரதம் . 
நான் சொன்னேன் இவ்விரதம் . 12 நடத்தை புகலரிது . 


1. வலிமிகல் காண்க 
2. இழுத்த.ழ , ச 
3. சோற்றை 
4. நீள 
5. நெகிழ 
6. ஊற்றிய 


7. ந - ரொ மோனை 
8. பாயசம் 
9. [ ய ] 
10. [ 1 [ 
11. யு ய் போல் ஒலிக்கும் 
12. நடத்தலால் வரும் பயன் 


262 


மாகஸ்நான புராண அம்மானை 


இந்த விரதம் எவரே முடித்தாலும் 

அந்த மெனவே அடைவார்கள் புண்ணியபலன் 
220 . துன்பக் கடல்வீழ்ந்து துவளுகின்ற பாவிகளை 

இன்பக் கரைசேர்க்க இவ்விரதம் மாதோணி ; 
பண்ணும்பல வேள்விதனில் பாங்காய் உயர்ந்ததுதான் : 
வண்ணமுடி வேந்தா! வளர்க்கும் அகவயாகம் . 

மலைகள் தனிலேதான் வாகாய் உயர்ந்தாலை 
225. சிலை யுலவு கையாய் செய்யமகா மேருகிரி , 

சிவகணத்துக் குள்ளே சிறப்பாய் உயர்ந்தகணம் 
தவமுடைய மன்னாகேள் தரணியுண்ட மாயவனாம் . 
பொங்கமுள்ள மாநதியில் புகழான புண்ணியந்தி 

சிங்கம் நிகர்மன்னா! சீரான கங்காநதி , 
230 , நட்சத் திரங்கள் தன்னில் நற்பாய் உயர்ந்தது கேள் 

அட்சமில்லா வேந்தே ! அழகான சந்திரன்காண் . 
பகரு விரதமதில் டாங்கான மாவிரதம் 
மகரரவி [ மாததைதனில் ] மாகஸ்நான - விரதம் . 

கொடிய மகாவிசத்தைக் கொப்பளிக்கும் பாம்பினங்கள் 
235. வடிவுடைய மாகருடன் வரும்போதி லேபயந்து 

ஓடுவது போலேயல்லோ உகந்திடுதை மாதமதில் 
நீடியதோர் வெய்யோன் நிறைந்துவரும் நாளையிலே 
பாவமென்ற தீவினைகள் பதறிப் பயந்து அஞ்சி 
ஓவியமாய் வேரோடே ஒருமிக்க கெட்டுவிடும் . 

1. விருத்தம் ( 3 ) 
240. மதியில்லா வானம் போன்றும் மலரில்லா வாவி போன்றும் 
நிதியில்லா இளமை போன்றும் நெய்யில்லா அடிசில் 

[ பொன்றும் 
நதியில்லா நகரம் போன்றும் நட்பில்லா உறவே போன்றும் 

விதியினால் மாகத் திங்கள் புனல் புகான் விளக்கம் அன்றே 
1. ஆசிரியர் சைவர் 

6 காய் , மா , ம . இரட்டித்துவரும் அறுசீர் 

இராட்டித்துவரும் குறும் 
1. அச்சம் ; எதுகை நோக்குக க்ஷ ச என 

விருத்தம் விள , மா , மா இரட்டித்து 
வருவது இந்நூல் வழக்கு 

வரும் விருத்தம் எனினும் ஆம் : அப் 
3. எடுத்துக்காட் டுவமையணி 

போது மதியில்லா முதலிய காய்ச் 
4. லே லே போல் ஒலிக்கும் 

சிரை . மதியீன் முதலிய விளச்சீரா 
5. [ ]ே 

கக் கொள்க 


7 


வீமன் ஏகாதேசி கதை 


253 


நடை 


இனியதொரு சந்திரன் தான் இல்லாவா னம்போலும் 
245 . வனசம்எனும் தாமரை தான் இல்லாவா விபோலும் 

இலங்குகின்ற கைப்பொருள் தான் இல்லான் இளமைபோலும் , 
துலங்கவே நெய்வார்த்துச் சோரவுண்ணாச் சோறுபோலும் , 
நிதியில்லா ஊர்போலும் , நட்பில்லா ராசைபோலும் , 

விதியினால் மாகஸ்நானம் விரும்பாதான் ( இக்குணமே . ) 
250. எந்த விரதம் இனிதா யிருந்தாலும் 

விந்தையுள்ள மாகஸ்நானம் விரதமிருக்காதவர்க்கு 
பலியாது மன்னா! பலனுமில்லை சூரியன் றான் 
மலிவான தையின் மகரத்தி லேவரும்நாள் 

விடிய எழுந்திருந்து வெம்புனலி லேயிறங்கி 
255 . வடிவான ஈசுபரனை மனதில் மிகநினைந்து 

சிவசிவா ஓம்நம சிவாயசி வாய வென்று 
பவமறவே முக்காலும் பாங்காக வோதி 
அரிகோவிந் தா ராமா ! அரிநாரா யணதேவா ! 

அரிகரியென் றேபுனலில் ஆடுவான் தேவர்பதி 
260. சென்று மகிழ்ந்து சிறந்ததெய்வ மாதருடன் 

நன்றியுட னே கலந்து நட்பாக வீற்றிருப்பான் . 
வாகாக வேதான் மாகஸ்நா னபலனை , 
ஏகா தெசிவிரதம் இருந்தோர் பெரும்பலனை , 

வேதங்கள் கூட விளம்ப மிக அரிது . 
265. பாத ( க ) ங்கள் செய்யும் பாங்கான மானிடர்கள் 

இந்த விரதம் எடுத்தாரே யாமாகில் 
எந்த வினையும் எரிந்து மடிந்துவிடும் . 
மோட்சமெனும் வீடுபுக முற்றுமிது மாபொருள் காண் . 
மாட்சியுள்ள மன்னா வரிசையுடன் சொன்னோங்காண் . 


1. [ மே ] 


2. [ 1 ] 


254 


மாகஸ்நான புராண அம்மானை 


270. என்று வாதிட்டன் இனிய திலீபதிக்கு 

வென்றியுடன் சொல்லி விளம்புவான் பின்னுமொன்று . 
தவம் பெருகும் வேந்தே தழைக்கும்மாக மாததையிலே 
சிவராத் திரியெனவே சிறப்பாய் ஒருவிரதம் 

உண்டுகாண் . அந்த உற்றவிர தபலனை 
275. கண்டு சொல்ல முற்றாது . கனவிரதப் புண்ணியத்தால் 

வேடன் ஒருவன் விளம்புஞ் சிவலோகம் 
நாடி அடைந் தா னென்று நல்வதிட்டர் சொல்லுகிறார் . 277 


இருபதாம் அத்தியாயம் முற்றும் . 


1. மாதத்திலே 


இருபத்தொன்றாம் அத்தியாயம் 


வேடன் கதை 


விருத்தம் ( 1 ) 


முகமனொடு நீதி சொல் முனிவனிது கூறவே 
அக மகிழ்வி னோடிதோர் ஆச்சரிய மென்றனன் . 
சிகரவரை மீதின் வாழ் சிவனிசியின் மான்மியம் 
புகரனைய தேசிகா புகல்தியென வோதினான் 2. 


நடை 


5. முகம் மலர்ந்து இக்கதை தான் முனிவன் மிகக்கூற 

செகம்புரந்த மன்னன் சிந்தையுட னே கேட்டு 
அன்பு பெருகி ஆச்சரிய மாய்மகிழ்ந்து 
பொன்பொருந்தும் வேந்தன் புயங்கள் மிகமீறி 

3சிங்கேறு போலேவளர் திலீபதிரா சன்குருவை 
10. பொங்க முடன் வணங்கிப் புகரனைய தேசிகனை 

சிகரமிகு வெள்ளிமலைச் சிவனிசியின் மான்மியத்தை 
புகலு மென வேகேட்கப் புகலுவா னேவ திட்டன் . 
தவம் பெருகும் மன்னா! தரணியாளுந்திலீபா ! 

சிவனுக் குகந்த சிவனிசியின் மான்மியத்தை 
15. சொல்லுகிறோம் . வேதஞ் சொல்லுங்கும்ப மோத்தையுடன் 

நல்ல மீன மாதம் ரெண்டும் பொருந்தும் தினம் 
பாங்கான திங்கள் பதித்தெழுந்த நாளையிலே 
தீங்கில்லா மன்னா சிறந்த அமரபட்சம் 


1. [ டேடோள் ] 
2. விளங்காய்.விள இரட்டித்து வந்த நாற் 

சர்க்கலிவிருத்தம் தன தனன தாவனா 
தன தனன தானனா என்ற சந்தம் 

என்னுமிடத்தில் தா வரும் 
3. சிங்க ஏறு 
4. சுக்கிராச்சாரியர் 


5. சீவன் நீசி : சிவ சியுமாம் வெள்ளிமலை 

பிலுள்ள சிவவது இரவு : சிவனுக் 
குரிய நோன்பு பிற இரவுகள் சாத்திக் 

குரியவை 
5 மாதம் மாத்தை என வருகிறது கும்பம் 


மாசி 


T. மீனம் = பங்குனி 


256 


மாகஸ்நான புராண அம்மானை 


பதினாலாம் நாளில் பகருஞ் சதுர்த்தேசி 
20. அதிக சிவன் தனக்கு அற்புத மானகாலம் . 

அரகரா ! சம்போ! 1 அன்னாள் மகிமைதனை 
ஒருவரால் சொல்ல ஒவ்வாது . காவலனே ! 
ஆனதால் அந்த அரிய சிவனிசியில் 

தேனுலவும் வில்வஞ் சிவனுக்குச் சாத்துகின்றால் 
25. அவரே கயிலாயம் அடைவார் ; பதம் பெறுவார் : 

புவனமெல் லாம்புரப்பார் ; புண்ணியனென் றேயிருப்பார் , 
யாகத்தி லேஅதிகம் அசுவ மேதயாகம் . . 
3 வாகொற்ற மன்னார் மலையில் மகா மோதகம் 

வேதத்தி லேசாம வேதம் அதிகம் -மிக 
30. ஓதும் விரதமதில் உயர்ப்புச் சிவனிசிகாண் . 

வானமுட்ட வேவிறகு வடுக்கியதி லே தீயை 
தானிட்டா லேநெருப்பு சணத்திலே நீராக்கும் 
பாருலகில் செய்யுகின்ற பாவமெல்லா மோர்விறகு ; 

சீருலவு கின்ற சிவநிசியோர் அக்கினிகாண் ! 
35. அப்படியா ( ய் ) க்கொத்த அதிக சிவனிசியில் 

செப்பமில்லா வேடன் சிவனைப்பூ சித்தகதை 
நன்றியுடன் உன்தனுக்கு நானறியச் சொல்லுகிறோம் . 
வென்றியுள்ள வேந்தா ! விருப்பமுட னேகேளாய் 

சாகரமே ஏழுமையா தான்சூழு 10 மண்டபத்தில் 
40. சாகரமென் றேபேரு தான்பெற்ற வோரூரு 

அவ்வூரைச் சுற்றி அலைகடலைப் போல் வளைந்து 
செவ்வே யிலங்கும் சிறந்ததொரு நற்கோட்டை 


* 


2 


. 


. 


1. அந்நாள் 
2. சாத்துகின்டூர் அல்லது சாத்தி நின்றால் 

அல்லது சாத்த முடியுமானால் 
3. தோள் ஒத்த ( Symmetrical ) அல் 

லது தக்க ; வாகுகொற்ற ; என்பதன் 
மரூஉ வும் ஆம் வா கொற்ற மன்னா 

என்றமாம் 
4. மேரு அதிகம் 
5. உயர்பு என்பது பழைய வடிவம் . ப 

என்பது b யென்ற ஒலி சில இடத் 


துப் பெற்றபோது பழைய ஒலியை 
இரட்டித்த பகரம் இட்டே எழுதினர் 

போலும் 
6 [ 1 ] 
7. கூணத்திலே 
8. [ ரா ] 
9. [ 6 ] 
10. மண்டலத்தில் 
11. [ 1 ] 


வேடன் கதை 


257 


கோட்டையொடு கோபுரமும் கோலமிகு பூங்காவும் 

தாட்டி.கமா கவளரும் சா ) கரமென் றூர் அடுத்து 
45. பொங்கமுட னேவாழும் பொல்லாத மாவேடன் 

அங்குலன் என் றேபேரு அவனுக் களித்திருக்கும் , 
சற்றும் இரக்கமில்லான் ; தழல்போல் சிவந்த கண்ணன் ; 
குற்றுடைவாள் சே ( ர் ) த்திருக்கும் கொடிய மருங்குடையான் ; 

வெங்கொலைக்கு அஞ்சான் வேட்டைமே லே கனிந்தோன் ; 
50. செங்குருதி தோய்ந்து சிவந்திருக்கும் கைநகத்தான் ; 

வேட்டைக் கறியை வெதுப்பாமல் பச்சையோடும் 
தாட்டிமை யாக தானருந்துஞ் சண்டாளன் ; 
ரத்தக் கவிச்சியொடு நாஃறமுக மும்வாயின் 

முத்து வெள்ளைப் பல்லில் மொய்த்தவூத் தைவீசும் 
55. ஈரமில்லா நெஞ்சன் : இனத்தோடே தான் கூடி 

சீருடனே வாழ்ந்தறியான் ; தீயிலேயும் பொல்லாதான் , 
ஒருநாள் அவன் புகுந்து உருவேட்டை தானாட 
திருவாரும் வேடன் சிந்தை தனில் நினைந்து 

10 [ காலுக் கவசமிட்டுக் காடுதாங்கி சேர்த்து ) 
60. மாலுக் கிணையாக வரிந்துகருங் கச்சைகட்டி 

உடைவா ளுஞ்சேர்த்து ஓங்குவில்லுந் தானெடுத்து 
படையாருந் தூணிகட்டி பருத்தகம்பிளிக்கயறால் 
கொண்டை வரிந்துகட்டி 12 கொடிக்கயறில் நாய்பிடித்து 

சண்டனைப்போல் வாருவலை தானும் பலதெரித்து 
65 . வனத்தில் பறவைகளும் வல்விலங்குந் தியங்கியஞ்ச 


1. என்ற ஊர் 
2. அளிக்கப் பெற்றிருக்கும் 
3. ( யீர் ] 
4. விருப்பமுடையான் 
5. [ f ] 
6. [ 1 ] 
7. புலால் நாற்றம் 
8. [ r ] 
9. அஞ்சத் தக்க : உறு என்றுமாம் 
10. காலு + கவசம் ; ஆசு = கவசம் ; காலாசு 

எனச் சிந்தாமணி பாடும் 


இங்கும் “ காலுக் காசமிட்டு " என்றி 
ருக்கலாம் ; கா -3 என்றிருக்கலாம் . 
சாலக்கவசம் என்பது வலையாகிய 
சுவசம் என்ரூம் . சா என்பதற்கு 
மோனையாகச் சாடுதாங்கி என்பதே 
ஏற்றது . சாடு = கையிலிடும் உறை ; 
அதனைச் சாடு தாங்கி எனவும் கூற 
லாம் . கரடு தாங்கி எனக்காற்பரடுக் 

கிடும் உறையும் ஆகலாம் 
11. [ 1 ] 
12. கொடிக் கயிறு = முறுக்கேரின கயிறு 
13. [ p ] வார்; உகரச்சாரியை 

மபு -33 . 


258 


மாகஸ்நான புராண அம்மானை 


சினத்த முகவேடன் சென்றானே . வேட்டையின் மேல் 
வெங்கொடிய வேடன் விரும்பி மிக நடக்க 
சிங்கிகொட்டிப் பேய்கள் சிரித்து வா தாளியீட்டு 

இன்று நமக்கு இரைகிடைக்கும் என்று சொல்லி 
70. வென்றியுடன் கூத்தாடி வேடன் பின் னேதுடா , 

வன்னமுட னேமிருகம் வாழுமிடங் கள்பார்த்து 
நன்னயமாய் மெல்லமெல்ல நடந்து மிகப்போனான் . 
குருந்து மருதுவகை கோங்கு புன்னை வேல்கடம்பு 

திருந்து பலா வன்னிவில்வம் செவ்வகத்தி மாதளைமா 
75. அத்தி செவிந்திவேங்கை ஆலமரஞ் சூரைபன்னீர் 

இத்தியொடு " நாங்குளுவு இலவுடனே தேக்குமரம் 
அரசுடனே செண்பகமும் ஆவரையாங் காரைநெல்லி 
வரிசையுடன் பாதிரியும் மணக்குகின்ற வெள்ளுளுவை . 
இதுமுத லாக இலங்கும் பலவிருட்சம் 
மதுமலர்ப்பூ வண்டாட வானமுட்ட வேவளர்ந்து 
கதிரோன் கிரணங் காணா திருளடர்ந்து 
7 விதறும் பலமிருக மேவுந் தனிக்காட்டில் 
அக்கினியி லுங்கொடிய ஆங்காரப் புன வேடன் 

மிக்க நடுகாட்டில் விரைந்து வரும்போது 
85. அவ்வனத்தில் சிங்கம் ஆனைமத்த கம்பிளந்து 

செவ்விய கொம்புஞ் செழுமுத் துடன் குருதி 
திடத்துடைய வானரங்கள் செழும்மா தளம்பழத்தை 
உடைத்தது போல ஒருபால் மிகக்கிடக்கும் . 

புத்தில் கருங்கரடி பொங்கமிட னேவாயை 
90 .. வைத்து ருஞ்சுஞ் சத்தம் மண்டு மொருபாலாம் 

புலியா னது சீறிப் புதையில் 11 பதிபோட்டு 


80 . 


1. துணங்கைக் கூத்து : முடக்கிய இரு 

முழங்கைகள் கொண்டு da រ បំ 
புடைகளில் அடித்துக் கொண்டு 

அத்தாளத்திற் கேற்ப ஆடுதல் 
2. வைதாளி புகழ்ந்து பாடும் பாட்டு : 


5. நாகுலி 
6. ஆவிரை 
7. நடுங்கும் 
8. புற்றில் 
9. P ; உ , இ 
10. புதையல் ( மறைகை ) 
11. பதுங்க 


= 


வ . 


3. மாதுளை 
4. செவந்தி 


வேடன் கதை 


259 


. 


வலியான பன்றிதனை மண்டி யடிக்குமோர்பால் . 
செவ்விய மானுடனே சிறந்தகலை புல்வாயும் 

தவ்வி விளையாடித் தானோடும் மோர்பாலாம் . 
95. கொம்போடு கொம்புசிக்கிக் கொண்டு கருங்கலைகள் 

2சிம்புந் தலைகுலுக்கிச் சினந்துபா யுமோர்பால் . 
குறுமுயல்க ளஞ்சி குதித்தோடு மோர்பாலாம் . 
கருமுகில்போல் யானை கதறு மொருபாலாம் . 

செந்நாய்கள் அஞ்சல்வைத்துச் சிறுபுள்ளிமா னை விரட்டி 
100. பின்னோடும் பன்றி பெருஞ் சலவன் முன்னோடும் . 

விறுங் கொடியரவம் சிறந்தவிஷப் பல்லுளைந்து 
வீறுடைய புத்தை விட்டுவெளி யேவூர்ந்து 
மூச்சு விடும் போது மூச்சான தீ [ ய ] த்தாவி 

கோச்சுநின்ற நல்மரத்தைக் காயு மொருபாலாம் 
105. நாங்கண வாச்சி நற்பான பூங்கிளிகள் 

பாங்குடைய காக்கை பருத்து குயில் மயில்கள் 
8 அண்ட லுடன் நாரை ஆந்தை பிறாச் செங்கோழி 
வெண்டரளக் கொக்கு வெள்ளன்னந் தாராக்கள் 

காடை கவுதாரி கம்புளுட னேவலியன் 
110. பாடி வருஞ்சிட்டு பட்சிவகை கும்புகும்பாய் 

இருக்கும் வகைகண்டு இனியந்த மாவேடன் 
பெருக்க முடனே பேரான கண்ணிவலை 
திருத்தி மிகப்பதித்து செடியொதுக்கிக் கண்ணிகுத்தி 

உருத்தெரியா மல்கண்ணிகள் 10ஊன்றிவலை வார்வளைந்து 
115. கால்கண்ணி தன்னுடனே காடைப் பொரியேத்தி 

நூல்கண்ணி மண்ணில் நோகாம லே புதைத்து 


1. தாவி 
2. நன்ருய் இழுத்தல் 
3. அஞ்சல் ஓடுவார் ஒருவர் ஒருவர்பின் 

ஒருவராக ஒவ்வோர் இடத்தில் இருந்து 

ஓடுவதுபோல - Relay 
4. விதையடித்த பன்றி அல்லது பெண் 

பன்றி 
5. கொடிய 


6. காய்த்து : த . ச : ய் இடையில் ஒலி 

யாமை 
7. நாகணவாய் ; மெலி இடைவரல் ; குழந் 

தைப் பேச்சில் போல் சி கடைவரல் 
8. அண்டங்காக்கை அல்லது அன்றில் 
9. புரு 
10. [ ஈன்று ) 
11. பொறியேற்றி = பொறிவைத்து 


260 


மாகஸ்நான புராண அம்மானை 


தந்திர மாகத் தனிக்காட்டி லேவேடன் 
விந்தை யுடனே மிருகந் தனையொதுக்கி 

வில்லா லெய்தும் விரட்டி நெடியகவண் 
120. கல்லா லெறிந்தும் கையால் மிகக்கலைத்தும் 

படர்ந்த மரங்கள் தனில் பாங்குடனே தானேறி 
உடும்பு கலைத்து ஓடுகின்ற மான்மரைமேல் 
2 பேயிலையும் மாகொடி தாய் பின் துடர்ந் தேகடிக்கும் 

நாயைவிட்டு ஏவி நற்பறவை போல்கூவி : 
125. பன்றி யடிபா [ ர் ] த்துப் பத்திக் கலையடியை , 

வென்றி யுடன் துடர்ந்து வேட்டையாடும்வேடன். 
அன்று பகல் முழுதும் அரியவேட்டையாடி 
ஒன்றுங் கிடையாமல் ஓவியமா கவிளைத்து 

வெயிலிலேயுங் காற்றிலையு மெத்தவே தான்வாடி 
130. தையிரியமுங் குன்றித் தாகம் பெரிதாகி 

அய்யய்யோ இன்று அருங்காட்டி லேவேட்டை 
செய்யவந்த நேரமிதோ சிறுபறவை வாய்க்கவில்லை . 
என்னசெய் வோ மென்று இருந்து இவன் புலம்பி 

பொன்னிலகும் வெய்யோன் போய் மறைந்தான் மேல் கடலில் 
135. பொழுது மிகமறையப் பொன் போல முன்மாலை 

பழுதில்லா மலுலகை பாங்குடனே யாளுமன்னோர் 
வன்னமுட னே மடிந்து மறுமன்னர் தோன்று முன்னம் 
சின்ன மனிதர் சிரமெடுத் ததுபோலாம் 

மாலைப் பொழுதாகி 10 மம்மலா கக்கறுத்து 
140. கோலமுள்ள மாதருட குழல் போல் இருண்டதுவே . 

எங்கும் இருண்டு இருள் காலம் வந்ததினால் 
அங்குநின்ற வேடன் 11 அசந்து இனி என்ன செய்வோம் ! 

அய்யோ சிவனே! யென்று 12 அழுகா மனதுடனே 
1. [ J ] 

8. மன்னவர் 
2. பேயிலும் 

9. சிலப்பதிகாரம் iy - 11-12 
3. [ யே ] 

10. அத்தீதேரம் ; மம்மர் 
4. பற்றி 

11. அயர்ந்து 
5. லே 

12. அழுது அல்லது அழாத குறையாய் 
6. [ f ] 

அல்லது அழுதான் என்றும் இருக்க 
7. ப ; செய , செய்து மாரூட்டம் 

6011 


- 


வேடன் கதை 


261 


மெய்யசந்து கண்ணீர் வெள்ளம் போ லேசோர 
145. இன்றுநாம் வேட்டைக் கெழுந்தவேளைப்பலன்றான் 

ஒன்றுங் கிடைக்கிலையே ! ஒண்டொடியும் பிள்ளைகளும் 
பட்டினியோ டேயிருந்து பசியால் மிகமயங்கி 
எட்டியெட்டி யேபார்த்து ஏங்குமே பிள்ளைகள் தான் . 

அடிப்பாளோ பிள்ளைகளை / அழுதழுது கண்ணீரை 
150. வடிப்பாளோ ? என்னையுந்தான் வைவாளோ ? தானறியேன் . 

இன்னிநான் சும்மா ஏதுமின்றி யேபோனால் 
அன்ன நடைமாது அய்யோ ! மயங்கிடுவாள் . 
ஆனதி னாலே அன்பான மைந்தருக்கு 

தானுண [ ர் ] வு வொன்று கொண்டு தான் போவ தல்லாமல் 
155. சும்மாநாம் போனாலே சொல்லரிய வேடன் மகள் 

நம்மாணை மக்கள் தனை நடுங்க மிக அடிப்பாள் . 
என்று அந்த வேடன் இடைந்துமனம் புண்ணாகி 
நின்று திகைத்து நினைவான் ஒரு கருமம் . 

வண்ணமுடன் இக்குளத்தில் வனத்தில் வளர்மிருகம் 
160. தண்ணீர்உண ; ஓடிவரும் தப்பாது : ஆனதினால் 

இந்தக் குளத்தருகே இலங்கியவில் வ- மரத்தில் 
விந்தையுட னேஎறி வில்லேந்திக் கொண்டேதான் 
7 ஒளிவைத்து , நாமும் ஒளித்து மிகவிருந்தால் 

வளிபத்தி இங்கே வருமிருகம் நீர்குடிக்க 
165. அப்போது அம்பு கொண்டு அடர்மிருகத் தைமாய்த்து 

தப்பாத மைந்தருக்குத் தான் கொண்டு போவொ மென்று 
மனதில் அவன் நினைந்து வளர்ந்திடுவில் வமரத்தில் 
தனுவுடனே தானே தைரியமா யிருந்து கொண்டு 

வில்லெடுத்து நாணேற்றி வினியகணை தான் பூட்டி 
170. நல்லமிரு கம்பிடிக்க நற்பா யொளியேற்றி 


1. கிடைக்க இல்லையே 
2. முடிபு மாறுகிறது 
3. இன்று ; இனி 
4. ( யே ) 
5. [ ய ] 


6. [ ய ] 
7. கண்ணிவைத்து 
8. வழிபற்றி ; எதுகை 
9. வ் - உடம்படுமெய்யோ? 
10. [ த்தி ] 


262 


மாகஸ்நான புராண அம்மானை 


இருந்தான் ; இருட்டுதனில் இருக்கும் பொழுதுவேடன் 
பொருந்தான் விழிமயங்கான் : புத்திரர் தன் னாசையினால் 
இந்தமரம் வில்வம் : இலைநெருக்கம் ; அம்புதொட்டால் 

முந்துகொம்பு தட்டிவிடும் ; முகமும் தெரியவில்லை , 
175. என்றுஉடை வாளுருவி எதிர்நிற்குங் கொம்பிலையை : 

ஒன்று ஒன் றாய்க் கொய்து ஓவியமாகப் போட்டு 
நித்திரைதான் வாராமல் நெருங்கிவில் வத்தழையை 
பத்தியிருந்த வேடன் பறித்து மண்ணில் போட்டனனே . 

இப்படியே வேடன் இனியவில்வத்தைப்பறித்து 
180. செப்ப முடனே தெரியாமல் போட்டிடவே 

வண்ண மரகதம் போல் வளர்ந்தசிவ லிங்கமொன்று 
மண்ணி லொருவருக்கும் வாகுடனே தோணாமல் 
வில்வ மரத்தடியில் மேன்மையுட னே முளைத்து 

நல்ல சிவலிங்கம் நற்பா யிருந்ததுவே . 
185. இந்தவே டன்புறித்து இனிதாகப் போட்டவில்வம் 

அந்தலிங்க முடியில் அழகாய் விழுந்ததுவே . 
போட்டவில் வத்தழைதான் பொன்னுலிங்க மாமுடியில் 
நாட்ட முடன்விழுந்து ஞாயமிது என்போலாம் ? . 

அரிய சிவனிசியில் அன்பாக வே முழித்து 
190. வரிசையுடன் ஈசுபரனை மகிட்சியுடன் வில்வமதால் 

அருச்சனை தான் பன்ணுவர்போல் அன்பாக இவ்வேடன் 
பெருக்கமுடன் ராமுழுதும் பெருமையுட னேவிழித்து 
உண்ணாம லேதானும் உத்தபனி தன்னாலே 

தண்ணார் புனலில் தான் மூழ்கி னாற்போலே 
195. வேடன் நனைந்திருந்து வில்வத்தால் ஈசுபரனை 

நாடியே ராமுழுதும் நல்ல அர்ச்சனை புரிந்தான் . 
இவ்வேடனைப்போல இனியமால் நான் முகனும் 


1. பற்றி 
2. தோன்ருமல் 
3. [ 1 ] 
4. த ; உ , அ : வினையீற்றில் மாருடல் . 
5. விழித்து 


6. மகிழ்ச்சி 
7. போல் ( ஆம் ) என்க 
8. இரா 
9. உற்ற 
10. [ ] 


வேடன் கதை 


263 


செவ்வித மாகவளர் தேவேந்திரன் முதலாய் 

மற்றுமுள்ள பேரும் வனவேடன் போலிருந்து 
200. உற்ற சிவனை உறுபூசை பண்ணுவரார் ? 

இந்தப் படிவேடன் இவ்வனத்தி லேயிருக்க 
சொந்த வேடிச்சி ( த் ) துணைபிரிந்த அன்றிலென 
கணவன் தனைத்தேடி கற்புடைய மாமயிலாள் 

மணம்புரிந்த நாயகனை வரவுமிகக் காணாமல் 
205. குண்டு முத்து மாலை குலுங்கு மிருமுலைமேல் 

கண்டினிய சொல்லாள் - கண்ணீர் மிகவடித்து 
கானகத்தி லே வேட்டை கனிந்தாட வேபோன 
மானவனை யின்னம் வரவுந்தான் காணேன் அய்யோ! 

எவ்வனத்தில் சென்றானோ ? எத்தூரம் போனானோ ? 
210. எவ்விடத்தி லே ஓடி இனிக் காண்பேன் நாயகனை ! 

அய்யய்யோ வென்று அழுதுநின்று வேடன் மகள் 
கைவிரித்துச் சிந்தை நொந்து கலங்கியே சொல்லிடுவாள் : 


! 


விருத்தம் ( 2 ) 


பேதைப் பருவத்தே வந்தென்னைக் கைப்பிடித்தாய் 

ஈதித் துணை நாளு மென்னைப் பிரிந்தறியாய் 
215. காதற் கணவாயிக் கங்குலிடை மீளாமல் 

ஏதுற் றனை இடையூ 8 றேதென் றறியேனே 


நடை 


ஆசைக் கணவா ! அஞ்சு வயதிலேதான் 
பாசமுடன் என்னைப் பரிவாகக் கைப்பிடித்தாய் . 

கைப்பிடித்த நாள் முதலா , கண்ணாளா ! நீ தானும் 
220. மெய்ப்புடனே என்னையு 103 மா விட்டுப் பிரியாயே . 


1. பேர்களிலும் 
2. பண்ணுவார் ஆர் 
3. குலுங்க 
4. மனிதனை 
5. குறுகி ஒலிக்கும் 
6. கையாற்றின் குறி 


7. [ P ] 
8. ( ரே ) 
9. மா + வெண்டனை இரண்டுவரும் 3 சீர் ; 

மூவகைச் சீர் எல்லாம் காய்ச்சீர் : 
அடிக்கு 13 எழுத்துக்கள் வரும் 

கலி விருத்தம் 
10. ஓ . ஏ 


261 


மாகஸ்நான புராண அம்மானை 


சீரான மன்னா தேட்டாளா ! ராத்திரிநீ 
வாராம லே இருந்த மார்க்கமென்ன மோ ? பாவி ! 
வேட்டைக்குப் போனிடத்தில் வேட்டை கிடைத்திலையோ ? 

வாட்டமுடன் , அய்யோ ! வழிமயங்கிப் போயினையோ ? 
225. சென்ற வனத்தில் திகைப்பூட்டி லேமிதித்து 

நின்பற விடம் பிறழ்ந்து நெடுந்தூரம் போயினையோ ? 
அன்புடைய வேடா ! அருங்காட்டி லேயுனக்கு 
துன்பம் வந்தால் யார்எனக்குச் சொல்லுவா ரிங்கிலையோ ! 

வில்லெடுத்து அம்பெடுத்து வெகுண்டுவரும் வெம்புலிமேல் 
230. வல்லமைகொண் டெய்யாமல் வலுவீன மாகவெய்த 

அம்புபட்டு வேங்கை அதட்டிவுனைத் தான் சீறி 
கொம்படர்ந்த காட்டில் கொன்று மிகப் போட்டதுவோ ? 
பாம்பு கடித்ததுவோ ? பட்டினியோ டேமயங்கி 

சோம்பிக் கிடந்தனையோ? சூதாய் முடிந்ததுவோ ? 
235 , எங்கணவா ! உன்னை இனித்தேடி 8 வாரதற்கு 

பங்கமுள்ள முள்காட்டில் பாதை யறிந்திலனே ! 
என்றுவே டன்மனைவி ஏங்கி ஏங்கி யேயழுது 
நன்றியுள்ள மைந்தரொடு நன்மனையி லே இருக்கும் . 

போதில் , நெடுங்கதிரோன் பொல்லா திருளை வென்று 
240. மேதினியில் வந்தான் . விடிந்துதைய மாகினதே . 

சூரியன் வந் த - வுடனே துலையா(யப் பெருங்காட்டில் 
வீரிய மாகவேதான் வேட்டைபோனவேடன் 
வில்வ மரத்தில் விடிய முழித்திருந்தும் 

வல்லமையா க - மிருகம் வாயாமல் தானிறங்கி 
245. மக்களையும் தேவியையும் மனதில்மிக வேதேடி . 

சிக்கெனவே பாதைவழி சென்றுவரும் போதிலேதான், 
1 ° ஒருமகனைத் தான் இடுக்கி ஒருமகனைத் தான் நடத்தி 


1. காப்பவனே 
2. போன இடத்தில் 
3. கிடைத்தது இல்லையோ 
4. வழி தெரியாமல் திகைக்க வைக்கும் 

பூடு 
5. [ பிரண்டு ] 


6. இடை நிலை விளக்கு 
7. பலஹீனம் 
8. வருகிறதற்கு 
9. பொல்லாத + இருள் 
10. அவலச்சுவையின் வடிவம் 


வேடன் கதை 


265 


கரியகுழல் பின் சோரக் கண்ணீரு முன்சோர 

அழுது மிகப்புலம்பும் அன்ன நடை வேடன் மகள் 
250. வழிதெரியா மல்காட்டில் வரும்போது இவ்வேடன் 

கண்டான் . மனைவியையுங் கையேந்தும் பாலனையும் 
கண்டானே ! கவலையுற்றுக் கட்டிக்கொண் டேயழுதான் ! 
மக்களோ டேயழுது மனைவி மனந்தேற்றி 

சிக்கெனவே தன்வீட்டில் சென்றிருந்து விந்தையுடன் 
255. பாங்குடனே நாள்தோறும் பரிவான மாவேடன் 

3 மாங்கிஷத்தை யேபொசித்து வாழ்ந்திருக்கும் அன்னாளில் 
மெத்த வயது முத்தி மெலிவா யுடல் பழுத்து 
செத்தானே வேடன் . செத்தவுடன் , மன்னவனே 


விருத்தம் ( 3 ) 
அஞ்சன [ க் ] A ரித்தொகுதி யன்னகரு மெய்யர் 
260. 7 மஞ்சிடியெ னக்குமுறும் வாய்மையர்கள் வாழ்வாய்க் 

கிஞ்சுகமெனத்தெறுசினத்தினர்வ தைக்கின் 
நெஞ்சினர்கள் 1 காலபடர் வந்தனர்நி றைந்தார் 


நடை 


சீலவன வேடனுந்தான் செத்தவுட னேகொடிய 

நீலமலை போலவளர் நெடிய எம் தூதர்கள் தான் 
265. இடியேறு போல்முழங்கி இருகடைவாய்ப் பல்விளங்க 

கொடிய அனல்பொறி தான் கொப்பளிக்க வே இருகண் , 
வீசுபா ச- மெடுத்து வேடனுயி ரைப்பிடிக்க 


1. [ f ] 


2. ற 


3. மாமிசம் 
4. அந்நாளில் 
5. முற்றி 
6. மை 
7. மேகஇடி 
8. பேக்கினர் 


9. கிஞ்சுகம் முருக்க மலர் எனக் கோ 

பத்தால் சிவத்தல் ‘சிஞ்சுகம் என்பது 

மோனைக்கு ஏற்கும் ; செம்மரம் ஆம் 
10. யமது தர் 
11. 3 தந்ததன + தானா ; தத்த தத்தவும் 

ஆம் ; 3 விளங்காய் + தேமா திரை 
முதற்சீர் பின்வரின் விளமாம் ; விளத் 
தீன் பின் தேமா புளிமாவாக வரும் 
இவ்வாறு கொள்ளும்போது மோனை 
நயம் தோன்றும் நாற் சர்க்கலிவிருத் 
தம் அடிக்கு 14 எழுத்து 

மபு-34 . 


266 


மாகஸ்நான புராண அம்பானை 


ஆசையுடன் 1 ஏமபடை அகோரமென வேகூடி 

1.எற்றெற்று " வென்று சொல்லி யினியபாசத் தைவீசி 
270. சற்று மிரக்கமில்லாச் சண்டாள வேடனை தான் 

“ கொட்டுகொட்டு" வென்றுசொல்வார் ; கொடிதான வாளாலே 
“ வெட்டுவெட்டு பாதகனை விடாதேபிடி ” யென்பர்சிலர் 
உடலிறுகக் கட்டி உயா மிகத் தூக்கி 

கொடியவனைக் கீழேதள்ளி குத்தும் இந்தச் சூலமதால் . 
275. என்று எமதூ தர் இவ்வேடன் தன்னுயிரை 

வென்றி யுடனே விரைந்துபிடிக் கும் வேளை 
வேடன் பயந்து விழியஞ்சும் அப்போது 
தேடரிய கோடி செங்கதிர் ஒன்றாக 

திரண்டதொரு காந்தியெனத் திசையெட்டு மேவிளங்க 
280. விரைந்து ஒரு புட்பரதம் வெகுவிந்தை தன்னுடனே 

சிவகணங்கள் கொண்டுவந்து , செத்தவே டன் உயிரை 
தேவம்பெறவே வைத்துத் தான் கொண்டு போயினரே . 
சந்திரனை வெங்கிராணந் தான் பிடிக்கு முன்னாக 

வந்து விலக்கினர்போல் , வலிய சிவகணங்கள் 
285. பொற்புடைய தேர்மீதில் பொன்வே டனையேற்றி 

நற்பாய்ச் சிவ கணங்கள் நாடிக் கொடுபோக, 
கண்டு எமதூதர் கண்கள் மிகச்சிவந்து 
வேண்டுறுக்கித் தோள்குலுக்கி மாவேக மாயுரைப்பார் : 

" பாதகமே செய்யும் பழம்பாவி வேடனைத்தான் 
290. போதமுடன் பொற்தேரில் பொங்கமுட னேயெடுத்து 

கொண்டுபோக நீதியுண்டோ ? கொண்டுதான் போரவர்கள் 
அண்டரோ தானாரோ அறிவோம் எனச்சொல்லுவார் . 10 
“ பாங்கில்லா வேடனைத்தான் பரிவாய்க் கொடுபோறீர் ! 


1. ( யே ) 
2. கொல் ; வீசுவீசு 
3. வலி மிகவில்லை 
4. குறுகி ஒலிக்கும் 
5. ஷ .4 
6. புண்ணியம் ; ஸ்தவமும் ஆம் ; புகழ்ச்சி 
7. [ த்தி ] 


8. உதட்டை மடித்துக் கடித்தல் - திருநெல் 

வேலி வழக்கு - 
9. போகிறவர்கள் 
10. முன்கூறியது தமக்குள் ; பின்கூறுவது 

சிவகணங்கள் நோக்கி 
11. போகிறீர் 


வேடன் கதை 


267 


நீங்கள்யார் ? சொல்லிடுவீர் . நில்லு நில்லு ! போகாதீர் . 
295. நாங்கள் கொண்டு போக வந்தோம் . நற்பில்லா வேடனைத்தான் 

நீங்கள் கொண்டு போறவகை நின்று சொல்லு ! மாதூதா 
இவ்வேடன் சற்றும் ஈவதிரக் கமில்லாமல் 
செவ்வேபர மேசுபரனைச் சிந்தை நினைந்தறியான் . 

அப்படியாய்க் கொத்த அரும்பாவி யை நீங்கள் 
300. எப்படித்தான் தேர்மேல் - இனிக்கொண்டு போயிடுவீர் ? 

திடமாகச்சொல்லிடுவீர் ! தீர்க்கமுடன் சொல்லாட்டால் 
விடுவதில்லை வேடனையும் . விடோங்கா ணுங்களையும் . 
பொற்புடனே புண்ணியங்கள் போதவே செய்து மண்ணில் 

கற்பகோடி காலம் கனிந்துமிக வாழ்ந்தாலும் 
305. மூம்மூர்த்தி க ( ள் ) ளுடனே முனிவரொடு தேவர்கள் தா ன் 

செம்மையுட னாரேனும் தேவர்கோ னானாலும் 
தாட்டிகமா எங்கோன் நமன் தன்னாணை- கடக்க - 
மாட்டாரே ! சொல்லு மாபாவி வேடனைத்தான் 

இங்கைவிட்டுத் தான் போவீர்! இனி விடா தாமாகில் 
310. உங்கள் தனையும்விடோம் . உடல்பிளந்து கொன்றிடுவோம் . 

என்று எமதுதர் இந்தமொழி தான் கூறி 
மன்றில் நடிக்கும் மாயேசுப ரன் தூதர் 
வெகுண்டு மிகக்கேட்டு விழியெரியக் கோபமுற்று 

10 அகண்டபகி ரண்டமெல்லாம் அதிர்ந்து கிடுகிடென 
315. சீறியாங் காரமிட்டுச் சிவகணங்கள் காலர்தனை 

வீறுடனே நோக்கி வெடுவெடெனக் கூறிடுவார் : 
: இந்தஎமனைப்போலே எத்தனை கோ டி - எமனோ 
வந்தான் ; இறந்தான் . மதிகெட்ட தூதரே கேள் ! 
அட்டதிக்கு [ ம் ] வேந்தருக்கும் ஆழிமால் நான்முகற்கும் 


1. போகிற 
2. [ f ] ஈவிரக்கம் : ஈகை இரக்கம் என்று 

மம் 
3. [ f ] 
4. உறுதியாக 
5. சொல்லாவிட்டால் 
6. இங்கு 


7. [ J ] 
8. விடாதாம் = விடாமை 
9. ந 
10. அண்டபகிர் அண்டம் 
11. [ 1 ] 
12. ஆ என்ற ஒலி 


268 


மாகஸ்நான புராண அம்மானை 


320. சட்ட மிகக்கொடுத்தான் தனியான மாமூர்த்தி . 

எங்கள் எசமான் . 1 இனிய பரமசிவன் - 
பொங்கமுடன் உத்தரவு பொறோமடா பாவி ! 
ஆளும் பரமனுக்கு அடிமைகீ முடிமையென 

தாளுமுங்கள் கூத்தன் தன்னடிய ரேநீங்கள் . 
325. எங்களுடன்சினந்து எதிர்த்து பொருது திறம் 

பொங்கமுடன் காண்பம் " என்று புல்வாயின் மேலே புலி 
சீறியே தான் பாய்ந்த திறம் போல் சிவகணங்கள் 
வீறுடனே மாகாலன் விட்டதொரு தூதர் தனை -- 

தாக்கி நொருக்கித் தவிடுபொடி யாயுடலை 
330. ஆக்கியே செங்குருதி ஆறுபோ லே ஓட 

அடித்து அவ ராயுதத்தை அங்கையா லேபிடுங்கி 
முடிக்கினார் . அப்போ முறிந்தோடி னார்காலர் ; 
எமனுட தூதர் இடைந்தோடி யேபோக 

பூமலரும் தேர்நடத்திப் போனார் சிவனிடமாய் . 
335. இந்த எமகணங்கள் இறைவனுட தூதர்கையால் 

சிந்தை நொந்து ரெத்தம் தேகமெல்லாம் தான் வடிய 
செங்குருதி கக்கித் திரும்பித்திரும் பிப்பார்த்து 
பொங்கமுள்ள வெய்யோன் புதல்வனெனுங் காலனிடம் 

சென்று கோ என்றழுது தேகம் 10 பிளந்துதென 
340. வென்றியுட னேகாலில் விழுந்து துயரமுற்றார் . 

இருபத் தொன்றாம் அத்தியாயம் முற்றும் . 


* 


1 . 


1. [ J ] 
2. [ ரோ ] 
3. தாழும் ; எதுகை 
4. கூற்றன் 
5. யெ ] 
6. பொரு திறம் : து வரல் காண்க 


7. காண்போம் 
8. [ 1 ] 
9. மூடுக்கினார் : உ . இ : ஆயதங்களை உட 

லீல் உட்புகுத்தினார் ; ஒட்டினார் என் 

றுமாம் 
10. பிளந்தது என 


இருபத்திரண்டாம் அத்தியாயம் 


சிவனுடன் எமன் வழக்காடு ( தல் ] கதை 


விருத்தம் ( 1 ) 
போழ்ந்த மெய்யர் பொருமுறு முயிர்ப்பினர் 
வீழ்ந்து தாளை வணங்குறும் வேளையில் 
ஆழ்ந்த கேள்வி அறிஞ்ஞ நமன் றனை 
சூழ்ந்தி ருந்த அவையினைச் சொல்லுவாம் . 


நடை 
5. இந்த விதம் மன்னா ! எமதூதர் தானழுது 

வந்து நமன்காலில் மலைபோல வேவிழுந்தார் . 
அப்பொழுது காலன் அடர்ந்த பெருங்கொலுவில் 
செப்ப முடன் இருந்த சித்திரந்தா னே கேளும் 

என்று வதிட்டன் இனிய திலீபனுக்கு 
10. வென்றி யுடன் சொலுவான் : விரைந்து சிவகணங்கள் 

அடித்த அடியாலே அலறி எமதூதர் 
திடுக்கிட்டுக் காலன் திருக்காலி லேவிழுந்தார் . 
அந்த நல்ல வேளை தனில் ஆங்கார மாயேமன் 

சுந்தரஞ்சேர் பீடமதில் சூல்கொண்ட மேகமென 
15. இருண்டகரு மெய்யிலங்க இரு கண்ணும் தீப்பொறிய 

உருண்டமலை போலே உயர்ந்து பெருதோளிலங்க : 
நாட்டமுட னிவ்வுலகை நடுங்க மிகப்பார்க்கும் 
தாட்டிக மான தனிக்காலர் மூவருந்தான் . 

நீல .. மலைபோல நெடிய கருமலைபோல் 
20. ஆலகால விஷம்போ லனல்வீசு மாமுகமும் 


. 


1. ( பொருமுளு யிற்பினர் ) 
2. மா - மா விளவிள எனவரும் நாற்சீர்க் 
PI. கலிவிருத்தம் 
3. உருண்டு புடைத்து விம்பி .. ஓங்கும் 


தோளிலங்க என்பது மற்ருெரு பிரதி 
4. x என்ற குறிக்குள் இருப்பன மற்றொரு 

பிரதியில் கிடைத்தவை ; இப்பிரதி 
யில் செல்லரீப்புண்டவை 


270 


மாகஸ்நான புராண அம்மானை 


( இரத்தப் பரு முழியும் நடுக்கு மேல் வீசையும் 
உத்த கருமயிறு முதடும் வீரப் பல்லுடனே 
பாங்குடனே தெண்டெடுத்துப் பார மலைபோல 

வீங்குபுயம் தன்னுடனே விருபுறத்திலு மேயிருக்க 
25. குட்டங் குறைநோய் குளிர்சுரம் வெப்புவறுமை 

திட்ட முடனே சிறந்தஉருத் தானெடுத்து 
பக்கத்தில் நின்று பணிவிடைகள் தான் கேட்டு 
மிக்கவே நிற்க மெய்மறதி சோம்பு நெட்டி 

கொட்டாவி தூக்கங் கோளுடனே பொய்களவு 
30. நிட்டூரங் கோபம் நெடியபசி லோபமுடன் 

ஆசைகுரோ தங்கொடிய ஆங்காரத் துற்குணமும் 
நேச முடனே நெடிதான ஏவலர்போல் 
கரிய உருவெடுத்துக் கைகட்டி பக்கமதில் 

பெருமையுட னேவல் செய்யப் பெரியோர்களானவர்கள் 
35. தானே நெருங் கி- யிருக்கச் சத்தரிசி மார்சூழ ! 

ஞானா திபரான நல்முனிவர் கூட்டமொடு ! 
புத்தியொடு சாத்திரங்கள் போதவா ரோய்ந்திருக்கும் : 
சித்திர குப்தனொடு சிறந்த மனு 10 விக்கியானம் : 

ராசாக்கள் சூழ்ந்திருக்க நல்ல சபைநடுவே 
40. நேசமுட னேயிருக்கும் நெடியபுய மாமறலி 

வண்ணமுட னேவீழ்ந்து மயங்குகின்ற தூதர்தனை 
கண்ணுறவே நோக்கிக் கனகல் வீசு மூச்செறிந்து 
அண்டபகி ரண்டமொடு அலை கடலை வற்றிடவே . 

உண்டுவிடு மாசினமா யுக்கிர முகத்துடனே ! 
45. சிங்கப்பல்லைக்கடித்துத் தீயெரிக்கக் கண்சுழற்றி 

வெங்கொடிய காலன் வேகத்துட னேபார்த்தான் . 


1. மீசை 


2. உற்ற 
3. வ் - உடம்படுமெய் மோனைக் குதவுவது 

காண்க . ( விருபுர ] 


7.வி 
8. [ ] 
9. (சித்திரக்கூத்தன் ) என்பது மற்சேர் 

பிரதி 
10. விஞ்ஞானம் ; சிறந்த அறிவு ; பேச்சு 

வழக்கில் உள்ள வடிவம் 
11. [ it ] 


5. [ சே ] 
6. [ பே ! 


சிவனுடன் எமன் வழக்காடு தல் கதை 


271 


அப்பொழுது மாசபைதான அடங்கியே மிகப்பயந்து 
செப்பமுடன் நடுங்கிச் சித்திரம் போ லேயிருந்தார் . 

போதச் சபை நடுவே புலிபோ லிருந்தநமன் 
50. தூதர் தனைப்பார்த்துச் சொல்வான் உங்களைத்தான் 

அடித்தவன் யார் இப்படித்தான் ? அடர்கொடிய தூதர்களே ! 
வடிப்பமுட னேசொலுவீர் ! மனிதரோ ? தேவர்களோ ? 
காந்துருவ ரோ ? சொலுங் 2( காக்கடிய ] வியக்கர்களோ ? 

மாந்தாதி மாந்தார்களோ வலிதாய் அடித்தார்கள் ? 
55. சொல்லுங்கள் இப்படித்தான் துடுக்கா யடித்தவரை 

கொல்லுவே னெங்சே குடிபோ கிலுந் தொடர்வேன் . 
எப்பதியோ ரானாலும் எத்தூதரானாலும் 
செப்முடனேயவரைச் செயம்பண்ணி னாலொழிய 

கோபந்தீ ரா தெனவே கூத்தன் மிகச்சீறி 
60. தீபமெனக் கண்காந்தத் தீயகுணத் தூதர் தன்னைப் 

பார்த்தா னப்போது பாங்கான ஏமபடர் 
கூத்தான காலனைத்தான் கும்பிட்டுச் சொல்லிடுவார் : 
தேவரீர் சொற்படியே தீயான வேடனை த்தான் 

ஓவியமா கப்பிடித்து உறுபாசத் தாலிறுக்கி 
65. கொண்டுவரு முன்னாகக் கொண்டு போக வொட்டோ மென 

அண்டவழி யாகவொரு அழகான பூந்தேரும் 
சில தூத ரானவருஞ் சீக்கிரத்தில் ஓடிவந்து 
கொலைகார வேடனைத்தான் கோலநெடுந் தேரில் வைத்து 

எங்கள் தனை முடுக்கி யினியந்தப் பாவிதன்னை 
70. பொங்கமுட னே எடுத்துப் போனார் வடதிசையாய் . 

அப்பொழுது நாங்களுந்தான் அவரை மிகத் துடர்ந்து 
செப்பமுள்ள வேடனையும் திருப்பினோம் அந்நேரம் 
அக்கொடிய தூதர் அதட்டியெங்கள் ஆயுதத்தை 


1 


1. செப்பமாக : திறமாக 
2. காற்கடிய காற்றுப் போல விரைந்து 

செல்லும் 
3. தேவாதி தேவர் போல மாந்தாதிமாந்தர் 

களே எனப்படைத்துக் கொள்ளப் 


பெற்றது போலும் 
4. [ J டற் ] 
5. ( யே ) 
6. ( யு ) 
7. தொ 


272 


மாகஸ்நான புராண அம்மானை 


சிக்கெனவே தான் பிடிங்கித் தேகம் [ விருக்கிடவே ] 
75. போடுபோ டென்று சொல்லிப் போட்டாரத் ( தூதுவர்கள் ) 

வாடினோ மய்யோ மறுத்தென்ன சொல்லிடுவோம் ? 
பட்டசள மெத்தவப்பா பாழ்வேடன் தன்னாலே 
தட்டழிந்து வந்தோம் சாமியவர் சொன்னது கேள் 

சொல்லவுமே போகாது சொன்னவாய் வெந்துவிடும் . 
80 . வல்லமை யான 

தூதர் மண்டலத்தில் நாங்களென்று 
இருந்தோம் இதுவரையும் எங்கோவே யத்தூதர் 
திருந்தவே சொன்ன மொழி செப்பரிது கண்டீரே ! 
சண்டனுங்கள் ஏமன் தான் எங்கள் சாமிக்குத் தொண்டுபல ] 

தொண்டர் கீழ்த் தொண்டனென்றே சொல்லி மிகப்போனான் . 
85 . என்று நமன்றூத ரிந்தமொழி தான்கூற 

வென்றிபுனை காலன் விருப்பமுட னே கேட்டு , 
சிவகண நாதரென்று சிந்தை தனில்த்தெரிந்து . 
தவமுடைய சித்திரகுத்தன் றன்னை வரவழைத்து 

கரியவன வேடன் கணக்கைக்கொடு வா வெனவே 
90 . வரிசை யுடன் சொல்லி மாகணக்கைத் தான் பார்த்து 

வண்ணமுள்ள வேடன் வாகுடனே புண்ணியங்கள் 
பண்ணினது முண்டோ ? பார்த்து நீ சொல்லு மென்று 
காலனவன் கேள்க்கக் கணக்கன் கணக்கவிழ்த்து 

சீலமுடன் பார்த்துச் செப்புவா னேமனுக்கு : 
95 . பே 10ரான வேடன் பிறந்தநாள் 11 தன் முதலாய் 

சீ 12 ராக வேதான் செத்துவிட்ட நாள்வரை 13 க்கும் 
பாவத் தொழிலைப் பண்ணினதே யல்லாமல் 


1. விறு விறுக்க 
2. [ ய்யா ] என்பது மற்றொரு பிரதி 
3. சதி கேட சொன்னது கேள் என் 

பது மற்ருெரு பாடம் 
4. ( யே ] 
5. இதற்குப்பின் இரண்டு ஏடுகள் ( 174 . 

175 ) இல்லை . மற்ருெரு பிரதியில் 

உள்ளபடி கீழே தரப்பட்டுள்ளது 
6. ( யெ ] 


7. க் ஒலியாது போலும் கொடு கூலுமா 

கலம் 
8. [ பாற்து ] 
9.ர -8 
10. ( ரு ] 
11. தான் ; அது என்றுமாம் 
12. ரே .5 
13. [ றை ] 


சிவனுடன் எமன் வழக்காடு தல் கதை 


273 


ஓவியமாய்த் தர்மம் ஒருபோது செய்யவில்லை 

பாரிலுள்ள பேர்கள் பண்ணுகின்ற பாவமதில் 
100. சீருகெட்ட வேடன் செய்பாவ மெத்தவென்று 

சித்திர குத்தன் சிறப்புடனே தான் கூற 
புத்தியுள்ள யேமன் பூ ராய மாய்க்கேட்டு 
உடையவன் பார்த்து ஓவியமா க - அளிக்கில் 

தடையுண்டோ நம்மாலே ? தாங்க யெளிதாமோ ? 
105. நன் 

நன்று நன்று மெத்தவிது ஞாயம்போ லேதுமில்லை 
யென்றுதான் கால னிருந்துமிகச் சொல்லிடுவான் . 

விருத்தம் ( 2 ) 
ஆக்கிய போக மளித்தே 
போக்கிடி லாரே புரப்பார் ? 

நோக்கிய ஈசன் முன் னொந்தே 
110. தூக்கிய 10 நம் குறை சொல்வோம் .11 


நடை 
உண்டுபண்ணி வைத்தோ ருடனே யழிக்கவென்று 
12 மிண்டு செய்தா 15 லின்னி வேறே பொருளுமுண்டோ ? 
பரமேசுபர.னிடத்தில் பாங்காக 15நங்குறையை 

வரிசையுடன் 16 சொல்வமென மன தில் மிகநினைப்பான் : 
115. கொடுத்தபேர் மீண்டு 17கொடுவில்லை யென்று சொல்லில் 


1. [ p ] 
2. உகரச்சாரியை 
3. ய் உடம்படுசெய் ; உச்சரிப்புமாம் 
4. [ ] 
5. - 1 
6. ஷே -3 
7. எதிர்காலம்காண்க ; கூற்றினைப்பின் கூறு 

தலால் போலும் 
8. [ f ] 
9. ஆராய்ந்து முடிவு செய்த ; சீர்துக்கிய ; 

மேல்எழுந்த என்றுமாம் 
10. (நன் ) நாம் நம் ஆவது போல 

நான் என்பதும் நன் என வேற்று 
மையில் வருமோ ? சிலபோது ன் 
க முன் ங் எனப் பேச்சில் திரிவதனை 
மாற்ற ன் என எழுதுவதுபோல இங் 


குவரும். ங் என்பதனைத் திருத்த வே 

ண்டாத இடத்திலும் திருத்தினரோ ? 
11. முச்சீர் அடி வருதலின் வஞ்சிவிருத்தம் 

ஈரசைச்சீர் மூன்றும் இடை இரண்டு 
தனயும் வெண்டனை பெற்று ஈற்றுச் 
சிகள் மாவாய் வரும் ; அடிக்கு 8 

எழுத்து 
12. வலுக்ககட்டாயம் கொடுமை 
13. இனி என்பது விரிந்து நிற்கும் 
14. [ w ] ஸ் என ஒலிக்கும் இந்தப் பிரதியில் 

* ஸ் ஷ் என்றே வரும் 
15. [ ன் ] 
16. சொல்வம் என்பதன் உச்சரிப்பு . 
17. கொடுக்கவில்லை 

மபு -35 . 


/ 


274 


மாகஸ்நான புராண அம்மானை 


தடுக்க ஒருவருண்டோ ? தந்தா ருடன் வழக்கோ ? 
ஞாய முடனே நடுவுமில் லாததொழில் 
2 நேய மெனயிருந்தால் நீதியல்ல [ 

] பாவம் வரும் 
காண்ட ஞாயந்தனையே கண்ணுதலோ னுக்குரைத்து 
120. மீண்டு வருவ மென்று மெத்த விசாரமொடு 

நேசமுட னேகாலன் நெடியகிடா மேலேறி 
யீசேன் கொடுத்த முத்திரை யேமதண்டம் பாசமொடு 
மற்றுமுள்ள ஆயுதமும் வாகுடனே தானெடுத்து 

உற்ற சித்திர குத்தனையும் ஓவியமா கக் கூட்டி 
125. வரிசையுட னித்தொழில் தான் 11 வாண்டா மெனச் சொல்லவே 
12விரசுடனே காலன் வெள்ளி மலைக்கே நடந்தான் . 

விருத்தம் ( 3 ) 

) 
வெள்ளிமால் வரையின் கண்ணே 

வெளிமுகட் டொளிகள் விம்மும் 
தள்ளரு மணியாற் செய்த 

தமனியக் கொடி ( யி ) ன் வாயி 
வெள்ளரும் 13 வினையத் தெய்தி 

யெருமை விட் டிறங்கிக் கால 
130. னொள்ளிய நந்தி பால்போய்த் 

தன்வர வுரைத்து நின்றான் 14 . 


நடை 
காலன் விரைந்து 15 கனகமுக டாவுகின்ற 
கோலவெள்ளி மால்வரையின் கொடுமுடிபா லேயேகி 


" 1. ஞாயம் நியாயம் ; நேர்மை ; நடு = நடு 

நிலை ; ஓரமின்மை 
2. விருப்பம் 
3. ய் உடம்படுமெய் 
4. அல்ல - பன்மை ; இங்கே அது என்ற 
தோன்ரு எழுவாய்க்கு 

ஒருமை 
யாய்ப் பயனிலையாம் 
5. கண்ட முன்னும் இவ்வடிவம் வந்துளது 
6. வருவோம் என்பதன் உச்சரிப்பு 
7. சிந்தனை ; கவலை . 
8. ஷ ] 


- 9. தி ஒலியாது போலும் 
10. கூட்டிக்கொண்டு 
11. வேண்டம் என்பதன் உச்சரிப்பு ; மோ 

னை காண்க 
12. விரைவு 
13. விநயம் ; அ ஐ 
14. விள - மா - தேமா இரட்டித்து வரும் 

அறுசீர் விருத்தம் 
15. முகடு ( வான் உச்சியை ) ஆவுகின்ற 

( விரும்பும் ) என்ரூம் ; கனசுமுகடு = 
பொன் முகடு ; வெள்ளிமலையின் உச்சி 
பொன்னாம் என்றுமாம் 


சிவனுடன் எமன் வழக்காடுதல் கதை 


275 


வெட்டுங் கரியகிடா விட்டு மவனிரங்கி 

அட்ட திசை யெட்டுமின்ன அரியபசும் பொன்னாலே 
135. செய்தநெடுங் கோயிலின்வாய் சென்று அவன்றானும் 

அய்ய னுடவாச லன்பாகக்காத்து நிற்கும் 
நந்திபால்ச் சென்று நான் வந்தே.னென்று சொல்லி 
விந்தையுள்ள ஈ சுபரற்கு விளம் பென்றா னன்னேரம் 

நந்திதேவ னடந்து நாதன் மலர்த் தாள்பணிந்து 
140. நிந்தையில்லாக் காலன்வந்து நிற்கிறா னென்று சொல்லி 

திருநந்தி தான் கூறச் சிவனார் மனமகிழ்ந்து 
வரிசையுள்ள - காலா வா வென் றருள்புரிந்தான் . 
ஈசனுரைத்தவுட னினியதொரு மாகாலன் 

வாசமிகு பூங்கடுக்கை வள்ளலார் தன்னடியில் 
115. சென்று விழுந்து சிவனே ! யெனப்புகழ்ந்து 

என்றுமவ னிற்கு மிடத்திலே நின்றானே . 


விருத்தம் ( 4 ) 
பங்கயத் துறைபு மாதி விரிஞ்சனும் பதின்மர் தாமுஞ் 
சங்கொடு திகிரி யேந்திச் சலதியிற் துயில் கொள் வானும் 

மங்கையிந்தி ராணி கோவும் வானக முளைக்குங் 10 கோவும் 
150. செங்கதிர் கிரணத் திண்டே ராறிரு " செல்வர் தாமும் 


நடை 


பிரமதே வன்முதலாய்ப் பேசுசக் 3கிர பாணியெனும் 
திருமாலு மிந்திரனுந் தேவரொடு பன்னிரண்டு 
சந்திரருஞ் சூரியருந் தழைக்கு மருத்துவரும் 


1. [ ] 
2. [ v ] ; ச் என்ற ஒலி 
3. [ kw ] 
4. ( றை ] 
5. ( யெ ] 
6. பிரமன் 
7. அஷ்ட வசுக்களும் இரண்டு மருத்துக் 

களும் 
8. கடலில் 


9. [கோவ ] 
10. சந்திரன் 
11. 12 சூரியர் 
12. விள.மா - தேமா இரட்டித்துவரும் அறு 

சீர் விருத்தம் 
13. கி ஒலியாது போலும் ( கீற ] 
14. 12 சந்திரர் என்பது காண்க 
15. [ 1 ] 


276 


மாகஸ்நான புராண அம்மானை 


விந்தைசெறி மாயியக்கர் வேழமுகன் மாமயிலோன் 
155. வருணன் முத லக்கினியும் வளரு நிருதியொடு 

பெருமைக் குபேரனொடு பெரும்பார மாவுலகை 
தாங்குமாதி சேடன் றனிவீர பத்திரனும் 
ஓங்கு வயிரவரு முத்தண்ட நாரதனும் , 

ஞான முனிவர்களு நற்பான விஞ்சையரும் 
160. ஆன தெய்வ கன்னியளுட னட்ட வசுக்களொடு 

கங்கையொடு சித்தர்களுங் கலைவாணி பூமகளும் 
பொங்கமுடன் மற்றோரும் புவனத்தி லுள்ளோரும் 
தானே மிகச்சூழ்ந்து தங்கள் கவலைகூற 

மானொடு செங்கை வள்ளலார்க் கின்பமுற்று 
165. சொல்லுக்குச் சொல்க்கொடுத்துச் சுகமாய் வரங்கொடுத்து 

அல்ல லொழிய அவர்கள் குறை தீர்த்தபின்பு 
விடக்கண்ட ரான சிவன் வேடன்மே லன்புமுற்றி 
கடைக்கண்ணால் , மெள்ள வரும் காலன் றனைப்பார்த்தான் . 

அப்பொழுது காலன் அய்யன் நோக் கம்பார்த்து 
170. செப்ப முடனே செழுமலர்ப்பூங் காலடியில் 

பாச மொடுபடமும் பாங்கான யேமதண்டும் 
நேச முடன்வைத்து நெடுமலைபோ லேவிழுந்து 
ஆதி பொருளே ! அடியேன் சரணம் என்று 
நீதியுடன் தான்பணிந்து நிரம்ப உரைத்திடுவான் 


விருத்தம் ( 5 ) 


175. தேவருக்குத் தேவே ! சிவனே ! மறைமுதலே ! 

மூவருக்கு முத்தொழிலுங் கற்பிக்கும் முன்னோனே ! 
காவற் கடவுளே ! கண்மூன் றுடையோனே ! 
யாவர்க்கு மாயா இருவினைக்கு மேலோனே . 


1. [ p ] 
2. கன்னிகளுடன் : கய ; கன்னி நிரை 

யசையாம் ; ளீயளு என்பது ன்யளு 
என ஒலிக்கப் பெற்று நீரையசை 
யாகலாம் ; உடன் , ஓடு உம் , உம் 
இல்லாத செவ்வெண் எல்லாம் ஒருங் 
கு எண்ணுப் பொருளில் ஒரு தொட 

ராக வருவது காண்க 
3. வள்ளலார்க்குக்கூற ( முன்வரி ) வள்ள 

ல் இன்பமுற்று 


4. கூறிய ஒவ்வொன்றிற்கும் தக்க விடை 

கொடுத்து 
5. வீஷத்தைக் கழுத்தில் வைத்தவரான 

சிவனார் 
6. [ த்தி ] 
7. மெல்ல ; ல , ள 
8. இதுவரை மற்ருெரு பிரதியில் கண்டது 
9. நாற்சீர்க் கலிவிருத்தம் ; கடைச்சீர் 

காய்ச்சிரும் முன் 3 சீர் வெண்ட 
ளேயும் பெற்றுவருவன 


சிவனுடன் எமன் வழக்காடுதல் கதை 


277 


நடை 


தேவர்க்குத் தேவனெனச் சிறந்து வளர்முதலே 
180. ஓவியமா கவளரும் உற்ற மறைப்பொருளே ! 

நம்மூர்த்தி யான நான் முகன் மால் ருத்திரனாய் 
இம்மூன்று பேர்க்கும் இனிய தொழில்கொடுத்தோய் 
முக்கண் ணுடையாய் ! மூவர்க்கு முற்பிறப்பாய் 

மிக்க வுதித்தாய் வினைகள் ஒன்றும் இல்லாதாய் 
185. இனிய பிறப்பிறப்பு இல்லாத காரணனே ! 

தனியே முளைத்தவனே தழைக்கும் பிர பைக்கடலே 
அடியார்க் கடியவனாம் அண்டமெல்லாந் தான்வளரும் 
வடிவுடைய சுவாமி ! வரிவில்லா லேயடித்த 

பார்த்தன் தனக்கு பாசுபதம் ஈ [ ய ] ந்தவரே 
190. மாத்தில்லாத் தங்கம் மணிமேர் வளைத்தவரே ! 

ஆசைக் கடல் கடந்தே அம்மையெனும் பார்பதியை 
நேசமுட னேதோயும் நிமலா ! நிராயுதனே ! 
சுடலை தனில்நடிக்குஞ்சு : தரா பேஞ்சமந்திர [ னே ) 

கடலே கரியுரித்த கர்த்தனே ! உத்தமனே ! 
195. புதிய மலரெடுத்துப் போற்றிப் பணிந்தவர்க்கு 

அதிகமோட் சம்கொடுக்கும் அண்ணலே ! அற்புதமோ 
சீறிவரும் நஞ்சைச் செழுங்கையால் வாரியுண்டு 
வீறுடைய தேவருக்கு வேண்டமுது தான் கொடுத்தாய் 

சந்திரச டாதரனே ! சாம்பசிவ சங்கரனே ! 
200. விந்தைசெறி வெண்ணீறு மெய்யெங் கணிந்தவனே ! 

அரவம் அணிந்தவனே ! அக்கு மணி பூண்டவனே ! 
வரமருளுந் தேவே ! மான் மழுவுங் கொண்டவனே ! 
நெற்றிவிழி தன்னாலே நெடிய சிலைமதனை 


1..நன்மூர்த்தி என்றுமாம் 
2. தான்நேன்றி 
3. ஒளி 
4. அர்ச்சுனன் 
5. மாற்றில்லா 


6. மேரு 
7. பார்ப்பதியை அல்லது பார்வதியை 
8. ஈசானம் , தற்புருடம் , அகோரம் , வாம் 

தேவம் , சத்யோஜாதம் என்ற ஐந்து 
முகங்களின் ஐந்து மந்திரம் 


278 


மாகஸ்நான புராண அம்மானை 


: 


இற்று விழவெரித்த ஈசுபரா முப்புரத்தை 
205. வெல்ல நகைத்தெரித்த விமலா! அடியனொன்று 

சொல்லுகிறேன் . இந்தத் தொல்லுலகோ ரண்டமெல்லாம் 
உண்டுபண் ணும் படிக்கி ஓவியமா கத்தொழிலை 
வண்டுறையுந் தாமரைமேல் வாழ்பிரம தேவனுக்கு 

தான் கொடுத்தீர் அய்யா ! சகலத்தை யுங்காக்க 
210. தேன் துளப மால் தனக்குச் சிறப்பாய் வரங்கொடுத்தீர் . 

சங்கரிக்கும் மாதொழிலை தனியான ருத்திரர்க்கு 
பொங்கமுட னேகொடுத்தீர் புண்ணியரே ! தப்பாமல் . 
இந்தவித மூவருக்கும் இனிய தொழிலைக்கொடுத்து 

நந்துலவு நீர்க்கடலை நல்வருண னுக்களித்தீர் . 
215. எங்கும் உலாவிவர இனியவா யு - தனக்கு 

பொங்க முடனே புரிந்தீர் ஒருதொழிலை 
வன்ன முடனே வளருங் குபேரனுக்கு 
பொன்னுடனே செல்வம் பொருந்திவா ழும்படியே 

அளகா புரிநகரை அன்பா யவர்க்களித்தீர் . 
220. வளமேது சொல்வேன் ! மாகொடிய பாவிகளைத் 

தெண்டிக்கும் மாபொருட்டால் தீயான மாதொழிலை 
தொண்டனுக்குத் தந்தீர் . சொல்லுவதே என் கொடுமை ! 
மூவருக்கும் முத்தொழிலை முக்கண்ணா நீ கொடுத்தா 

தேவருக்கு ராசனெனத் தெய்வேந்திர னைவைத்தாய் . 
225. ஆகாசம் ஓடிவரும் அம்புலியைச் சூரியனை 

வாகாகத் தெண்டினைக்கு வைத்தீர் துருவனையும் . 
தீங்கில்லா மல்வளரும் திரிபுவன வேந்தருக்கும் 
ஆங்கிப் படிதொழிலை அமைத் தீரது தப்பாமல் 

ஆக்கினையுஞ் செங்கோலும் அழியாம லேயவர்கள் 
230. பாக்கியமும் பெற்றுப் 10பவுசுடனே வாழுகிறார் . 


1. [ கு ] 
2. [ p ] 
3. ( காற்க்க ) 
4. சங்கு 
5. காரணத்தால் 


6. தேவேந்திரனை 
7. வற்புறுத்த ; ( சரியாக ஓடச்செய்ய ) 
8. [ 4 ] 
9. குறுகும் போலும் 
10. பெருமை ; மதிப்பு 


சிவனுடன் எமன் வழக்காடுதல் கதை 


279 


சீராக நாள்தோறும் சிவவாக்கினை தான் பொய்யாமல் 
பூராய மாகப் புவனமெல்லாம் வாழுகிறார் . 
தமியே னுடன் தொழிலை சாமிபங்கம் பண்ணிவைத்தால் 

எமதுமேல் குத்தமில்லை யினியா ருடன் சொலுவேன் ! 
235. என்னுடைய மாதொழிலை யினியழிவு பண்ணுகின்றால் 

பின்னொருவ ராரைப் பேணித் திருத்திவைப்பார் ? 
தர்மம் நிலைப்பதுண்டோ ? தவங்கள் வளர்வதுண்டோ ? 
கர்மம் மிகத்தழையுங் : கோலங்கள் பொய்த்துவிடும் ; 

சத்த சமுத்திரமும் தளும்பி யணைகடக்கும் ;; 
240. சித்திரமாய்ச் சொன்ன சிவாக்கினையும் பொய்யாகும் ; 

வடவாக் கினிசினக்கும் ; மண்டலத்தை யுண்டுவிடும் ; 
தடையேது மில்லை ! சாமியென்மேல் குத்தமில்லை ? 
உலகம் ஈரேழும் ஓர்நொடியி லேமாயும் . 

நலமுட னேசொன்னேன் ! நாயகமே ! நீர்தாமும் 
245. அடியே னுடதொழிலை அடியழித்தால் இன்னியந்த 

கொடிய நர கங்கா [ ர் ] க்கக் கூடுமோ என்னாலே ? 
எல்லார்க்கும் நற்தொழிலை யீந்தீர் . கருணைவைத்து 
பொல்லா நரகமதைப் பொருளா யெனக்களித்தீர் . 

இந்தநர கத்தொழிற்கு இடைகூறு வந்ததென்றால் 
250. கொந்துலவு செஞ்சடையீர் கூறுவதே நீர் கொடுத்த 

10படமொடு முத்திரைக்கோல் பாசக் கயறுதெண்டு 
கடவுளேயிந் தா வென்று காலனுரைத் ( துத் ) தொழுதான் . 


விருத்தம் ( 6 ) 
கால னுரைத்து ( க் ) கதைமுத் திரைபடங்கந் 12 

நாலிடை வைத்திடலும் 13நம்பன் அது கண்டு மேல் 
255. கோல முறுவல் குறுநிலா நின்றெரிய ( ச் ) 

சால வுனக்குவந்த தாழ்வே தெனஉரைத்தார். 14 


1. கி ஒலியாதுபோலும் 
1 2. குற்றமில்லை 
3. பண்ணுகின்றதால் ; சின்ருல் என வரு 

தல் காண்க 
4. ரே ஒன்றுமாம் 
5. தீவினை 
6. மழை முதலிய காலங்கள் மழை முத 

லியவை இன்றியாம் 
7. ஷே -2 


8. இவி 
9. இடையூறு ( f ) 
10. கொடி 
11. படங்கு = பெருங்கொடி ; பாசத்திற்கும் 

உபலக்ஷணம் 
12. [ ன் ] 
13. ( நன்பன் ) 
14. முன் விருத்தம் போன்றது 


280 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


சண்டன் இப்படிஉரைத்து ( த் ) தன்முத்திரையை வைத்து 
தெண்டனிட்ட தாலே சிவன்சிறுக வேநகைத்து 

வன்ன முடன் பார்த்து " வாரா யடா நமனே ! 
260. என்ன உனக்கு இடைஞ்சல்மிக வந்தது ? சொல் 

என்று பரமசிவன் இந்தமொழி தான் கூறி 
குன்றிலுயர் தோள்காலன் கூறுவான் நாதன் முன்னே: 
பிறந்தநாள் தன் முதலாய் பேரான மாவேடன் 

இறந்துவிடும் நாள்வரைக்கும் இரக்கமது சற்றுமில்லான் . 
265. செய்ததெல்லாங் குற்றம் . தினந்தோறும் வேட்டைசெய்து 

நொய்ய பலயுயிரை நேராகவே கொன்று தின்றான் . 
சண்டாள மாவேடன் தன் பேரைச் சொன்னாலும் 
அண்டாது புண்ணியந்தான் . ஆனாலும் பாவியிவன் 

என்ன தவஞ்செய்தான் ! ஏதாகிலும் இவன் தான் 
270. நன்னயமாய்ப் புண்ணியமோர் நாள் தனிலும் பண்ணினானோ ? 

அன்பாக வே அசுவ யாகமிகச் செய்தானோ 
பொன்போலே 2மாகஸ்னானம் புனல்மூழ்கி வாழ்ந்தானோ? 
இன்ன தனிலும் இவன்பாவி மாவேடன் 

வானவர்க்கும் எட்டாத வடிவான பூந்தேரில் 
275 . ஏறியிவன் இங்குவந்து இட்டமுடன் தானிருந்தால் 

கூறுவதென் னய்யோ ! கொலைவேடன் தன்னாலே 
அடியேனுட தூதர் தன்னை அய்யோ ! சிவகணங்கள் 
கொடுமை யுடன் அடித்த குத்தமே சொல்லரிது . 

எள்ளளவு தருமமின்றி யியல் கொடுமை செய்வேடன் 
280. வெள்ளி மலை சேர்ந்தால் வேதமுதல் வா இனி நான் 

ஆரைப் பிடிப்பேன் அருநரகி லே தள்ளுவேன் ? 
சீருடைய மூர்த்தி சிறியேனுக் கென்ன தொழில்? 


8 


1. கூற ; செய என்பதன் பொருளில் செய்து 

என்பது வரல் 
2. [ மாஷத்தானம் ] 
3. இந்தத் தன்மையிலும் 
4. குற்றமே ; ஏ . ஓ என இன்றுவரும் 


5. இகல் = மாறுபாடு ; 
6. [ J ] 
7. [ o ] 
8. " தள்ளு" நிரை 


சிவனுடன் எமன் வழக்காடுதல் கதை 


281 


என்று தான் காலன் 1 இந்தமொழி தான் கூற 

மன்றில் நடக்கும் வாமதே வன்கேட்டு 
285. பாவியென்று வேடனைத்தான் பாராமல் சொன்னாயே 

பூவிலந்த வேடன் பூசைமெத்தச் செய்தனனே 
நாட்டமுட னே ஒருநாள் நற்பான மாவேடன் 
வேட்டைசெய்யப் போன அந்நாள் மிக்க சிவனிசியில் 

வில்வத்தால் என்னை மிகவே முழித்திருந்து 
290 . செல்வத் துடன் பூசை கித்திரமாய்ச் செய்தான் காண் ! 

பொங்கமுள்ள வேடன் பூசைசெய்த புண்ணியத்தால் 
இங்குவந்தான் என்று இறையோன் மிகஉரைத்தான் . 


விருத்தம் ( 7 ) 


கூறு மியற்சித் ( தி ] ர குப்தனுமே தானறியான் 

பாறுப்படி வைவேலோய் நீயும் பகுத்தறியாய் 
295. கோறல் புரியும் குலவேடனு( ம் )மறியான் 

நாறு மலர்த் தொடையாய் நாமே அறிந்திருந்தோம் 10 


நடை 


பின்னுமந்த காலனைத்தான் பெருமான் மிகநோக்கி 
நன்னய மா கவேதான் நவிலுவார் மன்னாகேள் . 

இவ்வேடன் தான் முழித்து எனைப்பூசை செய்தவகை 
300. செவ்வே கணக்கெழுதும் சித்திரகுப் தன் அறியான் ; 

நீயும் அறியாய் ; நெடுஞ்சிலைவே டனறியான் . 
தாயகமாய் நாமறிந்து தான் இருந்தோங் கண்டாயே . 
என்று சிவன் கூற 11 இனிய கணக்கெழுதும் 
நன்றியுள்ள சித்திரகுப்தன் நாரிபங்கன் முன்பேசி 


1. [ J ] 
2. ஆராயாமல் 
3. [ ன்னா 


8. [ 1 ] 
9. [ து ] 
10. முன் விருத்தம் போன்றது 
11. [ f ] 
12. கி என்றுமாம் 


4. வி 


1 . 


5. [ ரை ] 
6. [ i ] 
7. பருந்து 


மபு -36 . 


. 


282 


மாகஸ்நான புராண அம்மானை 


305. வன்னச் சடையோனே ! மறைப்பொருளே நாயகமே 

சின்ன மதிவேடன் சிவன்ராத் திரியெனவே 
தெரிந்திருந்து பூசை செய்தால் அல் லோபலன் தான் ? 
வருந்தியிவன் வேட்டைசெய்ய வந்த வனந்தனிலே 

அன்று மிருகம் அகப்படா த - படியால் 
310. வென்றி செறிவேடன் மெத்த மயக்கமொடு 

மாங்கிஷமும் இல்லா மலக்கடியால் ராமுழுதும் 
ஏங்கியே தூக்கமின்றி ஏரியிலே கண்ணிகுத்தி 
பரிவாக வேவாழ்ந்து பாரவில் வ - மரத்தில் 

அரிதாக வேயிருந்து அம்பெடுத்து வில்பூட்டி 
315. உருக்க முடனேதா னொளிவைத்தி ருந்தவேடன் 

பொருக்கமுடன் விலங்குகளைப் பிலமாக எய்வோமென்றான் 
எய்தமுனை அம்பை இனிக்கொம்பு தட்டுமென்று 
கையறுவாள் கொண்டு கனத்திடும் வில் வத்தழையை 

அரிக்கியவன் தள்ளியதே அல்லாம லேவேடன் 
320. நரிக்கடுக்கை பூண்ட நாதன் தனக்குகந்து 

சிவன்ராத் திரியெனவே சிவபூசை யோவியமாய் 
இவன் அறிந்து செய்தால் இனியபலன் உண்டாகும் . 
சற்றும் இவனறியான் . சதிகார வேடனுக்கு 

உற்ற பெரும்பதவி யுண்டோ ? எனக் கேட்டான் . 
325 , சித்திர குப்தன் சிவனை மிகக் 10 கேட்க 
11 மத்தணிந்த நாதன் 13மறுத்து முரைத்திடுவார் . 

விருத்தம் ( 8 ) 
ஓதியவா றெல்லாம் உளவே . உணர்வின்மை 
யாதலினா லன்றோ கணநாத னாயினான் . 

மூதுணர்வி னாலுணர்ந்து 18 செய்தா ) னால் முத்தனாய் 
330. பேதமற யாமா யுறைவன் எனப் பேசினான் 17 
1. மனக்கலக்கம் 

10. வினவ 
2. இரா 

11. மத்து ( ஊமத்தம் ) 
3. சுருக்குக் கயிறு வைத்து 

12. [ னி ] 
4. பெலமாக 

13. மறித்தும் என்றுமாம் 
5. வொ என ஒலிக்கும் 

14. [ 
6. [ J ] 

15. [ E ] 
7. அருக்கி = அழித்து 

16. செய்திருப்பானே ஆமானால் 
8. நரிக்கொன்றை . செங்கொன்றை 

17. முன் விருத்தம் போன்றது 
9. முடிபு மாறுகிறது 


சிவனுடன் எமன் வழக்காடுதல் கதை 


283 


நடை 
சித்திர குப்தா ! செப்பினதெல் லாம்நிசமே . 
புத்திதனில் தோணாமல் புனவேடன் 1 இங்கிதமாய் 
தவமுடைய பூசை தான்பண்ணின தாலே 

சிவகெண நாதருடன் சேர்ந்திருந்தான் நம்மருகே . 
335. செம்மை யுடனே தெரிந்து இவன் பூசை செய்தால் 

நம்முடலில் வேடனுந்தான் நன்றாய்க் கலந்திடுவான் . 
வண்ணமுட னேகோடி மாவிரதங் கள் நாளும் 
பண்ணினா லும் வேள்வி பாங்காய் முடித்தாலும் 

எக்கோடி தானபலன் இனிப்பாகச் செய்தாலும் 
340. மிக்க சிவனிசியின் விரதம் போல் முற்றாது . 

இந்த விரதபலன் இனியறியா ம - லுரைத்தாய் 
விந்தையுள்ள ஏமா ! வேண்டா மயங்காதே ! 
திட்டமுட னே நீயும் செங்கோ லெடுத்துஉன் தன் 

பட்டணம் போய்ச் சேர் எனவே பரமசிவ னும்கூற 
345. சண்டன் மிகக் கேட்டு சந்தோச மாகவேதான் 

அண்டர்பிரானைத்தொழுது அவன் முத்திரை எடுத்து 
சிறியேன் அறியாமல் செய்த பெரும் தீவினையை 
நறுமலர்ப் பூந்தேவே நற்பாகக் கோரும் என்று 

சட்ட முடன் வணங்கித் தன் கணக்கன் தன்னுடனே 
350. பட்டணமும் போய்ச்சேர்ந்தான் பாங்கான காலனுந்தான் . 

இந்த வனவேடன் 7 ஈசனுட பாதமதில் 
விந்தை யுடனே விளங்குதெய்வப் பெண்களுடன் 
கூடி யனுபவித்துக் கொடுமுடிசூழ் வெள்ளிமலை 

வீடு தனிலே வீற்றிருந்தான் மன்னவனே ! 
355. இப்படியே வேடன் இனிமூன்று லோகமதில் 

செப்பமுடன் வாழ்ந்திருந்து சென்றான் சிவபதத்தில் . 
என்று தவவாதிட்டன் இனிய திலீபதிக்கு 
வென்றி யுடனே விளம்பினான் இக்கதையை . 358 

இருபத்தி ரண்டாம் அத்தியாயம் முற்றும் . 


1. சமயோசிதமாய் 
2. செய்திருந்தால் 
3. [ J ] 
4. [ யே ] 
5. [ ] 


6. காவும் 
7. [ f ] 
8. [ y ) 


இருபத்து மூன்றாம் அத்தியாயம் 


சிவன் ராத்திரி மான்மியம் 


விருத்தம் ( 1 ) 


வானுறையுந் தவமுனிவன் எடுத்துரைத்த 

வகைகேட்டு மகிட்சி பொங்க 
பானுகுலத் தினில் வேந்தன் ந ( ன் ) றிதுநன் 

றெனப்பகர்ந்து பழைய வேத 
ஞானமுனி யேஉரைத்தீர் இவ்விரதங் 

கேட்டதினால் நலங்கூர் சிந்தை 
யூனமறப் பெரிதுவந்தேன் உணராத 

வேடனுக்கீ துற்ற த ( ன் ) னால் . 


நடை 


. 


5. வானவர்கள் கொண்டாடும் வதிட்டமுனி சொன்னகதை 

பானு குலத்தில்வரும் பார்த்திபனுந் தான் கேட்டு 
சிந்தை மிகமகிழ்ந்து திண்டோள் மிகத்தடித்து 
விந்தையிது நன்று " எனவே மெச்சிமயிர்க் கூச்செறிந்து 

“ வேத முனியே / விளங்குங் குலக்குருவே ! 
10 . போதமுட னிவ்விரதம் புகன்றதால் நன்மை பெற்றேன் ! 

நன்மையில்லா வேடன் நல்விரதக் காட்சியினால் 
சென்மமீ டேறிச் சிவலோகம் பெற்றதினால் 
அரிதரிது இவ்விரதம் யார்க்குங் கிடைக்காது 

பெரிதுசிவ ராத்திரியின் பெருமைதனைச் சொல்லரிது ! 
15 . ஆனதினால் மாமுனியே அறிந்து சிவ [ னிசியெனவே ] 

தானுகந்து பூசை தளம்பாமல் செய்தவர்க்கு 
தூய தொருபலனைச் சொல்லரிது ! ஆகையினால் 
நேயமுட னேசிவனார் நிசியின்விர த - முறையை 


1. 4 காய் + மா + தேமா என வரும் அறு 

சீர் விருத்தம் 


2. சுவையனுபவம் 
3. ( வா ] 


சிவன் ராத்திரி மான்மியம் 


285 


செப்பவே ணும் " எனவே திலீபதிரா சன் கேட்க 
20. 

தப்பில்லா வேதத் தவவதிட்டர் சொல்லிடுவார் . 
" பொன்னிலவு மன்னா / பொருந்துசிவ ராத்திரியின் 
வன்ன முனக்கு வழுத்துகிறோம் நன்றாக . 
மாசிமா தந்தனிலே வரும் அமர பட்சமதில் 

பேசுபதின் மூன்றாம் நாள் பெருமையுட னோர்போது 
25 . உண்டு , மறுநாள் உற்றசதுர்த் தேசிதன்னில் 

வண்டுலவும் பூங்கூந்தல் ( மானாறாரவி களந்து ) 
விடிய வெழுந்திருந்து மிக்க புனல் தான் மூழ்கிப் 
படிவுடனே பாதைவழி பாங்காய் வரும்போது 

ஈனரொடு பறையர் இழிகுலமாங் கீழ்ச்சாதி ? 
30 . 

ஆனவ ருடன்னெதிரே அண்டியே பேசாமல் 
சீராய் ஒருவரையுந் தீண்டாமல் பாராமல் 
நேராக நோன்பிருந்து நெடியவுச்சிக் காலமதில் 
ஓவியமாய் நீராடி உலர்ந்திடு சோ மன்னுடுத்தி 

பாவிகமாய்த் தர்ப்பணங்கள் பண்ணி மிகமுடித்து 
35. கோமியத்தா லேயீசன் கோவில் தனை மெழுகி 

பூமலரால் நற்து கிலால் போத வலங்கரித்து 
ஆசா னுரைத்த அம்மந்தி ரஞ்செபித்து 
தேசாரும் வெண்ணீறு சீராக வே பூசி 

சொல்லுஞ்சிவ தோத்திரங்கள் துதித்துப் புனிதமுடன் 
40. நல்லபால் சர்க்கரைதேன் நற்பழத்தோடே கலந்த 

பஞ்சா ] அமுர்தமொடு பாங்கா யபிஷேகம் 
மஞ்சார் குழலுமையாள் மணவாள னையாட்டி 
பொன்னாடை சாத்தி பூமலருந்தான் சாத்தி 

தன்னாலே என்ற தமனியப்பொன் தான் சாத்தி 
45. சந்தனத்தோ டேபுனுகு சாத்தி யொருமனதாய் 


1. மானார்ஆர்வுஇகழ்ந்து = மான்போன்ற 

பெண் போகத்தை வெறுத்து என்று 

கொள்ளலாம் 
2. தீண்டாமையின் கொடுமை 
3. து 
4. ( வு ) ; எதிரேஇருப்பதுபோல மனத்தால் 

பாவித்து 


5. கோமயம் ; சாணம் 
6. [ J ] 
7. பஞ்சாமிர்தம் ; பஞ்சாமுதம் ; நெய் 

ஒன்று சேர்த்தால் ஐந்தாகும் 
8. இயன்ற 


286 


மாகஸ்நான புராண அம்மானை 


சிந்தை குளிரச் சிறந்த சைவ நீதியொடு 
வேதமுறை சொன்னபடி விளங்கும் வைதி ய-நெறியால் 
ஆதி சிவனை யன்புடனே பூசை செய்து 
சைவ நெறியாளர் தானே யெடுத்து வந்த 
துய்யவில் வத்தாலே சொல்லுஞ்சிவ லிங்கமதை . 


50 . 


விருத்தம் ( 2 ) 


உசறுவனே 3உக்கிரனே பீமனே 

சங்கரனே சிவனே தேவர் 
பெறுகதியே நல்கிடுமீசு வரனேமா 

வுக்கிரனே பேதா போத 
மறுவறுபூ தாதிபதி யேயென்று 

மந்திரமோ ரெட்டு மோதி 
குறைவறவே தூயநெய் வேத்தியங்கள் 

அனைத்தினையுங் குறித்துச் செய்தே .8 


நடை 


55. சறுவனே சங்கரனே தழைக்கின்ற உக்கிரனே 

நறுமலர்சே ருஞ் சிவனே நல்பீம னேயினிய 
ஈசுபரனே தேவனே யெங்கள் மகாவுக்கிரனே 
தேசார் பூ தாதியென்று செப்புமந்தி ரங்கள் தனை 

ஓரெட்டுஞ் சொல்லி யுகந்தவில்வந் தானெடுத்து 
60. சீர்பெற்ற வேந்தை சிறப்பாக வேசாத்தி 

கற்பூர தீபமொடு கனிந்தசெழுஞ் சாம்பிராணி 
பொற்பூறு நெய்வேத்தியம் பொங்கமுட னேபடைத்து 
8 வெள்ளிலையோ டேதேங்காய் வேண்டும் பழத்துடனே 
உள்ள பல காரம் முதல் உகந்தவெல்ல மும்படைத்து 


1. வைதிக ( வயிற்றிய ] 
2. ஸர்வன் 
3. [ வு ) 
4. [ யீமனே ] 
5. நல்கி = நிரை 
6. ( மகா ] 


7. நை ; கால்ட்வெல் ஐயர் ஐ = எய் என்று 

கூறல் காண்க ; ஐ = அய் என்பதே 
ஆம் ; ஆனால் சிலஇடத்து வடமொழி 

அ தமிழில் எ ஆம் 
8. முன் விருத்தம் போன்றது 
9. [ f ] 
10. வெற்றிலை 


- 


சிவன் ராத்திரி மான்மியம் 


287 


65 . சோடசுப சாரமுடன் தூபதீ பங்கொடுத்து 

நீடியவேற் கண்ணுமையாள் நேசனெனு மீசுபரனை 
தாட்டிகமா கப்பணிந்து ‘ சங்கரனே யானடியேன் 
நாட்டமுடன் செய்பூசை நாதாநீ யன்புடனே 

ஒப்புக்கொள்ளு மெனவே ஓவியமா கக்கூறி 
70. செப்பமுட னேவிழுந்து செய்யமலர்க் கைகூப்பி 

இந்தப் படியே யினிநாலு சாமமுந்தான் 
சிந்தை யுடனே சிறப்பாய் முழித்திருந்து 
போசனமுஞ் செய்யாமல் புனிதமுட னேசிவனை 

நேச முடனே நிரம்பவே பூசைசெய்து 
75. மற்றநாள் வெய்யோன் வரும்போது " ஈசுபரனை 

உற்ற நறுமலரால் ஓவியமாய்ப் பூசைபண்ணி 
தன்குருக்கள் சிந்தை சந்தோச மாகும்படி 
அன்புடனே மன்னா ஆகும் படி நடத்தி 

தன்னாலே இயன்ற மட்டும் தான தருமங் கள் கொடுத்து 
80. பொன்னான வேதியர்க்குப் போசனமுந் தான் நடத்தி 

அன்பான வேதியர்கள் ஆசீர்வா தங்கள் சொல்ல 
நன்பாய் மனை புகுந்து நல்லமுது தானருந்தி 
இந்தப் படியே இனிய சிவனிசியில் 

வந்த விரதம் வழுவாம லேமுடித்தால் 
85. சொல்லாரு மன்னா சொல்லுவதோ! அம்மோச்சம் 

எல்லாத்திலும் பெரிது ! எடுத்துரைக்க முற்றாது . 
ஆரேனு மானாலும் அழகு சிவனிசியில் 
சீராக வே பூசை செய்து முடித்தாலே 

பூலோக மெல்லாம் புகழும் படியாக 
90, சாலோக சாமீப சாரூப முங்கடந்து 

பூவார் கயிலாசம் புகுவார் . அவர்களுட 
மூவேழ் தலைமுறையும் முத்திமூ தூரடைவார் . 


1. வி 


2. [ f ] 
3. யோ ) 
4. ( யா ) 


5. [ று ] 
6. மோட்சம் 
7. எல்லாவற்றிலும் 
S. பதமுத்தி போலும் 


288 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


1 


என்றுதான் வேதம் இனிப்பாகச் சொல்லுதுகாண் 

நன்றியுட னிப்படியே நடக்க வறியாதார் 
95. பஞ்சாட் சரத்தைப் பரிவாக வேயோதி 

நஞ்சார் கழுத்தோனை நல்லதொரு வில்வமதால் 
இந்தப் படியே யினிநாலு சாமமுந்தான் 
விந்தை யுடனே வீற்றிருந்து பூசை செய்தால் 

வெள்ளைக் கமலமதில் வீத்திருக்கும் மாதேவன் 
100. தெள்ளிமையாய்ப் பூசைசெய்த சித்திரம்போ லேசிவனார் 

மெத்த மகிழ்ந்திடுவார் . வீராகே ளோவியமாய் ! 
உற்ற தொரு வேள்வி யோரா யிரந்தானே 
செய்த மகாபலனும் சிறப்பாகத் தான தருமம் 

செய்த பலனுஞ் சிறந்தபஞ்சாக் கினிநடுவே 
105. இருந்து தவசு 2 இயற்று மகாபலனும் 

திருந்தவே மாசிச் சிவராத் திரிவிரதம் 
தந்த பலன்போலே தான் கொடுக்க மாட்டாது . 
விந்தையுள்ள மன்னா! மெய்யிதுகாண் கண்டாயே ! 

மாகப் புனல் தான் மகிழ்ந்தாடும் அக்காலம் 
110. ஆக மிகமகிழ அட்டமி 3 யே காதேசி 

"சிவராத் திரியான செய்ய சதுர்த்தேசி 
தவம் பெருகும் மாகஸ்நானம் தான் முழுகி நோன்பிருந்தால் 
அந்தப் பலனை யாராலுஞ் சொல்லரிது . 

விந்தையுடன் மாகஸ்நானம் விரும்பியா டும்பேர்கள் 
115. தோத்திரங்கள் சொல்லிச் சுகமாக வே நீரில் 

பார்த்திபா மூழ்கப் பலனுண்டாம் சொல்லுகிறோம் . 


1 





1. வீற்றிருக்கும் 
2. [ J ] 
3. ஏகாதசி , சதுர்த்தசி என்பதில் த‘தே 

என்றே ஒலிக்கக் காண்கிறோம் 
4. தை அமாவாசை முதல் மாசி அமா 

வாசை வரையும் மாகஸ்நானம் ; 


ஆதலின் சிவராத்திரி இதற்குள் படு 
தல் காண்க : சூரியன் கணக்குப்படி 
யான சௌரமானத்தில் மகர ரவி 
யாம் ; தை - மாதமாம் ; சந்திரக்கணக் 
குப்படியான சாத்திராயணத்தில் 
மாகமாம் : மாசியாம் 


சிவன் ராத்திரி மான்மியம் 


289 


விருத்தம் ( 3 ) 
அகண்டபகி ரண்டமுதல் அனைத்தினையும் புரப்பவனே ! 
துண்டமதி முடியோனே ! சிவனேநிற் றொழுமடியேன் 

மண்டலமெண் மாகமதி மறுவிநீ ராடுகின்றேன் . 
120. பண்டவினைத் தொடரறுத்துப் பவக்கடல்விட் டேற்றுதி 


[ யால் 


நடை 


அண்ட பகிரண்ட மனைத்தையெல்லா மேகா [ ர் ] க்கும் 
கொண்டலே கொன்றைபுனை கோலச் செழுஞ்சடையாய் 
மூன்றாஞ் சிறுபிறையை முடிமே லணிந்திருக்கும் 
சான்றோர் பெரும்பாவம் தானறுக்கும் பரசிவனே ! 
உன்னைத் தொழுது ஓவியமாய் மாகஸ்நானம் 
நன்னயமாய் ஆடுகிறேன் . நாதனே ! என்பாவம் 
தீர்த்துப் பவக்கடலைச் சிவனே ! மிகக்கடத்தி 
கார் ] த்தென்னை நாளுங் கருணையுடன் ஆள்வாயே . 


125 . 


விருத்தம் ( 4 ) 
மகர ( ர ) வி தனிற்புனலில் மருவிநீ ராடுகின்றேன் 
130. அகரமுத லெழுத்தாம் அச்சுதா ! கோவிந்தா 

சிகரவட வரைதிரித்துத் தேவருக்கா யமுதளித்தோய் ! 
பகரவரி தாயபெரும் பலப்பேறு தருவாயே .. 


நடை 


மகர ( ர ) வியான மாகஸ்நானம் பண்ணுகிறேன் . 

அகரமெனும் எழுத்தாம் அச்சுதா / ஓராமா . 
135 , கோவிந்தா! கோவிந்தா ! கோவிந்தா ! தேவருக்காய் 

மாவிந் திரமேரை மத்தாகப் பாற்கடலில் 
நட்டுக் கடல்கடைந்து நற்பான தேவமுது 


-- 


1. [ ய ] 
2. காய் நான் குவரும் கொச்சகக்கலி விருத் 

தம் 
3. [ i ] 


4. முன் விருத்தம் போன்றது . முன்னையது 

சீவனார் வாழ்த்து : இது திருமால் 

வாழ்த்து 
5. மேருவை 

மபு -37 . 


290 


மாகஸ்நான புராண அம்மானை 


திட்டமுட னே அளித்த தேவா அரிராமா ! 

சீராக வே அடியேன் சிந்தை தனில்நினைத்த 
140. பூராய மெல்லாம் போதவே நீதருவாய் 


விருத்தம் ( 5 ) 
கந்தமலர்ச் சுருளழகா ! கவுரிதருங் கற்பகமே ! 
தொந்தி வயற் றைந்துகரத் தூயோனே ! நினைத்தொழுதேன் . 
இந்தவியன் மாகமதிப் புனலாடும் எளியோர்க்குச் 
சிந்தையினில் விளைவனைத்துஞ் சேர்ந்திட நீ யருள்வாயே 


நடை 


145. கந்த மலர் ( க் ) குழலாள் கவுரிதரும் கற்பகமே ! 

தொந்திவயிற்றைங்கரனே ! தூயனே ! பிள்ளையரே ! 
உன்னைத் தொழுது உற்றதொரு மாகபுனல் 
தன்னில் முழுகுகின்றேன் . சாமி யடியேனான் . 

நினைத்த வரமெல்லாம் நீயே மிகக்கொடுத்து , 
150 . கனத்த புகழ்மணக்கக் கார்ப்பதுனக் குக்கடனே 


* 


விருத்தம் ( 6 ) 
செக்கர் ) நிறத் தாரகனே / செங்கதிரா யிரத்தோனே ! 
மக்களுறு துயர்களையும் வானவனே ! நினைத்தொழுதேன் . 
மிக்கதிரு மாகமதி வியன் புனலிற் படிகின்றேன் 
இக்கணமே துயர்களைந்திட் டெனையெளிதிற் புரப்பாயே 


நடை 


155. சிவந்த நிறத்துடைய சிவசூ ரியப்பகவா ! 

தவந்தருமென் கோவே தழைக்குமா யிரங்கதிரோய் 
ஆதித்தா! வுன்னை அன்பாக வேநினைந்து 
நீதிப் புனலில் நேசமுட னாடுகிறேன் . 


4. [ p ] 
5. முன் விருத்தம் போன்றது ; இது ஞாயி 


1. வயிறு 
2. மூன்னைய விருத்தம் போன்றது இது . 

பிள்ளையார் வாழ்த்து 
3. காப்பவனே : சூரியனே என்றும் பாட 

மாகனம் 


று வணக்கம் 


6. நீறமுடை 


சிவன் ராத்திரி மான்மியம் 


291 


மானிடர் கள் செய்யும் மாபாவத்தைத் தீர்க்கும் 
160. தானவனே என்னை தயவுடனே கார்ப்பாயே . 

விருத்தம் ( 7 ) 


பேரின்ப மருள்வாளே / மகமாயைப் பெண்ணமுதே 
பாரின்பம் பயந்தருளும் பராபரை ! நின் பதம் போற்றி 
சீரொன்று மாகமதிச் செழும்புனல்யான் படிகின்றேன் . 
தாரொன்றுங் குழலாளே ! தமியேனைப் புரப்பாயே 


3 


நடை 


. 


165. பேராகு மீசுவரியே ! பேரின்பம் பெற்றவளே ! 

சீராறுந் தாயே ! செகமாயை யானவளே ! 
வண்ண முடனே வழுத்துகின்ற மானிடவர் 
எண்ணும் வரத்தை யீகின்ற மாதேவி 

தாயே ! பராபரையே ! சங்கரியே உன்பதத்தை 
170 . நேயமுடன் போற்றுகின்றேன் . நீலநிறப் பூங்குயிலே ! 

மாகமதி நீரும் மகிழ்ந்துமிக மூழ்குகின்ஜேன் . 
வாகுடைய தேவி ! மனதில் நினைந்தபடி 
தந்திடு வா யென்று தாட்டிக மாய்நினைந்து 

இந்தப் படியே இனிதாகத் தோத்திரங்கள் 
175. செய்துமா கப்புனலில் தீர்த்தமிக வேயாடி 

கையா லருக்கியங்கள் கட்டாக வேகொடுத்து 
பரமேசு வரன்பதத்தைப் பாங்காக வேநினைந்து 
வரிசையுள்ள வேதியர்க்கு மாதான முங்கொடுத்து 

மாகஸ்நா ன -விரதம் மகிழ்ந்து முடித்தவர்கள் 
180. நாகத்தின் மேலிருக்கும் நற்பான மாவுலகில் 

அட்டாங்க யோகமெல்லாம் அன்பா யனுபவித்து 
மட்டார் புகழ்மீற வாழ்ந்துண்டு நன்றாக 
தேவர் மிகப்புகழத் தெய்வலோ கமடைந்து 


1. சந்திரனுக்குத் தானவன் என்ற பெய 

ருண்டு . சூரியனுக்கும் அதனால் அப் 

பெயரை இட்டனர் போலும் 
2. முன் விருத்தம்போன்றது ; சக்தி வணக் 


3. ஸ் 
4. ( ய்கை ) 
5. மிகுதியாக 
6. சுவர்க்கம் 


202 


மர்கஸ்நான புராண அம்மானை 


ஓவிய மாக உற்றபோ கங்கள் துய்த்து 
185. ஈசன் கிருபையினால் ஈமதெண் டினை கடந்து 

வாசமுட னேதான் வாழ்வார் கயிலாசம் . 
மன்னா கேள் " என்று மாகஸ்நா ன - கதையை 
பொன்னார் தவவாதிட்டன் புகன்றான் எனச்சூதன் 

நாட்ட முடனே நயமியசா ரண்ணியமதில் 
190. கூட்டமெனச் சூழ்ந்திருக்கும் கொடிய தபோதனர்க்கு 

இந்தக் கதை தான் இருபத்து மூன்றையையும் 
விந்தை யுடனே விளம்பினார் சூதமுனி . 

விருத்தம் ( 8 ) 
வாழி மாதவர் ! வாழி சுருதி நூல் ! 

வாழி நீள்சைவம் ! வாழி புராணங்கள் ! 
195. வாழி வையகம் ! வாழி மழைமுகில் ! 

வாழி மாகநீ ராடு ( வர் ) மாந்தரே . 


நடை 


வாழி மிகவாழி ! மாதவர்கள் தான்வாழி ! 
நீளு மறைவேதம் நிரம்ப மிகவாழி ! 

சை ( ய ) வரா க ( ம ) ம் தழைக்க தரணி மிகத்தழைக்க ! 
200. அய்யன் கிருபையினால் ஆகமபு ராணம் வாழி ! 

மாகப் புனலில் மகிழ்ந்தாடு வோர்வாழி ! 
நாகமதின் மேலுறங்கும் நாதன் மிகவாழி 


விருத்தம் ( 9 ) 
இப்பு ராணம் இசைந்துடன் கேட்பவர் 

* தப்பி லாது படிப்பவர் தாமெலாம் 
205. முப்பு ராதி முதல்வ னருளினால் 

செப்ப லாத சிவன்பதஞ் சேர்வரால் .8 


1. [ j ] 
2. ஏம தண்டனை ; ஈ ; ஏ இ ; அ 
3. கடுந்தவம் செய்வோர் 
4. [ த ] 
5. மா.விள.மாவினம் என வரும் கலி 

விருத்தம் 


6. ளி என்றே எதுகை கொள்ளும் 
7. ணம்வா நீரை 
8. முதற்சீர் மா ; கடைச்சீர் விளம் ; இடை 

யில் இருசீர் வெண்டனக் கேற்ப 
மாவாகவும் , விளமாகவும் வரும் ; 
அடிக்கு 11 எழுத்துக்கள் 


சிவன் ராத்திரி மான்மியம் 


293 


நடை 


இந்தப் புராணமெனும் இனிமாகத் தின்கதையை 
விந்தையுடன் சொல்பவரும் மிகமகிழ்ந்து கேட்பவரும் 

முப்புரத்தைக் காய்ந்த முனிவ னுடபதத்தை 
210. தப்பில்லா மல்சேர்வார் . சத்தியமாய்ச் சொன்னோமே . 


விருத்தம் ( 10 ) 
ஏது வேண்டும் இனித்தவ மாந்தரே ! 
ஓது நூலில் ஒருகவி யாயினும் 
காத லோடும் பிழையறக் கற்றிடில் 
போதில் நான்முகன் பொன்னுல கெய்தலாம் 


| 


நடை 


215. வன்னமுடன் மாகஸ்நானம் மாபெரிது மாந்தர்களே ! 

பொன்னிலகு மாகப் புராணத்தி லோர்கவிதை 
ஆசை யுடனே அன்பாகக் கற்றாலே 
வாச மலர்மேல் மகிழ்ந்திருக்கும் மாதேவன் 

பொன்னாடு சேர்வார் புகழான தர்மநெறி 
220. என்னாளும் பெற்றிடுவார் இருப்பார் கயிலாசம் . 


இருபத்து மூன்றாம் அத்தியாயம் முற்றும் . 


1. இனிய 
2. கடவுள் ; முனிந்தவன் என்ற பொருளும் 

த்வனிக்கும் : தக்ஷிணா மூர்த்திக் 

கோலமும் காண்க 
3. முன் விருத்தம் போன்றது 
4. எத்தாளும் : எதுகை நோக்குக் 
5. புராணத்தில் முடிவாக எல்லோருக்கும் 

வாழ்த்துக் கூறிவிட்டமையால் இந் 
தப் பகுதியோடு புராணம் முடிகி 
றது . பின்னே வரும் பகுதி வேறுகதை 


யும் சேர்த்துப் பின்னவர் பாடியது 
போலும் . பின்வரும் 24 - ஆம் அத்தி 
யாயத்தின் கீழ் முதல் அத்தியாயம் 
எனத் தொடங்குவதும் , அங்கே 
தவியே கடவுள் வாழ்த்துத் தவி 
நூலுக்குப்போல் வருவதும் காண்க. 
பின்வரும் ஏழு அத்தியாயங்களை 
இரண்டாம் மாகப் புராணம் எனக் 
கொள்ளலாம் . அதற்கு முடிவில் 

வாழ்த்துக்கள் வந்துள்ளன . 
6. [ தி ] பேச்சு வழக்கு 


( இரண்டாம் பகுதி 
மாகப் புராண அம்மானை ] 
( இருபத்து நாலாவது அத்தியாயம் ] 

[ பஞ்சாட்சர மகிமை ) 
முதல் அத்தியாயம் 
அருச்சிகை கதை 

விருத்தம் ( 1 ) 
ஆக்கையெனும் புழுக்குரம்பை யணைந்தணை யாப்பொருளை 

யருளொளியாம் பராபரத்துக் கப்புறமா மறிவை 
நீக்கமின்றி மயிரினுக்கு மிடமறவெவ் வுலகும் 

நிறைந்துநின்ற முழுமுதலை நினைவினெழுஞ் சுடரை 
பாக்கியங்கள் பழுத்தனந்தம் தவக்குறைகள் முடித்த 

பழவடியார்க் கருளுதவும் பசுந்துணர்க்கற் பகத்தை 
வாக்கில் மன விகற்பத்தில் அளவுபடா வொன்றை 

மாசற்ற பெருவெளியை மனவெளியி லடைப்பாம் . 


நடை 
5. திருந்துஞ் சிறுபுழுக்கள் சேருமிந்தக் கூடுதனில் 

இருந்து மிராம லிருக்கும் தனிப்பொருளே ! 
பராபரத்தி லும்பரமாய்ப் பாங்காக அற்புதமாய் 
சராசரமாய் நீள் வெளியாய் தழைக்கின்ற பேரறிவாய் 

அருவுருவாய் மாயமதா யனாதியாய்க் காரணமாய் 
10. பெருவெளியாய் மும்மலமாய் பேசவொட்டா த - பொருளாய் 

நீக்கமின்றி ஐம்புலனாய் நிர்த்தனாய் நிர்மலனாய் 
வாக்கு மனதினுக்கு மற்றொன்றுக் கெட்டாமல் 
பசுபதியா யண்டப் பரப்பாய்ப் பரஞ்சுடராய் 

நிசிவடிவா யெங்கும் நிறைந்திருக்குங் காச்சியதாய் 
1. முன்னைய பாகத்தோடு இதனையும் 

2. [ மு ] 
தொடர்புபடுத்தி ஒரு நூலாகவே ஏட் 3. 3 காய் - மா இரட்டித்துவரும் எண் சீர்க் 
டுப் பிரதிகள் எழுதியுள்ளன . ஆத 

கழி நெடிலாசிரிய விருத்தம் : இதே 
லின் இருபத்து நாலாவது அத்தியா 

பாடல் முற்பகுதியில் கடவுள் வாழ் 
யம் பஞ்சாட்சர மகிமை என்று எழு 

த்து என நாம் குறிப்பிட்டதில் மூன் 
தப்பெறுதல் காண்க . இருந்தாலும் 

டூவது செய்யுளாக வந்துள்ளது 
பின்வரும் தனி நூலாம் என்பது மு 4. [ p ] 
தல் அத்தியாயம் என்று தொடங்கு 

5.ட் 
வநால் புலனாகிறது 


அருச்சிகை கதை 


295 


15. குற்றமில் லாததொன்றைக் குறையில்லாச் சூத்திரத்தை 

உற்றதவத் தொண்டருக்கு உதவுகின்ற கற்பகத்தை 
பார வெளியென்று பகருகின்ற ஈ . சுவரனை 
சீருட னென்னாளும் சிந்தைவெளி யிலடைப்பாம் . 

பாலுபோ லேநிறத்த பங்கயத்தின் மேலிருக்கும் 
20. நீலக் கருங்குழலை நிறைந்தபடி க - நிறத்தை 

செவ்வரிதோய் கண்ணாளை செய்யபஞ்சின் றாளாளை 
கொவ்வை (ச்செறி வாயாளை கொடி போல் மருங்காளை 
நான்முகன் நா வில்வளரும் நாயகிசரசுவதியை 

பூமல ரால் நாமும் போற்றி மிகத்தொழுவோம் . 
25. கார்பூத்த மேனிக் கரிய்திரு மால்தனையும் 

வோர் பூத்த கும்பமுலை மாதுலட்சு மி- தனையும் 
மைக்கழுத் தன்பங்கில் வாழுகின்ற ஈசுவரியை 
இக்கதைக்கு நாளும் இருத்துவே னுள்ளமதில் 


விருத்தம் ( 2 ) 
மன்னவர் மகுடஞ் சூளா மணிபீடச் சிவந்த பொற்றாள் 
30. பொன்னவிர் மார்பன் செங்கோல் புரவலன் திலீபன் 

[ மீண்டும் 
சென்னியி லுற்ற கையன் சிந்தையி லுவகை யோடு 
11 வன்னியில் புனித ஞான வதிட்டனை வணங்கிச் 

சொல்வான் . 12 
நடை 


செகவேந்தர் நாளுந் தெண்டனிட வேயவர்கள் 

மகுடத் தினில்பாதித்த மாசில்லா ரத்தினமணி 
35. சேர்ந்ததொரு காந்தியினாற் செம்பருத்தம் பூவெனவே 

காந்தி செறிபதத்தான் கருணைவளர் மாமுகத்தான் 


1. [ f ] 
2. ஸ் 
3. [ 1 ] 
4. இடையுடையாள் 
5. ஸ் என ஒலித்தலின் ர நேரசையாம் 
6. பெண்கள் மார்பில் அணியும் கச்சு 
7. [ f ] 
8.வடி - 5 


9. இப்பகுதிக்கு எனக் கடவுள் வாழ்த்து 

வருதல் காண்க 
10. த்த 
11. தீப்போல் மாசு ஒட்டாத ; துய 
12. விள - தேமா இரட்டித்து வரும் அறுநீர் 

விருத்தம் 
13. தி ஒலியாது 


296 


மாகஸ்நான புராண அம்மானை 


பூமகள் தான் நாளும் புயத்திலே கூத்தாடும் 
தாமமணி மார்பன் தளம்பாமல் நாடு முற்றும் 

நீதி வழுவாமல் நேசமுட னோர்குடையில் 
40. போதமென வாழும் புகழான மாவீரன் 

மன்னர்க்கு மன்னன் வணங்காத ராசசிங்கன் 
தென்னர்க்குத் தென்னன் திலீபதிரா சன்தானும் 
கையெடுத்து வுச்சிமிசை கனிவாக வேகூப்பி 

அய்யனே யென்றுமெத்த அன்பாய் மனமகிழ்ந்து 
45. " எந்தன் குருவே எங்கள் குடிக்கரசே 

சிந்தை மகிழ்ந்தேன் தேசிகா என்று சொல்லி 
அரசன் மி கப்புகழ்ந்து ஆச்சரிய மாகநின்று 
குருபதத் தைவாழ்த்திக் கும்பிட்டு வாய்புதைத்து 

மல்லுலவு தோள்வீரன் வதிட்டர் தனை நோக்கி 
50. சொல்லுவான் மெல்லத் தூயமலர் வாய்மலர்ந்து 

“ திருப்பாற் கடல் தனிலே திரமாக வேகடைந்து 
விருப்பமுட னேஎடுத்த வேண்டமு [ ர் ] தம் வானவர்க்கு 
வாயின்ருசி யல்லாமல் மற்றொன்று மேதுமில்லை . 

தூயனே நீர்தாம் சொன்னகதை பாலமு [ ர் ] தம் 
55. செவிக்கும் இனித்திருக்கும் செழும்வாய் ருசித்திருக்கும் 

புவிக்குள் இருவினையைப் போக்கிவிடும் ; மோட்சந்தரும் . 
ஆனதா லின்னம் அடியே னுடகருத்து 
ஞான முனியே நன்மை தரு மாகமதி 

தன்னில் வருங்கதை தான் தமியேன் மிகக் கேட்க 
60. நன்னயனே சிந்தை நற்பாக யிருக்கு து காண் . 

என்றுதான் வேந்தன் இரக்கமுட னேகேட்க 
நன்றி வளர்கின்ற நல்ல வதிட்டரிசி 
மன்ன னுடைய மனவிருப்பத் தைப்பார்த்து 

அன்னக் கடவுள் அரும்புதல்வன் கூறிடுவான் : 
65 . " நாடாளும் வேந்தே . நல்லது நல்ல - துனக்கு 

வாடாம லின்னம் வழுத்துகிறோ மிக்கதைதான் 


1.ன் 
2. ( யெ ] 


3. பிரம்மாவின் புதல்வனான வசிட்டன் 


அருச்சிகை கதை 


297 


குற்றமில் லாதகதை கோமானே முன்னாளில் 
பத்தியுள்ள சை [ ய ] ல பருவதத்தி லேதானும் 

பொங்கமுட னேவாழும் புனித தவத்தோரில் 
70. சிங்கம் போல் வீறுபெற்ற தெத்தாத் திரையமுனி 

என்று சொல்லும் பேருடைய இனிய பெருந்தவத்தோன் 
வென்றிசெறி யுங் கார்த்திய வீரியவருச்சுனர்க்கு 
சொன்னாரந் தக்கதையைச் சொல்லுகிறேன் னுந்தனுக்கு 

முன்னோர்கா லந்தனிலே முதியமறை நான் முகன் தான் 
75. நாரதற்குச் சொன்ன கதை நல்மாகஸ் நானகதை 

சீரணியு மன்னா! செப்புகிறோ முந்தனுக்கே . 
கார்த்தவீரியன் றனக்குக் கருதியதெத் தாத்திரையர் 
நேர்த்தியுடன் சொன்னபடி நேசமெனச் சொல்லிடுவோம் . 

மன்னோர் புகழும் வாய்த்த திலீபதியே 
80. நன்னாகச் சொல்லுகிறேன் நற்புடனே நீகேள்மோ . 

இன்னகா லந்தனிலே இன்ன இடந்தனிலே 
வன்னமுடன் மாகஸ்தானம் மகிழ்ச்சியுட னாடினபேர் 
பெற்ற பலனைப் பெருமையுடன் சொல்லுகிறோம் . 

வெற்றிபுனை வேந்தையெனும் வீரனே நீகேள் மோ 
85. வன்னமுடன் பூமிதனில் வாழுகின்ற மானிடர்கள் 

நன்னயமாய் மாகஸ்நானம் நயந்தாடா தேபோனால் 
இந்தப் பிறப்புதனில் ஏங்கியவன் தான் மடிந்து 
விந்தையுள்ள வேந்தே மிக்க மறுபிறப்பில் 

மலமருந்தும் பன்றியென வாய்த்திடுஞ் சென்னாயதுபோல் 
90. நலமிழந்தும் அய்யோ நமன் பதிக்கு ஆளாவன் . 

எந்தத் தவங்கள் இனிப்பாகச் செய்தாலும் 
சிந்தையுடன் மாகஸ்நானம் சென்றாடா தேபோனால் 
பரிவான சூரியன் தான் இல்லாப் பகல் போலும் , 


1. [ 1 ] 
2. தத்தாத்ரேயர் 
3. கார்த்த வீரியார்ச்சுனன் ; தி ஒலி 

யாது 
4.ன் 
5. மன்னவர் 
6. நன்க 


7. வேந்து என்னும் ; வேந்தே என்பது 

வேந்தை என வருவது இந்நூல் 

வழக்கு 
8. [ யே ] 
9. செந்நாய் 
10. [ 4 ] 

மபு .38 . 


298 


மாகஸ்நான புராண அம்மானை 


விரிவான சந்திரன் தான் இல்லா விராப்போலும் . 
95 . நல்ல வடிவிழந்து நற்குலமும் துற்குலமாய் 

சொல்லும் புலையரைப்போல் சோற்றுக்குந் தானேங்கி 
மட்டி யெனத்திரிவான் வல்நரகுக் காளாவான் 
கெட்டிடுவான் பின்னே கெதியேது மில்லை மன்னா! 

வேத முறைப்படியே மிக்க அநேகயாகம் 
100. போத முடனே புகழ்ந்து தான் செய்தாலும் 

பஞ்சாக் கினிநடுவே பாங்காய்த் தவசிருந்தும் 
அஞ்சாமல் ஊசிமுனை அன்பாக நின்றாலும் 
மாகஸ்நா னம்மூழ்கி வைகுண்டம் பெற்றவர்போல் 
வாகொற்றான்னவனே வாயாது ஒருவருக்கும் . 

விருத்தம் ( 3 ) 


105 . 


அச்சுதன் அன்பு வேண்டின் 

அருவினை துலைக்க வேண்டின் 
வச்சிரத் தடக்கை வேந்தன் 

வானுல் காள வேண்டின் 
நிச்சய ஞான மூர்த்தி 

நிமலன்பால் ஏக வேண்டின் 
* நெச்சுழல் பிறவி மாந்தர் 

மாகநீ ரீதினில் தோய்வார் .1 


நடை 


அச்சுத னாகவளர் அரிராக வன்பாதம் 
110. நிச்சய மாகச் சேர நினைந்தாலும் 

தீரா வினைகளெல்லாந் தீரவேணு மானாலும் 
பூராய மாகப் பொன்னுலகத் தையாள 
இந்திரப் பட்ட மினிவேணு மானாலும் 


. 


1. துர்க்குலம் 
2. த்த 
3. தொ 
4. இந்திரன் 


6. நச்சு ; தைச்சு ; நொந்து ; நெரி மோ 

னை 
7. முன் விருத்தம் போன்றது 
8. முதற் சீரும் கடைச்சீரும் மோனை 


5. சிவன் 


* 


அருச்சிகை கதை 


299 


சந்திரனைப் பூண்ட சங்கர சதாசிவனை 
115. கண்ணாலே மன்னா காணவேணு மானாலும் 

தண்ணாரு மண்ணுலகில் தானே பிறக்கின்ற 
மனிதர்கள் தானென்ன மனத்தில் மிக நினைந்து 
புனிதமுள்ள மாகந்தி புகழ்ந்தாட வேபலிக்கும் . 

நாள்தோறு மேபோற்றி நன்றாக வேவளர்த்த 
120. பாழுடம்பை அய்யோ! பாழ்நரகில் தள்ளுவது 

மானிடரே ! நன்றியில்லை ; மாகொடிது ; ஞாயமில்லை . 
ஆனதினால் மாகஸ்நானம் அன்புடனே மூழ்கிடுவீர் . 
2 சோலியில்லைத் தருமமிது சூட்சாதி மாசூட்சம் . 

வேலிலகு கைவேந்தா வினைமுழுக வொட்டாது . 
125. ஆனதனா லேயெளிது அழகுமக ரந்தனிலே 

பானுவரும் போது பரிவான மானிடரே ! 
துய்யமலர் வாவிதனில் சுகமாக மாகஸ்நானம் 
செய்து நல்ல அன்புடனே தேவர்பதி சேராமல் 

நாயிலையும் பொல்லானாய் நரகத்தி லேவிழுந்து 
130. பேயிலையும் பொல்லானாய்ப் பிதற்றுவது நன்றேதான் ! 

வெள்ளெலும்பைக் கால்நாட்டி வெண்மையில்லா ரத்தமதை . 
உள்ளதொரு மாங்கிஷத்தி லூட்டிச் சுவரேத்தி 
நரம்பா லி 10 றுக்கி நாறுதோ லால்மேய்ந்து 

பகரம்பூத்த வேந்தா கட்டுகின்ற வீடுவுடல் . 
135. இந்த உடல் தனக்கு இனியொன் பபதுவாசல் ; 

அந்தமில்லா பாழ்வீடு ; அறைநிறைய வேமலத்தை 
வைத்தடைத்த காயம் ; மலம் நாறும் ; சீநாறும் ; 
மெத்த 12 அசங்கியங்காண் ! மெய்யென்று 13இவ்வுடலை 
நம்பி நீ வீணாய் நரகத்துக் காளாக 


1. மாகமாதத்தில் முழுதும் தீர்த்தம் 
2. பெரிய வேலை அன்று 
3. ரு , என ஒலிக்கும் 
4. சூட்சுமத்திலும் அதி சூட்சுமம் 
5. லே 
6. 4.1 
7. இரத்தமதை 


8. ஊற்றி என்றுமாம் 
9. ற்றி 
10. [ ரு ] 
11. கையானது தாமரை மலர்போன்றிக் 

கும் 
12. அஸஹ்யம்.பொறுக்க முடியாத மலம் 
13. [ J ] 


300 


மாகஸ்நான புராண அம்மானை 


140. வெம்பிக் கொடுமை செய்ய வேண்டா மெனக்கருதி 

மாகஸ்நா ன நாளும் வரிசையுட னே ஆடில் 
வாகொற்ற மானிடர்கள் வாழ்வார்கள் சொர்க்கமதில் . 
வரிசையுடன் மாகபுனல் வந்தாடா மாண்பர்கள் தான் 

பெருமையன்றி நீரில் பிறந்த குமிழிபோலும் 
145. கருவில்லா முட்டையைப்போல் கருமசண் டாளரைப்போல் 

தெருவில் மிக விரந்து சீசீ யெனவேச 
வாடுவார் . சொன்னோங்காண் ! வல்நரகி லேவிழுவான் . 
தேடியவன் மாகபுனல் சென்றாடாப் பாவியர்க்கு 

ஏது பலனுமில்லை ; என்றும் பவுசுமில்லை ; 
150. சூதுடனே நோய்கொளுவான் சோருவான் சோறுதனுக்கு . 

இப்படியே வாடாமல் இனிமகர மாத்தைதனில் 
செப்பமுடன் மாகஸ்நானம் சிறப்புடனே மூழ்கினவர் 
நல்ல பதம்பெறுவார் ; நமனார் பதியணுகார் . 

மல்லுலவு தோளாய் வழுத்துகிறோ மின்னமுந்தான் 
155. துய்ய மகரமாதம் தூயபுன லில்தோய்ந்தால் 

செய்யதெய்வ ரம்பையர் தன் செல்வமுலை யில் - தோய்வார் . 
திருமால் தனக்கடிமை செய்யாதா னானாலும் 
வரிசையுடன் வேதியரை வணங்காதா னானாலும் 

பாத்திரந்தா னேயறிந்து பாங்காகப் பிச்சையள்ளி 
160. நேத்தி யுடனே நின்று விடா னானாலும் 

கொடிதாக நாளுங் கோபமுள்ளோ னானாலும் 
வடிவான சைவநிலை மகிழ்ந்து நில்லா னானாலும் 
இப்படியாக் கொத்தவர்கள் என்றாலும் மாகஸ்நானம் 
செப்பமுட னேயாடில் 10 சேர்வான் பரகதிதான் . 


1. ( ஸ்நானம் ] 
2. வாகு ஒத்த 
3. [ ம் ] : இழிவுக் குறிப்பு 
4. இறந்து என்றும் இருக்கலாம் 
5. [ ] 


6. என ஒலிக்கும் போலும் 
7. மாத்து = மாதம் 
8. நேர்த்தீ - ர ஒலியாமை 
9. வ் உடம்படுமெய் 
10. ஒருமை பன்மை மயக்கம் 


அருச்சிகை கதை 


301 


விருத்தம் ( 4 ) 


165. குருவில்லான் விஞ்சை போன்றுங் 

குணமில்லான் செல்வம் போன்றும் 
மருவிய தெளிவி லாதான் 

மாசறு ஞானம் போன்றும் 
நிருபரைப் பிழைத்தார் போன்றும் 

நிதியில்லான் இளமை போன்றும் 
பொருவரு மாக மாடான் 

புகழொடு கெடுவான் மன்னா!! 


நடை 
குருவில்லா மல்படித்த கோலமந்தி ரம்பாழாம் . 
170. அருமையில்லாப் பாவிபெற்ற அருஞ்செல்வ மும்பாழாம் . 

மனத்தெளிவு இல்லாத மாந்தர்ஞான மும்பாழாம் . 
முனைக்களத்தில் சத்துருமுன் முதல்வன் றனைக்காட்டி - 
கொடுத்தோடிப் போனவர்கள் குலமும்மிகப் பாழாகும் . 

எடுத்தபொரு ளில்லாதா ளிளமை மிகப்பாழாம் . 
175. திட்டமுடன் மாகஸ்நானம் சென்றாடான் தங்கள் குலம் 

கெட்டு விடுமய்யோ ! கீர்த்தி மழுங்கிவிடும் . 
வண்ண முடனே தான் மாபொருள் மெத்தவாங்கி 
பெண்ணைக் கொடுத்தானும் பேதமாய்க் கெட்டிடுவான் . 

பங்க முடனே பகலான வேளையிலே 
180. கொங்குகுழல் மாதர்தனை க் கூடினவ னும்கெடுவான் . 

பிச்சையிட்டு உண்ணாப் பெரும்பாத கன் தானும் 
மெச்சியே மாகஸ்நானம் விரும்பியா டாதவனும் 
ஏழு தல முறையும் இழிகுலமா கப்பிறந்து 

தாழுங் கொடுநரகில் தயங்கிக் கிடந்திடுவான் . 
185. நிசமென்று பொய்சாட்சி நின்றுதான் சொல்பவனும் 

அசலான பெண்க்ளின்மேல் ஆசைமிக வைத்தவனும் 


4. எடுத்துக்காட் டுவமைகள் 


1. முன் விருத்தம் போன்றது 
2. [ 6 ] 
3. [ J ] 


5. லை 


302 


மாகஸ்நான புராண அம்மானை 


துய்ய செல் வக்களிப்பால் தோகையரை மானமுற 
கையைப் பிடித்து கடிதாய்ப் புணர்ந்தவனும் 

பாலர் தனைச்சீறி பதற வடித்தவனும் 
190. கோலமுள்ள மாகபுனல் குளியாதா னுங்கெடுவான் . 


விருத்தம் ( 5 ) 


அந்தணர் தம்மைக் கொன்றோன் 

அரும்பொருள் களவில் கொண்டோன் 
நிந்தனை மதுவை யுண்டோன் 

குரவர்நே ரிழையைச் சேர்ந்தோன் 
பந்தமுற் றிவரைக் கூடிப் 

பயில்வுற்றோ ரென்று மிந்த 
ஐந்துபா தகரு மாகம் - 

ஆடினால் முத்த ராவார் . 


நடை 


195. வன்னமுள்ள வேதியரை வஞ்சனையாய்க் கொன்றவரும் 

கன்னமிட்டுப் பொன்னை களவாண்டு போனவரும் 
நீசருட னே இணங்கி நிரம்பமது உண்டவரும் 
பேசுங் குருக்களுட பெண்டிர்) தனைத் தொட்டவரும் 

இப்படியாய்க் கொத்த இ ( சை ) கேடர் தன்னுடனே 
200. செப்பமுட னே கூடிச் சினேகிதங்கள் செய்வோரும் 

பஞ்சமா பாதகராம் பாரி [ ய ] ற் கொடியவராம் 
நஞ்சிலை யும்பொல்லார் நான் சொன்னேன் மன்னவனே ! 
இவ்வொரு மாகமதி யினிந்துதா னாடுகின்றால் 

செவ்வே வரம்பெறுவான் சேருவான் முத்திகண்டாய் . 
205. எந்த விரதமொடும் இனியதன்மஞ் செய்தாலும் 

இந்த அஞ்சு பாவமுந்தான் இட்டமுடன் தீராது 


1. அவமானம் 
2. [ தி ] 
3. முன் போன்ற விருத்தம் 
4. [ f ] 


5. லே 
6. இனிதாக என்ற பொருளில் வரும்வினை 
7. ஆடுகின்றதால் ஆடாதின்றல் ; கின் று 

காண்க 


. 


அருச்சிகை கதை 


303 


ஆனதா லிந்த வைந்துபா தகந்தனையும் 
பானுவெனும் வெய்யோன் பரிவாய் மகரமதில் 

வரும்போது மாகஸ்நானம் மகிட்சியா யாடுகின்றால் 
210. பெருமையாய் இப் பாதகத்தை பிறம் போகச் செய்யு மென்று 

பூவுலகி லேவாழும் பொல்லாரைத் தான் பார்த்து 
ஓவியமா வய்யோ வுறைக்கிறதே தீர்த்தமெல்லாம் . 
துய்யமக ரந்தனிலே சூரியன் வா ற - பொழுது 

அய்யய்யோ மாகஸ்நானம் அன்பாக மானிடர்கள் 
215. நாட்டமுட னாடுகின்றால் நாமிருக்க எங்கையிடம் 

தாட்டிகமாய் நொந்து தளம்பிடுமே பாவமெல்லாம் . 
வாக்கினால் சொல்பாவம் மனத்தில் நினைபாவம் 
நோக்கிகுன்ற கண்ணால் நோக்கி வரும்பாவம் 

புத்தியி னாலே போத வரும்பாவம் 
220. சித்திரமா க - உடலால் சேர்ந்த பெரும்பாவம் 

இப்பாவ மெல்லாம் இனிதாக மாகஸ்நானம் 
தப்பாம லே தீர்க்கும் . சத்தியமாய்ச் சொன்னோமே . 
பெண்டாட்டி பிள்ளையில்லை பிறவிதோ றும்பலந்தான் 

கொண்டாட்ட மாகவேதான் கூடிவருங் கண்டாயே ! 
225. இப்பெரிய பாவமெல்லாம் இருளறுக்கும் சூரியன் போல் 

செப்பமுடன் மாகஸ்நானம் சென்றாடப் போய்விடுங்காண் . 
பிறப்பென்னுஞ் சேர்பூசிப் பிதற்றுகின்ற மானிடரே ! 
சிறப்பென்னு மாகஸ்நானத் தெண்ணீரினால் கழுவீர் ! 

இந்தப் படி வேதம் இனிதாகச் சொல்கிறதால் 
230. சிந்தையுடன் நாமினித்தான் செப்புவதென் கோமானே ! 

இவ்வண்ண மாக இனிமாக நீர் முழுகில் 
செவ்வண்ண மான தேவர்பதி சென்றிருந்து 
பேராக வேவாழ்ந்து பேசியவை குண்டபதி 


1. ஆடினால் கின்று காண்க 
2. புறம் ; பி , பு 
3. [ p ] 
4. வருகிற 
5. கே 


6. [ கு ] 
7. [ சொல்லால் ] 
8. [ 1 ] 
9. சேறு - உச்சரிப்பினைக் காண்க 
10.வ -8 


1104 


மாகஸ்நான புராண அம்மானை 


சீராக வாழ்வான் சிவபதங்கள் பெற்றிடுவார் . 
235. சொன்னோம் இதுகதைதான் தூயவொரு பெண்மடவார் 

தன்னால் நடந்தகதை தானுனக்குச் சொல்லுகிறேன் . 
பிருகு முனி வங்கிஷத்தில் பெருமையுட னேபிறந்தோன் ; 
இருசியெனும் மாமறையோன் ; இனியவே தந்தெளிந்தோன் ; 

அம்மறையோன் தன் வயற்றில் அருச்சிகையா ளென்றுவொரு 
240. கொம்மைமுலைப் பெண்மடவாள் கொடிதான வேளை தனில் 

தாலியறு மோரைதனில் தான் பிறந்து விந்தையென 
கோலமுலை பெண்ணமுதாள் குலுங்கவே தான் வளர்ந்தாள் . 
நஞ்சிலேயுந் தூயவிழி நாரி யருச்சிகைதான் 

அஞ்சுவய தாகி நல்ல அன்னம் போ லேவளர்ந்தாள் . 
245. அன்னம்போ லேவளர்ந்த அழகு அருச்சிகையை 

வண்ணமுள்ள வேதமெல்லாம் வாகுடனே கற்றுணர்ந்த 
மாலியவா னென்று சொல்லும் வன்னப் பிராமணர்க்கு 
தாலிகட்டி யேகொடுத்தான் சாதியோர் தானறிய . 

நன்றியுடன் கலியாணம் நற்பாய் மிகமுடித்த 
250. அன்றே யவன்மடிந்தான் ; அருச்சிகையா ளானவளும் 

தாலி தனையிழந்து தன் தகப்பன் தன் வளவில் 
வேலிலங்கு கண்ணாள் மிகவே துயரமுற்று 
உண்ணாள் ; உறங்காள் உற்ற விகாரமதால் 

எண்ணாது யெண்ணி இருந்தாள்கைம் பெண்ணெவே . 
255. மங்கை சலித்திருக்க வண்ணமுடன் பெற்றெடுத்த 

பொங்கமுள்ள தாயும் புகழ்மீறு தந்தையரும் 
சிந்தைமிக நொந்து திகைத்திருக்கு மன்னாளில் 
அந்தமுள்ள நாரதனும் அன்புடனே அங்கு வந்தான் . 

சீராறும் நாரதனார் செப்பமுட னங்கேவர 
260. காரார் குழலாள் கன்னி யருச்சிகையாள் 

வந்த முனிவன் மலரடியி லே வீழ்ந்து 
விந்தையுட னேபோற்றி மிகுத்த துயரமொடு 


1. வம்சத்தில் 
2. [ வயத்தில் ) 
3. வீடு 


4. நா 
5. கெ என ஒலிக்கும் 


அருச்சிகை கதை 


305 


நின்றாள் காண் . அப்போது நெடியதவ நாரதனும் 

குன்றார் முலையாளைக் கூர்ந்து மிகப்பார்த்து 
265. பெண்ணே யருச்சிகையே ! பேதாய் ! மலர்க்குழலாய் ! 

தண்ணார் மதிவதனத் தையலே என்று சொல்லி 
மனது மிகமகிழ்ந்து மாமகிட்சி யோடேநின்று 
அனநடையா ளைப்பார்த்து அம்முனிவன் சொல்லிடுவான் : 

பார்வதியைத் தான் நினைந்து பரமசிவனை நினைந்து 
270. மார்கழிமா தந்தனிலே மாகதிரோன் வந்திடுநாள் 

பூறுவபச் சந்தனிலே பொருந்து திரு வாதிரையில் 
வீறுடனே நோன்பு மிகமுப் பதுவருசம் 
வழுவாம லேவிரதம் மாதேயிருந்து வந்தாய் ! 

தெளிவான வெய்யோன் சிறந்ததொரு கோத்தியலாம் 
275. என்று சொல்லும் மாதமதி லினிதாய் வரும்போது 

நன்றி யுடனே நல்லமுதல் பக்கமதில் 
வருமேகா தேசிமுதல் மார்கழியே காதேசி 
வருமளவும் பூம்புனலில் மாகஸ்நா ன - மாடில் 

மாதே இதுதேவ மாகஸ்நானம் . கதிரோன் 
280. போதமுடன் மார்கழியில் புகழாய் வரும்போது 

இனிதான மார்கழியில் ஏகாதே சி - முதலாய் 
புனிதமுடன் முப்பதுநாள் பொருந்துமேகா தேசிமட்டும் 
கசிவாக நீண்நீரில் கனிந்தாடு மாகஸ்நானம் 

ரிசிகள்மாகஸ் நானம்என்று நேசமுட னேவிளம்பும் . . 
285. சூரியன் சேர் தைமாதஞ் சொல்லுமேகா தேசிமுதல் 

சீருடைய மாசி தனில் சிறந்தேகா தேசிமட்டும் 
பொன்னான நன்னீரில் புகுந்தாடு மாகஸ்நானம் 
நன் 

னான மின்னே நற்பிதிர்க்கள் மாகஸ்நானம் 
என்றுதான் வேத மினிமூன்று மாகஸ்நானம் 


1. டெ என ஒலிக்கும் 
2. [ ப ] 
3. ரு - எதுகைநோக்குக 
4. [ 1 ] 
5. கார்த்திகை ஆம் 


6. மாதமதில் ( அது ) 
7. a என்பதனைப் பிரித்தெழுதும்வகை ; 

நீள் + நீர் 
8. சிறந்த ஏகாதேசி 


மபு -39 . 


306 


மாகஸ்நான புராண அம்மானை 


| 


290. நன்றியென்று சொல்லுதுகாண் . நாறுமலர்ப் பூங்குழலே! 

இம்மூன்று மாகஸ்நானம் இனிமூன்று மாத்தையிலும் 
செம்மை யுடனே சிறந்தபிர யாகையிலே 
கோதா வரிதனிலே குளிர்ந்திடுகங் கைதனிலே 

கோதாய் நீ முற்பிறப்பில் கோலமென மூழ்கிவந்தாய் 
295. அதுவுமன்றி நீதானும் ஆணவமா யை வெறுத்து 

விதிமுறையாய் முப்பது நாள் விரிபுனலி லேமுழுகி 
செப்பமுடன் அம்மாவாசி சிறந்தவீர த - மிருந்தாய் . 
இப்படித்தான் நீவிரதம் இசைந்திருந்த தாகையினால் 

இப்பிறப்பி லேயுனக்கு இனிய பலன் தானுமில்லை . 
300. பிற்பிறப்பில் பெண்ணே பேரின்ப வாழ்வுமுண்டு . 

என்றுதான் நாரதனா ரிந்தமொழி தான் கூற 
குன்றுமுலை மாதுவெனுங் கோல வருச்சிகைதான் 
நல்ல தவம் பெருகும் நாரதனைத் தான் பார்த்து 

வில்லுலவு மாநுதலாள் விளம்புவா ளோவியமாய் : 
305. ஐம்புலனை வென்றவரே ! அடியாள் பலன் செய் திருக்க 

கைம்பெண்ணா யிப்பிறப்பில் காசினியி லேயிருந்து 
வாடவந்த 10 காரியமென் ? மாமுனியே ! சொல்லுமென்று 
நீடிய வேல்கண்ணாள் நேசமுட னேகூற 

நாரத னுங்கேட்டு நாரிதனை யேநோக்கி 
310. சீருடனே வாய்மலர்ந்து செப்புவா னோவியமாய் : 

வாரா யருச்சிகாநீ வாகாக முற்பிறப்பில் 
பேராக வாழும் பிராமணர் தன் 12 வங்கிஷத்தில் 
( தினவளரன் ) என்று சொல்லி செல்வமிக வுள்ளவனாய் 

இனிய சிலைமதன் போல் எவரும் மனம் விரும்ப 
315. பரிவான மண்ணுலகில் பாங்காக வேபிறந்து 


1. தல்லது 
1. மாதத்திலும் 
2. [ 4 ] . 
9. [ ய்கை ) 
4. அமாவாசை 
5. [ p ] 
7. [ 1 ] 


8. [ J ] 
2. பலன் தரத்தக்கவை 
10. பயன் காரியத்தை வில்வித்த கார 

ணம் ; விஷயம் 
11. ( ரு ) 
12. வம்சம்.வமிசம் - வங்கிஷம் 


அருச்சுகை கதை 


. 


307 


அரிதான வேதமொடு அறுபத்து நால்கலையும் 
நன்றாய் படித்து நல்மாமன் தன்மகளை 
மன்றோர் அறிய மாலையிட்டு வாழ்நாளில் 

காசுலவுங் கொங்கைக் கன்னியெனும் வேசைமகள் 
320. ஆசைமிகக் கொண்டு அவளாசை யில் விழுந்து 

கலியாணஞ் செய்த கன்னி தனை வன்சிறையில் 
மெலிய மிகப்போட்டு வேசைதனை யேவிரும்பி 
கையிற் பொருளையெல்லாம் காமவெறிதன்னாலே 

மை [ ] ப்பொருதும் கண்ணிகைக்கே வாஞ்சையுடனே கொடுத்து 
325. சேற்றில் பதியும் சிற்றாமை யைப்போல 

கூத்திமய லாலே கொடுங்காமச் சேறுதனில் 
தானே யிடைந்து ( சாளையாய் ] 7 நோயள் கொண்டு 
மானாருங் கண்ணாள் மயலாலே நீமடிந்தாய் ! 
உன்னை எமதூத ரோவியமா கப்பிடித்து 

வன்னமுள்ள ஏமன்முன்னே வாகாக விட்டனர்காண் . 
330. காலன்உனைச் சீறிக் கருமசண்டா ள - னிவனை 

கோல நரகுதனில் குளிக்கவே போடு மென்றான் 
தூய கொடுமறலி சொன்னபடி தப்பாமல் 
தீய நரகு தனில் சேர்த்திட்டா நன்தனையும் . 

இருபத்தெண் கோடி யெண்ணுங் கொடுநரகில் 
335. கருமத்தொ டுங்கூடக் கடிதாய்க் கிடந்துழன்றாய் 

மாலையிட்ட பெண்ணை வன்சிறையில் போட்டதினால் 
ஓலமிட்டு வன் நரகில் 10உழத்திப் பரதவித்தாய் 
அள்ளுங் கொடுநரக மய்யோவுனைத் தாங்காமல் 

தள்ளிவிட்ட தாலே தரணி யிலேதானும் 
340. பெண்ணாக வந்து பிறந்து 12 இளமையிலே 


1. [ தி ] 
2. நல்லம்மான் = தாயுடன் பிறந்தான் 
3. [ i ] 
4. கன்னியுமாம் 
5. த்தி ; எதுகை நோக்குக 
6. சான நோய்க்கு அரண்மனை ; அல்ல 

சாலை = உடல் வெடித்து புண்கள் 


வாய் திறந்து நீர் வடியவிடல் 
7. நோய்கள் 
8. ( யே ) 
9. ( ந் ) 
10. உழற்றி : கைகால் நோவால் புரண்டு 
11. [ rl 
12. [ f ] 


308 


மாகஸ்நான புராண அம்மானை 


தண்ணான தாலி தனையிழந்து நீ இருந்தாய் ! 
ஆனதினா லிவ்வுலகில் ஆரேனும் மாலையிட்ட 
வானக் குழலாளை வாழாமல் வன்சிறையில் 

போட்டுமத வேசையொடு புல்கி யிருந்தவர்கள் 
345. நாட்ட முடனே நற்பான பூவுலகில் 

ஏழு பிறப்பு மினிதான பெண்ணாக 
தாழப் பிறந்து தாலி தனையிழந்து 
ஆசையாக வாடி அலமல [ p ] ந்து வய்யோதான் 

பேசியகைம் பெண்ணாய்ப் பிதற்றுவார் கண்டாயே ! 
350. அப்படித்தான் முற்பிறப்பில் ஆணாக நீ பிறந்து 

செப்பமுடன் மாலையிட்ட தேவி முகம் பாராத 
பாவத்தா லிப்பிறப்பில் பழுதான பெண்ணாக 
பூவற்று அய்யோ போக்கினாய் தாலியையும் . 

அன்று நீ செய்த அரும்பா தகத்தாலே 
355. என்றும் பெண்ணாக எழுபிறப்பும் நீ பிறக்க 

வேணும் , நீ முன்னே மிக மூன்று மாகஸ்நானம் 
தாணு பதம் நினைந்து தான் முழுகும் புண்ணியத்தால் 
இந்தப் பிறப்புடனே யேழாயுன் பாவவினை 
சிந்தி யொழிந்ததுகாண் ! தேனே மயங்காதே ! 
மானேகே ளின்னம் மறுபிறப்பு நீபிறந்து 
வானோர் புகழ்ந்தேத்த மாபுண்ணி யங்கள் செய்து 
சொல்லாரு கின்ற சூரியபெரும்பதவி 
வல்லார் தனத்தாய் வாகாக வேயடைவாய் ! 

என்று சொல்லி நாரதனும் 10 இங்கிதமா கப்போனான் . 
365 . நன்று நன்று 11 என்று அந்த நல்ல அருச்சிகையும் 

நாரதனார் சொல்படியே நல்லாசை யை வெறுத்து 


360 . 


1. நீர்போல இன்பமான ; அருளான 
2. மேகம் போலக் கரிய 
3. கலங்கி அலமலத்தல் என்பதும் அல 

மாறு ( அலமரூ ) என்பதும் இயைத் 

தன போலும் 
4.வ 
5. ஏழாய் = ஏழை எபதன் வினி 
6. அழிந்து 


7. [ தி ] 
8. ( தீயற்ற ] 
9. சொக்கட்டான் காய்போன்ற 
10. [ d ] இனிமையாக ; அவ்விடத்திற்குத் 

தக்கபடி 
11. [ யெ ] 
12. வ 


அருச்சிகை கதை 


309 


சீரிணங்கு தர்மமொடு சிறந்த தவங்கள் பல 
தன்னுடனே மாகபுனல் தான்மூழ்கி னாள் பலது 

வன்னமுள்ள தீர்த்தம் மலையருவிக் காசிகங்கை 
370. கயிலை நதியுடனே கனகநரு மதையாறு 

கயல்குதிகொள் கண்டகையில் கன்னி யிவள் தானும் , 


விருத்தம் ( 6 ) 
ஆர ணத்தின் அகம்புற மாய்நின்ற 
கார ணத்தினைக் கஞ்ச மடுவிலோர் 

வார ணத்துயர் மாற்றிய வள்ளலை ( ப் ) 
375. பூர ணத்துளத் தெண்ணிப் பொருந்தியே .! 


நடை 


உற்பனமாய் வேதமதி லுள்ளும் புறம்புமாக 
நற்புட னேநின்று நாள்தோறு மேவளர்வோன் 
கோதில்லாப் பூஞ்சுனையில் கொலை முதலை வாயிலுற்று 

ஆதிமூல மே யெனவே அலறுகின்ற யானை முன்னம் 
380. வந்து அதன் துயரம் மாற்றுகின்ற நாரணனை 

புந்தி தனில் பூரணமாய்ப் புனிதமுட னேநினைந்து 
பஞ்ச விடையமொடு பாவகா மக்குரோதம் 
நெஞ்சி லகற்றி நினைவையொன்றா கத் திருத்தி 

ஆடினாள் தீர்த்தம்; அருந்தவத்தோ டேபலனை 
385. தேடினாள் மெத்த ; தீயான பாவவினை 

தன்னைத் 10 துலைத்தாள் ; சடத்தை மிகப்போட்டு 
அன்ன வருச்சிகையு மடைந்தாள் அமாபதி , 
இந்தப் பலத்தாலே யிந்தமட மாது , மன்னா! 


1. பல 
2. கயிலையில் உள்ள மானச்சரஸ் போன்ற 

தீர்த்தம் 
3. [ p ] 
4. தாமரை 
5. கஜேந்திரன் 
6. [ த்தி ] 


7. மாமுதற்சீர் ; வீளம் கடைச்சீர் ; இடைச் 

சீர்கள் வெண்டனை இரண்டாத்தளை 
யும் மூன்ருத்தனையும் அமையவரும் ; 

அடிக்கு 11 எழுத்து , கலிவிருத்தம் 
8. [ y ] 
9. மிதனை 
10. தொ 


310 


மாகஸ்நான புராண அம்மானை 


சிந்துமலர்க் கற்பகஞ்சூழ் தேவர் பதிபுகுந்து 
390. காச்சி யுடனையொரு கற்பகோ டி - காலம் 

மாச்சி யுடனிருந்து மங்கைநல்லாள் புண்ணியத்தால் 
பொற்புடனே பின்னும் புகழ்கயிலா சந்தனிலே 
கற்புடையாள் தானுமொரு கற்பகோ டி - காலம் 

இருந்துமவள் பின்பு இனியவைகுண் டந்தனிலே 
395 , திருந்து புகழ் மன்னா சித்திரம்போ லேயவள் தான் 

கற்பகோடி காலமங்கே காட்சியுட னேயிருந்து 
நற்புட னேபின்பு நான்முகத்தோன் வாழுகின்ற 
சத்தியலோ கந்தனிலே தையலிவ ளன்புடனே 

சத்தியமாய் நாலு சதுர்யுகந் தானிருந்தாள் . 
400. நாலு சதுர் யுகமும் நான்) முகத்தோன் வாழ்பதியில் 

வேலுல வுங்கண்ணாள் மிக்கசெழும் பூமகள் போல் 
தானே மிகவிருந்தாள் சதுர்முகத்தோன் காரணத்தால் 
மானேறுங் கண்ணாள் மாட்சியுடன் மாசெனனம் 

சயோனி படாம லுற்றதவ யோனியெனும் 
405. ஆனதொரு காட்சியினா லயன்வாழு மாவுலகில் 

தேவர்குலப் பெண்களிலுஞ் சிறந்தமூவர் பெண்களிலும் 
ஓவியமாக ஒரு கோடி சந்திரன் போல் 
மிக்க வழகுடனே மெல்லிய பூங் கொம்பெனவே 

திக்கிலுள்ள பாலர்களுந் தேவரொடு மாரிசிகள் 
410. இயக்கரொடு விஞ்சையரும் எவருமே கண்டுகண்டு 

மயக்கமுற லட்சுமிபோல் வளர்ந்தாளே பெண்ணெனவே . 
பெண்ணெனவே மங்கை பெருமையுட னேவளர 
தண்ணுலவும் பூங்கேமலோன் தையல் தனை யேபார்த்து 

மனதி லிரக்கமொடு மாமகிட்சி தன்னுடனே 
415 இனியதொரு நா ( ன் ) முகத்தான் ஏந்திழையே ! பூந்திருவே 


1. [ ட்ட 
2. னே என்பது மாத்திரை குறைந்து 

வருவதன இவ்வாறு . னை என எழு 

துவது காட்டும் 
3. ரே . 1 


5. [ தி ] 
6. முதற்சீர் கடைச்சர் மோனை 
7. அந்தாதித்தொடை 
8. கமலத்தோன் - பிரமன் 
9. [ ல் ] 


அருச்சிகை கதை 


311 


420. 


தேவர்பதி யில்வளருந் திலோ [ ர் ] தமையென் றேயெவரும் 
ஓவியமாய்ச் சொல்லுவரே உற்றசெழும் பூங்குயிலே 
அன்னமே கற்பகமே ! யழகே ! மலர்க்கொடியே ! 
வன்னமே ! மாமயிலே மணியே ! மரகதமே 
என்றுதான் நான் முகத்தோன் இரக்கமுட னேஉரைத்து 
வென்றியுடன் பின்னும் விளம்புவா னிங்கிதமாய் 
மான் இனிய கண்ணாய் மருவே / மலர்க்கொழுந்தே 
யான் உனக் கோர்செய்கை அன்புடனே சொல்லுகிறேன் . 

கால்களிலே வீரமணி கட்டுகின்ற ராட்சதரில் 
425. மேல் அதிக மானவர்கள் மிகுத்த பல ராட்சதர்கள் 

சுந்தோப சுந்தனென்று சொல்லுகின்ற பேரிருவர் . 
அந்தோ அவர்கள் வலு ஆருக்கு மில்லைமின்னே ! 
ஒருதாய் வயிற்றிலுற்றோர் ஓகெடுவாய் பொல்லாதார் . 

பெரியவரம் பெற்றோர்காண் . பேசரிது அக்கொடுமை . 
430. அக்கொடிய பாவியர்க்கு அறியாம லேவரந்தான் 

மிக்கவே யாங்கொடுத்தோம் மெல்லியலே அக்கொடியோர் 
செய்யுங் கொடுமையினால் தேவர் ,பதி தானிழந்தார் . 
துய்யதொரு விந்திரனும் துரைத்தனம்விட் டோடினார்காண் ! 

சண்டன் தொழில்மறந்தான் ; தழைக்கும்புவ னத்தில்வளர் 
435 . அண்ட ரெல் லாமய்யோ! அஞ்சிமிகப் போனார்காண் . 

எல்லாப் பெருவுலகு ( ம் ) எப்பெரிய மா தவரும் 
அல்லலொடு துன்பமுற அனியாயம் மீறிடவே 
தருமந் தனையழித்து தவமுனிவரைக்கெடுத்து 

கருமந் தனை வளர்த்து காசினியைத் தான் கெடுத்து , 
440. துட்டரிகஞ் செய்திருக்குஞ் சுந்தோப சுந்தனிடம் 

மட்டுல வுங்கூந்தல் மாதே நீ தானேகி 
சூச்சாதி சூச்சமதால் சுந்தோப சுந்தனைத்தான் 


1. [ ற்றி ] 
2. ( லே ) -லே , லை 
3. [ J ] 
4. ( பி ) 
5. ( ய . 
6. ன் ஓரிடத்தில் மரியாதைப் பன்மை 

யாக - என்பதும் மற்றேரிடத்தில் 
பழையபடியே ன் என்பதும் வருதல் 
காண்க 


7. தீவினை ; கொடுமை 
8. க்க என்றுளது ; க என்பதன் வட 

மொழி ஒலியைக் காட்டல் போலும் ; 
நாகரீகம் போல தட்டரிகம் ராசரிகம் 
என்று 

சொற்களைப் படைப்பது 
கான்க 
9.ட் , 
10. வே -9 


312 


மாகஸ்நான புராண அம்மானை 


மாச்சியுடன் கொன்று மாதேநீ யிச்சணமே 

வருவாய் எனப்பிரமன் மங்கையுட னேகூற 
445. மருவாரும் பூங்கூந்தல் மா துமிக நல்லது என்று 

வேதம்வளர் நா ( ன் ) முகனை மெல்லிநல்லா ளும் வணங்கி 
சீதமதி நல்முகத்தாள் சித்திரவீணை எடுத்து 
பாரமுலை யைச்சுமந்து பசும்பொற் கொடியிடைதான் 

சோரமணி மேகலைதான் சோதிமய மாயிலங்க 
450. ஆகாச வீதிதனில் ஆச்சரிய மங்கையிவள் 

வாகான மின்னலொன்று வந்துபளீ ரென்றது போல் 
முற்பிறப்பில் மாகஸ்நான முழுகும் நரு மதையாற்றின் 
பொற்கரையி னோரம் பொலிந்திருக்கும் மண்மலைமேல் 

அன்னம் போல் வந்திறங்கி அழகு நருமதையில் 
455. வன்னமுடன் மூழ்கி மகிழ்ந்து கரையேறி 

விண்ணவர் கோன் தேவர் மெய்குழைந்து 7 இச்சைகொள்ள 
வண்ணமிகு பட்டு மகிழ்ந்து மிகவுடுத்தி 
கார்மேகம் போலக் கவிழ்ந்திருக்கும் மைக்குழலை 
சீர்மேவுங் கையாலே சிறப்பாகக் கோதினளே . 


விருத்தம் ( 7 ) 


460. புதுத்துளி பிலிற்றிய புயலின் கற்றை மேல் 

விதுக்கொளுங் கதிர்புடை தவழு மேன்மை போல் 
கதுப்பினி லுறவனக் களிவண் டரற்றிட 
மதுக்கமழ் மல்லிகை மாலை சூட்டினாள் 11. 


நடை 
கையாற் பூங்குழலைக் கனிய மிகக்கோதி 
465. ஒய்யார மாக ஓவியக்கொண் டைமுடித்து 


1.ட் 


2. கூணமே 
3. மெல்லியல் 
4. [ 1 ] 
5. [ 1 ] 
6. [ 4 ] 
7. [ J ) 


8. ( அ ) 
9. ( J ) 
10. போ 
11. ( தி ) 
12. விள- விள - மா - விள என வரும் நாற்சீர்க் 

கலிவிருத்தம் 


. 


அருச்சிகை கதை 


313 


சூல்கொண்ட மேகமிசை துலங்குகின்ற சந்திரன் போல் 
வேல் கொண்ட கண்ணாள் மிகமல்லி கைமுடித்தாள் . 
வன்னச் சிலைமதவேள் வந்து பணிந் தேவல் செய்ய 

பொன்னின் பிறை நுதலில் போட்டா ளொருதிலதம் . 
470. தவ்வுஞ் செழுங்கயல்போல் தானிலங்கி யே மதர்த்து 

செவ்வரிதோய் வேல்விழிக்குத் தீட்டினாள் மைக்கோலம் . 
பொன்னின் கமலமிசை பொறிவண் டிருந்ததென 
வன்னமுகக் கன்னமிசை வைத்தா ளினிக்கரும்பு . 

கள்ளுலவுந் தாமரைபோல் காட்டுமுகத் தி- னழகாம் 
476. வள்ளைக் குழையிலங்க மணிக் குந்த ன - வோலை . 

வன்னச் செழுங்கமுகை வான்மணிகள் மொய்த்ததுபோல் 
பொன்னின் கழுத்தினுக்குப் பூட்டினாள் முத்துவடம் . 
சந்தனத்தோடேஇனிய சாந்துடனே மஞ்சள் பச்சை 

மந்தரம்போ லே தடித்து வளர்ந்திருக்கும் பொன்முலைமேல் 
480. வன்னவன்ன மாக வானத்தின் வில்போல 

அன்ன நடையுடையா ளன்பாகப் பூசினளே . 
நவமணியால் கோ [ ர் ] வை செய்த நல்லபொற்காஞ் சி - வடத்தை 
தவமுடையோ ராசைகொள்ள ( த் ) தனிமருங்கி லேபூட்டி 

வேயினிய தோட்கிணங்க மிக்கமணி பொற்கடகம் 
485. தூயபசு நல்வளையுஞ் சூட்டினாள் முன்கைதனில் . 

வீணை தனைத்திருத்தும் மெல்லியபூங் கை [ ] விரல்க்கு 
ஆணிவயி ரம்பதித்த அழகுகணை யாழியிட்டாள் . 
வெற்றிகொள்ளும் மன்மதன் மேல் மிகவிருது போட்டது போல் 

சித்திரமணி பொற்சிலம்பைச் சிறப்புடனே காலிலிட்டாள் . 
490 . இந்தப் படியிவள் தா னினிப்பா யலங்கரித்து 

விந்தையுட னேயழகாய் 10வெள்ளிலையு மேயருந்தி 


| 


1. ( மதற்று ] 
2. ( கி ] 
3. [ 1 ] 
4. பொன் , அல்லது குந்தன வேலைப்பாடு 

மிக்க 
5. [ எ ] 


6. [ 1 ] 
7. ஏழுகோவையாக இடையில் அணிவது 
8. [ த்தி ] 
9. [ 1 ] 
10. வெற்றிலை 


மபு -40. 


314 


மாகஸ்நான புராண அம்மானை 


நன்மை செறியும் நருமதையாற் றி - னருகே 
பொன்மைசெறி செந்தளிரு பொருந்தும் அசோக வனத்தில் 

பட்டுடைகள் மின்னப் பணிகள் பளபளென்ன 
495. இட்ட சிலம்பார்க்க இருவிழிவேல் தானிலங்க 

மை [ ய ]க்கரிய கூந்தல் மழைமேகம் போலிலங்க 
கைய் ] க்கடக மின்னக் கையிலொரு வீணைகொண்டு 
கள்ளுல வும் வனத்தில் காட்சியொடு வாழுகின்ற 

கிள்ளையொடு நற்குயிலும் கிளைகளொடும் நாங்கணவாய் 
500. பேச்சி களுமிந்தப் பாவைகுர லோசைதனை 

இச்சையுடன் கேட்டு இனமென்று கிட்டவர 
இனியவமுது போலே யினிக்குகின்ற ஏழிசையை 
கனிமை யுடனெழுப்பி கனகமணி வீணையிலே 

வாசித்துக் கொண்டு வளர்ந்திடுபூஞ் சோலை தனில் 
505. நேசத் துடனே நின்றனள்காண் மன்னவனே ! 

இச்சை யுடனே யினியமலர்ச் சோலை தனில் 
பச்சை மயில்போலப் பாங்கா யுலாவிநிற்கும் 
கன்னியுடன் ] முகத்தின் காந்தி யழகுதனை 

சொன்னபணி செய்துநிற்குஞ் சுந்தோப சுந்தனுட 
510. தூதர் மிகநோக்கித் தோகையிவள் யாரோதான் 

சீதமலர் மேலிருக்குந் திருமகளோ 10இந்திரையோ 
இந்தநல்ல பெண் தனக்கு இணையா யிணங்கிய பெண் 
விந்தையுட னெங்குமில்லை விரும்பி நாங் கண்டதில்லை 

என்று நினைந்து இதாச்சரியம் என்றுசொல்லி 
515. நன்றியுள்ள தூதர் நடந்தோடி வேகமென 

கொந்தாரும் பூமாலை கோலமுட னே துவளும் 
சுந்தோப சுந்தனுட தூயமலர்ப் பொன்னடியில் 


1. [ 8 ] 


. 


3. [ ற்க ] 
4. [ ச் ] 
5. நாகணவாய் 


7. கு காண்க 
8. [ யே ] 
9. ( க் ) உச்சரிப்பு அவ்வாறு மாறியது 
10. [ J ] இந்தீரை.இலக்குமி ; இந்திராணி 

என்ற பொருளில் வருகிறது . சத்த 

கன்னிகளில் ஒருத்தியுமாம் 
11. என என்றதன் வழக்கினை காண்க - 


6. பட்சி 


அருச்சிகை கதை 


315 


பங்கமில்லாத தூதர் பரிவாக வேவிழுந்து 

இங்கிதமாய்ப் போற்றி யெழுந்து செங்கை கட்டி நின்றார் . 
520. விந்தை யுடன் பணிந்த மிக்கான தூதர்களைச் 

சுந்தோப சுந்தனுந்தான் தூயமலர்க் கண்ணோக்கி 
மண்டலத்தி லே தானும் வாகா யதி 1 செயங்கள் 
கண்டதுண்டோ ? சொல்லும் என்று காவலர்களைக் கேட்டார் . 

வீரியமாய்த் தூதர் வேந்தர் முகந் தானோக்கி 
525. சீருடனே நின்று மெள்ளச் செவ்வே யுரைத்திடுவார் : 


விருத்தம் ( 8 ) 
தேனுலவு தாமரையி ருந்ததிரு வேயோ ! 
வானவர்கு லந்தழைய வந்தமயி லேயோ! 
தானவர்வி ளங்கவரு தையலிவ ளேயோ ! 
கானமலர் விஞ்சையினர் காம ( ர் ) குயி லேயோ ! 


நடை 


530. மன்னர் மன்னர் கொண்டாடு மாவீர சூரர்களே ! 

நன்னயம தாக நாங்களொன்று கண்டு வந்தோம் . 
செந்தா மரைமேல் சிறந்திருக்கும் லட்சுமியோ! 
நந்தாத தேவர்புகழ் நல்ல இந்தி ராணியோதான் ! 

அசுரர் குலந்தழைய அன்றுவந்த மாயையோதான் ! 
535. கசிவாக ராகமிசை காந்திருவப் பெண்மயிலோ ! 

இந்தவகைப் பெண்களிலே யினிதான பெண் தானும் 
எந்தவகைப் பெண்ணோ ? இனி அறிந்த தில்லைமன்னா 
உங்களைப் போல்க்கொற்ற ஓவியஞ்சேர் மன்னருக்கு 
பொங்கமே யல்லாமல் பொருந்தாது மற்றவர்க்கு . 


1. ச - செ.என வருதல் காண்க 
2. முன்ல மெல்ல எனவும் வந்தது 
3. தானதன தானதன தானதன தானா என் 

ந சந்தம் தான் என்பது தந்த என்றும் 
வரும் . கூவிளங்காய் + மா + புளி 
மாங்காய் என வரும் நாற்சீருமாம் ; 
காய் விளமானால் அடுத்தகாய்ச்சீர் 
நிரைமுதலாய்கரு விளங்காயாம் மாச் 
* ; புளிமா ஆம் ; இவ்வாறு கொள் 


ளும்போது மோனை தயம்சிறக்கும் 
அடிக்கு 14 எழுத்துக்கள் ; கலி 

விருத்தம் 
4. ( ய்கை ] 
5. இசை பாடும் 
6. காந்தருவ 
7. போலுக்கொத்த 
8. ( யோ ) 
9. முறை பொருத்தம் 


316 


மாகஸ்நான புராண அம்மானை 


540. அந்தநல்ல பெண்போல் அடியார்கள் விந்தையுடன் 

எந்தலோ கந்தனிலு மினிக்கண்ட தில்லை அய்யா! 
அப்படியாக் கொத்த அழகான மங்கைநல்லாள் 
செப்ப முடனே சிறந்த நருமதையின் 

வாவிக் கரையில் மலர்ந்திடும்பூஞ் சோலையிலே 
545 , ஓவியமாய் நின்று உலாவுகிறா ளின்னமுங்கேள் . 

ஞாயர் தனைக்கண்ட நட்சத்திரம் போலும் ; 
தூயகங்கை வந்தால் சொல்லுகின்ற பூவுலகில் 
உற்ற நதிகள் உறங்குகின்ற வாறுபோலும் ; 

வெற்றிபுனை திண்டோளாய் மெல்லி நல்லா ளுங்களுட 
550. அரண்மனையில் வந்தாலே அன்பாக வேநீங்கள் 

பெருமையுடன் மாலையிட்ட பெண்களழகக் ... து 
வாடுவா ரல்லாமல் மன்னவரே வாள் போல 
நீடுவீழியாள் தன்னோ ( டு ) நிகரென்று சொல்லரிது . 

பெண்கள தரசி [ i ] பெருமைமிகு ரத்தின மணி ; 
555 . கண்கள் தனிலடங்காக் கட்டழகு பெற்றமின்னு ; 

தூய மணிவிளக்குத் துவர்வாய்ப் பசுங்கிளிதான் ; 
சேய செழுமயிலு தெவிட்டாத தெள்ளமுது ! 
சீவன் பொருந்துகின்ற சித்திரமோ தானறியோம் . 

ஓவியஞ்சேர் பெண்ணை யுலகில்லாக் கன்னிகையை 
560. இந்திரனும் தேவர்களு மினியபிரம் மன்மாலும் 

விந்தையுடன் கண்டாலே மெய்சோர்ந்து ஆசைகொள்வார் . 
காணார்கள் தேவர்கள் தான் . கண்டாரே யாமானால் 
பூணார் முலையாளைப் புதுமையுடன் கொண்டுசெல்வார் . 

ஆனதால் நீங்கள் அண்டமொடு பூவுலகை 
- 565. தானிசையா யாளுகின்ற தாட்டீக ரானதினால் 

அம்மடந்தை தன்னை யனுபோகம் நீங்கள் செய்தால் , 
செம்மை யுடனே சிலாக்கியங்க ளைப்பெறுவீர் . 

------- 
1. அப்படிக்கு ஒத்த 

5. ழ் என்றே உளது 
2. ஞாயிறு -உச்சரிப்புக் காண்க : எதுகை 6. உகர ஈறு காண்க ; உச்சரிப்பு 
நோக்குக் 

7. உயிர் ஓவியம் 
3. [ i ] உச்சரிப்பு 

8. [ ] 
4. [ த்தி ] 


1 


அருச்சிகை கதை 


317 


விருத்தம் ( 9 ) 
சசியை யமரற் கிறைபெற்றான் 

தாதார் கமலத் திருமகளைப் 
பசிய நெடிய மால்பெற்றான் 

பாமா தினை நா ( ன் ) முகன்பெற்றான் 
இசையு மிமையத் திளங்கொடியை 

யிமையா முக்கண் ணிறைபெற்றான் 
நொசியு மருங்கி லிவளையும் நீர் 

பெற்றீ ரென்ப துயர்புகழே . 


570. 


நடை 


" கொந்துலவும் பூங்கூந்தல் கோதையிந்தி ராணிதனை 
விந்தைசெறி யிந்திரனார் விரும்பிப் புணர்ந்தான் காண் . 

தாமரைப்பூ மேலிருக்கும் தையலெனும் லட்சுமியை 
575 . 

மாமறைகள் தான் போற்றும் மாலோன் மணமுடித்தான் . 
கலைபயிலு மாவேதக் கன்னி சரசுவதி 
நலமுடைய நால்வேத நா ( ன் ) முகன் நா வி.லிருந்தாள் 
இமையரசனீன்ற யினியபர மேசுவரியை 

இமையாத முக்கணிறை யின்பமுட னேபுணர்ந்தான் . 
580. ஆனதால் நாங்கள் அழகுடனே கண்டுவந்த 

தேனனைய பெண்ணைத் திருந்தவே மாலையிட்டால் 
மெத்தவே கீர்த்தியுண்டாம் ; மேன்மேல் பவுசுமுண்டாம் ; 
சித்திரமாய்ச் சொன்னோம் என்று செப்பினா ரத்தூதர் . 

தூதர்மொழி தான் கேட்டுச் சுந்தோப சுந்தருந்தான் 
585. காதளவோ டும்விழியாள் காதல் கொண்டார் . மன்னவனே ! 

ஆசைமிகக் கொண்டு அறிவுமிகத் தானசந்து 
தேசிகஞ் சேர்வீரர் சித்திம்போ லேயிருந்தார் . 


1. [ ரை ] 
2. [ பாத்துணர் புகழே ) 
3. “ மா - மா.காய் " இரட்டித்து வரும் அறு 

3 விருத்தம் 
4. [ ப ] 


5. [ J ] 
6. இமைய அரசன் 
7. ஸ் என ஒலிக்கும் 
8. [ 8 ] உச்சரிப்பு 
9. ஒளி 


318 


மாகஸ்நான புராண அம்மானை 


மங்கைமே லாசைகொண்டு மயங்கிநின்ற மன்னவர்மேல் 

சிங்கமெனும் வில்காமன் சினந்து கலகமிட்டு 
590. கன்னல் சிலைவளைத்துக் காமவே ளம்புதொட 

மன்னர்தொழு கின்றமுடி மாவேந்தர் மங்கையின் மேல் 
சிந்தைவைத்து மெத்தத் தேமுவார் காமமதால் . 
மந்தரம் போல் நீண்ட மணித்தோள் மெலிந்திடுவார் . 

பூமாது மேவும் புயத்திலணி பூமாலை 
59. காமாக் கினியாலே கருகி யுலர்ந்திடுமாம் . 

நித்திரையுங் கொள்ளார் நினைவுபல வெவ்வேறாய் 
மெத்தையின் மேல் சோர்வார் ; வெகுளியாய்ச் சோம்பிடுவார் . 
வார்பூத்த தம்பமூலை மாது தனை யுள்நினைந்து 

பேர்பூத்த மன்னர் பெருமூச்சு விட்டிடுவார் ; 
600. உண்ணார் ; பணிபூணார் ; ஓகெடுவார் / மாதூதர் 

கண்ணாரக் கண்டுசொன்ன காரணத்தால் நோய்கள் கண்டு 
வாடுவார் ; காம வலை தனிலே சிக்கிமெத்த 
தேடுவா ரந்தச் சீமாட்டி ஆசையினால் . 

2 ஏமாறி மெத்த இளகி மனம் நொந்து நொந்து 
605. காமாக் கினியாலே கரிக்கட்டை யாகினரே . 

கந்தமலர் பூத்தகுழல் கன்னிமே லேயிவர்கள் 
இந்தவித மாசைகொண்டு இடைந்து தவித்தனரே . 
மருமலர்க் கள்ளுண்ட வண்டெனுமால் மன்னர் முன்னே 
உருவுவெளித் தோற்றமய்யோ ஓவியமாய்க் காட்டியதே . 

விருத்தம் ( 10 ) 
610 . பார்த்த பார்த்த இடந்தோறும் 

பாங்கா ( ய ) அசோக நறுநிழலு 
மார்த்த நெடுவா ரிடைபரிய 

வடிக்கொண் டெழுந்த வனமுலையில் 
சேர்த்த மணி வீணையமுதுந் 

தேனுங் கனியுந் தெள்விளியும் 
நீர்த்த மேகக் குழல்க்காடும் 

நகைவெண்ணிலவு( ம் ) நீங்காதே .. 


1. தேம்பு = மெலி 
2. மோகித்து 
3. ( f ) 


4. [ J ] 
5. நீருடைய 
6. முன்னதுபோன் விருத்தம் 


அருச்சிகை கதை 


319 


நடை 


1 


பெண்ணாசை கொண்ட பேரான மன்னர்கண்ணில் 


615. தண்ணார் மலரோடும் தழைக்கும் மசோ க- நிழலும் 

மின்னுலவு சிற்றிடையும் விளங்கிய பொன் னாடையொடு 
அன்ன நடையுடையும் அழகெழுந்த பொன் முகமும் 
பணைத்தெழுந்து விம்மிப் பகட்டு முலை மீதிலய்யோ 

அணைத்திருக்கும் பொன்வீணை அழகோ ? பணியழகோ ? 
620. பாலோடு சர்க்கரை தேன் பரிவான முப்பழமும் 

மேலாங்கற் கண்டுடனே விட்டு மிகப்பிசைந்து 
ஒள்ளிய பூந்துகிலில் ஊற்றி வடித்தெடுத்து 
தெள்ளுமமு [ ர் ) தம்போலச் சிறப்பான சொல்ல முகும் 

கார்மேகம் போலக் கரிய மலர்க்குழலும் 
625. சீர்மேவும் புன்னகையும் திருநுதலும் வாயழகும் 

கொத்துமுத்துத் தா ( ழ் )வடமுங் குலுங்கியபொற் றோடழகும் 
சித்திரப்பொற் கையழகும் சிறப்பாகக் காட்டியதே . 
இந்தப்படி யேதான் : இனிய வுருவெளிதான் 

விந்தையுடன் பார்த்த விடமெல்லாந் தோன்றியதால் . 
630. தூய வலியுடைய சுந்தோப சுந்தருந்தான் 

நேயமென வேதா னிரம்பமன மீடழிந்து 
நன்னய மாக நருமதையாற் றி- னருகே 
வன்ன முடனே வளர்ந்த வசோகவனம் 

தன்னையே நாடி ( ச் ) சத்துருக்கள் செங்குருதி 
635. மின்னும் வீரத் தெண்டெடுத்து வெங்காமத் தீவெறியால் 

பேடென்னுஞ் சிங்கமுன்னே பெருகுமத ( ய் ) யானை ரெண்டும் 
நாடி வந்த வாறதுபோல் நடந்து வந்தார் முன்வினையால் . 
அப்பொழுது மங்கையிவள் அசோக நிழலடியில் 
செப்பமுட னேவீணை திருத்தியிசை யையெழுப்பி 


1. ஆபரணம் 
2. [ த்தி ) 
3. ] f ] 
4. [ ஓ ] 


6. [ னை ] உச்சரிப்புக் காண்க 
6. இரண்டும் 
7. [ x ] 


320 


மாகஸ்நான புராண அம்மானை 


640. வன்ன முட னேராகம் வாசிக்குங் கன்னிமுன்னே 

மன்னரிரு பேரும் மதவேள் கணைதாவ 
கள்ளு மதிமயக்க காமம் விழிமயக்க 
உள்ள பழவினை தான் ஓவியமாய்ச் சூழ்ந்துவர 

இட்ட விளக்கை யினியபூ வென்று நத்தி 
645. வீட்டி ( ல் ) பறந்து மிகவந்து வீழ்ந்தது போல் 

தேவர் மிகப்புகழுந் திலோத்தமையைப் போல நிற்கும் 
ஓவியப் பெண்ணை யுகந்திருவர் கண்டாரே . 
கண்டா ரசந்தார் ; கைவிட்ட சூத்திரம்போல் 

வண்டாரு மாலை புனை மன்னர் பெரு மூச்செறிந்து 
650 . ஆசைமண் டைகொண்டு வய்யோ வெனப்பதறி 

நேசமுட னேதான் நெடுமலைபோ லேயிவர்கள் 
தட்டுண்டு வீழ்ந்து தடுமாறி யேயெழுந்து 
மட்டுண்ட பூங்கூந்தல் மாதுவுட பேரழகை 

கண்ணால் மிகநோக்கிக் கலவி தனைக்குறித்து 
655. தண்ணார் மாலைமன்னோர் தானே மதத்துநின்று 

ஒருவருக் கொருவர்முத்தி “ உனக்கெனக்கு வென்றுசொல்லி 
இருவருமே தான் மடிய ஏகினார் பெண்ணருகே . 

விருத்தம் ( 11 ) 
முந்து காத லிருவரினு முன்னோன் பின்னோன் முகம் நோக்கி 

விந்தை போலு மிவளழகுக் கெனக்கே விளங்கு மிவளை நீ 
660. சிந்தை யாலுந் தீண்டாதே யெ ( ன் ) னத் தம்பி சினத்தெழுந்து 
சந்த முலையா ளெனக்குரியா ளுனக்கே விரும்பத் 

தகா தென்றான் . 
நடை 
இப்படியே மால்மிகுந்து எனக்குனக்கு வென்றுவந்த 
செப்பமுள்ள மன்னவரில் சீராக மூத்தவன் தான் 
பின்னான தம்பிதனைப் பெருமையுட னேநோக்கி 


1. [ ற்றி ] 
2. குற்றி யலுகரம் கெடாது உடம்படு 

மெய் பெற்று வருதல் காண்க 
3. காமம்மிக்கு 
4. குற்றியலுகரம் கெடவில்ல 


5. ( யே ) யகர உடம்படுமெய் வருதல் 

காண்க 
6. [ P ] 
7. முன் விருத்தம் போன்றது 
8. [ யெ 
9. ஷ 


அரூச்சிகை கதை 


321 


665. மன்னா கேளிந்த மங்கையெனக்கு என்று சொல்ல 

தம்பி வெகுண்டெழுந்து தமையன் முகம் நோக்கி 
கும்பமுலைப் பெண்ணெனக்குக் கொற்றவரே ! நீர்தானும் 
சிந்தை தனிலிவளைச் சேர நினையாதே . 

எந்தனுட பெண் ணெனவே இசைத்தா னிளையோனும் . 
670. தம்பிசொல் லைக்கேட்டு ( த் ) தமையன் எனக்கெனவே 

வெம்பியிரு பேருமய்யோ வெகுண்டு சினமிகுந்து 
வீரப் புயங்குலுக்கி வெண்பல் மிகக்கடித்து 
கோரத் துடனெழுந்து கோளரிபோ லாக் கிரமித்து - 

உத்தண்ட மாய்ச்சிரித்து வுரசியேதான் மூங்கிலில்தீ 
675. பத்துங் கொடுமையைப்போல் பாழாக வேயிருவர் 

கொண்டல்போ லேமுழங்கிக் கொடிதா யிருவருந்தான் 
தண்டெடுத்துத் தானெதிர்த்துச் சண்டைமிகச் செய்தனரே . 


. 


விருத்தம் ( 12 ) 
மலைக ளிடிந்தன திசைக ளிருண்டன மகுட வனந்தனெடுந் 

தலையு மசைந்தன வுடுநிரை சிந்தின தவழ்மத எண்டிசைமா 
680. நிலைகள் குலைந்தன வயிறு குழம்பின நிரையும் நெடுங்கடலும் 

மலையும் நடுங்கின கதிரு மொடுங்கின அமரரு மஞ்சினரால் . 


நடை 


மலைக ளிடிந்துவிழ மகுடமணி சேடனுட 
தலைகள் குலைந்திடவே தழைக்கும் வெளி மீனுதிர 

எட்டு திசையிலுத்தா னினிதாக நிற்கின்ற 
635. அட்ட கெசமெட்டு மலறி நிலைகுலையம் 

சாத்த சமுத்திரமுந் தான் கலங்கி யேகுழம்பி 


1. கீ உச்சரிப்பு இல்லை போலும் 
2. உ கெடா ) உடம்படுமெய் பெறும் 
3. பற்றும் 
4. [ நெ ] 
5 [ டல் ] 
6. யெ ] 
7. தனதன தந்தன தன தனதந்தன தன 


தனதத்தனனா என்ற சந்தம் ; தனன 
தனந்தன என்றுமாம் . 

புளிமா 
கருவிமை . புளிமா , கருவிளம , 
புளிமா கருவிளங்காய் எனவரும் 
அறு ; புளிமா - கருவினமானால் 
அடுத்தசீர் கூவிளம் அல்லதுகூ விளங் 

காயாம் ; அடிக்கு 22 எழுத்து 
8. அடி விளம்பம் ஆதலால் வலிமிகவில்லை 


மபு -41 . 


322 


மாகஸ்நான புராண அம்மானை 


சுத்தவே பொன் மேரு துவண்டு நடுநடுங்க 
சந்திரனுஞ் சூரியனும் தானே மிகமறைய 

இந்திரனுந் தேவர்களு மேங்கிப் பயந்தோட 
690. சுந்த னுடனே சொல்லு உப சுந்தனுந்தான் 

விந்தை யுடனே விசைகொண்டு தெண்டெடுத்து 
மேகங்கள் ரெண்டு மிகமுழங்கி மின்னுதல் போல் 
வேகமுட னேமுழங்கி வீசுவார் தண்டெடுத்து . 

தண்டோடு தண்டுப்பட்டுத் தான் சிதறு மக்கினியால் 
695. வண்டோடு கற்பகஞ்சூழ் மாநாடும் பூநாடும் 

எட்டுத் திசையு மினியபிர மன்பதியும் 
முட்டியே சிந்தியனல் மூளப் புகைகள் மண்ட 
சிங்கங்கள் ரெண்டு சினந்து பொருதன போல் 

துங்கமத யானை ரெண்டுஞ் சோடாய்ப் பொருவதுபோல் 
700. கரிய கருமலைகள் கெைலழுந்து கோபமொடு 

பெரிய பேலக்காரர் பெண்ணாசை யால்சீறி 
தண்டதினால் மண்டைகளில் சாடி யடித்ததினால் 
மண்டை தகர்ந்து மழைபோல் ரணமொழுக 

கற்ற சண் டைத்தொழிலைக் காட்டிச் சணப்பொழுதில் 
705. உற்றபெரு மன்னர் ஒருவ ரொருவர் கையால் 

அட்ட திசையும் அம்புவியுந் தானடுங்க 
பட்டு நிலத்தில் பாரமலை போல்விழுந்தார் . 
முன்னாள் விதித்த முறைமையது தப்பாமல் 
மன்னோ ரிருவருந்தான் மடிந்து விழுந்தனரே . 

விருத்தம் ( 13 ) 
710. சுந்தோப சுந்தர் தொலைந்துவரை போல் கிடப்ப 

அந்தோ விதியே யெனவவுண ரெல்லோரும் 
வந்தோல மீட்டு மறிகடல்போல் நின் றழுது 
பைந்தோகை போல் நின்ற பாவையைக்கண் டீ.துரைப்பார் .11 


. 


8. 


1. சுற்றவே 
3. [ கந்தோப ] 
3. [ 0 ] தேவருலகும் பூவுலகும் 
* 4. இரண்டு 
5. ( ன ) 
6. [ d ] உக்கரிப்பு 
7. [ t ] 


9. [ 7 ] 
10. [ } 
11. காய்ச்சீர் வரும் கொச்சகக் கலிவிருத் 

தம் ; காய்க்குப் பதில் மா வந்தால் 
அடுத்து வேண்டன் பெற்ற நீல 
முதற் சீர் வரும் 


அருச்சிகை கதை 


323 


நடை 


.. 


. 


துடிமீறு கின்றதொரு சுந்தோப சுந்தனுந்தான் 
715. இடியேறு போல் முழங்கி யிருந்து மலைபோல 

மண்ணுமே லே கிடக்கும் மாவீரர் தங்களைத்தான் 
கண்ணுறவே வல்லவுணர் கண்டு சலிப்புடனே 

அய்யோ 2 இதுவிதியோ ? அமைத்த படித்தானோ 

பொய்யோ இவர்வாழ்வு பொன்றினது காரணமோ 
720. என்றுதான் வல்லவுணர் எல்லோருங் கூடி நின்று 

அன்று மிகவழுது அசந்து மயக்கமுற்று 
இந்த இருவருக்கு மிதுவோ சா வென்று சொல்லி 
சிந்தியகண் ணீர் துடைத்துத் தேமித்தே மி. யேங்கி 

ஆச்சரிய மாக அசோக நிழல் தனிலே 
725. மாட்சியுடன் நிற்கும் மங்கைதனை யேபார்த்து 

இந்திரனார் கையி லிருக்கும் வச்சி ராயுதத்தால் 
விந்தையுட னேசாகார் வேந்தர்களை வஞ்சனையால் 
கொன்று பழி தான் தீரக் கொடிதான காலனுந்தான் 

இன்று இந்தப் பெண் கோலம் எடுத்திங்கே வந்தானோ ? 
730. கட்டான மன்னருட காலக் கொடுமை பிந்த 

மட்டாருங் கூந்தல் மங்கை போல் வந்ததுவோ ? 
ஒருவயற்றி லே பிறந்த வுத்தண்ட ராட்சதரை 
ஒருகளத்தில் கொன்றாளே உயிரைரெண்டு நாழிகையில் . 

கட்டான வேந்தருயிர் கண்டுநின்ற சீமாட்டி 
735. நிட்டூர மாகயின்னம் நிற்கிறா ளென்வினையோ ? 

ஆரைக் கெடுத்திடவோ ? ஆருயிரை மாய்த்திடவோ ? 
வீரியப்பெண் வீணையொடு வினையாக நிற்குகிறாள் . 
ஏதோ தெரியவில்லை ? யிந்திரர்கள் செய்தவந்தான் 
சூதாக மன்னருயிர் சூறைகொள்ள வந்தவளோ ? 

Jiit 


1. வலி 
2. [ J ] 
3. டி -2 
4. [ ஷ ] - 2 
5. தேம்பி = விம்மியழுது 


6. [ சி ] 
7. [ J ] 
8. ( உவத்தாண்ட ] 
9. [ ரை ] 


324 


மாகஸ்நான புராண அம்மானை 


, 


740. மண்ணுலகி லுள்ளதொரு மானிடர்கள் செய்தபலம் 

புண்ணியத்தால் வந்தவளோ ? பூராயந் தோணவில்லை 
இவளை யனுப்பிவிட்டோர் எவரோ யினித 

தாக 
இவளையுமோ பெற்றவர்க ளெவரோ ? அறியோமே . 

வந்த மடந்தையென்ன மாயமோ ? காரணமோ ? 
745. இந்த வழிபாடும் ஏதோ தெரியலையே . 

மண்ணுலகை விண்ணுலகை மற்றபுவனத்தை முற்றும் 
வண்ணமுட னோர்குடையில் மகிழ்ந்தாளும் ராசர்தனை 
கொன்று தான் போட்டிவரைக் கொன்றபேரா ரோ ? வென்ன 

ஒன்றுமறி யாதவள் போல் ஓவியமாய் நிற்குகிறாள் . 
750. சூரனை வேல் கொண்டு சுழலவே விட்டெறிந்த 
வீரியற்கு மிந்த நல்ல மின்போற் றிரமில்லையே . 

விருத்தம் ( 14 ) 


கண்ணால் உயிர்கவருங் காலனிவ ளாமென்பார் 
பண்ணாரும் வீணையன்று பற்றியது பாசமென்பார் 

மண்ணாளு மிறைவரைப்போல் மற்றுள்ளோ ராவியையும் 
755. உண்ணாமு னாமகல வோடுவே மென்றுரைப்பார் .5 


நடை 


எண்ணாப் பலம்படைத்த யினிதான மன்னர் தனை 
கண்ணால் அவருயிரைக் காணவந்த காலனிவள் . 
கையில் மிகவிருக்குங் கனகமணி வீணையது 

மெய்யல்ல [ ] பாரீர் ! வினையான மாபாசம் ! 
760. கோலமணி நெஞ்சுதனில் குடம்போ லிருந்தமுலை 

வாலிபஞ்சேர் மன்னருயிர் வாங்கவந்த யேமபடர் 
இந்தவினை கொண்டு யெமக்கரச னாகவளர் 
சுந்தோப சுந்தனைத்தான் துடியாமல் கொன்றுவிட்டாள் . 
செம்மையுட னேயவரைச் செயித்துநின்ற சீமாட்டி 


1. ய் உகம்படுமெய் 
2. வழிமுறை 
3. தெர்ய இல்லை 


4. [ 1 ] 
5. முன் விருத்தம் போன்றது 
6. [ படாளர் ) 


325 


- 


770. மெல்ல நகைத்து வினைல . கண்பார்த்து 

அருச்சிகை கதை 
765. நம்மையுந் தான் கொன்றிடுவாள் நாமள் நிற்கப் போகாது . 

கூடியே வந்து நின்ற கொடிய அசுரப்படைதான் 
ஓடினா ரய்யோ ! ( உருபுகள் ) சேர்மன்னாகேள் ! 
வந்த கொடியமன்னர் மண்மேல் மடிந்துவிழ 
விந்தையுட னங்குநின்ற மெல்லியளுங் கண்பார்த்து 
வல்லட ருங்கொங்கை மாது மகிட்சியொடு 
மின் வெட்டி யங்கே மிகமறைந்த சித்திரம் போல் 
பொன்னிட்ட கும்பமுலைப் பூவையவ ளும்விரைந்து 

சத்தியலோ கம்புகுந்து சந்தோச மாகவேதான் 
775. புத்தியுள்ள நா ( ன் ) முகனைப் புனிதமுட னேபணிந்தாள் . 

மயில்போல் மிகப்பணிந்த மங்கைமுகத் தைப்பார்த்து 
பயிலுங் கலைமறையோன் பகருவா னோவியமாய் . 
" வாளுலவுங் கண்மயிலே மானேகே ளுன்பொருட்டால் 

ஏழுலகத் துள்ளவரும் இமையோரும் மற்றுமுள்ள 
780. அட்டதிக்குப் பாலகரும் அடங்காத வல்லவுணர் 

5 நட்டணையால் வாடுகின்ற நடுக்க மிகவொழிந்தார் . 
இத்தனை பேர் தங்களுட இடையூறு தீர்த்ததினால் 
சித்திரஞ்சேர் பெண்ணே ! திருவே நீ யென்றென்றைக்கும் 

சூரிய பதவிதன்னில் சுகவாழ்வு பெற்றிடுவாய் . 
785. காரிகையே ! " யென்று கமலத்தோன் வாக்களித்தான் . 

ஆசையொடு கோபம் அடங்காத கருமவினை 
பேசிய ( கொஞ்சத்தொழிலைப் பிறம்போக்கி எந்நாளும் 
தருமமொடு நற்றவங்கள் சதிராகச் செய்தவர்க்கும் 
வரிசையுடன் தேவர்பதி வாகாக வேகிடைக்கும் . 


1. நாம் 
2. உறுப்புகள் - சதுரங்கம் 
3. [ து ] 
4. [ J ] உச்சரிப்புக் காண்க 


5. கொடுமை 
6. ய் உடம்படுமெய் 
7. உச்சரிப்பு : மோனை காண்க 
8. [ ன்னா ] 


326 


மாகஸ்நான புராண அம்மானை 


790. இதுபதவி யல்ல யினிதான மாமயிலே ! 

விதியுடனே மாகஸ்நானம் விரும்பி நீ யாடுபலன் 
இந்தப் பெரும்பதவி யினிப்பாய்க் கொடுத்தது காண் ! 
விந்தையுடன் மாகஸ்நானம் விரும்பியெவர் செய்தாலும் 

நினைத்த வரம்பலிக்கும் ; நெடிய செல்வ மும்பலிக்கும் ; 
795. சினத்தவிழிப் பெண்மயிலே சேர்வார் கயிலாசம் . 

என்றுதா னேபிரமன் இந்தவரந் தான் கொடுக்க 
அன்று யந்தப் பெண்ணும் அடைந்தாள் சூ உரிய - பதவி . 797 
( இருபத்து நாலாம் அத்தியாயம் முற்றும். ) 

முதலாம் அத்தியாயம் முற்றும். 


> 


| 


: 


/ 


1. ய் உடம்படுமெய் 
2. = ர் என்றே ஒலித்துச் சீர்கொள் 


184 வரி காண்க 


( இருபத்தைந்தாவது அத்தியாயம் ] 
இரண்டாவது அத்தியாயம் 


குண்டல விகண்டலன் கதை 

விருத்தம் ( 1 ) 
உலகினில் தருமம் யாவு முரியமா கத்தின் பேறும் 
அலகில்லா 2 வேதந் தானே அறிந்துநற் தட்டிற் தூக்கத் 
துலைவில்லா மாகப் பேறே பாரமாய்த் தூங்கிற் றென்றால் 
மலர்தலை யுலகின் யாரே மற்றதன் பெருமை சொல்வார் .8 


நடை 
5. உலகு தனிலே உயர்ந்த பலதர்மமும் 

நலமுடைய மாகஸ்நானம் நல்லதர் மந்தனையும் 
இந்தரண்டு தர்மத்தையும் இனிய திராசு தனில் 
விந்தையுடன் வைத்து மிகவேதான் 10 தூக்குகின்றால் 

பரிவான மாகபலன் பாங்காக வோகனத்தால் 
10. அரிதான மாகபல னாருதான் சொல்லிடுவார் . 


விருத்தம் ( 2 ) 
இப்பெருந் தருமந் தன்னாலியன்றதோர் காதை கேட்டி 
செப்பிய முதலு கத்தில் நிடததே சத்தி லாங்கண் 
ஒப்பரு வணிகர் தங்கள் குலத்தினி லுதித்து வாழ்வோன் 
தப்பறு வாய்மை யேம் குண்டல னென்னுந் தக்கோன் . 


. 


7. லை 


1. இதற்கு முன் பஞ்சாட்சர மத்தியாயம் 

என எழுதப்பெற்றுள்ளது 
2. [ பே ] 
3. [ 6 ] ; இ , அ ; ர. ற 
4. தீராசின் தட்டில் வைத்துத் தூக்கி 

அளக்க 
5. துலாவிலம் என்றிருக்கலாம் 
6. ( ததெ ] 


8. விள - மா.மா இரட்டித்து வரும் அறுசீர் 

விருத்தம் 
9. [ ] 
10. துக்கினால் ; இன்று காண்க 
11. கனக்குமானால் ; இந்த வழக்கினைக் 

காண்க 
12. ( ன் ) 
13. முன்னைய விருத்தம்போன்றது 


328 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


15. பொன்னிலகும் வாளோய் புகழ்சேர் திலீபதியே ! 

நன்னயம தாக நாமுனக்குச் சொல்லுகின்ற 
கதையி லொருகதைதான் கனிவாகச் சொல்லுகிறேன் . 
விதமுடைய மன்னா விரும்பி நீ கேளு மென 

நற்புறு மாவ திட்டன் ராசன் முகம்பார்த்து 
20. பொற்புறு மாகதைதான் புகலுவா னோவியமாய் . 

நான் சொல்லு கின்ற நல்லமா கக்கதைதான் 
தேன்போல் ருசிக்குந் தெவிட்டாத தருமமிது . 
தருமத்தி னாலே தான் வந்த மாகதையை 

வரம்பெற்ற வேந்தே ! வாகுடனே நீகேளாய் ! 
25. 4 பேரால் முதலுகத்தில் பெருமை மிகவளரும் 

சீரான நாட்டில் சிறந்தநிட த - நாடு 
அன்னாட்டி லேதான் அழகுவணி கர்குலத்தில் 
பொன்னாக வந்தோன் புனித குணமுடையான் 

வார்த்தைரெண்டு சொல்லான் ; வணிகர் குலத்தினுக்குள் 
30. கீர்த்தி மிகப்பெற்றான் ; கிளையால் மிகப்பெரியோன் ; 

ஏமகுண் டலனெனவே யினிய பெரும்பேரான் ; 
பூமலரு மார்பன் புகழ்மீறு விற்பனையில் 
கொள்ளுந் தொழிலில் கோலமிகு நா ( ன் ) மறைதான் 

விள்ளும்படி (த் ) தப்பாமல் மிக்க திரவியந்தான் 
35. மலைபோல் மிகக் குமிய மாசில்லாச் செல்வமொடு 

நலமீறு செட்டியுந்தான் நன்றாகச் சேகரித்தான் . 
இப்படியெட்டுக்கோடி யினிய பொருள் தேடி 
செப்ப முடனே சிறந்தகுலா சாரமொடு 

நீதம் வழுவாமல் நிகரில்லா வேதியர்க்கு 
40. போத மெனக்கொடுத்துப் புகழ்சேர் கிளையுடனே 


4 . 


1. ( ப் ] 
2. [ அ ] 
3. ரு- i என ஒலிக்கும் 
4. [ ] 
5. ஷ -4 


6. சிறந்தது நிடத நாடு என்ற பொருளில் 

வருகிறது 
7. ந்தா - எதுகை 
8. சொன்ன பேச்சை மாற்றிச் சொல்லான் 
9. குவிய ; ம , வ 


{ 


குண்டல விகண்டலன் கதை 


329 


கூடிவிருந் துண்போண் குணங்காமல் தேவருக்கு 
நாடி யெக்கி யங்கள் செய்து நற்பாய் மகிட்சிசெய்வோன் . 


விருத்தம் ( 3 ) 
எண்டொகைகொள் கோடிபொனி யற்கைதனி லீட்டிக் 

கொண்டொழுகு நாள் முதுமை கூடியது கண்டோ 
45. அண்டர்முனி வோருமர ணத்தையக லா ரேற் 

கண்டத ற னேயெனம னத்திடைக ணித்தான். 


நடை 


50 . 


எட்டுக்கோடி செம்பொன் இனிதாக வேதேடி 
திட்டமுடன் தருமஞ் செய்துவளர் நாளையிலே . 
ஏமகுண்ட ல- னான யினிதான செட்டியுந்தான் 
தாம் வயது 10 முத்தித் தளன்றுமிக மூப்பாகி 
இருக்குமந்த நல்வணிகன் இனிதான சிந்தைதனில் 
பெருக்கமுட னோர் நினைவு பெரிதாய் நினைந்திடுவான் : 
அண்டரொடு தேவர்களும் அம்புவியாள் மன்னவரும் 

எண்டிசைவாழ் வேந்தர்களு மினிய முனிவர்களும் 
55. மாண்டு12போற தல்லாமல் மாளாம லிங்கிருக்க 

13 காண்டதில்லை யே தருமங் கைமேல் பலித்ததல்லோ ! 
என்று அவன் நினைந்து யினிய பொருள்தனையே 
நன்றியுட னாறுபங்கு நன்மையுட னங்குவைத்து 

ஒருபங்கு தன்னை ஓவியமா க - வெடுத்து 
60. மருவுந்துங் கொன்றைபுனை வள்ளலார் கோயிலுக்கும் 


1. மனந்தளராமல் ; வெறுப்பின்றி 
2. எஞ்ஞம் 
3. மகிழ்ச்சி 
4. [ க ] 
5. [ மே ] 
6. [ ] ] 
7. தந்ததன தானதன தத்ததன தானா 

என்ற சந்தம் ; தத்த என்பது தான 
என்றும் வரும் ; 3 கூவிளங்காய் + 
தேமா என வரும் நற்சீர்க் கலி 
விருத்தம் ; காய் விளம்என முடிந்தால் 


அடுத்த சீர்இடையில் கருவிளங்காய் 
என்றும் கடையில் புளிமா என்றும் 
வரும் ; மா என முடித்தால் கடைச்சர் 
புளிமாங்காயம் : அடிக்கு 14 

எழுத்து 
8. [ f ] 
9. ய் -உடம்படுமெய் 
10. முற்றி 
11. தளர்ந்து.த , 2 
12. போகிறதல்லாமல் 
13. கண்ட தில்லை 


மபு -42 . 


330 


மாகஸ்நான புராண அம்மானை 


செய்ய நறுந்துளபத் திருமால் தன் கோயிலுக்கும் 
கை !குளிர வாரிக் கனக்க மிகக்கொடுத்து 
மண்டபங்கள் செய்து மணித்தேர் மிகமுடித்தும் 

தண்டுலவுஞ் செய்ய தாமரைப்பூ வாவிமுதல் 
65. நந்தவனம் பூஞ்சோலை நல்ல தண்ணீர்ப் பந்தலொடு 

விந்தையுள்ள அன்னசத்திர மிகுத்த கிணறு கண்மாய் 
மடங்க ளிடிந்தகுளம் வழிமேல் சுமை தாங்கி 
இடைந்துவரு வோர்க்கு மினிய பிராமணர்க்கும் 

போரும் போரு மென்று சொல்லப் புகழாய்த் திரவியத்தை 
70. வாரிக் கொடுத்து மனது சளையாமல் 

இப்படியே தான தருமம் இனிதாக வேநாளும் 
செப்பமுடன் செய்துவருஞ் செட்டி தனக்கு ரெண்டு 
மைந்தர் பிறந்தார்காண் . வாகான மைந்தருக்கு 

விந்தை யுடனே விருந்தளித்து வூர் தனக்கு 
75. சாதி சனம றியச் சகலோருந் தானறிய 

நீதியுட னேவணிகன் நிகரில்லா மைந்தருக்கு 
குண்டல னென்றும் குணவிகுண்ட ல - னெனவும் 
மண்டலமுற்று - மறிய வாகுடனே பேருமிட்டு 

விந்தையுட னேவளர்த்தான் வீரியம தாகவேதான் . 
80. இந்தரெண்டு பாலருந்தான் இணைசோடா க - வளர்ந்தார் . 

பள்ளி தனிலிருந்து பாங்கான வித்தைமுற்றும் 
தெள்ளிமையா கப்படித்துத் திறமானார் மன்னவனே ! 
பெற்றதொரு மைந்தர் பிரபலமா கும் நாளில் 

உற்றயேம குண்டலந்தான் ஓவியமா கப்பார்த்து 
85. சிந்தை மகிழ்ந்து திரவியத்தி லஞ்சுபங்கு 

விந்தையுள்ள பாலருக்கு மிகவே யவன் கொடுத்து 
மீதமுண் டான் மிக்கபணங் காசுதன்னை 
வேத மறையவர்க்கு விரும்பி மிகக்கொடுத்து 


1. [ ய் ] 
2. தி ஒலியாதுபோலும் 
3. ஏரி பாண்டி நாட்டு வழக்கு 
4. போதும் ; த , 
5. [ J ] 


6. வ் உடம்படுமெய் 
7. [ 1 ] 
8. [ p ] 
9. [ 1 ] 
10. [ ] 


குண்டல விகண்டலன் கதை 


331 


மைந்தருக்குப் புத்திசொல்லி மற்றுமுள்ள பேர்களுக்கும் 
90 . விந்தை யுடன் புத்தி வேண மிகவுரைத்து 

கானம் புகுந்து கடிய தவமிருந்து 
ஞானம் பிறந்து நல்லறிவு தான் தெளிந்து 
செய்யதிரு மால் தனையும் சிந்தைதனி லேநினைந்து 

துய்யதவ முற்றிச் சுமந்த வுடலைப்போட்டு 
95 . சின்மய மாகச் சிறந்திடும்வை குண்டபதி 

நன்மை யுடனே நல்வணிக னு - மடைந்தான் . 
மாவணிகன் முத்திபெற மன்னா யிந்தப் பாலரிவர் 
ஓவிய மாக உயர்ந்த புத்தி சின்னமதாய் 

தெள்ளிமை யாகச் சிறந்தகுலா சாரம்விட்டு 
100. கள்ளு மிகக்குடித்து கனவழிப்பா டு - மிழந்து 

நற்குண மும்விட்டு நல்லசெல்வத் தின்பெருக்காய் 
துற்குணமும் பெற்று தூர்த்தநினை வாகயிவர் 
வாலிபத் தால் சொன்ன வார்த்தையொன்றுங் கேளாமல் 

கேலித் தொழிலுங் கிருத்துவமு மெக்களிப்பும் 
115. துற்சன ரோடுந் துண்டு பழக்கமிட்டு 

நற்சன ரோடு நடுங்கக் கலகமிட்டு 
சந்தனங் கத்தூரி சாந்துசவ் வாதுடனே 
கெந்தப் பொடியுங் கிருத்துவமா கப்பூசி 

மலைபெரிய தோள்மீதில் வர்ணப் பணிபூண்டு 
110. விலைமதியாப் பட்டுடுத்தி வீதிதோ றும் ஃபிலிக்கி 

சட்ட ரசத்துடனே தானமுது கூட்டியுண்டு 
கெட்டகுலத் தாருடனே கிளைபேசி யொக்கவுண்டு 
சூதுடனே பந்தயஞ்சொல் சொக்கட்டான் பந்தாடல் 
வாதுடனே 10 சாவல்போர் 11 மாதுகுத்தல் தன்னுடனே 


1. சின்னபுத்தி : அற்பபுத்தி 
2. கிருது = ஓய்யாரம் ; இதனோடு த்வம் 

சேர்த்துக் கிருத்துவம் ஓய்யாரத் 

தன்மை என்பது படைக்கப்பெற்றது 
3. [ p ] 
4. துன்று 
5. டி -2 


6. ஷ்த் ] 
7. 64-1 
8. பகட்டுதல் 
9. ஷட்ரஸம் . அறுசுவை ஷட் = சட்ட என 

அகரம் ஈற்றில் பெறுகிறது 
10. சேவல் 
11. பிள்ளை விளையாட்டு என்பர் 


332 

மாகஸ்நான் புராண அம்மானை 
115. காடைப்போர் தன்னுடனே 1கதுவாலிப் பாச்சல்கிடாய் 

கூடப்போ ராடுவதுங் கூடாருட னேகூடி 
காடு தனில் புகுந்து கனவேட்டை யாடுவதும் 
வீடு படு காற்களவு விரும்புகின்ற மாகுறவர் 

பள்ளர் பறையரொடு பரிவா யுறவுசெய்தும் 
120. வள்ளமுலை வேசையொடு மகிழ்ந்து கலவிசெய்தும் 

ஆனையே றிக்கு திரை யன்பாக வேயேறி 
தானினிய வீதி தனில்விந்தை யாய்வருவார் . 
தம்புரு வீணையொடு [ சோமண் டல ] மெடுத்துச் 

செம்பொன் மணி பூண்டு தெருவில் மிக வருவார் . 
125. எங்கே யழகா யிருந்தாலும் வேசையரை 

அங்கே பணங்கொடுத்து யன்பா யழைப்பதுவும் 
தமுக வேசை தனைச் சென்றழைத்துக் கூட்டிவரும் 
தூதர்தனக் குக்கூலி சுகியமா கக்கொடுத்தும் 

கேளிக்கை பார்த்துங் கெம்பீரமா கப்பொருளை 
130. நாழிக் கணக்கிட்டு நற்பாய்க் சொடுக்கிறதும் 

பராகங்கள் பாடுவதும் ராகம்பா டு - பேர்க்கு 
ஆகமுடன் செம்பொன் 10 அடைவாய்க் கொடுக்கிறதும் 
முத்தார் முலையாரை முன்கூட்டி வந்தவர்க்கு 

11சத்தாங்க மும்கொடுத்து தானே மகிழுவதும் 
135. இந்தப் படியேதான் 12 இதமில்லாச் செட்டி மக்கள் 

விந்தையுட னேதேடு மிக்க திரவியத்தை 
வீணி லழித்து மிகப் போட்ட தல்லாமல் 
பூணும் பணிதியெனப் பொன்போ லொருதருமம் , 


1. கௌதாரி 
2. பாய்ச்சல் ஆடு 
3. [ னை ] 
4. வீடு மூடித் தூங்கும்போது 
5. [ i ] 
6. சேகண்டி சேமணி என்றவற்றின்மரூஉ 

வே போலும் ; சென்னையில் சேம 

கலம் என வழங்கும் 
7. ய் உடன்படுமெய் ; அ என்பதன் 

உச்சரிப்பு காண்க 


8. குளிர் ; கள் போல மயக்கும் என்றுமாம் 
9. சுகந்தேடியலைவோன் சுகியன் அவன் 

தருவது சுகீயம் போலும் 
10. அன்பாய் பாடபேதம் 
11. அரசின் 7 உறுப்பும் ; முழுவதும் என் 

பது பொருள் ; சத்தம் ; கூலி என்ற 

பொருளும் த்வலிக்கும் 
12. [ J ] 
13. அழித்துப் போட்டது என்ற வழக்கு 


: 


குண்டல விகண்டலன் கதை 


333 


செய்யாம லிந்தத் திரவியத்தைப் பாவியர்கள் 
140. அய்யோதான் வீணாய் அழித்துமிகப் போட்டார்காண் . 

இனிக்கும் பலாப்பழத்தி லீமொய்த்த விந்தையெனக் 
கனக்கும் பொரு ளுள்ள மட்டுங் காத்திருந்த பேர்களய்யோ 
உற்ற பொருள் தா னொன்றுமின்றிப் போங்காலம் 

அற்ற குளத்தி லரும்பறவை போலானார் . 
145. இப்படியெட் டு - கோடி யினிய திரவியத்தை 

உப்புவிலைக் காசுமின்றி ஒருமிக்க தோற்றாரே . 
கையிலுள்ள து - மிழந்து கனத்தபுக ழு - மிழந்து 
மெய்( ம் )மெலிந்து சோர்தனக்கு மெத்த வறுமை கொண்டு 

உண்ணச்சோ றின்றி யுடுக்கப் புடவையன்றி 
150. வண்ண மிழந்து வங்கிசத்தி லீனமதாய் 

உள்ள விடம்பார்த்து ஒளித்திருந்து ராக்காலம் 
கள்ளரைப்போல் கன்னமிட்டுக் கதவு பிடுங்குவித்து 
திட்டமுடன் சீவனந்தான் செய்துவரு மக்காலம் 

பட்டணத்தோர் கண்டு பரிவான மன்னனிடம் 
155. சொன்னா ரிதுகருமஞ். சொன்னவுட னவ்வேந்தன் 

அன்னோரை யூரைவிட யேடித்து விரட்டிவிட்டான் . 
இந்தரெண்டு பேரும் இனியென்ன செய்வோமென்று 
விந்தையுட னவ்வனத்தில் வேடரைப்போ லே நடந்து 

அம்பெடுத்து வில்பூட்டி அழகான மான் மரையை 
160. வெம்பி விழக்கொன்று வெண்சதையைத் தானறுத்து 

தீயில் பொசிக்கியுண்டு திரிகின்ற காலமதில் 
தூய வரிப்புலிதான் துடியாக மூத்தவனை 
அடித்தங்கே ! கொன்றதுகாண் அய்யோ யிளையவனை 
வெடுக்கென்று பாம்பு மிகக்கடித்து 11 கொன்றதுகாண் . 


1. “ அற்ற குளத்தில் அறுநீர் பறவை 

போல் " வாக்குண்டாம் 
2. [ 1 ] 
3. [ p ] 
4. பிடவையின்றி 
5. [ 4 ] 


6. ய் உடம்படு மெய்ட்டு ஆம் 
7. [ J ] 
8. ( ருஞ்சு ) -என்றும் பாடம் 
9. ( ஸ்ரிது ] 
10. [ னே ) 
11. [ கொன்றிது ] 


3341 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 4 ) 
165. பட்ட பாதகரை யந்த கன்சினவி 

யேவ வந்தபடர் பற்றியே 
கட்டி னாருயிர்வி சும்பினூடுபல 

காவ தங்கழிய வேகியே 
திட்டி யூடுதழல் கக்க வை ( ய் ] குமொரு 

தென்றி சாபதிமுன் விட்டதும் 
துட்டர் தங்கள் செய லாதெனக்கடிது 

சித் [ F ] ர குத்தெனொடு சொல்லினான் .. 


நடை 
து மரண மாகத் தூயபெருங் காட்டிலேதான் 
170. கன்ம முடன் மடிந்த கடியகுண செட்டிகளை ! 

வட்டவிழி மாமறலி வரவிட்ட தூதரய்யோ ! 
கட்டி யடித்துக் கதறிக் கதறியழ 
முகள்ளுடனே சேறுமொய்த்து முட்டி வளைப்பாதைவழி 

தள்ளி யிசித்தேயிழுத்துச் சண்டன்முன்னே விட்டனர்காண் 
175. அப்பொழுது கால னவரை மிகச்சீறி 

18 செப்பமுட னேயிருக்கும் சித்திரக்கூத்தனைப்பார்த்து 
பாவியர் செய் தகுறை பரிவுடனே யேபார்த்து 
ஓவியமாய்ச் சொல் லெனவே யுற்றகணக் கைப்பார்த்து 

சொன்னானே யப்போது தூயகொடு மாமறலி 
180. முன்னாக நிற்குகின்ற முனைத் தூதரைப்பகர்வான் : 

கும்பி நாகினுக்குக் கூட்டிப்போய் மூத்தவனை 
வெம்பவே தள்ளிவி ( ட் ) டீர் மிக்காக வேதா ) னிந்த 
இளையோனைப் பொற்றேரில் 1 ஏத்திச் 12சுருக்காக 


1. [ த்தி ) உச்சரிப்பு 
2. ( விடுதலும் ] 
3. ஆது + யாது யார் ஆர் ஆதல்போல 
4. தானதான தன தானதானதன தான 
தான தன தானனா என்ற 

சந்தம் 
தேமா கூவிளங்காய் தேமாகூவிளங் 
காய் தேமாக விளங்காய்கூவிளம் என 
வரும் எழுசீர்விருத்தம் ; காய் விளமா 
னால் அடுத்தசிர் கருவிளங்காய் ஆகும் 


5. [ i ] 
6. ( கத ] 
7. ( வலர் ] 
8. செப்பமுடன் கீட்ட நின்ற பாடபேதம் 
9. சித்திர குப்தனைப் பார்த்து 
10. [ பும் ] 
11. ( யே ) 
12. விரைவாக 


f 


குண்டல விகண்டலன் கதை 


335 


தழைமீறு கற்பகஞ்சூழ் தன்னாட்டில் விட்டிடுங்காண் 
185. என்று நமன்கூற எதிர்நின்ற மாதூதர் 

நன்றியில்லா மூத்தவனை நற்கொடிய பாசமதால் 
கேள்ளனைப்போல் கட்டிக் கதறிக் கதறியழ 
தள்ளிக்கொண்டு போனார் தம்பியெனும் . பின்னவனை . 

வண்ணமுள்ள தேரில் வாகுடனே வைத்துமிக 
190. விண்ணவர்கள் நாடுதனை மிகநோக்கி யேநடந்தார் . 

அப்போது குண்டலனும் அழகான தேவர்தனை 
செப்பமுட னேநோக்கிச் சிலவார்த்தை சொல்லிடுவான் ; 
“ ஒருவயற்றிலே பிறந்தோம் ஒருசோடா கவளர்ந்தோம் 

சரிபாபம் பண்ணுகின்றோம் தான் மடிந்தோ மோர்நாளில் 
195. இப்பொழுது சோடாக இங்கு வந்தோ மேமன் முன்னே ! 

ஒப்புடனே நின்றோ மொருதருமஞ் செய்தறியோம் " 
ஆனதினா லென்னுடைய அண்ணர்தனைப் பாழ்நரகில் 
தானடத்தி யென்னைத் தழைத் தமணித் தேரிலேதான் 

போற்றும் புகழ்வேந்தா புண்ணியா சொல்லு " மென்று 
200 , வெம்பி மிகக்குழைந்து மிகத்தேவர் தூ தனைத்தான் 
தம்பி யவன் கேட்கத் தானுரைப்பா னோவியமாய் . 

விருத்தம் ( 5 ) 
ஈன்றா ரென்றுஞ் சுற்றமென்று 

மிளைய துணைவ ரென்று முண்டோ 
ஆன்றார் கூட்ட மவையனைத்தும் 

அரங்கிற் கூட்ட மவைகண்டாய் 
தான்றான் செய்த தவப்பயன்கள் 

தானே புகுந்து தனி துய்க்கும் 
205. தோன்றால் நீங்களிருபேரும் 

புகுந்த படியே துய் ( க் )கின்றீர் . 
1. தளை ] எதுகை நோக்குக் 

டனர் என விளங்குகிறது . பிரதீ 
2. ( யெ ] 

பேதம் காட்டுவதில் பயனில்லை 
3. கள்ளரைப்போற் சேர்த்திருக்கீக் கதறிக் 4. பண்ணி தின்ருேம் , கின்று காண்க 

கதறியழ , தள்ளிக்கொண்டு போ 15. போற்றும் புகழ் துதர்களே பூராயம் 
னார், தாழ்ந்த நரகனுக்கு . வண்ண . 

சொல்லுமென்று என்பதுவேறு பிரதி ; 
முள்ள தம்பிதனை மலரான தேரில் 

பூராயம் = முழுவிவரம் 
வைத்து , விண்ணவர்களுர் தோக்கி 6. [ f ] உச்சரிப்பு அப்படிப்போலும் 
விரசாய்க் கொடுபோனார் . அப் 7. [ த்த ] 
போது தம்பியந்த அழகார் விகுண் 8. அகன்றவர்; ஆண்டார் ( ஆண்டிகள் ) 
டலனும் , ஒப்பில்லாத் தூதர்தனை 

என்பதே மேல் ; மான்ருர் ( மான் 
ஓவியமாய்ப் பார்த் துரைப்பான் . என 

டார் ) கூட்டமவையனத்தும் மடத் 
வேறு பிரதி யில் 187-192 வரிகள் 

திற் கூட்டம் அவை கண்டாய் என் 
காணப்படுகின்றன. இந்நூல் வாய்ப் 

றும் இருந்திருக்கலாம் ; ஆன்ற என்று 
பாட்டாக வழங்கி வந்தமையால் 

மாம் 
மறந்தபோது பாடுவோர் எதுகை 

9. மா - மா.காய் இரட்டித்து வரும் அறு 
மோனைக்கு ஏற்ப நிரப்பிக்கொண் 

சீர் விருத்தம் 


336 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


தாயுடனே தந்தையென்று ( ம் ) தம்பித் தமையனென்றும் 
நேயமுள்ள சுற்றமென்றும் நெஞ்சில் நினைப்பதுண்டோ ? 
நாட்டமுள்ள ஆண்டிகள் தான் நன்மடத்தில் கூடினர்போல் 

வீட்டில்வந்து கூடினதால் மெய்யோ " இதுவாழ்க்கை 
210. அவரவர் செய்த பலன் அவரவர்க்கே யல்லாமல் 

புவிதனிலே சேர்க்கையுண்டோ ? புத்தி யன்றிச் சொன்னாயே ! 
ஆன தால் நீங்கள் செய்த அரும்பாவ பாக்கியத்தை 
தானொருவர் கொள்ளத் தகாது பலியாது . 

என்று தேவ தூதனுந்தான் இந்தமொழி கூறினதால் 
215. வென்றி யுடைய விகுண்டலனுந் தான் கேட்டு 

அண்ணன் தனை நோக்கி பயண்ணே யெனமிகவே 
வண்ணமு டன்மயங்கி மறுகி யுரைத்திடுவான் . 
நாம்ப ளிரு பேரும் நற்றாய் வயத்திலுற்று 

தாம் வந்த நாள் முதலாய்த் தருமமொன்றுஞ் செய்தறியோம் 
220. முன்செய்த நல்வினையால் மோட்சபதி நானடைந்தேன் . 

என்செய்தாயோ அறியே னிமநாடு சேருகின்றாய் . " 
என்று அண்ண னைப்பார்த்து 10 இனிய தம்பி தான்புலம்பி 
துன்று புகழ் தேவதூதன் தூயமுகம் பார்த்துரைப்பான் : 

நன்னயமா யென் 11 துணைவன் நரகுபுக நானடியேன் 
225 . என்னதவஞ் செய்தேன் இனியதெய்வ நாடுபுக ? 

விள்ளு மெனவே விகுண்டலனு மேகூற 
தெள்ளு தமிழ் வான் தூதன் செப்புவா னோவியமாய் : 


1. [ ய ] 
2. [ J ] 
3. [ ] 
4. இன்றி என்பது அன்றி என வருதல் 

காண்க 
5. [ f ] உச்சரிப்பு 
6. ( ரு ) 
7. நாம் 


8. வயிற்றில் 
9. எமன் நாடு 
10. [ J ] உச்சரிப்பு 
11. உடன் பிறந்தான் 
12. இலிய ; அல்லது வானுலகில் தமிழ் 

வழங்கும் என ஆசிரியர் கருதுகின் 
ரூர் போலும் 


குண்டல விகண்டலன் கதை 


337 


I 


விருத்தம் ( 6 ) 
அரிமித் திரனாம் வேதியன்றன் 

அரிய புதல்வன் சுமித் (திரனென 
மருவித் தெண்ணீரமுனையின்கண் 

மாக மிரண்டு புனலாடி 
230. நிருமித் திடுமத் தவப்பயனால் 

பாவ நீங்கி நிகரில்லாத் 
தருமொய்த் திடுந்தண் ணீழல்வாழ் 

அமர பதியில் சார்கின்றாய் . 


நடை 


வாராய் ! விகுண்டலா நீ வாகாக முற்பிறப்பில் 
( ஆராரு மே ] புகழும் அரிமித் திரனெனவே 

வாழுகின்ற நான்மறையோன் வயத்தில் சு மத்திரனென்று 
235. நீளும் பெரும்புவியில் நேசமுட னேபிறந்து 

அழகான தேவர்புகழ் அமுனையாறு தன்னிலே நீ 
வளமாக 8 [ வே ] தானிரண்டு மாகஸ்நான மாடுகின்றாய் 
அந்தப் பலத்தாலே அரும்பாவந் தானீங்கி 

இந்தப் பிறப்பி லிமையோர் பதியடைந்தாய் 
240. உன் கூடப் பிறந்தா னுன் தமையன் புண்ணியந்தான் 

கனவிலுஞ் செய்தறியாக் கருமத்தா லிப்பிறப்பில் . 
பாவங்கள் செய்து பாழ்நரகுக் காளாகி 
ஓவியம் தாக உற்ற நமன் தெண்டனையால் 
வண்ணமுள்ள கத்தியினால் மழுங்கச் சதையறிந்து 


1. [ நா ] 
2. [ E ] 
3. முன்விருத்தம் போன்றது 
4. [ 3 ] 
5. [ 1 ] 
6. யமுனை ; ய = அ 
7. [ i ] உச்சரிப்பு 


8. கூன்போல் கொளல்வேண்டும் ; மா 

குறுகலாம் 
9. கின்று இறந்த காலம் காட்டுகிறது 

ஆடி நீன்ரூய் எனக் கொளல்வேண் 

டும் 
10. [ 4 ] உச்சரிப்பு 


மபு -43 . 


338 


மாகஸ்நான புராண அம்மானை 


245. திண்ணக் கொடுத்துத் தீநரகி லேநடந்து 

மாயாம லேமாய்ந்து வருந்தமிகப் போறா னென் று 
சேயார்விண் ணவர் தூதன் செப்பமுட னேகூற 
தம்பியவன் கேட்டுத் தயங்கியேகண் ணீர்சொரிந்து 

வெம்பி மனம்புண்ணாய் மெலிந்து நடுநடுங்கி 
250 , அய்யனே ! யென் தன் அருமைத் துணையாளன் 

வெய்ய நரகில் விழுந்து பதையாமல் 
எங்களிருவரையும் என்றும் பிரி யாதவண்ணம் 
பொங்கமுடன் கார்த்திடுவீர் , புண்ணியா என்று தம்பி 

மெத்த வணங்கி விளம்புவான் பின்னுமொன்று :. 
255. சத்தியமுறை தப்பாமல் தன் மமிகச் செய்தவர்கள் 

பாங்கான சொர்க்கப் பதவி பெறுவாரும் 
தீங்கான பாவஞ் செய் தமகா பாவியர்கள் 
நரகம் புகுவாரும் நான்றியச் சொல்லு மென்று 

வீரவு விகுண்டலனும் விந்தையுட னே கேட்க 
260. சீரான மாவேந்தா ! தேவர் தூ தன்றானும் 

பூராய மாகப் புகலுவான் விந்தையென , 


விருத்தம் ( 7 ) 
எட்டி ( க் ) குமாரன் றனக்குரைக்க 

இயல்பாய் நயந்து கேட்டியேல் 
விட்ட மனத்தால் வாக்கதனால் 

வினையி லீட்டுங் கருமத்தால் 
சிட்டர் தமக்குக் கொடுந்தீமை 

செய்யா திருக்குந் திறத்தினோர் 
265. கட்ட நரகில் வீழாமல் 

11 கருணா லயத்தைக் கண்ணுறுவார் .12 


1. தீன்ன ; ன , ன 
2. குற்றியலுகரம் அலகு பெறவில்லை ; 

கடையில் ஓரசை சீர் மிக்குவரும் 

போலும் 
3. [ 6 ] 
4. தி ஒலியாது போலும் 
5. [ வி ] 
6. திலீபதியே 


7. செட்டி எட்டிஎன்பதொரு பட்டம் வணி 

கர் பெறுவர் 
8. [ f ] 
9. [ விரகத்தால் மனம் , சொல் செயல் 

என வருதல் காண்க 
10. [ ங் ] 
11. சிவபெருமான் 
12. முன்விருத்தம் போன்றது 


குண்டல விகண்டலன் கதை 


339 


நடை 


செட்டிமகன் றன்னைத் தேவதூ தன்பார்த்து 
‘ மட்டவிழும் பூமார்பா ! மனத்தினால் வாக்கதினால் 
பேரால் பெரியோர்க்குப் பெருவினைகள் செய்யாமல் 

பூராய மாகப் புகழ்நன்மை செய்தவர்கள் 
270. காலனை வென்றிடுவார் : கடுநரகில் வீழார்கள் . 

பாலெனும்வெண் ணீறணியும் பரமன் பதம் பெறுவார் . 


விருத்தம் ( 8 ) 
ஏதி லாருக் கிடர்விளைப்போர் 

ஏழு கோடி மந்திரமும் 
வேத நான்கும் பயின்றிடினும் 

வேள்வி நூறு முடித்தாலும் 
காதம் பலபோய் விரிதிரைநீர் ( க் ) 

கங்கைப் புனலிற் கலந்தாலும் 
275. 5 கோத மான வீழ் நிரையக் 

குழியில் வீழ்ந்து குலைந்திடுவார் .” 


நடை 


-- 


ஐம்புலனை வென்று அருள் பெற்ற ஞானியர்க்கு 
வெம்புங் கொடியவினை மிகவேதான் செய்தவர்கள் 
எழுகோடி மந்திரத்தை யிருந்து வுருச் செய்தாலும் 
பாழில்லா வே தமதைப் பழுதறவே சொன்னாலும் 
வண்ணமுட னே நூறு 10 மாவேள்வி செய்தாலும் 
தண்ணளிசேர் கங்காநதி தான் முழுகி வந்தாலும் 
ஏ துபல னுண்டோ ? 11 இனிதான மாவேந்தா! 


280 .. 


1. கொடுவினை 
2. விரித்திரம் ; அல்லது முழுதும் 
3. [ 1 ] 
4. [ o ] 
5. பொல்லாங்கு ; கோது 
6. நரகம் 
7. முன்பிருக்கும் போன்றது 


8. நம் சுவாகா, வஷட் ஹும் . வௌஷட் 

பட் , சுவாதா என்ற முடிபு ( கோடி ) 
உடைய மந்திரங்கள் ; ஏழுகோடி 

என்றுமாம் 
9. உருச் செய்தல் = ஜபித்தல் 
10. அசுவமேதயாகம் : மா = குதிரை : பெரு 

மை என்றுமாம் 
11. [ f ] 


340 


மாகஸ்நான புராண அம்மானை 


சூதுடனே பாழ்நரகில் வீழ்ந்து துடித்திடுவார் . 

தன்னுயிர்போல் மன்னுயிரைத் தானிரங்கிக் காப்போரும் 
285. வன்னமுல்ள வேதியர்க்கு மகிழ்ந்து தன்மஞ் செய்தோரும் 
உத்தமதா னங்கள் செய்தோர் உகந்து தண்ணீர் பந்தல் 

வைத்தோர் 
நித்தம் விருந்துடனே நேசமுட னன்னம்உண்போர் 
பசுவிடஞ்சல் தான் தீர்த்தோர் பசுவுக் கிரை கொடுத்தோர் 

நிசமுடனே சொன்னோமிவர் நேடி கயிலை யேறுவார் . 
290. பறவை மிருகங்களைப் பாங்காக வேவிரும்பி 

நறுமலர்ப்பூங் காட்டிலய்யோ ! நாள் தோறும் வேட்டைசெய்து 
கொன்றுவயறு தான்வளர்க்குங் கொடியவினை பாவிகளை 
வென்றியுள்ள வாளாலவர் மேலின் சதையறிந்து 

உண்டுகோடி காலம்வ ( ள ) ருற்றவாய் தான் புழுத்து 
295. சண்டலுட தூதர்கையால் சேளப்பட் டிடைந்துமெத்த 

நரகந்தோ றுங்கிடந்து நாய்போல மிகவலைந்து 
கருமந் துலையாமல்பின்னும் காசினியி லேயவர்தான் 
புழுவாக வேபிறப்பார் போமோ அப் போதும்வினை ? 

வழுவாது பின்னுமந்த மாபாவந் தன்னாலே 
300. தீராத குட்டமொடு செவிடர் குருடாக 

பாரோர் சிரிக்க பாங் ( கு ) 12 கூனா யூமையதாய் 
இல்லா வறுமையினா லிழிகுலத்திலேபிறந்து 
நல்லோர் மிகச்சிரிக்க நாய்போல் திரிவார்காண் . 

ஆனதினா லேகேளீர் அன்பான காசிதனில் 
305 . 

ஞான முடையவர்க்கு நாடிவினை செய்யாமல் 
இகத்திலே யும் பின்பு 14 வினிய பரத்திலேயும் 


1. [ p ] காப்போர் என்று எதிர் காலத்தா 

லும் , வைத்தோர் , செய்தோர் என 
இறந்த காலத்தாலும் . கூறுவது 
காண்க . வினையாலணையும் பெயர் 

காலம் காட்டவில்லைபோலும் 
2. [ றை ] 
3. கைல என ஒலிக்கும் ; மூன் வல்லின : 

மும் மிகவில்லை 
4. [ 1 ] 
5. [ i } .உச்சரிப்பு 


6. ளா முழு நெடிலாக ஒலியாது ; " ளா 

ல " நிரையசையாம் 
7. ( டை ) 
8. துன்பப்பட்டு 
9. தொ 
10. [ 1 ] 
11. ( கு ] 
12. ( னா ) பாங்குகூன் என்றுமாம் 
13. ] 
14. வ் உடம்படுமெய் 


குண்டல விகண்டலன் கதை 


341 


சுகத்தைப் பெறவேண்டித் துன்பம் நிகழவேண்டி 
தன்னுயிர்போல் மன்னுயிரை தான் , துன்பஞ் செய்யாமல் 

வன்ன முடனே மகிழ்ந்து உயிருப்பவாக்கு 
310. அலைகடலைத் தேடி அருந்திகள் வந்ததுபோல் 

பலமினிய மாதருமம் பரிவாக வந்து சேரும் . 
அஞ்சி யொருவருக்கும் ஆற்றாம் லேயிடைந்து 
தஞ்சமென்று வந்தவரைத் தாங்கி நிறுத்தினவர் 

இமைய முதல், வளரு மினிதான சேதுவுக்குள் 
316. அமைகின்ற தீர்த்தமொடு அழகான கெங்கை முதல் 

ஆடுவோர் பெற்ற அரிய பெரும்பலன்போல் 
நாடு வர்க்கு நாம் சொன்னோ மின்ன முங்கேள் . 
குற்றமில் லாமலவர் குலாசாரந் தப்பாமல் 

உற்றபடி நடப்பார் . ஒருதரும் மும் வேண்டாம் . 
320. தேவர் பதியடைவார் . தேவர்போ கம்பெறுவார் . 

ஓவியமாய்ச் சொன்னோம் . உத்தமனே ! யின்னமுங்கேள் . 
நந்தவனம் வைத்தவர்கள் நல்லகிண றாறுகுளம் 
விந்தையுடன் வெட்டினவர் மிகத்தண்ணீர் பந்தல்வைத்து 

பிள்ளைப்பா 3 லெண்ணைப் பிள்ளைச்சோறு கேட்டு வந்தோர் . 
325. அள்ளிக் கொடுப்போர் அடர்ந்த பெருஞ்சமரில் 

மாத்தான் முன் அன்னமிட்ட மன்னவனைக் காட்டாமல் 
மாத்தான் முன்னின்று மடிந்து கொடுத்தவர்கள் 
வாக்கா லொருவருக்கு வந்தவினை தான் நீக்கி 

8 தாக்காக நன்மைசொல்லித் தானின்ற புண்ணியர்கள் 
330 . வாகான செங்கதிரோன் மண்டலத்தை நல்வழியாய் 

பாகான மொழியுமையாள் பாகன்பதி தானடைவார் . 
குழந்தை யொடுகிழவன் கூறுமறை யோன் பசுக்கள் 
வளர் ( ர் )ந்தநோ யாளனொடு வறுமை யுடன் மெலிந்தோர் 
தஞ்சமென்று வந்தவரைத் தயங்காமல் காத்தவர்கள் 


1. ( தும்பம் ) உச்சரிப்பு 
2. ய் உடம்படுமெய் 
3. என்ணெய் 
4. [ ] உச்சரிப்பு 
5. வந்தோர்க்கு 


6. மாற்ருன் = பகைவன் 
7. 1.5 
8. விருப்பம் 
[ 9. ரை ] 


342 


மாகஸ்நான புராண அம்மானை 


331 , அஞ்சலென ஈசன்நக ரடைவார் ; நரகுபுகார் . 

அரசுடனே வேம்புபுளி அழகான ஆலமரம் 
வரிசையுடன் நெல்லிவில்வம் வளரும் விளாமரமும் 
தென்னமரம் தன்னுடனே சிறப்பாக வைத்தவர்கள் 

நன்னயஞ்சே ரும் வணிகர் நமன்பதிபால் அண்டார்கள் , 
340. வழிநெடுகப் பூஞ்சோலை வளமாக வைத்தவர்கள் 

துளிர்ந்து கற்பாக ) நிழலில் துரைபோல வீற்றிருப்பார் . 
செய்யசிவ னாலயமுன் திருமால் தன் னாலயமுன் 
துய்யமனை வாசலில் முன் துளசி நட்டுத் தண்ணீர் விட்டு 

பாங்காய் வளர்த்தவர்கள் பார்முழுதுந் தானாண்டு 
345 , ஏங்காமல் நாளும் இருப்பார்வை குண்டமதில் , 

துளசி யிருந்தவிடம் தூயசெழுந் தாமரைதான் 
வளமா யிருந்தவிடம் மால்பத்திக் காரர்கள் தான் 
இருந்த விடங்கள் தனில் இனிய திரு மால் நாளும் 

பொருந்தி யிருந்திடுவான் . பொய்யல்ல கண்டாயே ! 
350. நோறுந் துளசிவைத்து நாள்தோறுஞ் சுற்றிவந்து 

வீறுடனே தான்பணிந்து மிக்கதுள சி - யிதழை 
எடுத்து சிரசில்வைத்தோ ரினிதாய் முகர்ந்தவர்கள் 
10 வடிப்பமுபுடன் பூசை செய்தோர் வைகுண்டம் பெற்றிடுவார் . 

அமாயச்சம் பூருவபச்சம் அதில் வருமே காதெசியில் 
355. கமலமகள் கேள்வனைத்தான் கருத்தில் மிகநினைந்து 

விண்ணோருடன் முனிவர் வேதனொடு யாரேனும் 
மண்ணோரு மிங்கிதமாய் வளருந் துளசி கொண்டு 
பூசித்தா லத்துளசி பொருந்தும் விரை யெவ்வளவோ 

நேசத்துட னோர் விரைக்கு நெடியதோர் கற்ப கோடி 
360. காலந் தளம்பாமல் கற்பகநாட்டி - லிருப்பார் . 


1. [ p ] 
2. வணிகர் செய்து வந்த தருமங்கள் : பிற 

நாடுகளிலும் வணிகர் கூட்டம் இவ் 
வாறு செய்து வந்தமை கல் வெட்டு 
கனல் வெளியாகிறது ; 

குறிக்கோள் காண்க 
3. துவித்து 


6. த = த்த 
7. திருமாலிடம் அன்பு பூண்டவர்கள் ; 

காரர் என்ற வழக்கினக் காண்க 
8. துளசி வழியாடு காண்க 


10. செம்மை ; அழகு .. வ ப ஆதல் காண்க 
11. [ p ] ‘ ரு i போல் ஒலிக்கும் 
12. [ ழ் ] 


-- 


குண்டல விகண்டலன் கதை 


343 


மேலுமவ ரய்யா / விட்டுணுபதந் தான் சேர்வார் 
புகழ்சேர் துளசிவைத்த வீட்டின் புனிதம் போல் 
பகருகின்ற லோகமென்ன பற்றுமோபெற்றாது . 

அத்துளசி கொண்டு 3 அரியோனை நாள்தோறும் 
365. புத்தியுடன் பூசைசெய்தோர் புண்ணியத்தை விள்ளரிது . 

" கருடன் மேல் தானேறி கரியமால்வை குண்டபதி 
பெருமையுடன் சேர்ந்திடுவார் . பேசரிது அப்பு துமை . 
கங்கை தனில் தோய்ந்தாலும் கனவேள்வி செய்தாலும் 

பொங்கும் நறுத்துளபம் பூண்டவர்க்குப் புண்ணியங்காண் . 
370. மாண்டுமாண் டிவ்வுலகில் மானிடரா கப்பிறக்கும் 

ஏண்டதொரு பேருக்கு மின்னமொன்று சொல்லுகிறேன் . 
துளசிச் சருகுடனே தூயநன்னீ ருங்கூட்டி , 
உளமகிழ வுண்டவர்க்கு உண்டானா( ச் ) சத்தியலோகம் . 

செய்ய துளபமதால் திருமாலை யீசுவரனை 
375. கைகுளிரப் பூசைசெய்தால் கருப்பக் குழிதனிலே 

விழுகார் ; வறுமை கொள்ளார் ; மெலியார்கா ணெந்நாளும் . 
வழுவாத முத்திதனை வாகுடனே போற்றிடுவார் : 
செய்ய வெளிதாய்ச் சிறப்பா யொருதருமம் 

துய்ய வணிகா ! சொல்லுகிறே னொன்று வுண்டு 
380. காளகண்ட னான கண்ணுதலை யன்புடனே 

சூளு மிதழ்ப்பூவால் சொல்லும்பஞ் சா ( ச் ) சரத்தால் 
12 அச்சனை தான்செய்து அன்பாய்ப்பூ சித்தாலே 
13 நிச்சயமாய்ச் சொன்னோம் நெடும் பிறவி சாகரத்தை 

கடந்துமுத்தி யென்னுங் கரைசேரத் தோணியிதே . 
335. 15 துடர்ந்து வருந்தன்மம் துணையாம் வழி தனக்கு . 


1. [ ஷ்ட்டு ) ட் - ணு என்ற உச்சரிப்பும் 

கான்க 
2. ஈடாகாது 
3. திருமாலை அரியவனை 
4. ( கெ ) மோனை காண்க 
5. என்றதொரு ; ற , L 
6. [ ப ] 
7. கு வருதல் காண்க 


8. ( ன்ன 
9. [ 1 ] 
10. வ் உடம்படுமெய் 
11. ழு- எதுகை காண்க 
12. ( அற்கினை அருச்சனை ; எதுகை காண்க 
13. [ 8 ற்சய ) 
14. [ 2 ] 
15. தொ 


34 / 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 9 ) 
ஆதி யாய வாணலிங்கம் 

படிகம் பசும்பொ னவீர்வெள்ளி 
சோதி நவமா மணியிவற்றால் 

துலங்கு மிலிங்கம் மண்ணால் செய் 
பேத விலிங்கம் சுயம்புலிங்கம் 

பெரியோர் தாபித் திடுலிங்கம் 
கோதி லாது வழிபடுவான் 

சிவலோகத்திற் குடிபுகுவான் .2 


நடை 


390. ஆதியாய் வாணலிங்கம் அழகு படிகலிங்கம் 

சோதிசெழும் பொன்னின் லிங்கத் துலங்குகின்ற வெள்ளிலிங்கம் 
நவமணியாற் செய்தலிங்கம் நல்லமண்ணால் செய்தலிங்கம் 
புவனமகிழ் சுயம்புலிங்கம் புகழ்பெரியோ ருண்டுபண்ணி 

தந்தசிவ லிங்கமதை தான் வழிபாடாகவேதான் 
395. விந்தையுடன் தோத்திரமாய் விரும்பியே பூசைசெய்தால் 

இருப்பான் சிவலோக மென்றும் கெதிபெறுவான் . 
விருப்பாகச் சொன்ன விந்தைசெறி லிங்கமதில் 
சிந்தைக் குகந்த சிவலிங்கத்தைவிரும்பி 

கந்த மலர்ச் ) சூட்டி கனிந்து மூன்று காலமுந்தான் 
400. பூசை செய் வோர் நல்லோர் . பூசை செய்ய முற்றாதார் 

நேசமுட னோர்போது நெஞ்சி லுரி மையென 
சீரான லிங்கமதைச் சிவமந் திரத்தாலே 
பூராய மாகப் போற்றி யருச் சினை புரிந்தால் 

அவனைச் சிவகணங்கள் அடிவணங்கி யே பணிய 
405. தவமுடைய சாரூபந் தானடைவான் கண்டாயே . 


1. பாண லிங்கம் (வான ) 
2. முன்விருத்தம் போன்றது 
3. முடியாதவர் 


4. ( ரு ) -உச்சரிப்பு 
5. ( யற்சினை ] 


குண்டல விகண்டலன் கதை 


345 


விருத்தம் ( 10 ) 
வன்பி னேனுங் கைவதத்தை 

மருவி யேனு மனங்குழையும் 
அன்பி னேனும் வினோதத்தி 

னேனு மரும் பொன் பெறவேனும் 
இன்ப வுலகில் புகழேற 

எண்ணி யேனுஞ் சிவனடியை(த்) 
துன்ப மறவே பூசித்தார் 

பிரமா தியரால்த் தொழவிருப்பார் ." 


நடை 


410. அடிக்கஞ்சி பூசை அன் பன்றிச் செய்தாலும் 

வடிப்பமின்றிக் கைதவத்தால் மாபூசை செய்தாலும் 
மனோ[ ர ] தமாய்ப் பூசை மனங்குழைந்து செய்தாலும் 
வினோதமுடன் பூசை விந்தையாய்ச் செய்தாலும் 

கூலிக்கிசைந்தாலு [ ம் ] கூறும் பொரு ளாசையின்றி 
415. நாலு திசைக்கும் நற்பாகக் கீர்த்திபெற 

பூசைமிகச் செய்தாலும் புகழ்பிர மாதித்தரெல்லாம் 
நேசமுட னேபணிய நெடிய பதம் பெறுவார் . 
சிவனைமி கப்பழித்துச் சிறந்தவிட்ணு வைப்போற்றி 

தவமுடனே பூசைசெய்து தான் வேறு செய்தவர்கள் 
420. திருமால் தனைப்பழித்துச் சிவனை மிகப்போற்றி 

வரிசையுடன் பூசை செய்து மதபேதம் பேசினவர் 
வாய்புழுத்து நாயாக மண்ணில்மிக வேதிரிந்து 
பேய்பிதற்றித் தீநரகில் பித்தரைப்போ லேகிடப்பார் . 
சிவசேடன்] மானதொரு சிறந்த நி 10 ரு மாலியத்தை 


1. வற்புறுத்தலுக்காக 
2. வஞ்சனை 
3. வேடிக்கை 
4. ழ என்றே உளது 
5. முன்விருத்தம் போன்றது 
6. இன்றி 


7. கூலிக்குச் செய்தாலும் 
8. [ செய்தால் ] 
9. சமரம் நாட்டில் வேரூன்றியதனை 

இங்குக் காணலாம் 
10. [ 9 ] நீர்மாலியம் = ஆண்டவன் மேல் 
சூட்டிக் களைத்து 

மபு -44 . 


316 


மாகஸ்நான புராண அம்மானை 


425. தவமுடனே தண்ணீர் தனில் தான் போடா ம - லெடுத்து 

அணுவளவு கொஞ்சமய்யோ ஆரேனு முண்டாலும் 
இனியுரைப்ப துண்டோ? சொல் இந்திரரும் தேவர்களும் 
பிரமனொடு மால்முதலாப் பேசிய நா ளுள் வரைக்கும் 

நரகத்தி லேகிடப்பார் . நல்வணிகா ! தப்பாது . 
430. புல்லால் மரத்தால் புதுச்செங்க லால் ( குழையால் ] 

கல்லால் நவமணியால் கலந்தபஞ்ச லோகமதால் 
தன்னாலே யேன்றதினால் தழைக்குஞ் சிவன் கோவில் 
பொன்னாருங் காசினியில் புனிதமுடன் கட்டிவைத்தால் 

பாவத்தையெல்லாம் பானிப் போல் மிகத் துடைத்து 
435. மேவிச் சிவபதத்தில் வீற்றிருப்பான் தப்பாது . 

எந்தெந்த தேவதைக்கு இனிக்கோவில் கட்டினவர் 
அந்தந்த தேவதைகள் ஆளும் பதியடைவார் . 
மடங்க வூடனேடசு மாடடைக்க கொட்டமொடு 

இடம்பெறும் யாகசாலை இனியமறை வேதியர்க்கு 
440. வீடுகட்டித் தான் கொடுத்தோர் மிக்கான பூவுலகில் 

நீடுபுகழ் தான் பெறுவார் ; நேசமுடன் பின்னாலே 
தேவர் பதியடைவார் : சிவபுண்ணி யம்பெறுவார் . 
ஓவிய மாய் இன்னம் ஓதுகின்றேன் . நீ கேள்மோ ! 

திட்ட முடனே சிவன் கோவில் தான் புதிதாய் 
445. கட்டுவதென் ? முன்னாளில் கட்டியழிந் த -பணியை 

புதுப்பித்துக் கட்டிப் பூசையில்லாக் கோவிலுக்கு 
நிதப்பூசை தான்நடக்க நேசமுடன் பண்ணிவைத்தோர் 
என்று ( ம் ) சிவபதந்தா னிருப்பார் புவிதனிலே . 

வென்றி யுடனைய்யோ மீண்டும் பிறக்காரே ; 
450. பூசையன்றிப் பாழாய் புழுதிகொண்ட கோவில்தனை 

ஆசையுடன் பிடுங்கி 12 அப்புறத்தில் கட்டிவைத்தோர் 
1. [ o ] 

8. முழு நெடிலாய் ஒலியாது 
2. இல 

9. கொட்டம் = கொட்டில் ; தொழுவம் 
3. என்றது = இயன்றது 
4. [ 2 ] 

10. இன்றி 
5. [ யெ ] எந்த + எந்த 

11. [ 4 ) - பிடுங்கி = இடித்து என்ற பொரு 
6. [ J ] 

ளில் வருதல் காண்க 
7. அந்த + அந்த 

12. ( அப்பிரத்தில் ) 


குண்டல விகண்டலன் கதை 


347 


என்றைக்கும் பாவியென எழுபிறப்புத் தான் பிறந்து 
நன்றியில்லாப் பாழ்நரகில் நாய்போல் கிடந்திளைப்பான் . 

பழையதொரு தருமமதைப் பாங்காக வேயழித்து 
455 . வளமையுட னேபுதிதாய் வகுப்பதினா லென்னபலன் ? 

குருச்சேத் திரமுட்னே கோவில்கணக் கு - மணியம் 
விருப்பமுட னேமறையோர் வீற்றிருக்கு மூர்தனக்கு 
பாங்காக உத்தியோகம் பண்ணிக் கொடுமைசெய்தோர் 

தீங்காகச் சுற்றமொடு சேர்வான் கொடுநரகம் . 
460. வாகில்லாச் சீல மடபதியோ ரைத்தீண்டில் 

ஆகொடுமை ! ஆடையொடு அன்றுபுன வில் குளிப்பார் . 
குளித்தா லதுபாவங் குலைந்தோடி யேபோகும் . 
களிப்பா யவர் வீட்டில் கனிந்தமுது வேண்டாலே 

போந்திய மாயுண்ட பாவ வினைத்தானும் 
465. சாந்திரா யாணலிரதந் தான்பண்ணி னாலொழிய 

தீராது சொன்னோம் . 11 சேடஞ் சுத்தி யாகாது , 
பூராய மாகப் புகன்றோமிது 13 யின்னமுங்கேள் . 
புனிதமில்லா னானாலும் பொல்லாதா னானாலும் 

14 இனியசிவ யோகி யாக விருந்தாலும் 
470. ஆரேனு பய்யோ அதிகபசி தன்னுடனே 

சீராக வந்தவரை தேவர்களென் றேகருதி 
அறுசுவையோ டன்னம் அன்பாய்க் கொடுத்தவர்கள் . 
மறுபிறவி யுண்டோ வாழ்வார் கயிலாசம் . 
அனந்தங்கோ டிதருமம் அறிய கொடுந்தவசு 


1. வைத்தோர் இனைப்பான் என முடிதல் 

காண்க இழிவுப்பொருள் 


3. க்ஷேத்திரம் 
4. ( சுத்த ) 
5. [ 1 ] 
6. மடாதிபதி .லேம் அழகில்லாத என்க 
7. எதிர்காலம் காண்க 
8. வ் உடம்படுமெய் 
9. பாந்தவமாய் உறவாய் 
10. { ன ) 


11. அவர்கள் வீட்டில் உண்டது சேடப் 

பட்டது ( தீண்டத்தகாத குற்றம் 

உடைாது ) 
12. முதேடிலாய் ஒவியாது து என்பதும் 

அலகு பெருமல் போகலாம் 
13. ய் உடம்படுமெய் 
14. முதல் சரும் கடைச்சரும் மோனை 

பொல் 
13. ரு } 
16. [ 1 ] 


348 


மாகஸ்நான புராண அம்மானை 


475. மனங்களிய நாள்தோறும் வாஞ்சையுடன் செய்தபலன் 

அதிதியாய் வந்த அருமறையோ னுக்கமுது 
மதியுடனே யீந்தால் வருமே சணப்பொழுதில் . 
அந்தப் பலனை அரிபிரமன் ருத்திரனால் 

விந்தையுள்ள தேவர்களால் விளம்பத் துலையாது . 
480. மலையில்மக 7 மேர திகம் மாநாதியில் கங்கை மிச்சம் ; 

தொலைவில்லாத் தேவர் தனில் தூயவிந்தி ர - னதிகம் 
அன்பான தர்மமதில் அன்னதா ன - மதிகம் ; 
பொன் போலச் சொன்னோம் புகலுகிறோ மின்னமொன்று . 

சிங்கத் துவசனென்று சிறப்புடைய மன்னனவன் 
485. பொங்கமுள்ள சுவர்க்கமதில் போயிருந்தான் நல்வினையால் . 

மீண்டுமவன் பூவுலகில் மிக்கதொரு குற்றமதால் 
தாண்டிப்பி 10 ற ” வெனவே சபித்தார்கள் விண்ணவர்கள் . 
அப்பொழுது மன்னனவ னய்யோ வென வருந்த 

செப்பமுடன் பூவுலகில் சென்ம மெடுத்தாலே 
490. திரும்பக் கைலாசம் சேர்வ தரிதெனவே 

விரும்பியவனுரைக்க விள்ளுவா ரன்னோர்கள் : 
மண்ணுதனில் நீ பிறந்து வயிறு பசித்தவர்க்கு 
வண்ணமுட னன்னம் வழங்கினால் நீதானும் 

அந்தப் 13 பலத்தால் 14 அதிகசொர்க்கந் தானடைவாய் . 
495. சிந்18 தனையை விட்டுவிட்டு சிங்கத் துவசர்நீ 

உந்தனுக் குச்சொன்ன 18 உற்ற மொழியிது தான் . 
அந்தமுள்ள மானிடர்கள் அறியவுமே சொன்ன துகாண் 


. 


. 


1. களிப்பாக 
2. விருப்பம் 
3. [ 1 ] 
4 .. 

க்ஷண 
5. அரிபிரமன் ருத்திரன் எனச் செவ்வெண் 

போல் வந்து உம்மைத் தொகை 

போல உருபேற்றல் காண்க 
6. தொலையாது ; விளம்பினாலும் முடியாது 
7. மேரு + அதிகம் 
8. அதிகம் 


9. [ த்த ] 
10. [ 1 ] 
11. [ r ] 
12. [ ய ] 
13. பலனால் 
14. உயர்ந்த 
15. [ ற்க ] 
16. [ தி ] 


17. ன் 


19. யுக்த என்றுமாம் 


குண்டல விகண்ட.லன் கதை 


349 


விருத்தம் ( 11 ) 


அன்ன தானம் புரிவது போல் 

அரிய தரும மொன்றுமில்லை 
அன்ன தானம் செய்வதுபோல் 

அரிய தவமு மொன்றுமில்லை 
500. அன்ன தானங் கொடுப்பதுபோ 

லரிய பலன்க ளொன் றுமில்லை 
அன்ன தானஞ் செய்யுதவி 

அன்னை தானுஞ் செய்யாளே . ? 


நடை 


தரும் மொடுதவசு தானமரி தானபலன் 
பெருமைதனி லும் அதிகம் பேசுமன்ன தானபலன் . 

அன்னதானம் போல் அரிதான பேருதவி 
505 . 

வனனமுடன் பெற்றெடுத்த மாதாவுஞ் செய்யரிது . 
காலைப் புனலாடல் கடுங்கோபத் தையடக்கல் 
சீலமுட னார்பாலுஞ் சிறந்த நன்மை யாய்ப்பேசல் 
துக்கமின்றி நாளுஞ் சுகத்தை யடைந்திருத்தல் 

நற்குண மாய் நல்வாக்காய் நற்பும் பொறுமையதாய் 
510. ஆத்து மிரக்கமொடும் ஆசார நீதியொடும் 

நேர்த்தியுடன் வாழ்பவர்கள் நெடியபத விபெறுவார் . 
பொய்யுரைப்போன் பொய்சாட்சி பொருந்த மிக வுரைத்தல் 
கை ( ய் ) நலிந்து சோர்வு செய்வோன் காணாக்குறளி 

சொல்வோன் 
பெரியோர் தனைப் பழித்தோன் பேசுகின்ற முற்கதையை 
515. அரிதான முற்கதையை அசங்கிதமா க - வுரைத்தோன் 


1. [ றில்லை ] 
2. முன் விருத்தம் போன்றது . 
3. ( துற்கம் ] க்ற் மாருட்டம் 
4. [ ரு / 
5. ஆற்றும் அல்லது ஆர்த்தும் அல்லது 

ஆத்தும் இரக்கம் ; எதுகைநோக்கின் 
ஆர்த்தும் எனல் வேண்டும் 


உரைப்போன் முதலிய செய்வோரை 
யும் உரைத்தல் முதலிய செயல்க 

ளையும் ஒருங்கு எண்ணுதல் காண்க 
7. திருடு 
8. குறள் = கோள் 
9. முற்கதை முன் நீகழ்ந்த பழங்கதை ; 

புராணம் 


350 


மாகஸ்நான புராண அம்மானை 


இப்படியாக் கொடுமை யெக்களிப்பாய்ப் பேசினபேர் 
வெப்பமுடனே நரகில் விழுந்து தவித்திடுவான் . 
வண்ணமுள்ள பூவுலகில் வாழுகின்ற தீர்த்தமதை 

எண்ணுதற்கு மெட்டாத யினியகங்கை யென்றுமனம் 
520. பற்றுவது மெத்தநன்றி . பாவியர்களானாலும் 

உற்றகங்கை மாநதியில் ஒரு போது மூழ்கிடினும் 
விட்டோடும் பாவம் வெயில்கண்ட பூம்பனிப்போல் 
கெட்டோடுஞ் சொன்னோம் . கிருபைக் கடலடைவார் . 


விருத்தம் ( 5 ) 


ஓடும் புனல்கங் காநதியி 

லுவந்து திரு ராடினரும் 
b25 . ஆட வெழுந்து சென்றாரு 

மல்லச் செல்ல வென்றாரும் 
பீடு பெறவே நினைந்தாரு 

மாடி வந்த பெரியோரை 
நாடித் தொழுது புகழ்ந்தாரும் 

தாய்வயிற்றில் நண்ணாரே . 


நடை 


கங்கா நதியில் கடுகியே மூழ்கினரும் 

பொங்கமுடன் அந்நதியில் போயாட வேணுமென்று 
530. நினைந்து நடந்தவரும் நிகரில்லா மாகாசி 

நினைந்து விழுந்து வரும் நெடியகங்கை மாதீர்த்தம் 
ஆடியே நாளும் அன்புடனே வந்தவரை 
தேடியே ஓடித் தெண்டனிட்டு வாழ்த்தினவர் 

தூயவணி கக்கொழுந்தே ! சொல்லு ( கி ) றேன் சத்தியமாய் ; 
535. தாய்வயற்றி லே செனித்து தரணிதனி லேபி றக்கார் ; 


1. எக்களிப்பு எக்கு + களிப்பு = செருக்கும் 

மகிழ்ச்சியும் 
2. கீருபைக் கடல் = கடவுள் ( கிறுபை ] 
3. அல்ல ; சென் மட்டும் அல்ல 


4. [ ய ] 
5. மூன் விருத்தம் போன்றது 
6.ஆர் , அ என வருதல் காண்க 
7. [ s ] 


351 


குண்டல விகண்டலன் கதை 


2 


. 


பிறவா நெறியடைவார் பேரின்பந் தானடைவார் . 
நறவு சேர்க -டுக்கைபுனை நாதன் திருமுடிமேல் 
2 இருக்கின்ற கங்கைதனை இந்நிலத்தி லேதானும் 

இருக்கும் நதிக்கிணையாய் இயம்புவரோ ஆரேனும் ? 
540. தேவர்பணி கங்கையொடு சிலந்தியை யீடுபண்ணி 

ஓவியமாய்ச் சொன்ன ம ] வர்கள் வுறைவார் நரகமதில் ; 
நாடி மிகவிழுந்து நவதுவா ரத்தின்வழி 
நீடும் புழுச்செறிய நீணிலத்தில் நாயெனவே 

திரிவானிது நிசமே . செப்புகிறோ மின்னமொன்று : 
545. அரிதான தாயுடனே அன்புடைய மாதகப்பன் 

தன்னை வணங்கினவன் தன்குருவைப் போற்றினவன் 
வன்னமுட னே ஒருவன் வைத்தபொருள் வேண்டாதான் 
மற்றொருத்தன் தேவிதனை மனதில் விரும்பாதான் 

உற்ற கணவனைத்தான் உகந்தினிதாய்ப் பேணினவள் 
550. வண்ணமுட னிவ்வோர்கள் வணிகா! கொடுநரகை 

கண்ணிலையுங் காணாமல் கற்பகநா டு - புகுவார் . 
வேதமொடு சாத்திரங்கள் மிக்கமனு நீதிமுறை 
போதமுட னே வுரைத்த புத்திவழி தட்டாமல் 

பாருலகில் நாளும் பரிவாய் நடந்திடுவோர் 
555. சூரியன்போ லோர்குடையில் தொல்லுலகை ஆண்டிடுவார் . 

மன்னர் புகழ் செட்டி பெற்ற மகனே ! நீ தான் கேளீர் 
நன்னயமா யின்னமொன்று நாங்கள் சொல்ல வேமறந்தோம் 
பரிவான மா 10 யேமன் பாங்காயெங்க ளைப்பார்த்து 

திருமா லடியார்கள் சிறந்திருக்கும் நல்லிடத்தில் 
560. போகவேண் டாமெனவே புத்திசொன்னாபினவ்வோர்கள் . 


1. நறுசேர் ] 
2. [ J ] உச்சரிப்பு 
3. ( ன்னி ] 
4. [ ரை ] 
5. [ ]] 
6. இவர்கள் = இவ்வோர்கள் என வருதல் 

காண்க 
7. சுண்ணிலேயும் 
J. ( சரன் த்திரங்கள் ] 


9. வ் உடம்படுமெய் 
10. சந்திரன் போன்ற குடை என வெண் 

கொற்றக்குடையின் வெண்மைக்குக் 
கூறுவர் . இங்கு ஒப்பில்லாமைக்கும் 
எல்லாவற்றையும் கண்டிருப்பதற் 
கும் சூரியனை ஒப்புக் கூறியுள்ளமை 

புதிய வழக்கே ஆம் 
11. ய் உடம்படுமெய் 
12 அவர்கள் 


< ! 


1 


352 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


வாகுட னிருந்தவிடம் வைகுண்ட மென்றுசொன்னான் . 
ஆனதினா லே திருமால் அடியவரைக் கண்டாக்கால் 
தான் கனிந்து தொண்டு செய்வோர் சார்வார் வைகுண்டபதி. 

இன்னமொன்று வன்தனுக்கு யினிப்பா யொருகதை தான் 
565 , வன்னமுடன் சொல்லுகிறேன் ! வனவேட னென்றொருவன் 

பாங்காக வேதான் ரெண்டு பாலர்தனை யேயீன்று 
ஆங்கே யவர்களுக்கு அழகாக வேபேர் தான் 
நாரைசின்ன நாரையென்று நாடிமிகப் பேருமிட்டு 

தாரணியிலேவேடன் தானிருந்து சாகுமந்நாள் 
570. தம்பி அருகிருந்தான் ; தமையனெங்கே யோபோனான் ; 

வெம்பி வுேயிர்லேடன் விடும்போ தருகிருந்த 
நாரா யணன்றனைத்தா னாடியே கூப்பி டென்று 
பூராய மாயுரைக்கப் போன துவே வேடனுயிர் . 

அவ்வேடன் செய்தவினை 11 அல்லாம் மிகத்தொலைந்து 
575. செவ்வே பூந் தேரேறி ( ச் ) சென்றான்வை குண்டபதி 

என்ப துலகெல்லாம் இனிதா யுரைத்திடுமே . 
நன்பெருமா னான நாரா யண 13 மூர்த்தி 
ஆயிரம் பேர்தனிலே அன்பா யொரு பேரை 

வாயினால் சொன்னாலு மனத்தில் நினைத்தாலும் 
580. பூவுலகி லேதான் பொருந்தும் வினை தான் நீங்கி 

தேவர் மட வார்சூழ { ச் ) சிறந்தவைகுண் டம்பெறுவார் . 
சட்டமுடன் நாள்தோறும் சாளக் கிராமமதில் 
18 இட்டமுடன் மாலோன் இருப்பான் பிரியாமல் . 

தப்பிதமில் லாத சாளக் கிராமமதில் 
585. எப்படித்தா 17 னெம்மா னிருப்பா னெனக் கேட்கில் 


1. கண்டக்கால் 
2. வ் உடம்படுமெய் 
3. [ ] 
4. ய் உடம்படுமெய் 
5. வே கன்போலாம் 
6. இரண்டு 
7. [ ன்னா 
8. வ் உடம்படுமெய் 
9 [ நா ] நாராய் + அ ( ண் ) ணன் பனை 


10. ( ரு ) 
11. எல்லாம் அ = 1 
12. [ ] 
13. ( முற்த்தி ) 
14. ( 1 ) 
15. [ 5 ] 
16. ( இஷ்ட்ட ) 
17. எம்மான் என் மான் என வந்துனது 


. 


குண்டல விகண்டலன் கதை 


353 


அன்று தடங்கடலில் அமுர்தங்கடையும்போது 
வென்றியுடன் மாநெருப்பு வெகுண்டெழுந்த காரணம்போல் 
அப்படிப்போ லேமனதை அழுத்தி வருந்துகின்றால் 

தப்பிதமில் லாமூர்த்தி சாளக் கிராமமதில் 
590. எந்நேரமும் வாங்கா திருக்குமவ னை த்தொழுது 

பொன்னாகப் போற்றுவர் முன் பொங்கமெனத் தோன்றிடுவான் ; 
கோச்சி கொடுப்பான் கருத்தில் நினைத் த - வரமும் 
மோச்சி யுடன் கொடுப்பான் ; வைகுண்ட முந்தருவான் ; 

திருமாலுந் தன்னுடனே சிறந்திடும்வை குண்டமதில் 
5:25 . மருவாரும் பாம்பணைமேல் மகிழ்ந்திருக்கு மாமூர்த்தி 

சாளக்கி ராமம்விட்டுத் தான் நீங்கா னென்று யெண்ணி 
சாளக்கிராமமதைச் சட்டமுட னேமகிழ்ந்து . 
கசிவுடனே பூசை கனிந்துமிகச் செய்தாலே 

அசுவயா கம்கோடி அமைத்தபல னுண்டாமே . 
600. தாச்சியொன் றில்லாச் சாளக் கிராமமதை 

10 மாச்சி யுடனே மணக்க 11 அபிசேகம் 
செய்த புனலில் திருந்தவே ஓர் துளிநீர் 
கை தனிலே யேந்தி கருத்தாய்த் திருத்துளரி 

இலையிலொன்று கூட்டி யினி தாக வேயருந்தில் 
605. 1 தொலையில்லை வைகுண்டம் ; சொன்னோ மிகக்கிடைக்கும் . 

தப்பில்லா வேதியர்க்குச் சாளக் கிராமமொன்று 
செப்பமுட னேதானம் சிறப்பா யளித்திடிலே 
அண்டச் சுவர்சூழ அழகான மாபுவன 

மண்டலத்தைத் தானம் வழங்கும் பலன் கிடைக்கும் . 
610. செய்ய செழுந் தாமரைப்பூ சிறக்கவே தானெடுத்து 

துய்ய சிவனைத் துதித்துநா ளும் போற்றில் 


. 


1. ஆலகாலம் 
2. வருந்துகின்றபோது ; வருந்தி நின்றால் 
3. [ என்னேரமும் ] 
4. நீங்காது 
5. காட்சி 
6. மாட்சி 


7. ய் உடம்படுமெய் 
8. அசுவமேதயாகம் 
9. தாட்சி ; தாழ்ச்சி 
10. மாட்சி 
11. அபிஷேகம் 

தாலை = தூரம் 


மபு -45 . 


354 


மாகஸ்நான புராண அம்மானை 


கோடி சிவலிங்கம் குறித்து ஒரு நாளினிலே 
நாடியேபூ சித்தபலன் நன்றாய்க் கிடைத்திடுமே . 

சகாதே சி தனிலே யினிதான மாவிரதம் 
615. வாகா யிருந்தாலு மவுனமெனக் கொண்டாலும் 

தண்ணீர் தனில் முழுகி தவம் பலது செய்து நன்றாய் 
உண்ணுவது மின்றி யுறக்கமின்றித் தானிருந்தால் 
நன்றியுடன் நல்விரதம் நற்பாய் தரும்பலன் போல் 

ஒன்றுங் கொடாது வுகந்து சொன்னோங் கண்டாயே ! 
620. ஏகாதே சி - விரதம் என்றும் இருக் காதவனை 

ஆகாத பாவவினை அவனை விட்டு நீங்காதே . 
அண்டர்தொழு மவ்விர தம் ஆரேனுங் கொண்டாலே 
கண்டதென்ன ! பாவங் காணாது மாண்டுவிடும் 

நாள்தோறு மவ்விரதம் நன்றா யிருந்தாலே 
625. தாழ்வேது ? விட்டுவுட சரீரத் துடன் சேர்வார் . 

அரிகீர்த் தனமுடனே ஆதிசிவ கீர்த்தனமும் 
ஒருபோதுந் தப்பாமல் ஓதிடுவான் மிக்கான 
வெள்ளிமலை தான் சேர்வான் . விட்ணுபத மேபெறுவான் ; 

தெள்ளியதே வாவமுர் தம் சிறப்பாய்ப் புசித்திடுவான் ; 
630. என்றுதான் வேதமொடு எல்லாப் பல நூலும் 

நன்றியுடன் சொல்லுதுகாண் ; நாமு மறிந்ததில்லை . 
ஆனதா லே / வணிகா அரிதான தருமபெல்லாம் 
தானறிய வேயுனக்குச் சாற்றினோங் கண்டாயே ! 

என்று விகுண்டலனுக் கினிதான தூதர்சொல்ல 
635. நன்றியுட னேகேட்டு நல்லதென வேமகிழ்ந்து 

தன்மநெறி தன்னைத் தான் உரைத்த தாலடியேன் 
நன்மைபெற்றே னய்யா ! நானுரைக்க நீகேளீர் ! 
என் தமைய னய்யா ! 8 யினிநரகில் வீழாமல் 


1.பல 
2. வ் உடம்படுமெய் 
3. [ ஷ்ட்டு ) விஷ்ணு 
4. [ வீஷ்ட்டுணு ) வீட்னு என்ற ஒலி 

போலும் ; நீரல் நீரை காண்க 


5. இதற்கு மாருக அறியவில்லை முழுதும் 

( அரிந்ததில்லை ) 
6. [ த்தி ] 
7. [ ] ஈதே எதுகைக்கரம் 
8. ய் உடம்படுமெய் 


( 


குண்டல விகண்டலன் கதை 


355 


விந்தையுடன் முத்திபெற விதமெனக்குச் சொல்லு மென்று 
640. அவ்வணிகன் தான் கேட்க அழகான மாதூதன் 

செவ்விதமா க - வுரைப்பேன் செட்டிப்பிள்ளாய் நீகேளீர் ! 
ஓவியமாய் நீதானும் உற்றதொரு முற்பிறப்பில் 
மேவி ஒருதருமம் விந்தையுடன் செய்தனை காண் ! 

அந்தப் பலனை அரிதாக வே மகிழ்ந்து 
645 , உந்த ைமய னுக்கு உதவினா யாமாகில் 

அய்யோ நரகில் விழான் அன்பாக வுந்தமையன் 
மெய்யாக வே மோச்ச வீடுபெறு வான்கேளீர் ! 
தாட்டிகமாய் முற்பிறப்பில் தான் செய்த மாதருமம் 

நாட்டமுடன் சொல்லுகிறேன் . நற்பாய்நீ முற்பிறப்பில் 
650. எட்டாந் தலைமுறையி லினிப்பா யொருதருமம் 

மட்டாரும் பூமார்பா ! வாகாகச் செய்தாய்காண் . 
* அதிய வளம்பொருந்தும் அன்பான 5 காசினியில் 
மதுவன மென்று சொல்லி மணக்குமொரு பட்டணங்காண் . 

வாகுடைய பட்டணத்தில் வளர்பிரம தேவனைப்போல் 
655 . சாகுலிய னென்று சொல்லுந் தனியான மாரிசிகாண் . 

அந்தரிசி மாலையிட்ட அழகுரேவே தி - வயற்றில் 
சுந்தரம் போல் ஒன்பது பேர் தோன்றினார் பிள்ளையென . 
பிள்ளையே ஒன்பதுபேர் பிறந்துவளர் நாளையிலே 

தெள்ளிமையா யஞ்சுமக்கள் சிறந்தமட மாதரொடு 
660. இல்லறத்தி லேயிருந்தா ரினிதாக நாலுமக்கள் 

சொல்லுந் து றவடைந்து சுகமா ( கிரியோ கத்திருந்தார் . 
மச்சவள நாட்டிலே நீ மாமறையோ னாகவேதான் 
மெச்சுகின்ற பாக்கியனாய் மிகத்தரும முள்ளவனாய் 

பிறந்து வளர் நாளையிலே பெருமையுட னாள் தோறும் 
665. சிறந்தமுது கொள்போது செப்பமுட னே ( சாட்சி ] 


. 


1. ஓரசை கூனாம் ; வல்லெழுத்தினை விட் 

டெண்ணுவதும் இந்நூல் வழக்கு 

ப் ஒலியாமை 
2. ன் - எதுகை காண்க 


3. மோக்ஷ 
4. அதிக 
5. பூமியில் 
6. [ ப ] 
7. [ ] 


356 


மாகஸ்நான புராண அம்மானை 


போசனத்துக் காள்தேடி புனிதமென வே நீதான் 
நேசமுட னேதெருவில் நீதான் வரும்போது 
இந்நாலு பேருமங்கே யெதிராக வந்தார்காண் ! 

அன்னோரைக் கண்டு அன்புடனே நீ கூட்டி 
670. வந்து அவர்க்கமுது வரிசையுட னேபடைத்து 

விந்தையுடன் நீயு மிருந்தமுது கொண்டாய்காண் ! 
அந்த அன்ன தானபலன் அத்தனையும் நீகனிந்து 
உந்தன் தமயனுக்கு உ தவினை நீ யாமாகில் 

தேவர் பதியடைவான் . திண்ணமிது பா ரெனவே 
676. ஓவிய மாக வுரைத்தா னதுகேட்டு 

வண்ணப் பலனை வாய்த்த வணிகனுந்தான் 
அண்ணன் தனக்கு அளித்தான்காண் அப்படியே . 
அப்பொழுது குண்டலனும் அந்நரகத்தைக்கடந்து 

செப்ப முடனே தான் சேர்ந்தான்காண் தம்பியிடம் . 
680. அண்ணனொர் தம்பியுந்தான் அரிய விமானமேறி 

வண்ணமுலை ரம்பையர்கள் மணிக்கவரி தான் வீச 
சென்றார்கள் மோட்சபதி செப்பமுடன் கே ளெனவே 
அன்று கார்த் தியவீர அரசனுக்கு பயிக்கதையை 

சொன்னார் இப்படியனந்தம் தூய கதையெனவே 
685. மன்னா! கே ளென்று சொல்லி வாய்த்த திலீபதிக்கு 

பொங்கமுள்ள மாதவசு பொருந்துந் தவவாதிட்டன் 
இங்கித மாக விசைத்தானே யிக்கதையை . 687 . 


( இருபத்தைந்தாம் அத்தியாயம் முற்றும் ] 

( இரண்டாம் அத்தியாயம் முற்றும் .) 


4. அரம்பையர்கள் ; ர மொழி முதல் வரு 


1. நீயும் என்பதன் சற்றேடு கூடிய 

இ.மி என்ருய் வி என்பதனோடு 
மோன கொளல் காண்க 


வது காண்க 


2.ன். 


5. கார்த்த வீர்யார்ச்சுனனுக்கு 
6. ய் உடம்படுமெய் 


3. [ உதவு ] 


( இருபத்தாறாவது அத்தியாயம் - பஞ்சாட்சர மான்மியம் ] 

மூன்றாவது அத்தியாயம் 


காஞ்சன மாலை கதை 


விருத்தம் ( 1 ) 


ஆயிரந் தடக்கை வேந்தன் 

அருந்தவ முனியை நோக்கி 
மாயிரு நிலத்தில் தீய 

மனிதரைத் துறக்கத் துய்த்தல் 
தூயநன் மாகமென் றாய் 

அதனிடைத் தூய்மை யின்னும் 
தாயினு மினியா சொல்கென் 

றிரக்கவத் தவத்தோன் சாற்றும் . 


நடை 


5. செய்யத் ) தவமுடைய தெத்தாத் திரையர்தனை 

ஆயிரங் கையுள்ள அழகு கார்த் திய - வீரன் 
கண்ணால் மிகநோக்கி கையா லடிதொழுது 
தண்ணாரு மாமுனியே ! தாரணியி லுள்ளவரை 

வாகுடனே மாமோச்சம் வரிசையாய்ச் சேர்ப்பது தான் 
10. மாகஸ்நா ன - மெனவே வழுத்தினீ ரன்புடனே 

இன்ன மதின்பெருமை யெந்தனுக்குச் சொல்லு மென 
மன்னவன் கேட்க வாகுள்ளதெத் தாத்திரையர் 
பண்டு விளம்புகின்ற பாங்கான மாகதையை 


1. [ 1 ] 
2. விள - மா - மா இரட்டித்துவரும் அறுர் 

விருத்தம் 
3. தி ஒலியாது 


4. மோக்ஷம் 
5.[ மாகஷ்த்தானம் ] 


358 


மாகஸ்நான புராண அம்மானை 


மண்டலத்தை யாளுகின்ற மன்னவன் திலீப்னெனும் 
15 , அரசன் தனக்கு அரியதவ மாவ திட்டன் 

வரிசை யுடனேதான் வாகாகச் சொல்லிடுவான் : 
" வைய்யமுழு தும் புரந்த மாவேந்தா ! நீர்கேள் மோ ! 
துய்யநன்னீ ரின் பெருமை சொல்லரிது . அப்புனலின் 

மகிமைதனை யாரேனும் வழுத்தவல்லா ருண்டாமோ ? 
20. புகலரிய தண்ணீரும் புனிதமாய் நின்மலமாய் 

ஆகாசத்தி - லிருந்து அழகுடைய பூமிதனில் 
வாகாக வேயிறங்கி மண்மேல் நிலைமைபெற்று 
பள்ளத்தி லேநிறைந்து பரிவான பூமிதனில் 

உள்ள சீவ செந்துவுக்கு உற்ற அமுர் தம்போல 
25. சகலவுயிர் தன்னை முற்றுந் தான்காக்கு மற்புதத்தால் 

இகலுடைய விட்ணுவைப்போ லினியழகு பெற்றதுகாண் . 
ஆனதால் மன்னா அரிய மகரமாதம் 
தானினிய தேவர்கள் 

தான் தன் தனக்கெல் லாம் நீரில் 
வந்து நிற்கு மந்த மகரமா தந்தனிலே 
30. விந்தையுடன் மாகஸ்நான மிக முழுகும் புண்ணியர்கள் 

தேவர் பதிபெறுவார் திண்ணமிது வென்று சொல்லி 
ஓவியமாய் யாரேனு முகந்து வப்பில் மூழ்கிடுவார் 
தீட்டு மகரமதில் செழுங்கதிர்வந் தூர்போது 

மாட்டுக் குளம்புதனில் மறுகுகின்ற தண்ணீரும் 
35 , இங்கிதஞ்சேர் கங்கைக் கிணையாகச் சொல்லிடலாம் . 

பங்கமில்லை யாதலினால் பரிவான மாகஸ்நானம் 
ஓவிய மாக வுகந்துதா னாடின பேர் 
தேவலோ கம்பெறுவார் திண்ணமிது கண்டாயே . 


1. { d ] உச்சரிப்பு 
2. அமுதம் , அமிர்தம் அமிழ்தம் என்றெல் 

லாம் வரும் 
3. ( காற்கு இடை எழுதியது 
4. ( அப்புதத்தால் .என்றதன் உச்ச 

சிப்பு 
5. ( விஷ்ட்டுணுவிட்டு என்றே வரும் 


போலும் ; விட்ணு என ஒலிக்கும்போ 

லும் 
6. முடிபு காண்க 
7. வ் உடம்படுமெய் 
B. உலப்பில் மூழ்கு என்ற வழக்கு 
9. ஓவியம் எழுதியது போன்ற மகரம் 
10. ( ரு ) 


+ 


: 


1 


காஞ்சன மாலை கதை 


357 


விருத்தம்( 2 ) 


அனையதோர் மாக மாதத் 

தடையுறு மாறைந் தாய ( த் ) 
40. தினமெல்லாம் புனலி லாட ( த் ) 

திண்மையில் லாதிளைத்தோன் 
வினையற வெழுநாள் மற்றை 

ஐந்து நாள் விரிநீர் 3 தோய்க 
இனியவை மாட்டான் மூன்று 

நாள்படிந் திடினும் நன்றே . 


நடை 


மாக மதியில் மகிட்சியுடன் முப்பதுநாள் 

ஆகமுட னீராட [ல் ] லய்யோபேலனில்லாதான் 
45. ஏழுநா ளானாலும் இசைந்தாட வேவேணும் . 

சூழுமந்தப் படிதான் துணிந்தாட மாட்டாதான் 
அஞ்சுநாள் மாகபுனல் ஆட வேணுங் கண்டாயே . 
அஞ்சுநா ளுங்கூட ஆடத் திறமில்லாதான் 

அன்னாள் முடிவுதன்னில் அழகாக மூன்று தினம் 
50. பொன்னார் புனலில் புகுந்தாட நல்லபலன் . 

இந்தப் படிப்புனலில் இன்பமுடன் மாகஸ்நானம் 
விந்தை யுடனே விசைந்தாடும் போதிலேதான் 
மாயவனை யீசுபரனை மகிழ்ந்து மூன் று - காலம் 

நேயமுட னே போற்றி நிரம்பவே பூசைபண்ணி 
55. திருவிளக்கு வைத்து சிறப்பு மிகநடத்தி 

வரிசையுள்ள வேதியர்க்கு மகிழ்ந்துபோசன-மீ ( யந்து 
தன்னாலே யேன்றமட்டும் தானதரு மங்கள் செய்து 
மன்னா புனலாடி மாகஸ்நா ன - முடிவில் 


1. [ ரை ] 
2. ஆடுக.வியங்கோள் 
3. தோய்க ; முழுகுக கு தோய் என்ப 

தன் பின் வந்துள்ளது 
4. விள - மா - மா.இரட்டித்து வரும் அறுசீர் 


விருத்தம் 
5. மகிழ்ச்சி 
6. வன்மை 
7. அத்தகைய முப்பது நாட்களில் 
8. இயன்ற 


360 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


தாக்குமறை வேதியர்க்குச் சந்தனத்தோ டேயரிசி 
60 . பாக்குவெற்றி லையுடனே பால் தயிர்மோர் நெய்யுடனே 

முப்பழந்தேங் காய்பருப்பு முறுக்குவடை யப்பளமும் 
உப்புடனே நல்மிளகு உடுத்தநல்ல மாபுடவை 
குடையோடு நல்விசிறி கோதில்லாப் பால்பசுக்கள் 

சடையாம லேமனது தன்னாலே யேன்றமட்டும் 
65. வேதப் பிராமணர்க்கு மிக்க ( க் ) குருக்களுக்கும் 

போதமுட னேகொடுத்துப் புத்திமகி ழும்படியாய் 
ஏகா தெசிமுதலாய் இசைந்ததொரு முப்பதுநாள் 
ஏகா தெசிவரைக்கும் இனிமூன்று மாகஸ்நானம் 

பொங்கமுடன் மூழ்கினபேர் புவியில் நெடு நாள் வாழ்ந்து 
70. சங்கு சக்கர பாணியுட சரணமலர் [ ] பெற்றிருப்பார் . 

இப்படித்தான் மாகஸ்நான மிசைந்தாட நல்லபுனல் 
செப்புகிறேன் . இன்னமுங்கேள் ! சீரான மாவேந்தே ! 
குளங்கள் மிக வத்திக் குறைபுனல்தா னானாலும் 

பழங்கிணறு , நூதனமாய்ப் பண்ணும் புதுக்கிணறு , 
75. புதுக்குடத்திலே மோந்து பொங்கமென வைத்தபுனல் , 

மதுக்கமலம் பூத்திருக்கும் வாவி , குளம் ஆறுசுனை 
தானிருக்கு மூரடுத்து ( ச் ) சார்ந்திருக்கும் ஊருணியாம் 
மீனிருக்கு மைக்கடலா மிகுத்ததொரு கங்கைநதி 

இந்தப் படிதான் இசைந்தபிர யாகைதனில் 
80. விந்தையுடன் மாகஸ்நான மிகச்சென்று 10வாடுகின்றால் 

அன்புடைய மன்னா! அதுக்குள்ள மோட்சபலன் 
பொன்போ லளிக்கும் ; புகலும்பிர யாகைதனில் 
வரிசையுடன் மாகஸ்நானம் மகிழ்ந்துதான் மூழ்குபலன் 
பிரமனும் தன்வாயால் பேசவுந்தான் மாட்டானே . 


| 


1. எதிர்படும் ; விருப்பமுள்ள 
2. [ முதுவடை ] 
3. சோர்தல் ; சனையாமல் ; வழக்கு 
4. இயன்ற 
5. க ஓலியாது போலும் 


6. டை 
7. வற்றி 
8. முகந்து 
9. [ஊறணி ] ] 
13. வ் ஆடி நின்ரூல் 


காஞ்சன மாலை கதை 


361 


1 


விருத்தம் 3 ) 


இந்திரன் 1 சசிமால் 3 செய்யா 

ளீசனம் பிகை விரிஞ்சன் 
சுந்தர வாணி திக்கில் 

சூழ் மற்றை யெழுவ ரோடும் 
"சந்திரா தித்தர் 19 விண்ணோர் 

தானவ ரியக்கர் சித்தர் 
11சிந்துரத் திலதக் கோலத் 

திருநுதல் ரம்பை மாதர் . 13 


நடை 


இந்திரன் இந்திராணியோடு இனிநெடுமால் சீதேவி 
90. சந்திர மவுலியுடன் தழைக்கு மம்பிகைதேவி 

நான் முகனொடு -வாணி நல்லதிக்குப் பாலருடன் 
மாமறை ( ச் ) சொல் விண்ணவரும் வளருஞ்சந்திர சூரியரும் 
தானவரும் விஞ்சையரும் சாத்தகன்னி மார்களுடன் 

ஆனதொரு 1 காந்துருவர் அழகுடைய மாசயியக்கர் 
95. சத்த ரிசிகளுடன் சகலகலை நாரே தரும் 

சித்திரப் பூந்திலத் தேவரம்பை தன்னுடனே 
மற்றுமுள்ள தேவரெல்லாம் வளரும்பா வந்தீர 
உற்றபிரயாகையிலே யுகந்தோறு மாகபுனல் 

வந்து மிகமுழுகி வரிசையுட னேபோவார் ; 
100. இந்தக் கலியுகத்தி லினி தான மானிடர்கள் 

கண்ணில் தெரியாமல் காசினியில் மானிடர்போல் 


1. சசி = இந்திரன் மனைவி 
2. விஷ்ணு 
3. இலக்ஷ்மி 
4. சிவபெருமான் 
5. பார்வதி 
6. பிரமன் 
7. சரசுவதி 
8. ( மாதை ) சப்தகன்னிகள் 


9. சந்திரன் ; ஆதித்தன் ( சூரியன் ) 
10. தேவர் 
11. சிவந்த பொட்டு 
12. முன்விருத்தம் போன்றது 
13. தீ ஒலியாது போலும் ; ருஞ்ச நிரை 
14. கந்திருவர் 
15. ய் உடம்படுமெய் 
16. ( க ) 

மபு .45 . 


383 


பாகஸ்நான புராண அம்மானை 


வண்ணமுட னே முழுகி மகிச்சியுட னே போவார் . 
மாவுலகி லுள்ள மனிதர்கள் தான் பூமிதனில் 

ஓவியம் தாக உகந்திருக்கு மாந்தியில் 
105. வந்து முழுகுவதால் மனிதருட பாவமெல்லாம் 

அந்த நதிகள் தொறு மன்பா யுறைந்திருக்கும் . 
மூழ்கி வுறைந்திருக்கும் முத்துநதிப் பாவவினை 
நாள்தோறும் தீர நல்மனிதரைப்போலே 

அங்கே வடிவெடுத்து வழகுபிர யாகையிலே 
110. பொங்கமுடனே முழுகிப் புண்ணியத்தைப் பெற்றிடுமே 

மன்னார்கேளாகையினால் வளரும்பிர யாகைதனில் 
பொன்னாக வேமூன்று பொழுது தான் மாகஸ்நானம் 
ஆடினா லேகோடி அசுவமேத யாக பலன் 

தேடரிய மன்னா சிறப்பாக வேகிடைக்கும் . 
115 ,. வாஞ்சையுட னின்னம் வழுத்துகிறே னோர்கதைகேள் ! 

காஞ்சன மாலையென்று கன்னியொரு பெண்கொடிதான் 
முற்கால மாகஸ்நானம் முழுகுகின்றா ளன்னவளால் 
நற்கொடிய மாபிரம ராட்சதனும் முத்திபெற்றான் . 

என்றுதெத் தாத்திரையரிந்த மொழி கூறினதால் 
120. கேன்றி ( ன ) ரை வெல்லவல்ல காத்தியவீரன் கேட்டு 

அன்பாகப் போற்றி அடிதொழுது " மாதவரே ! 
பொன் போல வாழுமந்த ( ப் ) பொற்கொடியாள் தன்னாலே 
பேரான மாகொடிய பிரம்மராட்ச தன் தானும் 

சீராக முத்திபெற்ற செய்கையினைச் சொல்லு " மென்று 
125. மன்னவன் கேட்க வா குள்ளதெத் தாத்திரையர் 
நன்னயம தாக நவீலுவா ரோவியமாய் . 

விருத்தம் ( 4 ) 
வானு டுக்குலம் தன்னில் மதியெனக் 
கானு லாவிய கற்பக நா (டெனுந் 

தான மேவும் அரம்பையர் தம்முளும் 
130. 11 பூத றுங்குழல் பொற்பின் விளங்குவாள் . 12 


1. மகிழ்ச்சி 
2. வ் உடம்படுமெய் 


4. வ் உடம்படுமெய் 
5. பாவலின புண்ணியத்தைப் பெற்றிடும் 
8. [ 9 ] 
7. நீகழ் , காலம் குறிக்கவில்லேபோலும் 


8. கனத்து பகைத்தவரை 
9. குள்ள - நிரை 
10. வானில் நக்ஷத்திரங்களில் 
11 , {பூனதுங்குழல் ) 
12. மா +3 பசைச்சீர் ; பின் இரண்டு 

தயும் வெண்டனையாம் ; அடிக்கு 
11 எழுத்து : க விவிருத்தம் 


காஞ்சன மாலை கதை 


363 


நடை 


நச்சத்திரஞ்சூழ நடுவிருந்த சந்திரன் போல் 
கச்சாறுந் தூயமுலை கன்னியர்க்கு ரத்தினம்போல் 
இனிய தெய்வ ரம்பையரி லிலங்கியவிந் தி ராணியைப்போல் 

கனவழகு பெற்றமங்கை கயிலையோன் பாரியைப்போல் 
135. மிக்க வடிவுடையாள் 3 மேலோர்க ளாசைகொள்ள 

செக்கச் சிவந்தபொன்னால் செய்தசெழும் பாவையைப்போல் 
செய்ய செழும் பஞ்சூட்டிச் சிவந்தினிதாய்த் தாமரைபோல் 
துய்யமணிப் பொற்சிலம்பு துவண்டசையுஞ் செம்பதத்தாள் 

அன்னந் தனைப்பழித்து அழகுமயி லைக்காட்டி 
140. நன்னயமதாக நடக்குகின்ற பொற்கொடியாள் 

பத்து மதியைப் பதித்தபவளக்கொழுந்து 
ஒத்திருக்குங் கால்விரல்க ளுருண்டதிரா சுகரண்டை 
காலி லழகுடையாள் ; கட்டுமதன் தூணிதனை 

போலிலகு மய்யா புனிதகணைக் கால்கள் கண்டால் 
145. ஆனைத் துதிக்கையென அழகாக வே திரண்டு 

கான மலர்க்கணையான் கனகமாளி கைமுகப்பில் 
சீருடனே நாளும் சிறப்பாக வேநாட்டும் 
தோரண வாழையெனத் துலங்கு மிரு துடைகாண் . 

சீறுமர வப்படமோ சிலைமதவேள் ra தோன் முகமோ 
150. வீறுடைய மான்குளம்பை விளங்குகின்ற பெண்குறிகாண் ? 

ஆலந் தளிர்போல அமைந்த வடி 1 வயறும் 
கோல எறும்பொழுக்குக் கொண்டதுபோல் 11 ரோமவரை ; 
இல்லையோ வய்யோ 12 யிருக்குதோ யென்றெவரும் 
சொல்லுகின்ற சிற்றிடையாள் ; துலங்கு முந்தி யின்சுழியாள் ; 


1. ர.மொழிமுதல் 
2. தி ஒலியாது போலும் 
3. தவசிகள் 
4. கு காண்க 
5. கரடு = காற்பரடு : இடையில் மெல்லெ 

ழுத்துப் பெற்று ஐகாரச் சாரியையும் 

பெற்றுளது 
5. தொடை 


7. [ ] 
78. யானை முகபடாமோ ? 
8. விளக்குகின்ற ; - பிறவினைப் பொருவில் 

தன் வினை வருதல் காண்க 
9. அமைந்த அல்லது அமர்ந்த 
10. வயிறு 
11. ர மொழி முதல் 
12. இருக்கிறதோ 


364 


மாகஸ்நான புராண அம்மானை 


155. பாரமலை போல பணைத்தெழுந்து விம்மிமிக 

வாரடர்ந்து வீறுபெற்று வளருகின்ற பொன் முலையாள் ; 
மூங்கில் போல் தோளிலகு முள்கான கந்தனிலே 
ஓங்கிவளர் காந்தளம்பூ உகந்து மலர்ச் செங்கையினாள் ; 

பேச்சைக்கிளி மூக்கெனவே பகட்டும் பவழநகம் 
160. உச்சிதமா ன - கமுகை யுகந்திருக்குங் கந்தரத்தாள் ; 

கண்ணாடி யோவதனங் கனிந்த கொவ்வை யோயிதழ்தான் 
தண்ணார்பவளத்துறையில் தானழுத்து முத்தெனவே 
இலகுந் திருநகையா ளினியகுமிழ் நாசியினாள் 

அலைகடலின் நஞ்சோ அமுதோ வடிவேலோ 
165. சீறுங் கயலோ தீட்டுகின்ற வாள் முனையோ 

வீறுடைய மானை மிகப்பழித்து மன்மதன்கை 
நீலந் தனைமருட்டி நேசமுட னே பெரியோர் 
கோல மனது தனைக் கொள்ளை கொண்டு வெக்காளும் 

நேட்டனை செய்துவைய்யோ நமன்பாசம் போற்கொடிதாய் 
170. வட்டக் கருங்கடல் போல் வளைந்திருக்குங் கண்ணுடையாள் ; 

சுந்தரஞ்சேர் காமன் தூக்குங் கருஞ்சிலை போல் 
விந்தையுடன் பார்க்க விளங்குங் கரும்புருவம் ; 
" தாட்டிகஞ்சேர் மன்மதன் தான்மயங்கச் செந்திலதம் 

தீட்டுஞ் சிறுநுதலாள் , சித்திரவள் ளைக்குழையாள் ; 
175. மைய்யை யிருள் குடத்தில் வாரி யடைத்தது போல் 

துய்ய நறுமலரைச் சூட்டுங்கருங் கூந்தலினாள்; 
வாஞ்சையுட னிப்படியே வடிவுமிகப் பெற்றிருக்கும் 
காஞ்சனமா லையென்னும் கன்னிகையா ளன்புடனே 

ஈசன் கயிலை தனி லெந்நாளு மேகுடியாய் 
180. நேசமுட னேவாழ்வாள் ; நெடிய 11 தவத்துடையாள் ; 


1 , [ ல் ] 
2. [ பட்சைட். மாருட்டம் ; வல்லெழுத் 

தும் விட்டெண்ணப் பெறும்போலும் : 
கீ க் என ஒலிப்பதுபோலும்; 


5. [ 1 ] 
6. நீல அம்பு 
7. வ் உடம்படுமெய் ( வெண்ணாளும் } 
8. கூத்து ; கொடுமை ; நட்டண 
9. பலம் செருக்கு 
10. [ ன்ன ] 
11. தவமுடையாள் 


3. போன்றிருக்கும் 
4. [ ரை ] 


365 


காஞ்சன மாலை கதை 


அன்பாக நாள்தோறும் அழகுபிர யாகையிலே 
பொன் போல மாகஸ்நானம் புனிதமுட னெப்பொழுதும் 
உதிக்கு முன்னே தான் முழுகி உகந்துவளர் தென்கயிலை 

பதிக்கேகு வாள் வேந்தா/ பரிவாகக் கண்டாயே . 
185. இப்படித்தான் நாள் தோறும் இனியபிர யாகைதனில் 

செப்பமுட னேமுழுகிச் சிறந்த அந்த ர - மார்க்கம் 
பாதையெனப் போவாள் பார்வேந்தா! வோர்போது 
கோதில்லா மாகஸ்நானம் குளித்து விந்தப் பைங்கொடியாள் 

அந்தர மார்க்கமதாய் அதிகவேகந் தன்னுடனே 
190. விந்தையுள்ள பூந்து யிலை மிகவும் பிழியாமல் 

ஈரத் தலையுடனே யிமையமலைச் சார்போரம் 
பாரத் தனங்குலுங்க பைந்தொடியாள் போம்போது 
பேராக வே தானொரு பிரமராச்ச த - னிவளை 

சீராகக் கண்டான் தீயகொடுங் கண்ணாலே . 
195. பார்த்துமவனிற்கையிலே பாங்கான மாதுவுட் 

பூத்த மலர்க்குழல் நீர் பொன்போ லவன் சிரசில் 
துள்ளி விழுந்ததினால் தூயபெல ராட்சதனும் 
தெள்ளிமையாய்ப் பேரறிவு சிறப்பாக வேபிறந்து 

கொடிய குணம்நீங்கிக் கோதைதனை யே நோக்கி 
200. வடிவுட னே நின்று வாய்திறந்து சொல்லிடுவான் : 

பெண்ணே ! யணங்கே ! பேரான மாதரசே ! 
தண்ணார் மலர்மகளே ! தையலே ! நீயாரு ? 
எங்கேவந்தாய் ; சொல்லுயிப்ப எங்கே நீ தான் போறாய் ? 

மங்கையரே யிந்த வடிவுடனே நீதானும் 
205. அந்தர மார்க்கமதாய் அன்னமே ! 10 போறதற்கு 

சிந்தையுட னிந்தவுரஞ் சிறப்பாய்க் கொடுத்தவரார் ? 
என்னதவஞ் செய்தாய் நீ யேந்திழையே சொல்லு மென 


1. வ் உடம்படுமெய் 
2. துகிலை 
3. முழுநெடிலாய் ஒலியாது போலும் 
4. டை 
5. விழுந்ததனால் 


6. ரா - மொழி முதல் - 
7. கெ என்றும் படிக்கலாம் 
8. இப்போது 
9. போகிறாய் 
10. போகிறதற்கு ( போறதர்க்கு ) 


366 


மாகஸ்நான புராண அம்மானை 


நன்னயமாய்ச் சொல்லி நவிலுவான் பின்னாலும் : 

வாராய் நீ பெண்ணே / மகிட்சியுட னிப்போது 
210. பூராய மாகப் புனலில் மிகக்குளித்து 

யீரத்து லுடனே யினியகுழ வீரமுடன் 
ஆரத் தனமிலங்க அந்தர மார்க்கமாக 
விந்தையுட னே போற வேகத்தா லேதுயில் நீர் 

சிந்தியென்மேல் மாதே சிதறுகின்ற புண்ணியத்தால் 
215. என்பாவந் தீர்ந்தே னினிக்கோல மும் போச்சு . 

பொன் போல நின்றேன் . புத்தி பெற்றேன் ! பொற்கொடியே " 
என்று வந்த ராட்சதனு மிரக்கமுட னங்கேநின்று 
நன்றியுடன் சொன்ன பதினால் நற்பான மங்கையவள் 

விரியுமலர்க் கண்ணால் மிகநோக்கி ராச்சதனை 
220. வரிசையுடன் வாய்திறந்து வாஞ்சையுடன் சொல்லிடுவாள்: 

பொன் போல நின்று புகலுகின்ற ராட்சதனே ! 
என் பேரு கேளா யினியகாஞ் சனமாலை ; 
திங்களொடு கொன்றைமலர் சிறக்க முடிமீதில் 

பொங்கமுடன் வைத்தோன் , புலித்தோ லுடுத்துகின்றோன் , 
225. மானாருங் கையான் . மாதையிடப் பாகம்வைத்தோன் , 

தானாக நின்றோன் , 13 தாட்சியொரு நாளுமில்லான் , 
மண்ணாய்ப் புனலாய் மாவழலாய் வாயுவதாய் 
விண்ணாக நின்று விளையாடு மெங்கள் பிரான் , 

ஆதி பரமசிவன் , அன்பாக பாரு 15 வதி 
230. நீதியுட னேயிருக்கும் நெடிய கயிலைமலை 

தன்னி லிருப்பது நான் , தாக்குடைய 16ராச்சதனே ! 


1 


. 


1. [வாய் ] 
2. ( பூருய ) 
3. ய் உடம்படுமெய் , 


4. சி 


10. கெ என்று ஒலிக்கும் ; கெ என்றும் 

படிக்கலாம் 
11. த 
12. ரா மொழிமுதல் 
13. தாழ்ச்சி 
14. [ ன் ] 
15. [ 1 ] 
16. [ ராச்சதனை ] 


5. [ ற்க ] 
6. போகிற 
7. போயது 
8. வ் உடம்படுமெய் 
9.ராமொழிமுதல் 


-- 


காஞ்சன மாலை கதை 


367 


i 


வன்ன முடனே வளரும்பிர யாகைதனில் 
வரிசை யுடனே நான் மாகஸ்நா ன - முழுகி 

திருவளரும் பொன்மலைக்குச் சிறப்புடனே நான் போறேன் ; 
235. பேரான புண்ணியஞ்சேர் பிரயாகை தண்ணீர் தான் 

சீராக வுன் மேலில் சிறப்புடனே பட்டதினால் 
நன்னயம தாக விப்போ ராட்சதகோ லம் நீங்கி 
வன்ன வடிவு பெற்றாய் மதிபெற்றாய் . பேறு பெற்றாய் . 

அற்புத மாகவளர் அழகுபிரயாகைபலன் 
240. முற்பிறப்பி லின்பமுத்தி முழுது மிகக்கொடுத்து 

தெய்வரம்பைப் பெண்களிலுஞ் சிறந்ததெய்வ ரம்பையென 
மைய வளருங் கண்டன்மிக வளரும் பதியடைந்தேன் . 
ஆன தினால் ராட்சதனே அழகுபிர யாகைதனில் 

நான் முழுகிப் பெற்றபலன் நன்றாகச் சொல்லுறேன் கேள் . " 
245. என்றுகாஞ்ச ன - மாலை யினியமலர் வாய்திறந்து 

நன்றியுட னே தான் நவிலுவாள். மன்னாகேள் ! 
நற்புகழ் சேர்கின்ற நல்க்கலிங்க தேசமதில் 
முற்பிறப்பிலேநானு முற்றுமுலை வேசையென 

வரிசை யுடன் பிறந்து மதனாதி போலவேதான் 
250. அரிய வழகுடனே அநேகம்ப ணத்துடனே 

மிக்கான செல்வமொடு விரும்பு மிளமையொடு 
அக்காலம் வாழிலோன் தன் அழகுக்கு வாசை கொண்டு 
15 ராசாதி ராசர்களும் ராசகு மாரருடன் 

16 தேசாரு மந்திரிமார் செல்வக் களிப்புடனே 
255. என்னை மிகவிரும்பி யென்வீட்டு வாசலிலே 


9. த 


1. போகிறேன் 
2. ( பேரூன ] 
3. [ 8 நக ] 
4. மேனியில் 
5. [ 1 ] 


10. [ ன் ] 
11. ல்க் = ற் 
12. ( த்து ] 
13. வாழில் - வாழுங்காலத்தில் 
14. ( ந் ) 
15. ரா - மொழி முதல் 
16. ஒளி - புகழ் 


6.த 


7. இப்போது , இப்போ இப்ப இப்பொ 

என ஒலிக்கும் 
8. ! மொழிமுதல் 


68 


மாகஸ்நான புராண அம்மானை 


புண 


பொன்னைக் குவித் தெந்நாளும் பொங்கமெனக் 

கார்த்திருப்பார் . 
எந்த நாட்டுள்ளோரும் இனியதொரு காமுகரும் 
வந்தென்னா சைமயக்கால் மலைப் போல்ப் பணமீ ( ய்ந்து 

சர்வா ரொருபொழுது ; போவார் கலகமிட்டு , 
260. அணையக் கிடையாமல் அய்யோ சிலபேர்கள் 

சண்டையிட்டு வொன்றொடொன்று தா விமணி வாளாலே 
கொண்டுவெட்டிக் கொண்டு கொடிதாய் மடிந்தர்சிலர் . 
இந்தப் படியா லினியதுரை மக்களெல்லாம் 

எந்தனா சைமயக்கா லினிமாண்டு போனார்காண் . 
265. இவ்வண்ண மாக இருந்து நான் வாழ்நாளில் 

மைவண்ணம் பூத்த மலர்குழலும் தான் வெளுத்து 
மேனி தளர்ந்து மென்முலையுந் தான் தளர்ந்து 
ஆனவடி வுங்குறைந்து அதிகேவய து - மானேன் . 

நன்ன ( ய ) ஞ்சேர் வண்டுவந்து ரசங்கள் தனை யுண்டுவிட்டால் 
270 . வனனமல ரெப்படித்தான் வாடி யுறங்கிடுமோ 

அந்த விதம்போ லாடவர்செய் லீலையினால் 
சுந்தரமுந் தோற்றேன் ; 108தாஞ்சேநான் மூப்படைந்தேன் . 


விருத்தம் ( 5 ) 
என்னையே விரும்பிய 11 யிளைஞர் யாவரும் 

பின்னையான் விரும்பவும் 12 பெயர்ந்து பார்த்திடா 
275. 14 துன்னிடா தொழியுநா ளிளமை யோந்திடத் 

துன்னிய மூப்பினி லிரக்கந் தோன்றவே .15 


1. க் ஒலியாதுபோலும் 
2. ( ன்னா ] 
3. ல்ப்ற் 
4. ( னை ) 
5. வ உடம்படுமெய் 
6. [ p ] மடிந்தார் உச்சரிப்பு 
7. ( யெ ] உச்சரிப்பு 
8. [ ய ] 


9. ந - ர மோனை 
10. தோய்ந்து = கீழ் வீழ்ந்து வாடித் 

துவண்டு 
11. ய் உடம்படுமெய் 
12. [ வியர்த்து ] 
13. [ ற்றிடா ] 
14. [ யின்னிடந் ] 
15. விள - விள - மா - விள என வரும் : கலி 

விருத்தம் 


காஞ்சன மாலை கதை 


569 


நடை 


என்னையே விரும்பி நாளும் யென்பிறகே தான் திரிந்தோர் 
தன்னைமிக நான் விரும்பி ( த் ) தாயகமாய்ப் பேசிடினும் 

கண்ணாலு மேபாரார் காரியமே துண்டெனவே 
280. எண்ணால் போயிடுவார் ; இனிக்கேளார் சொன்னாலும் . 

இந்தப்படி யே நானும் இருந்துவய தாலே நொந்து 
சிந்தை மறுகித் தினமு மிரக்கமதாய் 
வடிவுடனே நாம்பளுந்தான் வாலிபத்தைக் காணியென 

கொடியவினை செய்தோங் குறித்து நன்மை செய்யவில்லை . 
285. என்றைக்குஞ் செல்வ மிருக்குமென்று மெத்தவெண்ணி 

நன்றி கெடக் கேடு நடத்தினோந் தோணாமல் 
செய்யமறை வேதியர்க்குச் சிறப்பாகத் தான் தருமம் 
கையினா லேமனது கனிவாகச் செய்தோமோ ? 

நன்னயம தாகவேதான் நாட்டில் பசித்தவர்க்கு 
290 .. அன்னங் கொடுத்தோமோ ? ஆகுதிகள் செய்தோமோ ? 

கோவில்மடங் கட்டினமோ ? குளங்கிணறு வெட்டினமோ ? 
ஆவினத்துக் கய்யோ அன்பாயிரை யிட்டோமோ ? 
என்னபலன் செய்தோம் ? ஏதுமொன்று 10 செய்யலையோ ? 

வன்னமுடன் பாவம் மனதாரச் செய்தோபமே . 
295. இனி 12 நாம ளென்ன செய்வோ மினியிந்தப் பாவவினை 

தனையொழிக்க வேநினைந்து தங்கள்குருக் க - ளிடத்தில் 
வந்து பணிந்துபோற்றி வாழ்த்திபலர்த் தான் தூவி 
விந்தை 
தையுடன் நின்று விளம்பக்கே ளென்குருவே ! 

அடியாள் நெடுகிலுமே 13 அறப்பாவஞ்செய்ததல்லால் 
300. வடிவுடனே சுவாமி மகிழ்ந்து தர்மஞ் செய்திலேன் நான் . 


1. அன்பாய் ; அடைக்கலமாய் 
2. “ லெ " என்றும் படிக்கலாம் 
3. ( ரு ) 
4. நாம் 
5. பரம்பரை உரிமை எனக்கொண்டு 
6. தோன்ருமல் ; உச்சரிப்பு 
7. கட்டினோமோ - உச்சரிப்பு ; கட்டினம் 

என்பது பழைய வழக்கு 


8. [ ] 
9. ( யே ] : உச்சரிப்பு 
0. செய்யவில்லையே 
11. ஏ தேற்றம் ; ஓ - வினா 
12. தாம் 
13. ( அர ) - முழுதும் 
14. [ ] 


மபு -47 . 


370 


மாகஸ்நான புராண அம்மானை 


ஆனதினா லென்குருவே ! அருநரகத் தி - லடியாள் 
தான் விழுகா மல்நானும் தழைக்கு மமாபதி 
சேரும் படியாகச் செப்பமுடன் சொல்லு " மென 

நாரியவ ளுங்கூற நற்குருக்கள் தானுரைப்பார் : 
305. 9. பூராய மாகவளர் பூவையே ! பொற்கொடியே ! 

வாராய்நீ யின்னம் மலங்காதே சொல்லுகிறேன் . 
உன்பாவக் தீர உபாயமொன்று நீ மகிழ்ந்து 
அன்பாக வேகனிந்து அழகுபிர யாகைதன்னில் 

மாந்தர் மிகமகிழும் மாகஸ்நான மாடில் 
310. தீர்ந்து விடும் பாவஞ்சேருவாய் நீ தேவர்பதி . 

அளவில்லாத பாவம் அறிவுகெட்டுச் செய்தாலும் 
வளமையுள்ள மாகஸ்நானம் மணக்கும்பிர யாகை தன்னில் 
தானாடச் சூரியனைத் தர்ன் கண்ட நொய் ( ப் ) பனிபோல் 

தானோடு மாபாவம் . தப்பாது . யின்ன முங்கேள் ! 
315. பூமலருங் கற்பகஞ்சூழ் பொன்னாட்டு யிந்திரன்றான் . 

காமமெனு மக்கினியால் கருகிநெடு யிந்திரன்றான் 
மன்மதவே ளெய்யு மலர்க்கணையால் நாள் தோறும் 
தன்மனது நொந்து தாங்கா விகாரமதாய் 

சீர்மேவு மகாகெவுதன் தேவி அகலிதனை 
320. ஓர்போது யிந்திரன்றா னுகந்து களவு செய்தான் . 

அப்பொழுது மாகெவுத ரந்தக் களவு தனை 
செப்பமுட னேயறிந்து தெய்வேந்தி பன்தனையே 
10பங்கமுக நோக்கிப் படபடென வேசீறி 

செங்கண் சிவக்க திசையெட்டுந் தான் புகைய 
325. இந்திரனைப் பார்த்து மிக " எண்ணாம லென்மனையில் 

வந்து களவுசெய்த வஞ்சகா ! நீதானும் 
ஒருயோனிக் காசை கொண்டாய் ஓகெடுவா யுன்னையுந்தான் 


1. த 


2. பூராயம் = விசித்திரம் 
3. மனம் கலங்காதே 
4. ய் உடம்படுமெய் 
5. [ க ] 


6. கௌதமன் உச்சரிப்பு காண்க 
7. அகலிகை தனை 
8. வியபிகாரம் 
9. தேவேந்திரன் 
10. பங்கமுற என்றுமாம் ; பங்கம் = குற் 

றம் தோல்வி ; அவமானம் ; இடர் 


காஞ்சன மாலை கதை 


371 


அருமையுட னேபா( ர் ) த்து அனைவோருந் தான் சிரிக்க 

வாகுடைய மேனிதனில் மாவா யிரம்யோனி 
330. ஆகக் கடவ " தென்று அன்றுகெவு தன்மொழிந்தான் . 

அப்பொழுது பயிந்திரர்க்கு அங்கமெல்லாம் யோனியென 
செப்பமுடன் வௌவ்வால் சேர்ந்து மொய்த் ததுபோல 
ஆயிரம் யோனி அப்போதுண் டான தினால் 

சேயபுகழிந்திரனும் சிந்தைமிக நொந்தசந்து 
335. மனது மிகச்சலித்து மாலச்சை தன்னுடனே 

கேனமு மிழந்து வய்யோ கண்டவர்க்குத் தானாணி 
பாங்கான பொன் மேரு பாரிசத்தி லேயிருக்கும் 
தீங்கில்லாத் தாமரைப்பூச் சிறந்தநறும் வாவிதனில் 

பரிவாக வேவிழுந்து பாவம் பலித்துதென்று 
340. தெரியாம லப்புனலில் தெய்வேந் திரனொளித்து 

கிடந்துமன தாபமுடன் கிலேசத்தா லேபுலம்பி 
துடர்ந்து நம்மைப் பாவவினை சூழ்ந்துதே யென்னவிதி 
அய்யய்யோ நம்மை 10 அனங்கன் கெடுத்தானே ! 

வையஞ் சிரிக்க வசையா யுடம்பெடுத்தோம் ! 
345. சந்திர 11 னல்லோ சதிகேடு பண்ணிவிட்டான் ! 

இந்த வினை நமக்கு யெங்கே யிருந்தது காண் . 
13 அகலி யுடவழகு 1 வைய்யோ நமதழகை . 
செகமறியத் தான் கெடுத்துச் 15சின்னமென விட்டதுவே . 

மன்மத னெய்யும் வாகான பூங்கணையின் 
350. தன்கொடுமை நீக்கத் தானொருவ ருண்டாமோ ? 

பாவி யெனுங்காமன் பாராம லெய்துவிட்ட 
பூவின் கொடுமைதனை புகலமுடி யாதுவேய்யோ ! 


1. இ 
2. த 
3. நொந்து : அயர்ந்து 
4. வெட்கம் ; ல மொழிமுதல் 
5. பெருமை 
6. வ் உடம்படுமெய் 
7. பலித்தது 
8. தொ 


9. சூழ்ந்ததே 
10. மன்மதன் 
11. அல்லவே 
12. அகலிகை 
13. டை 
14. வ் உடம்படுமெய் 
15. அறிகுறி ; சிறுமைஎன்ற குறிப்பு முண்டு 
16. வ் உடம்படுமெய் 


372 


மாகஸ்நான புராண அம்மானை 


ணாதி 


பஞ்சபா ணத்தாலே பாங்கான மாபிரமன் 

அஞ்சு தலையிலொன்று அன்றிழந்து நின்றானே . 
355. என்று பலநினைவா யெண்ணி மனம் புண் 

நன்றியுள்ள சிந்தைநொந்து நல்லமலர்க் கண்ணாலே 
பூணும் பணுதிமேலில் பூத்தயோ னியைப் பார்த்து 
நாணித் தலைகவிழ்ந்து நல்லாச்சு தென்று சொல்வான் . 

விருத்தம் ( 6 ) 
வரும்.பணி யாவையு மருந்தில் தீர்க்கலாம் 
360. " அரிவையர் காமநோய் அதனில் தீர்ந்திடா 

தொருகணப் பொழுதினி லூகம் போக்கியே 
நரகி ( டைப் படுத்திடு மென்று நாணினான் .7 


நடை 
எந்தப் பிணியு மினிமருந்தால் தீர்ந்துவிடும் ; 

இந்த மதப்பிணிதா னினிமருந்தால் தீராதே . 
365 , அப்யோ 10சணப்பொழுதில் அழகுபுத்தி யைக்கெடுத்து 

வெய்ய கொடுநரகில் 11 விழுந்தாட்டுந் தப்பாமல " 
என்று தனித் துப்புலம்பி யிந்திரன் வோடைதனில் 
நன்றியுள்ள பேருக்கஞ்சி நாணி யவன் கிடந்தான் . 

அப்பொழுது விண்ணாட்டுக் கரசில்லா தாகையினால் 
370. செப்பமுள்ள பொன்னாடு சீருகெட்டுப் பாழடைந்து 

சந்திரனில் லாத தனியான வானமென 
இந்திரனில் லாம விமையோர் மிகக்கூடி 
எங்கெங்குந் தேடி யிந்திரனைக் காணாமல் 

அங்கவர்க ளேங்கி அசந்து 12 மனஸ் தாபமுடன் 
375. “ நம்முடைய விந்திரன்றா னாடுவிட்டுத் தான் போக 

13 நம்மள் குறை செய்ததுண்டோ ? ராசத் துரோகமுண்டோ ? 
1. தான் படைத்த திலோத்தமைமேல் 6. ( லூசம் ) ; அறிவு ; ஊக்கம் ? 

காமங்கொண்டோடி ஒருதலை இழத் 7. முன் விருத்தம் போன்றது 
தான் பிரமன் 

8. இனி = இனிய ; இப்போதே 
2. பணிதீ = ஆபரணம் ( பூணும் ) மேலில் 

9. காமநோய் ; மதன்பிணி 
( மேனியில் ) 

10. க்ஷணப் பொழுதில் 
3. நல்லதாயிற்று : 

11 , விழச்செய்து அலைக்கழித்தல் 
4. ( க்க ) 

12. மனவருத்தம் (மனஷ்த்தாபம் ) 
5. ( அருவையர் 

13. நாம் : நார மோன ? 


காஞ்சன மாலை கதை 


373 


ஏதோ தெரியாதே ! யிடஞ்சல்வந்த காரணமென் ? " 
வேதாக மந்தெளிந்த வியாழபக வானிடத்தில் 

தேவரெல் லாம் வந்து தெண்டனிட்டுத் தான் வணங்கி 
380. ஓவியம்போ லேயிருக்கும் உத்தமரே ! தேசிகரே ! 

எங்கள் துரை யாகவள ரிந்திரனை யுங்காணோம் . 
பொங்கமுட னேசொலுவீர் புண்ணியரே ! " யென்று சொல்லி , 
பாங்கான தேவர்கள் தான் பணிந்து மிகக்கூற 

ஆங்கே வியாழமுனி அமரரைப் பார்த்துரைப்பான் : 
385. வரிசையுள்ள தேவர்களே ! மாமன்ன ரானவர்கள் 

திரவியத் தி - னாலுஞ் செல்வக் களிப்பாலும் 
பாவத்துக் கஞ்சார் ; பழிக்குமிக நாணார்கள் . 
தேவர்களே ! தருமம் சிறப்பாகச் செய்யார்கள் . 

ஆன தி னாலுங்க ளண்ணலெனு மிந்திரன்றான் 
390 .. மான மிழந்து மதிகெட்ட மோடரைப்போல் 

செய்ய கெவுதமர் தன் தேவி யகலியெனும் 
தையல்மே லாசைகொண்டு தான் களவு செய்திடத்தில் 
அந்த ரிசிவெகுண்டு அவனை மிகச்சபித்தார் . 

இந்த விதத்தாலே யிந்திரனும் நாணமுற்று 
395. வண்ணமகா மேரு மலையருகே வாவியினும் 

தண்ணீர் தனில முங்கித் தான் கிடக்கி றான்பாரில் . 
என்று வியாழகுரு இமையோர் தனக்குரைத்து 
நன்றியுள்ள தேவரொடு நடந்தங்கே வந்து நின்று 

தண்ணீர் தனில்க்கிடக்கும் தனிமகவானை நோக்கி 
400. புண்ணிய வானே புனிதமுடன் வாரு " மென்று 

அங்கே வியாழகுரு அன்புடனே தானழைக்க 
பங்கேரு கச்சுனையில் பதுங்கி மிகக்கிடந்த 
இந்திரனுங் கேட்டு எழுந்து பெரு மூச்சுவிட்டு 


1. இடைஞ்சல் ; இடையூறு 


2. த 


5. செய்த இடத்தில் 
6. [ J ] 
7. தாமரைச்சுனை 


3. மூடரை 
4. கௌதமர் 


374 


மாகஸ்நான புராண அம்மானை 


சிந்தை நொந்து தன்னுடைய தீவினையை யுள்நினைந்து 
405. தண்சார் புனலைவிட்டுத் தாண்டிக் கரையேறி 

எண்சா ணுடம்பு குன்னி யேங்கி யுடல்நடுங்கி 
தலைகுனிந்து மெள்ள மெள்ள தானடைந்து அச்சமொடு 
கலைபயில் வியாழகுரு காலடியி லேவிழுந்தான் . 

தன் குருக்கள் பாதமதில் தான் விழுந்து தெண்டனிட்டு 
410. அன்புருக வாய்திறந்து அமர ( ர் ) கோ னுங் கூறுவான் ; 

எந்தன் குருவே ! எனையாளு மாபொருளே ! 
நிந்தனை செய்தே னிரம்ப வருத்தமுற்றேன் . 

. 
அகலியுட புருவ அழகு சா பத்தாலும் 

மகிழம்பூ மாறன் வளைக்குஞ்சா பத்தாலும் 
415 , தழைக்குங் கெவு தமுனி சபித்திடுஞ்சா பத்தாலும் 

இளைத்தே னழகிழந்தே னினிமதியுங் கெட்டுவிட்டேன் . 
சுடுகாட்டு மாலையெனச் சோர்ந் ேதெனொரு பெண்ணாலே , 
தொடிபூட்டுஞ் செய்ய செங்கைத் தோகையரை யு -மறந்தேன் 

தேவர் பதியிழந்தேன் . சிரிக்க வுடம்பெடுத்தேன் . 
420. ஆவிகு 10 றைந் தேனய்யோ அடியேனைக் காரு மென்று 

பாங்கா யிரக்கமொடு பணிந்து 11 விந் திரன் கூற 
ஆங்கே வியாழமுனி அவனை மிகநோக்கி 
அஞ்சாதே யிந்திரனே அழ ( கு ) பிரயாகையிலே 

நெஞ்சார மாகஸ்நானம் நீ கனிந்து தானாடில் 
425. உன்தன்வினை தீர்த்துவிடு முற்றபதி யும் பெறுவாய் , 

என்தனுடன் வாருமென்று இந்திரனைக் கையுடனே 
கூட்டியவர் வந்து நின்று குளிரும்பிரயாகைதனில் 
தாட்டிகமா கத்தீர்த்தம் தானாடச் சொன்னார்காண் . 

இந்தப்பிர யாகைதனி லினிமுழுகும் புண்ணியத்தால் 
430. உந்தன் பவமொழிந்து உடல் முழுதுந் தானிருக்கும் 


1. குன்றி 
2. [ 4 ] 
3. ( கூர்வான் உச்சரிப்பு 
4. [ யெந்தன் ) 
5. [ யினயாளும் ] 
6. [ தி ] 
7. (புருவமான ) வில்லாலும் 


8. ழ என்றே உளது 
9. தெ என்றும் படிக்கலாம் ; உச்சரிப்பு 
10. [ ரை ] 
11. வ் உடம்படுமெய் 
12. [ ] உச்சரிப்பு 


காஞ்சன மாலை கதை 


STE 


ஆயிரம் யோனிகளும் ஆயிரம் பூங் கண்ணாக 
சேய வுடல் தனிலே சிறக்கக் கடவ " தென்று 
அன்று வியாழகுரு அன்பாகச் சொன்னதினால் 

நன்றெனவே யிந்திரனும் நல்லபிர யாகை தனில் 
435. நேயமுட னே முழுக நினறந்திருந்த யோனியெல்லாம் 

ஆயிரங்கண்ணாச்சு . அழகுபிர யாகையுட 
மகிமைதனைச் சொல்லரிது . மங்கையே ! கே " ளெனவே 
அகமகிழு மாசானும் அன்புடனே சொல்லிமெத்த 

ஆனதினால் நீயும் அழகுபிரயாகைதனில் 
440. தானடைந்து மூழ்குகின்றால் தான் தீரும் பாவ மென்றார் . 

குருமொழிதான் தப்பாமல் குருவை மிகத்தொழுது 
வரிசையுட னேதேடும் மாபொருளைத் தான் மீட்டு 
வினைக ளறும்படியாய் மேதினியி லேயாசை 

தினையளவும் வையாமல் செல்வமொடு சுற்றத்தையும் 
445. சுட்டகை போல் விட்டுச் சொல்லும்பிர யாகைதனில் 

சட்டமென மாகஸ்நானம் தானொருமா தங்கனிந்து 
பண்ணினே னிப்படிநான் பண்ணுமாகஸ் நான மதில் 
வண்ணமூன்று நாள் பலத்தால் மாண்டு துகாண் பாவ மெல்லாம் . 

இருபத்தே ழு - நாளி லினிய தருமமதால் 
450. வரம்பெற்ற ரம்பையர்கள் மகிழ்ந்து யெனை வணங்க 

விஞ்சையர்கள் போற்று மினிய சுமே தர்வயற்றில் 
11 அஞ்சுகம்போ லேபிறந்து அழகுமக ளாய்வளர்ந்து 
பரமேசு 12 வரிதனக்குப் பாங்கான தோழியென 

திருமேவுந் 13 தென்கயிலை சென்றிருக்கப் பெற்றேன் நான் . 
455. ஆனதினால் ராட்சதனே அழகுபிர யாகைதனில் 

நான் முழுகும் புண்ணியத்தால் நல்லபெரும் பேறுபெற்றேன் . 


1. த 


2. கண்ணாயிற்று 
3. டை 
4. மூழ்கி நீன்டூல் ; மூழ்கினால் 
5. சுற்.பின் உயிரோடுகொண்டால் வல் 

லெழுத்துத் தள்ளுறும் 
6. ( மாய்த்தானம் ] 
7. மாண்டது 
8. மொழிமுதல் 


9. ய் உடம்படுமெய்.உச்சரிப்பு 
10. யி 
11. அழகிய கீவி 
12. [ u ] 
13. கயிலையின் தென்பகுதியாம் . அழகிய 

கயிலை என்றுமாம் ; முன் தெண் 

கயிலை என வந்துளது 
14. த 


376 


மாகஸ்நான புராண அம்மானை 





முந்தும் பிறப்பறிந்தேன் . முற்றும்கயி லைபெற்றேன் . 
இந்தவரம் தந்ததுகாண் இனிக்கும் பிர யாகைநதி . 

கண்டா யடா அரக்கா! கனிந்துமா கந்தோறும் 
460. வண்டாடும் பூமலரும் வரிசைபிர யாகைதனில் 

தினந்தோறும் வந்துபுனல் செப்பமுட னேயாடி 
கனஞ்சேரும் பொன்மலைக்கு கனிவாகப் போவேன் நான் 
சீறு முகத்தோய் ! திகழ்குணஞ்சேர் ராட்சதாம் 

பூறுவ சென்மமென்ன புகலுவா யென்னுடனே 
465 , என்றுகாஞ்ச ன - மாலை யினிப்பாக வேகூற 

வென்றியுள்ள மாவரக்கன் விளம்புவான் ! மன்னவனே 
காஞ்சன மாலை தன்னை கனிந்து மிகநோக்கி 
சாஞ்சலிக மாகத் தானுரைப்பான் . பெண்ணே நீ 

வேசியாய் நீபிறந்து மேலாம் பதமடைந்தாய் . 
470. சீச / நா னென்னசென்மம் ! சிரிப்பாரே கேட்டவர்கள் . 

நேசமென் முற்பிறப்பில் நெடியபுகழ் தான் சேரும் 
காசி நகரமதில் கலைமுற்றுந் தான் தெளிந்த 
வேதப் பிராமணன்றன் விடபை யெனப்பிறந்து 

கோதில்லா வேதமுதல் குறையாத ஆகமங்கள் 
475 , எல்லாம் படித்திருந்து மினியமதி யில்லாமல் 

பொல்லா மதியாலே பொருள்மேலே ஆசைவைத்து 
பாங்கிலா ஈனன் முதல் பலபேர்க ளீ [ 0 ]ந்தாலும் 
வாங்கினேன் தானம் . வரம்பு தப்பி யே நடந்தேன் . 

பாவமே செய்ததல்லால் பாவையே ! பூமிதனில் 
480. ஓவியமாய்த் தருமம் ஒருபோது செய்யவில்லை . 

காசியிலே பாவங் கடுகளவு செய்தாலும் 
மாசி படரும் மலைபோலே யேபடரும் . 
வரிசையுள்ள அத்தலத்தில் மாண்டுபோ ன - பேர்கள் 
பரமசிவ ரூபமெனப் பரகதியைச் சேர்வாரே . 


1. [ J ] உச்சரிப்பு 
2. சாஞ்சலியம் ; மனம் நிலையாது தளர்ந்து 
3. மகன் 


4. [ f ] உச்சரிப்பு ய் உடம்படு மெய் 

யும் ஆகலாம் 
5. அறத்தின் எல்லை 
6. மாசி = மேகம் 


1 


காஞ்சன மாலை கதை 


377 


485. . நான் செய்த பாவவினை நல்லதொரு காசிதனில் 

தான் மடிந்துந் தீராமல் தாரணியி லே மீண்டு 
பாவத்தினா லேகரும் பருந்துபோல் 1 ரண்டுவிசை 
மேவிப் பிறந்தேன் . வேங்கைப் புலிபோலே 

மூன்று பிறப்பு மூர்க்கமுட னேபிறந்தேன் . 
490. கோன்றும் விஷப் பாம்பெனவே கருதியே ரெண்டு பிறப்பு 

நன்றிகெட்ட கூகையைப்போல் நாடி யொருபிறப்பு 
பன்றிப் பிறப்பாய் பாங்குடன் ரண் டு - பிறப்பு 
செப்பமுட னேயெலியாய் சிறந்தபத் துப்பிறப்பு . 

இப்படி நான் மண்ணி லெடுத்தேன் பலபிறப்பு . 
495. இந்தவித மாய்ப்பிறந்து யிளைத்ததே யல்லாமல் 

முந்த மடிந்ததலம் முத்தி விசேசமதால் 
எண்ணாக் கொடுநரகை யேந்திழையே யென்தனிரு 
கண்ணாலுங் கண்டறியேன் . கடைசிப் பிறப்பிலிந்த 

இமைய மலைச்சார்பி லிசையில்லா ராட்சதன்போல் 
500. அமையுங் கொடுமையுடன் அன்னமே ! பன்னிரண்டு 

ஆயிர மாண்டு அறிவுகெட்டு நானசந்து 
காயும் பசியுடனே காட்டிலலைந் தோனிப்போ [ ம் ] 
உன் தன் திருமுகத்தை ஓவியமாய்க் கண்டவுடன் 

என் தன் வினை யொழிந்தேன் . இனிப்பெருமை பெற்றேனான் . 
505. அன்னமே தாயே அடியேன்நா னீடேற 

வன்னத் திருமகளே ! மன திரங்க வேணு மென்று 
அங்கே நின்ற ராட்சதனும் அன்பாயப் பணிந்தேத்தி 
மங்கைகாஞ்சன - மாலை வாய்திறந்து சொல்லிடுவாள் : 

“ சங்குசக்க ரந்தரித்த தாமோ தரன் தனையே 
510. இங்கிதமா கத்தொழுது 1 இனியபிர யாகைதனில் 


1. இரண்டு : உச்சரிப்பு 
2. கக்கும் 
3. இரண்டு; ரண்டு- நிரை 


7. இப்போது 
8.ஏ 
9. ஷ .4 
10. [ f ] 


. 


5. குற்றியலுகரம் கெடவில்லை உடம்படு 

மெய்யும் இல்லை 


மபு .48 . 


378 


மாகஸ்நான புராண அம்மானை 


அளவில்லா மாகஸ்நானம் அன்புடனே மூழ்குகின்றேன் . 
வளமையில்லா ராட்சதனே/ வரிசையுட னே அதிலே 
ஒருமாக ஸ்நானபல னுனக்குத்தரு வே " னென்று 

திருவாய் மலர்ந்தருளிச் சீலையீரத்தைப் பிழிந்து 
515. இந்தாவொரு மாகபல னினிப்பாகத் தந்தே " னென்று 

கொந்தார் மலர்க்குழலாள் குறித்துநீர் வார்த்தனளே . 
அப்பொழுது மா’யரக்கன் அங்கையினா லேந்திநின்றான் . 
செப்பமுடன் கோலஞ் சிறப்பாக வேமாறி 

ஈசன் விழி காணா தினியசெழுங் காமனைப்போல் 
520. நேச முடனின்று நேரிழையைக் கொண்டாடி 

உன்னாலே நான் பிழைத்தே னுத்தமியே! லட்சுமியே ! 
பொன்னான தாயே ! பூரணியே ! யென்னையுந்தான் 
காக்கும் படியாகக் கருத்திரங்கிச் செம்பவள 
வாக்குத் திறந்தெனக்கோர் மதிசொல்வாய் மாமயிலே 


. 


525 , என்றிவனு மேகேட்க . “ இனியகாஞ் சன மாலை 

அன்றரக்கனைப்பார்த்து அதிசயப்பட் டேகூறுவாள் : 
ஓவியமாய் மண்ணுலகி லுதித்ததொரு மானிடர்கள் 
தேவர்பதி சேரவென்று சிந்தையவர்க் குண்டானால் 

நன்னீதி ஞாயமொடு நல்ல தருமமொடு 
530. தன்னீதி சேராமல் சதிகேடு செய்யாமல் 

கொலைகளவு கள் காமங் குருநிந் தனைகள் தனை 
மலைவேன்றிச் செய்யாமல் மகிட்சியுடன் நாள் தோறும் 
கற்றுணர்ந்தோ ரைக்காத்து ( க் ) 10 காதல் தனை நீக்கி 
உற்றவர்க்கும் யாவருக்கும் உபகாரம் தான் பேசி 


1. தெ என்றும் படிக்கலாம் 
2. ய் உடம்படுமெய் 
3. சிவன் எதிர்வராத காமன் போல் 
4. [ ] ய் உடம்படுமெய்யுமாம் 
5. [ i ] உச்சரிப்பு 


6. நியாயம் 
7. தன்னலமான முறையாம் ; அநீதி 
8. இன்றி 
9. மகிழ்ச்சி 
10. காமம் 


காஞ்சன மாலை கதை 


379 


535. தன்னுயிர்போல் மன்னுயிரை தளம்பாம லேகாத்து 

சொன்னமொழி தப்பாமல் சுகமாய் நடந்தவர்கள் 
கற்பகஞ்சூழ் நன்னாடு கனக்கவே பெற்றிடுவார் . 
பொற்புடனே சொன்னயென்று பூவை சொல்லும் நேரமதில் 

இந்திரவி மானமொன்று எண்டிசையு மேயிலங்க 
540. விந்தையுட னங்கே விரைந்துமிக வந்ததுவே . 

வந்த மலர்த் தேரேறி வரிசையுள்ள ராட்சதனும் 
சுந்தரஞ்சேர் விண்ணவர்கள் சூழும்பதி தானடைந்தான் . 
காஞ்சன மாலையுமோ களி கூர்ந்து இன்பமுடன் 

வாஞ்சையுள்ள பெண்களொடு மாகயிலா ச - மடைந்து 
545. பரமேசு பரன்புணரும் பரிவான பார்வதிக்கு 

வரிசையுள்ள தோழியென மகிழ்ந்து இருந்தனளே . 546 


( இருபத்தாறாம் அத்தியாயம் முற்றும் . ) 


( மூன்றாவது அத்தியாயம் முற்றும் ) 


1. சொன்னோம்- உச்சரிப்பு 
2. [ f ] ய் உடம்படு மெய்யுமாம் 


3. [ ப ] 
4. டி -2 


[ இருபத்தேழாவது அத்தியாயம் ) 
நான்காம் அத்தியாயம் 


காந்திருவப் பெண்கள் கதை 

விருத்தம் ( 1 ) 


இக்கதைமு னருச்சுனன் கேட் டுளமகிழ 

மாமுனிவ னிசைத்த தாகும் 
செக்கரொளி மணிமாலைத் தேர்வேந்தே 

மாகமதித் திறத்தை யோதும் 
மிக்க ( க ) தை வேறொன் றியா னறைந்திடுவ 

னது தன்னை விரும்பிக் கேளென் 
றுக்கவினை மாதவத்து வதிட்டமுனி 

திலீப் ( னை ) ப்பார்த் துரைக்க லுற்றான் . 


நடை 


. 


5. கார்த்திய வீரன் கனிந்திக் கதை கேட்டு 

நேர்த்தி யெனவே நிரம்ப மனமகிழ 
தெத்தாத் திரையர் சிறப்பாகச் சொல்கதையில் 
வித்தார மாக விளம்புகிறோ மின்னமொன்று . 

ஆங்கே நீ கேளு " மென்று அதிய திலீபதிக்கு 
10. பாங்காக வேவதிட்டன் பகருவா னோர்கதைதான் : 

பலபல வேள்விசெய்யில் பாங்கான தன்மஞ்செய்யில் 
நிலைநின்ற வேதங்களை நிரம்பவே யோதிகினும் 
பஞ்ச விடையங்களைப் பாங்காக வேயடக்கி 

அஞ்சுபஞ் சாக்கினியி லதியதவஞ் செய்தாலும் 
15. ஆதி சிவன் முதலாய் அழகான தேவதையை 

நீதியுடன் பூசை நிரம்பவே செய்தாலும் 


3. அதிக 


1. [ உளற்குள் ) .. 
2. 4 காய் + மா + தேமா எனவரும் 

அறுசீர் விருத்தம் 


4.து 


- 


5. விடையம் = விஷயம் = ஐம்புலன் 


காந்திருவப் பெண்கள் கதை 


381 


20 . 


தாட்சியன்றி யேயோக சாதனையைச் செய்தாலும் 
மாட்சி யுடையதொரு மாகஸ்நா னம்பலம் போல் 
ஒன்றுங் கொடாது . உத்தமனே கேளெனவே 
நன்றியுடன் சொல்லி நவிலுவார் பின்னாலும் . 
நன்னயமாய் முற்காலம் நடந்தகதை யொன்றுண்டு, 
வன்னமுடன் சொல்லுகிறேன் . மாவேந்தா! நீ கேளும் . 
வாந்தகம தாக வளர்கின்ற மண்ணுலகில் 

காந்துரு தேசமென்று காவலா யோர்பதிகாண் . 
25. அந்தப் பதிக்கு அரசாக வேயிருக்கும் 

விந்தையுள்ள மன்னர் தனில் மிக்கசுமு கன் வயிற்றில் 
பிரமோகி யென்றுசொல்லிப் பேரான பெண்ணொருத்தி 
நேறவுசேர் மலர்மார்பா ! நற்சுர வே . தி- யென்பான் 

நன்றி யுடன் பெற்ற நல்லதொரு சுற்சுரை 
30. என்றொரு பெண்ணையா - 7இனியசந்திர காந்ததனெனும் 

மன்னவ னீன்ற மகளாஞ் சுதாரையென்று 
அன்ன நடை மாதொருத்தி - அழகுசுப்பிர ( தீபனென்று 
வேந்த னொருவன் மிகத்தவத்தா லேயீன்ற 

10 ஏந்து முலைச் சுப்பிரபை யென்று ஒரு மங்கைநல்லாள் - 
35. சீலனென்று ஓர்வேந்தன் சிறப்பாகப் பெற்றெடுத்த 

சீலையாளி யென்று சொல்லுஞ் சிங்காரப் பெண்ணொருத்தி . 
11 இந்தஞ்சு வேந்தர்கள் தா 12 னிட்டமுட னேயீன்ற 
விந்தைசெறி காந்துருவ் மின்னோர்களைவர் கண்டாய் . 

அஞ்சுநல்ல பெண்களுந்தான் அழகிலேயும் புத்தியிலும் 
40. மிஞ்சியோ ரிந்தநல்ல 14 மின்னார்க் கிணையானோர் 

இவ்வுலகி லுங்கிடையா தெங்குங் கிடையாது . 
செவ்விய மான்போல சேர்க்கை பிரியாமல் 


. 


( 


1. ( தாச்சி ] 
2. [ மாச்சி ] 
3. பாந்தகம் 
4. காந்தாரம் 
5. ( வயத்தில் ] 
6. ( நறு ] 
7. [ J ] 


8. தி ஒலியா துபோலும் 
9. பி ஒலியாதுபோலும் 
10. ( யே ) ய் உடம்படுமெய்யுமாம் 
* ] 1. இந்த + அஞ்சு 
12. இஷ்ட்ட 
13. ( f ) 
14. (மின்னம் கிளையானேர் ) 


382 


மாகஸ்நான புராண அம்மானை 


கூடிவிளை யாடிடுவார் . கூடவிருந் துண்டிடுவார் . 

ஆடுவார் பந்து . அலங்கரிப்பார் பொற்பணுதி . 
45. மந்திரத்திலும் வீணை வாசிக்கும் விந்தையிலும் 

சுந்திரத்தி லுஞ்சரியாய் 2 சோடாய் வளர்வாரே . 
ஆதித் திருமகள் போல் அனங்கன் ரதிபோல 
தீதில்லா மன்னாகேள் ! செய்ய திலோத் தமைபோல் 

இந்திரையைப் போல வினியகுண மேனகை போல் 
50. இந்த அஞ்சு பெண்களுக்கு மிந்தவஞ்சு பேரிணையாம் . 

பாங்காக இம்மடவார் பரிவாய் வளர்நாளில் 
ஆங்கேவே னிற்கால மடவாக வந்ததுவே . 
வேனிற்கா லம்வரவே மின்னா ரைந்து பேரும் 

( தேனிக்குஞ் சூழும் செழுங்குபேர பட்டணத்தின் 
55. அருகா ( ண் ) மை யாகவளர் அழகுமலர் பூங்காவில் 

திருவார் முலைமாதர் 83 சர்க்கையுடன் பூவெடுத்து 
அச்சோத வாவிதனில் அழகாக நீராடி 
கச்சார் முலை மடவார் கரையில் மணல் பரத்தி 

திங்கள் தனைத் தான் முடித்த சிவனிடப்பா கத்துமையை 
60. அங்கெழுதி ( க் ) கையால் அருச்சினை செய் தேதொழுது 

சந்தனம்பன் னீர் புனுகு சாத்திவெள் ளிலைபடைத்து 
12 அந்தமுடன் கைதொழுது ஆடிப்பா டிப்போவார் . 
இப்படியே நாள்தோறும் இமைய மயிலைக்கனிந்து 

செப்பமுடன் பூசை செய்து 13சிங்கார மாய்ப் போவார் . 
65. மன்னா! வொருநாளில் மங்கையிந்த ஐவருந் தான் 

மின்னா ரிடை துவள மெல்லிய பூங் கொம்பெனவே 
அன்ன மென நடந்து அச்சோத வாவிதனில் 
வன்ன முடன் குளித்து மகிழ்ந்துவிளை யாடகயிலே , 


1. பணிதி = ஆபரணம் 
2. இணையாய் 
3. [ ற்றி ] 
4. [ J ] 
5. [ க் ] உச்சரிப்பு 
6. டை 
7. தேனிற்கும் சூழல் ? 


8. கூட்டுறவுடன் 
9. வரவியின் பெயர் 
10. பரப்பி 
11. வெற்றிலை 
12. அழகுடன் 
13. அழகாக 
14. டை : உச்சரிப்பு 


38.3 


காந்திருவப் பெண்கள் கதை 


வே தநிதி யென்று சொல்லு மிக்கமறை யோன்கனிந்து 
70. போதமுடன் பெற்றெடுத்த புத்திரனாம் அக்கினிபன் 

அந்தவா விக்கரையி லனுட்டானஞ் செய்வதற்கு 
வந்தனன் காண் ; வந்தவனை மங்கையர்கள் கண்ணாலே 
கண்டார் ; மனங்கனிந்தார் ; காமனோ? சந்திரனோ? 

வண்டாடுங் கற்பகஞ்சூழ் வானவர்கள் போற்றுகின்ற 
75. சுந்தரஞ்சேர் வேலவரோ ? தோகையே பாரு மென்று 

மந்தரஞ்சேர் கும்பமுலை மங்கையர்கள் தான் வாடி 
அடர்ந்தவேல் . கண்வலையா லக்கினியன் தன்னழகை ( த் ) 
2 துடர்த்துவீ சிப்பிடித்துச் சோர்ந்து பரதவித்து 

ஆசையெனும் வண்டால் அழகான பூந்தேனை 
80. நேசமென வுண்டு நெடுமூச்சுத் தானெ றிந்து . 

பரம சிவனுடைய பங்கிருக்குந் தேவிதனை 
வரிசையுடன் பூசைசெய்யு மகுத்துவத்தா லே நாமள் 
மன்மதன்போ லேயழகும் வயசுமிவளைப்போல 

நன்மையுடன் கண்டதில்லை ; நற்பலனால் கண்டோங்காண் . 
85 , பூவுலகில் நாமிவனைப் புணராமல் விட்டாலே 

பாவிகளுநாமளய்யோ ! பாங்காய்ப் பிழைப்பதில்லை . 
காமனைப்போல் வந்தவனைக் கண்டு நாம் விட்டு விட்டால் 
நாமளென்ன ? கெட்டோம் . நாரியரே ! பாரு மென்று 

19 ஒன்றுக்கொன்று பேசி யுகந்தவனைத் தான்பிடிக்க 
90. அன்றிந்த மாதர்கள் தா னாசையுட னேவளைந்தார் . 

அக்கினி பானிந்த ஆயிழையார் தன்கருத்தை 
சிக்கெனவே தானறிந்து சிவன் செயலென் றேயறிந்து 
அன்பான வேதமெல்லா மறிந்துகற்ற அக்கினிபன் 

பொன்போல நின்றுமங்கே புத்திக்கு புத்தி சொல்வான் ; 
95. மனமே மயங்காதே ! மாதவத்தை நீக்காதே . 


ஏறக்குறைய 40 வரிகள் கலந்தன ; 

வேறு ஏட்டிலிருந்து எழுதியுள்ளோம் 
x மற்றோர் யில் கண்டது ? 


1. கற்பகச்சோலை சூழ்ந்த வானுலகில் 

வாழ்கின்ற தேவர்கள் 
2. தொ 
3 , அவனுடைய அழகு என்னும் தேன் 
4. [ 1 ] 
5. நாம் 
8. இதன்பின் 241 ஆம் ஏடு இல்லை 


9. } 
9. தாங்கள் 
10. ஒன்று நீரையசையாம் ; 
11. [ 8 ] தன் மனத்திற்கு 


384 


மாகஸ்நான புராண அம்மானை 


சினமீறுங் கண்மடவார் தீவினையை நத்தாதே . 


மாதருட ஆசை வலையென்ற கண்ணியிலே 


போத முழையாதே . பூண்டுசிக்கி மாயாதே . 

சங்கரனும் வேதரவுஞ் சங்குசக்கிர மாயவனும் 
100. பங்கமில்லாத் தேவர்களும் பைந்தொடியார் ஆசைதனில் 

விழுந்தா ரசந்துழன்று மெய்த்தவமும் பாழாகி 
யிேழந்தார் மதிதனையு மீடேற மாட்டார்காண் . 
எந்த முனிவர்களு மெப்பெரிய நாதர்களும் 

சந்திர வதனமின்னார் தன்னாசை தள்ளரிது . 
105. பெண்ணாசை யாலே பிரமன் தலையிழந்தான் . 

தண்ணாரு மிந்திரனுஞ் சரீரமெல்லாங் 10 கண்ணானான் . 
11 ஆனதி ஒலே யனேகபேர் பெண்ணாலே 
மான மிழந்து மதிகெட்டுப் போனார்கள் . 

செல்வந் தனைக்கெடுக்குஞ் சிறப்பை மிகக்கெடுக்கும் . 
110. கல்வி தனைக்கெடுக்குங் கனத்தை மிகக்கெடுக்கும் . 

அறிவை மிகக்கெடுக்கு மானகுலத் தைக்கெடுக்கும் . 
நிறையைக் கெடுக்கு நெடியதவத்தைக்கெடுக்கும் . 
மலைபெரிய கும்பமுலை மங்கையர்கள் பாழாசை 

வலையிலகப் பட்டோர் மனந்தெளியா ரென்று சொல்லி 
115. தன் மனத்தைத் 12 தேத்தித் தனியான அக்கினிபன் 

மின்மயக்கம் போலொளித்து மெல்லியர்கை சிக்காமல் 
ஓடியவன் போனான் . உற்றதொரு பெண்களுந்தான் 
தேடியவனைப்பார்த்துத் தியங்கியே காணாமல் 

திரவியமில் லாதவர்கள் திரவியத்தைக் கண்டெபடுத்து 
120. திரவியத்தைக் காணாத 13 செய்கைபோ லேமயங்கி 


1. தச்சாதே 
2. நுழையாதே 
3. சி ஒலியாது 
4. [ யூ ] 
5. விழுத்தானால் 
6. தேற்றம்பற்றி இறந்த காலம் 
7. ( யே ] 
8. தீ ஒலியாது 
9. தான் பெற்ற பெண்ணாம் திலோத் 


தமை பின்சென்றதற்காகச் சிவனால் 

தலை இழந்தான் 
10 , அகலிகை கதை 
11. ( ஆனது தாலே ) இந்தப் பிரதி மிகப் 

பிழைபட்ட பிரதி நன ; ப ற மாருட் 
டம் பெரிது . எல்லாவற்றையும் நாம் 

காட்டவில்லை 
12. தேற்றி 
13. உவமை நயம் 


4 


கரந்திருவப் பெண்கள் கதை 


885 


உலைவாய் மெழுகதுபோ லுடைந்துமன துள்ளுருகி , 
சிலையார் நுதல் மடவார் தியங்கிநின்று சொல்லிடுவார் : 
அய்யோ ! பிராமணனே ! யாசைகொண்டு வுன்மீதில் 

மெய்யாகச் சேர விரும்பியே வந்தவற்கு 
125. மின்வெட்டி யார்த்ததுபோல் மிகவொளித்து நீபோனாய் ! 

தன்மமில்லாப் பாவி சதிபண்ணிப் போயின யே . 
வள்ள முலைப் பெண்கள் வலியவே யாசை கொண்டால் 
தள்ளுவரோ ஆண்பிறந்தார் ? தள்ளினால் பாவமல்லோ ? 

காமுகரா ன - பேர்கள் கன்னியரைக் கண்டாலே 
130. தாமயங்கிக் கெஞ்சி தவிக்கவல்லோ ஞாயமிது ! 

அன்பாக வேவிரும்பி அணையவே நாங்கள் வந்தால் 
பொன்போல நீயொளித்துப் போவதுதான் காரியமோ ? 
பாங்கான விஞ்சையரில் பரவையரா கப்பிறந்தும் 

நாங்க ளுனை விரும்பி நற்புடனே வந்தோமே . 
135. எங்கள் தனை விரும்பி யின்பஞ் சுகியாமல் 

பங்கமென வேயொளித்துப் பாவிநீ போவாயோ ? 
அம்பு வியிலுன்னை ஆணாக வேபிரமன் 
நம்பிப் படைக்கயிலே நல்லகருங் கல்லாக 

மனதைப் படைத்தானோ? மாயமா கப்போனாய் . 
140 . உனதழகு போலொருவ ருண்டோ யடாபாவி ! 

ஆசை யுடனிந்த அச்சோத வாவிதனில் 
நேசமுட னீவரவும் நெடியதவ மென்ன செய்தோம் ! 
இன்னமிந்த வாவிதனி லிட்டமுட னீவரவே 

வன்னமுட னென்ன தவம் வாகுடனே நாங்கள் செய்வோம் ? 
145 . என்று விந்தப் பெண்களுந்தா னெண்ணாது மெண்ணிமிக 

நின் றுகண் ணீர்சோர நினவழிந்து அக்கினிபன் 
தன்னைக்கா ணாமல் 10 தட்டழிந்த மான் போல 


1. மின்வெட்டென விரைந்து தோன்றி 

மறைந்தது போல என்ற பொருளில் 

வந்துளது 
2. னை -உச்சரிப்பு 
3. அல்லவா ? 
4. சுகம் அனுபவியாமல் 


5. தவறு என்றுகருதி 
6. கை உச்சரிப்பு 
7. [ ஷ்ட்ட ) 
8. எண்ணாததும் 


9. னை 


10. திகைத்த; நீலைகெட்ட 


மபு-49 . 


386 


மாகஸ்நான புராண அம்மானை 


அன்ன நடைமாத ரசந்து வுடல் மெலிந்து 

நாமள் செய்த புண்ணியத்தால் நாளையுமிந்த இடத்தில் 
150. மாமறையோன் பிள்ளை வருவா னணைவோமென்று 

மனதைத் திடப்படுத்தி மங்கையர்க ளை வருந்தான் 
நினைத்துப்பெரு மூச்சுவிட்டு நெடுநேர மிங்கு நின்றால் 
தாய்மார் 5சலிப்பரென்று சேலிப்பாக வேயவர்கள் 

போய்மா ளிகை புகுந்தார் பொழுது மடைந்ததுவே . 
155. மாலைப் பொழுதாகி மம்மலாக யிருட்ட. 

பாலை 1 யொத்த சொல்லார் பைந்தொடியா ரைவருந்தான் 
உண்ணுவது மின்றி யுறக்கமுமில் லாமலையோ 
வண்ணமுட னேவளர்த்த 11வரிசைகிளிப் பிள்ளைக்கு 

பாலுங் 12 கொடாமல் பஞ்சபா ணத்தாலே 
160. மாலுறவே முத்துவட மாலைபொரிந் தேகருகப் 

பஞ்சணை தீ யாயெரியப் பாரமுலை மீதிலேதான் 
14 அஞ்சனக்கண் ணீரொழுக அழகு முகந் தான்வாட 
15 கடலுங் கொடுமை செய்யக் கலைமதியுந் தீங்கு செய்ய 

மடல்விரிபூஞ் சோலையிலே வந்து குயில் தான்கூவ 
165. இந்தவித மய்யோ இனிதான ராமுழுதும் 

வெந்து 18 மதத் தீயால் மேலெல்லாங் கன்றி மெத்த 
19 எப்போ விடியுமென விக்கொடுமைக் காற்றாமல் 
செப்பார் முலையார் தியங்குகின்ற வேளை தன்னில் 

வந்தான் 20கதிரெனவே 21 வான் கோழி தான் கூவ 
1. அயர்ந்து 

11. தகுதியுள்ள 

அல்லது 

தங்களால் 
2. [ ய ] 

பாராட்டுப்பெறும் 
3. வொ என்றும் படிக்கலாம் உச்சரிப்பு 

12. [ கு ] -உச்சரிப்பு 
4. ப் ஒலிப்பதில்லைபோலும் 

13. [ ] 
5. வெறுப்பர் 

14. மை 
6. சோர்வாக 

15 , காமங் கொண்டவருக்குக் கடல் ஒலி 
7. பொழுது அடங்கிற்று என்பதுபோல - 

யும் சந்திர ஒளியும் குயில் பாட்டும் 
ஆம் ; பொழுது = சூரியன் அடைந் 

துன்பம் தரும் என்பது கவி மரபு 
தது = தன் இடமாம் அஸ்தமன 

16. ( I ] அய்யோம் என்ற உச்சரிப்போ ? 
மலைக்கும் போய்ச் சேர்ந்தது என்று 17. இரா.உச்சரிப்பு , 
மாம் . அல்லது , பொழுது = மாலைப் 18. காமாக் நீ 
பொழுது வந்தது என்றுமாம் 

19. எப்போது 
8. அந்தநேரம் அல்லது மயக்கமாக 

2 ). சூரியன் 
9. ய் உடம்படுமெய் - உச்சரிப்பு 

21. கிறந்த ; வான் கோழியுமாம் 
10. ( யொற்ற ) 


காந்திருவப் பெண்கள் கதை 


387 


170. 1 இந்தார் நுதல் மடவார் எழுந்து அதி சீக்கிரமாய் 

வானவர்கள் கொண்டாடு மச்சோத வாவி தனில் 
மானினிய கண்ணார் மகிட்சியுட னீராடி 
இங்கிதம தாக இனியநறும் பூவனத்தில் 

பொங்கமுடன் பூவெடுத்துப் புகலுமணல் மேட்டில்வந்து 
175. அங்கே மணல்பரப்பி வழகுசேருங் கையாலே 

சிங்கார மாகத் தேவிதனை யேவகுத்து 
வாச முடைய மலர்கள் தனை யேசாத்திப் 
பூசை மிகச்செய்து பூசைமுன்னே நின்றுமெத்த 

வாயாலே தோத்திரங்கள் வரிசையுட னேபாடி, 
180. சேயார் மயில்போல் திருநடஞ்செய் தேகனிந்து 

• தாயே ! ராபரையே ! சங்கரியே ! லட்சுமியே ! 
ஆயே சிவன்பாகத் தன்னமே ! யம்மணியே ! 
மலையரசன் பெற்றெடுத்த மானே / மரகதமே ! 

கலைபயிலும் பூரணியே ! கருணைவள ருத்தமியே ! 
180. உன்னையே நாங்க ஞகந்து சித்தபலன் 

அன்னையே! நேத்து அக்சோத வாவிதனில் 
வாலமதனைப்போல் வந்து நின்ற வேதியனை 
சீலமுட னேபுணரத் தேவிகருணைசெய்வாய் . 

என்று இவர் சொல்லி 10யினிந்து தொழும் வேளையிலே 
190. வென்றியுள்ள வேதநிதி விரும்பியே பெற்றெடுத்த 

அக்கினிய னானோன் அச்சோத வாவிதனில் 
மிக்கவினை சூழுகின்ற வினையந் தெரியால் 
12 சந்திபண்ண வேண்டி தனியே யவனடந்து 
வந்துபுன லி - லிறங்கி மகிட்சியுட னேயவனும் 


. 


1. இந்து = ( எட்டாம் பிறைச் ) சந்திரன் , 

ஆர் = போன்ற , நுதல் = நெற்றி 
2. ( யெ ] உச்சரிப்பு 
3. உச்சரிப்பு 
4. மகிழ்ச்சி 
5 [ J ] உச்சரிப்பு ; ய் உடம்படு மெய்யு 

மாம் 
6. [ 1 ] 


7. தேற்று -உச்சரிப்பு 
8. பாலனாம் மன்மதன் 
9. [ J ] 
10. இவிது ; இடையே மெல்லெழுத்து வந் 

துளது 
11. சூழ்ச்சி 
12. சந்தியாவந்தனம் 


388 


மாகஸ்நான புராண அம்மானை 


195. காலைக் கருமமய்யோ கருத்துடனே செய்போது 

நீலக் கருங்குழலார் நேசமெனக் கண்டாரே . 
நேற்றொளித்துப் போன நெடிய மறை யோன் பாலன் 
பார்த்தீர்களோ வந்தானிந்தப் பரமேசு வரிதனை நாம் 

பூசை செய்த புண்ணியந்தான் போனவனை யேதிரும்ப 
200. நேசமுடன் கூட்டி வந்து நெஞ்சு முன்னே விட்டதுதான் . 

அன்று போ லின்னமிவன் அங்கொளித்துப் போகாமல் 
இன்று பத்தி ர - மாக யெல்லவரு மேகூடி 
பாங்காக வேயிவர்கள் பையநடந் தேவளைந்து 

ஆங்கே மிகப்பிடித்தா ரன்னோர் விதியாலே 
205. அப்பொழுது வக்கினிப் னவர்கள் தனைப்பா( ர் ) த்து 

செப்பமுட னென்னையுமே தீண்டவேண் டா மெனவே 
வேதநிதி பாலகனும் மிக வேநின்று சொல்லிடவே 
மாதர்களு மந்த மறையோனைப் பார்த்துரைப்பார் : 

எங்காணும் வேதியனே யிச்சை கொண்டு போதரவாய்ப் 
210. போங்காக நேற்று வந்தோம் பாவி நீயோடிவிட்டாய் . 

எப்போவரு வீரெனவே யிங்கு 10 வழி கட்டி நின்றோம் . 
இப்போது வந்தீர்காண் . இனி நாங்களும்மையுந்தான் 
12வடியுடனே யேபுணர்ந்து 13மாலாசை தீராமல் 

விடுவதில்லை யென்று விந்த மெல்லி நல்லார் சொன்னார்கள் . 
215. 16 வல்லடர்ந்த பொன்மு -ை யார் வார்த்தையைக்கேட் டக்கினிபன் 

மெல்லச் சிரித்து விளம்புவா னோவியமாய் : 
" ஏனிந்தப் புத்திகள்தா னிப்படிச்செய் வாருமுண்டோ? 
நான் பிரமசாரி 17நமக்காகா திந்தமொழி 


. 


1. தகுதி 
2. [ பார்த்தியளோ] உச்சரிப்பு 
3. தா - முழுநெடிலாய் ஒலியாதுபோலும் 
4. [ ப ] 
5. வ் உடம்படுமெய் 
6. வே நெடிலாய் ஒலியாது .. போலும் 

* அல்லது று அலகு பெருதுபோம் 
7. பேணி ; உபசாரமாய் : ஆதரவாய் 
8. பட்சம் 
9. எப்போது உச்சரிப்பு 
10. வழிகட்டி = வழிமறித்து 


11. நாமள் என வந்த வடிவம் இங்கே 

நாங்கள் என்றே உளது 
12. உடல் , உள்ளத்தாலன்றி உடலாலும் 
13. காம ஆசை 
14. வ் உடம்படுமெய் 
15. மெல்லியல் 
16. வல் = சொக்கட்டான் காய் 
17. தன்னுயர்வினைக் காட்ட தமக்கு என் 

கிருன் 


389 


காந்திருவப் பெண்கள் கதை 


என்னைவிடு மென்று சொல்லி யிந்தமறை யோன் கூற 
220. அன்ன நடைமாத ரன்புடனே சொல்லிடுவார் : 

“ நல்லது நல்லதுகாண் நல்ல மொழியுரைத்தீர் 
வல்லவரே யுன்னாசை மட்டுமிதந் தானில்லையே . 
அப்படியே தானாங்க ளாசைகொண்டு தானிருக்கில் 

இப்படி நீ சொன்னா லினிவிடோங் கண்டீரே . 
225 , எங்களா சைதீர யிட்ட முட னே நீர் தான் 

கொங்கையா ர - மருவிக் கூடீரே யாமாகில் 
பெண்பாவம் பொல்லாது . பேரான வேதியரே ! 
3 தண்மேவும் பூங்காமன் சமரை விலக்கு மென்று 

மங்கையர்கள் சொல்லிடவே மானமுள்ள வக்கினிபன் 
230. பொங்கமென வாய் திறந்து புனிதமுட னேசொலுவான் : 

நான்பிரம சாரி நன்சொல்லைத் தட்டிவிட்டீர் 
ஆனா லொருசொல் அடவாகக் கேட்டிடீரோ 
எங்கள் மனை சென்று யெந் தகப்பன் தாயிடத்தில் 

பொங்க முடன் சொல்லிப் பூவையரே வாரேனான் . 
235 , 10 என்றக் கினிடன் 11 இந்தமொழி சொல்லிடவே 

12குன்றெழுத்த கொங்கைக் கோதையர்கள் கூறிடுவார் : 
‘ நல்லது நல்ல தென நகைத்துமலர் வாய்திறந்து 
சொல்லுகலை வேதியாநீ சொன்னவகை 13 யென்னாச்சு ! 
கையி லகப்பட்ட கனக நவமணியை 


240. 14 மையின் கடல் நடுவே மனதறிய வேபோட்டு 

தேடுவா ருண்டோதான் ? தேடினா லு - மாமோ ? 


1. மட்டும் தீயம் எங்களாசைக்குச் சரி 

யளவு 
2. ( ஷ்ட்ட ) 
3. குளிர்ச்சி பொருந்திய பூஅம்புகொண்ட 

மன்மதனது போரை 
4. கெடுத்துவிட்டீர் 
5. டை ; அடைவுமுறை 
6. ( லீ ] 
7. ( பெ ) உச்சரிப்பு ய் உடம்படு மெய் 

யும் ஆகலாம் 
8. வட எங்கள் என்பதற்கு ஏற்ப எம் 


தகப்பன் எனல் காண்க ; என் என் 

றும் இருக்கலாம் 
9. வருகிறேன் நான் 
10. ஷ .7 
11. [ J ] உச்சரிப்பு 
12. உயர்வு நவிற்சி 
13. என் ஆயது ; நீ சொல்வதன் பொருள் 

என்ன ஆயிற்றுத் தெரியுமா ? அவன் 
திரும்பி வாரான் எனக் கருதுகின்ற 

வர் 
14. மைபோன்ற 


390 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


மோடியென் பண்ணுகிறீர் முற்றுந் தவத்திலேதான் 
இருக்கும் பெரியோர்கள் இந்தச் சுகத்தை வேண்டி 

மருக்குலவு சோலை தனில் மாதவசு பண்ணுகிறார் . 
245. நாங்களுன்மே லாசைகொண்டு நல்லவார்த்தைபேச 

பாங்குடன் நீ தள்ளுவது பாவங்காண் ! ஞாயமில்லை . 
பொங்கமுட னேகோடி புண்ணியங்கள் செய்தாலும் 
எங்கள் தனை யேமருவ எவர்க்குங் கிடையாதே . 

தேவரொடு " இயக்கர் சிறந்ததவ யோகிகளும் 
250. மூவர்கள் 

மூவர்களும் பெண்ணாசை முற்றும் வெறுத்தாரோ? 
வலியவே யாசைகொண்டு மங்கையர்கள் வந்தாலே 
மெலிவாக ஆண்பிளையள் வேண்டா மெனவேதான் 
சொல்லுவது ஞாயமல்ல ( ச் ) சொன்னாலும் பாவம் வரும் . 

நல்லதல்ல ; ஆசைகொண்டு 11 நத்தியெவர் வந்தாலும் 
255 . தான தணைந்து மேவுவது தருமங்காண் அல்லவென்றால் 

ஈனமெனப் பூமிதனி லிழிகுலத்த ராய்ப் பிறந்து 
வாடுவா ரென்று மறைநான்குஞ் 13 சொல்லு தென்று 
ஆடியவேல் கண்ணார்க ள முகுமனு நீதிமுறை 

தன்னுடனே சாத்திரங்கள் தான் சொல்லு தென்றுமிவர் 
260. நன்னயமாகச் சொல்லிடினும் நான் மறையோன் பாலகனும் 

மனது பொருந்தாமல் மனம் வேறாய் நிற்கிறதை 
இனிமொழியார் கண்டு 16 இவனிப் படித்தாலும் 
இணங்கா னெனவேதா னினியமத வாசையினால் 
மணங்கார் குழல் மடவார் 17 மல்லாடி யேபிடித்து 


15 


1. மோடி ; வேடிக்கைக் காட்சி ; பிணக்கும் 
ஆம் ; 

மோடி போல என்றேனும் 
என்ன மோடி என்றேனும் கொள்ள 

லாம் 
2. [ l ] 
3. [ தை ] 
4. [ யெ 
5. ரே .4 . 
6. [ J ] 
7. [ 1 ] 
8. [ ய ] - க மொழிக்கிடையில் ய என்று 

வருகிறது 


9. பிள்ளை - இடைக்குறை ; பாட்டில் உச்ச 

சிப்புக் காண்க 
10. - 8 
11. விரும்பி ; நச்சி 
12. ( னை ) 
13. சொல்லுகிறது 
14. [சாஷ்த்திரங்கள் ] 
15. இனிய 
16. [ J ] 
17. போராடி ; கட்டாயப்படுத்தி 


- 


காந்திருவப் பெண்கள் கதை 

391 
265. வலிதாய் விழுத்தாட்டி மண்மீதி லேகிடத்தி 

வலிதாக வேயமுக்கி மாறிமாறி ஐவருந்தான் 
பண்ணாத கோட்டியெல்லாம் பண்ணியவனைப்புணர்ந்து 
தண்ணார் குழல் மடவார் தானாசை தான் தீர்ந்தார் . 

சிலையார் நுதல் மடவார் சீரான வேதியனை 
270. வலிய விழுத்தாட்டி மருவினதா லேயவனும் 

அங்கவரைப் பார்த்து அனல் போல் விழிசிவந்து 
பொங்குபெருங் கோபமுடன் புகலுவான் . நீகெடுவீர் 
இப்படித்தான் செய்வாருண்டோ ? எங்குமில்லா ஞாயமுண்டோ ? 

தப்பிதங்கள் பண்ணிவிட்டீர் ! சண்டாள மங்கையரே ! 
275. உங்களை நா னய்யோ உகந்து விரும்பினேனோ? 

பங்கமுட னென்னைப் பழுதுபண்ணி விட்டீரே ! 
கூட மன துசற்றுங் கூடாமல் நின்றவனை 
ஓடிவந்து பேய்களைப்போ லுரமாக மல்லாடி 

கெட்ட பசாசுகள் போல் கெடுதொழிலைப் பண்ணினதால் 
280. வட்டமுலை மங்கையரே வையகத்தி லேநீங்கள் 

பேயாகப் போங்க ளெனப் பெரியமறை யே !ான்மகனும் 
வாயாலே சாபமிட மங்கையர்கள் தான் பார்த்து 
17 ஏங்காண் பிராமணனே யிப்படி நீ சாபமிட்டால் 

பாங்காக வேயுமக்கும் பரிவாக வேயெமக்கும் 
285. உள்ளவிதி யாகையினா லுன்னை விரும்புகின்றோம் 

விள்ளுவதே னில்லாட்டால் விரும்பாது 11 எங்கள் மனம் . 
ஆனதினால் வேதியனே ஆகாத சாபமிட்டடாய் . 

னது சொல் ? நீயும் 13 எங்களுட னேசரியாய் 
ஆண்பேயாய்ப் போ வெனவே அஞ்சுபெண்க ளுஞ்சீறி 


13 


இ 


1. கீழேதள்வி ; விழச்செய்து 

விழச்செய்து அலைக் 
கழித்து 
2. துன்பம் 
3. தோல்வி ; அவமானம் : துன்பம் 
4. சிதைவு ; குற்றம் 
5. புணர 
6. பொருந்தாமல் 
7. ( யே ] 
8. விதி உள்ளது என்பது உள்ள விதி என 


வருதல் காண்க 
9. இதனை ஏன் - புதிர்போல விளக்கிச் 

சொல்லவேண்டும் ; இல்லையானால் 
உன்னை அணைவது ஏன் என்றும் 

ஆம் ; விள் = ஆலிங்கனம் செய் 
10. இல்லாவிட்டால் என்பதன் மரூஉ 
11. ( யெ ] 
12. அது = சாபமிட்டது 
13.வே. 11 


14 


392 


மாகஸ்நான புராண அம்மானை 


290. பூண்பூணும் வேதியனைப் பொல்லாங்கா கச்சபித்தார் . 

அஞ்சுபெண்க ளுங்காட்டில் அழகில்லாப் பேயானார் . 
மிஞ்சுமறை வேதியனும் மிக்க ஆண் பேயானான் . 
ஆவாறு பேயும் அக்கான கந்தனிலே 
3 சேகரமா க - வோடித் 4 திரிந்ததுவே மன்னவனே ! 


விருத்தம் ( 13 ) 
295. ஓடுவர் மறித்திடுவ ரோரொருவர் தம்மில்க் 

கூடுவர் (பிடிப்பர்வறி தேகுழறி வாயால் 
பாடுவர் களிப்பர் அழு வார்பலவி தத்தால் 
வாடுவர் சிரிப்பருழல் வார்வனம டங்க .5 


நடை 


இந்தார் நுதலாரு மினிய மறையோனும் 
300. கேந்தாருங் காட்டில் கடிய பிசாசெனவே 

ஓடுவா ரைய்யோ ஒன்றுகையொன் று - பிடித்து 
ஆடுவார் கட்டி யழுவார் : கதறிடுவார் ; 
மல்லுக்கட் டி -விழுவார் ; வாயைப் பிளந்துநிற்பார் ; 

மெல் லுவார் ; பல்கடிப்பார் ; வெகுளியா கப்பிடிப்பார் ; 
305. அய்யோ வென்பார் 8 ஆங்கார மிட்டிடுவார் 

கையோடு கைபிடித்துக் காட்டில் திரிந்தனரே 
இப்படியே யிப்பேய்கள் இந்தவனத்தில் திரிய 
செப்பமுட னேயவரைச் சிறப்பாகப் பெற்றவர்கள் 
பாங்குடனே யிக்கருமம் படிப்படியா கக்கேட்டு 


1. பூணூல் 
2. ஆ = ஆக அல்லது அவ் ஆறு என்று 

மாம் 
3. கூட்டம் ( சேர் ) 
4. ஒருமை முடிபு காண்க 
5. தானன , தனத்ததன தான தன தானா 

என்ற சந்தம் ; கூவிளம் கருவிளங் 
காய் கூவிளங்காய் தேமா என வரும் 
கலிவிருத்தம் காய் விளமானால் பின் 
சீர் நிறையில் தொடங்கும் அடிக்கு 
14 - எழுத்துக்கள் 


6. பேய்கள் தங்க உள்ளதறி 
7. பேசுவார் ; பாடுவார் ; பீடிப்பார் என்றும் 

இருக்கலாம் 
8. ஊங்காரம் ஊம் எனக் கத்துவது ; 

அதுபோல ஆ எனக் கத்துவதனை 

ஆங்காரம் என்றனர் போலும் 
9. இகரச்சுட்டும் அகரச்சுட்டும் தடுமாறி 

வருதல் காண்க 
10. கருமச்செயல் ; நிகழ்ச்சி என்றுமாம் 


காந்திருவப் பெண்கள் கதை 


393 


310. ஆங்கே வயறெரிந்து அழுது சலித் தேயிருந்தார் ; 

தாயாரு மற்றவருஞ் சலித்துத் துயர் பெருக 
பேயாக ஆறுபேரும் பிதற்றிப் பரதவித்து 
தன்னினைவுந் தோணாமல் தன்மார்க்க மு- மறந்து 

அன்னெடிய காட்டி லய்யோ வெனவழுது 
315 பாங்காய் மனிதர்களைப் பறவை மிருகங்களை 

ஆங்கே மிகப்பிடித்து அக்காட்டி லேபொசித்து 
வழியில் வருபவரை மண்ணாலுங் கல்லாலும் 
வழியிலே நின்றெறிந்து மருட்டிப் பயமுறுத்தி 

துடர் ) த்து விரட்டுவதுந் துடிச்கத்துடிக் கப்பிடித்து 
320. அடர்)த்துமிகக் கொல்லுவது 10 மதட்டியே 11 முழிக்கிறதும் - 

இப்படிப் பசாசெனவே இந்த ஆ 12 று பேர்களுந்தான் 
செப்பமுள்ள பூங்காட்டில் திரிகின்ற நாளையிலே , 
பொற்புடைய மாகதிங்கள் பூசநட் 14சத்திரத்தில் 

அற்பு தமதாக வச்சோத வாவிதன்னில் 
325. பேராரும் ரோமசரும் பெருமையுடன் மாகஸ்நானம் 

பூராய மாகப் 15 பொழுதும் யெழும்புமுன்னம் 
விந்தைசெறி செங்கமலம் விளங்கு மச்சோ த - கரையில் 
வந்தனர்கா ணிந்தமுனி; வரக்கண்டு அப்பேய்கள் 

இவனைப் பிடித்து நாம ளெல்லோருந் 17 திம்ப மென்று 
330 . தவமுடைய ரோமசனைத் தானே 18விரட்டிவந்தார் . 

இந்தத் தவமுனிவ னினிய மகிமையினால் 


1.யி 


2. மனம் சோர்ந்து 
3. [ ] உச்சரிப்பு 
4. தோன்றாமல் 
5. அந்நெடிய 
6. மயங்கச்செய்து 
7. தெடர்ந்து 
3. வல்லொற்று இல்லாதது போல் கொள் 

ளப்பெற்றதோ, துடி கள்போல் 
கொள்ளப் பெற்றதோ ஆதல் வேண் 

டும் 
9. இடையில் ரகரம் இல்லாமல் வருவது 

காண்க . உச்சரிப்பு 
10. அதட்டி = உரக்க ; உறுக்கி 


11. விழிக்கிறது ; அச்சம்தோன்றல் பார்த் 

தல் 
12. ( ரு ) 
13. ( ற் ) 
14. ச செ என ஒலித்தல் காண்க 
15. சூரியன் 
16. எ யெ என்றே ஒலிக்கப்பெற்றது 

போலும் எழும் என்பது எழும்பு என 

வந்துளது 
17. தின்போம் என்பதன் மரூஉ வல்லெழுத் 

தின் னகரம் இன மெல்லெழுத்தா 
கத் திரிவதனையும் இடையில் வரும் 

நெடில் குறிலாவதனையும் காண்க 
18. வெருட்டி ; அச்சுறுத்தி 

ட்பு -50 


394 


மாகஸ்நான புராண அம்மானை 


வந்த பசாசுகள் தான் வரவுமே மாட்டாமல் 
நாட்டிய கல்போல நல்முனிபா லண்டாமல் 

வாட்ட முட னே வரிசையாய் நின்றதுவே . 
335. இந்தநல்ல வேளை தனி வீனிதான ஆண்பேயை 

விந்தையுட னேயீன்ற வேதநிதி வேதியனும் 
அங்கு வந்தான் . கண்டா னரியரோ மேசனைத்தான் . 
பொங்கமுடன் பணிந்தான் ; போற்றினான் மெத்தமெத்த : 

எங்குருவே ! யெந்தேவோ யெம்பிரானே!சுவாமி 
340. இங்குவர நானடியேன் என்ன தவஞ் செய்தேனோ ? 

பாரினிரு ளை விலக்கப் பாங்கான சூரியன்றான் 
சீருட்னே வந்தது போல் தேவரீ ரெந்தனுட . 
துன்ப மெனுமிருளைத் தூளாக்க வேணுமென்று 

இன்ப முடன் வந்தீரினிக்கவலை விட்டுவிட்டேன் ; 
345. அடியேன் மனத்துயர மய்யனே ! சொல்லுகிறேன் . 

வடிவுடனே யேகேட்டு மனதிரங்க வேவேணும் . 
எந்தன் மகனொருவ னினிதான வக்கினிபன் 
விந்தையுள்ள மாதவரே மிகவுமே நல்லபிள்ளை . 

இப்புனலி லேமுழுக யேகிவந்தா னிவ்விடத்தில் 
3511. செப்புமுலைக் கன்னியர்கள் சேரவரச் சொன்னார்கள் . 

மாட்டோ மென்றென்பாலன் மனவெறுப்பா கக்கூற 
கேட்டிந்தப் பெண்கள் கிருத்துவமா கப்பிடித்து 
பங்கப் படுத்திவிட்டார் . பாலனுமே கோபமதாய் 

அங்கவரை நோக்கி அலகையாய்ப் போங்க ளென்று 
355 . சாப மிகக்கொடுத்தான் ; 8 சந்தமுலைக் கன்னியரும் 

கோப மிகக்கொண்டு கூறியெதிர் சாபமிட்டார் ; 


. 


1. ரோமசன் என முன்வந்துளது ; ரோம 

சன் ; ரோமமுனி ; ரோமசன்மர் என 
மூன்று வேறு முனிவர்கள் கூறப்படு 
கீன்ரூர்கள் : ரோமசன் பிரமனுடைய 
தல மயிரிலிருந்து உண்டாகிப் பிரம 
னுடன் வாதிட்ட முனிவர்களை வென் 
றவன் ; ரோமமுனி புகண்ட முனிவர் 
மகனார் : உடம்பெலாம் மயிருள்ள 
வர் ; ரோமகன்மர் அருச்சுனன் தேவ 
லோகம் சென்றபோது அவன் வீரத் 


தைத் தருமருக்குத் தெரிவிக்க இந்தி 

தீரனால் அனுப்பப் பெற்றவர் 
2. ( யெ ] உக்கரிப்பு 
3. டை 
4. ய் உடம்படுமெய் 
5. புரை 
6. செருக்கு ; வற்புறுத்தல் 
7. பிர்மசரியத்தைக் கெடுத்துவிட்டார் 
8. அழகு 


காந்திருவப் பெண்கள் கதை 


395 


. 


இந்தப் படியா லிருவருட சாபமதால் 
சிந்து மலர்க் காட்டில் திரியுறார் பேய்போலே . 

இவ்வினை யைத்தீர்ப்பீ ரெங்குருவே யென்றுசொல்லி 
360. 3 செவ்வியமான வேதங் தி செப்பமுட னேபணிந்தான் . 

ரோமச னுங்கேட்டு நோக்கியவனைப்பார்த்து 
மாமறையோ யின்னி மனது மயங்காதே 
உன்மக னோடிந்த ஒண்டொடியா ரைவருந்தான் 

நன்மை பெறுவார்கள் நாதன் கிருபையினால் ; 
365 . சேயமட மாதரையுஞ் செல்வக் குமாரனையும் 

பேயுருவ மாத்திவைப்போம் ; பெருங்கவலை விட்டுவிட்டு. 
என்று சொல்லி ரோமசரு மெதிராக வந்து நிற்கும் 
வென்றியுள்ள பேய்கள் தனை மிகநோக்கி யேபார்த்து 

ஓவியப் பூங்காட்டில் ஒளிந்தோடிப் போகாமல் 
370. தாவிய மந்திரத்தால் தம்பிக்க வேநிறுத்தி 

போ தமுட னே நானும் புகலுங் கதைகளிவர் 
காதில்விழக் கேட்கக் கடவதெனச் சபித்து , 
விந்தையுடன் கிட்டநின்ற வேதநிதி யைப்பா( ர் ) த்து 

சுந்ததரஞ்சேர் ரோமசனும் சொல்லுவா னோவியமாய் ; 
375. நம்மை வந்து சார்ந்தவரை நற்பான மாமறையா 

10 நம்மைப் படுத்தாமல் நாம் போற தில்லை யென்று 
நன்னயமா கக்கூறி நலமாக 12 [ மாஷத்தைபலன் ] 
தன்னை யுரைத்திடுவேன் தப்பாமல் 13 [ கேளெனவே ] 

யென்றுரோ மசமுனிவ னினியவே த - நிதிக்கு 
380. நன்றியுடன் சொல்கதை கேள் நாடாளு மன்னவனே ! 

வாகுடனே வெய்யோன் மகரத்தி லேவருநாள் , 
ஆகமுடன் மாகஸ்நானம் அன்பாக முப்பது நாள் 


1. டை 
2. திரிகிறார் 
3. செவ்வி நிரையசை 
4 , இனி = இன்வி : இன்று என்றுமாம் 
5. மாற்றி 
6 , “ சித்திரச் செய்கைப்படாம் போர்த்த 

துவே ஒப்பத்தோன்றிய உபவனம் " 
என வரல் காண்க , மணிமேகலை 

II- 168 ) 
7. எதிர்த்த ; ஒளிபோல் பரந்த 


8. ஸ்தம்பனம் : மந்திர சக்தியால் அசை 

யாதிருக்கச் செய்துவிடல் 
9. ஜபம் செய்து 
0. நன்மை : மோனை காண்க . உச்சரிப்பு 
11. போகிறது 
12. மாத பலன் ( மாதை பலன் ) 
13. கேளேன் நீ என்பதுபோன்ற வழக் 

காம் ; இல்லையானால் எனவே 
என்று வருவதும் வழக்குப்போலும் 


| 


396 


மாகஸ்நான புராண அம்மானை 


பரிவாக வேமுழுகில் பஞ்சமா பாதகமும் 
வரிசையுட னே தீரு மாபலனு முண்டாகும் . 


விருத்தம் ( 3 ) 


385. மருவி மானச வாவிவா ( ய் ) 

அரிதின் மாகம தாடினோர் 
2 பெரிது தாமுறு பேறு ; சீர் 
விரியும் ஞானமும் வீடுமே . 


நடை 


சமானத வாவி தனில் மாகஸ்நான மூழ்கினபேர் 
390. ஞானம் பெறுவார் நல்ல சொர்க்க மும்பெறுவார் . 

பரமேசு போரிபி றந்த பனிமலையின் சார்புதனில் 
வருமருவி தன்னில் மாசஸ்நானம் பண்ணுகின்றால் 
எப்பாவ முந்தீரும் என்றுங்கயி லாசமதில் 

தப்பாம லெந்நாளும் சார்ந்திருப்பார் கண்டாயே ! 
395. அன்பாக நாளும் 11 அச்சோத வாவிதனில் - 

பொன் போல 12 மூழ்குகின்றால் புனிதவைகுண் டங்கிடைக்கும் . 
13விதரிகா னமெனவே விளங்குகின்ற வாவிதனில் 
இதமுடனே மூழ்கினபோ ரிப்புவியி லேபிறக்கார் . 

வன்ன நரு மதையில் மகிழ்ந்து தான் மூழ்கினவர் 
40 . 1 பொன்னின் பதியடைந்து போக போக கியம் பெறுவார் . 
. 
16 அந்த மிகுந்த யமுனை தன்னில் மூழ்கினபேர் 


1. ( ரு ) உச்சரிப்பு 
2. ஆடினோர் தாமுறும் பேறு பெரிது 
3. சொர்க்கம் எனக் கீழே பொருள் தரப் 

பெற்றுளது : பதமுத்தி 
4. புளிமா - கூவிள.கூவிளம் என மூச்சீராய் 

வரும் வஞ்சிவிருத்தம் தவனதானன ; 
தானனா என்ற சந்தம் ; அடிக்கு 9 

எழுத்துக்கள் 
5. மானசரோவா; கைலைக் கருகுதோன்று 


9. யெ ] உச்சரிப்பு 
10. [ ன்னா ) 
11. அச்சோதம் = சோதை என்னும் ஆம் 

றின் தொடங்கிடமாம் பொய்கை ; 
காஷ்மீரத்தில் மார்த்தாண்டம் என்னு 
மிடத்தருகே இந்த ஆறு உளது . மரீ 
சியின் பிள்ளைகளாகிய பிதுரர்களின் 
பெண்ணே அச்சோதந்தி வடிவமா 

னாள் என மச்ச புராணம் கூறும் 
12. 4.8 பார்க்க 
13. பதர்காவனம் ? 
14. பொன்னாடு ; தேவலோகம் 
15. அந்தம் = அழகு ; அ - ய , 

மோனை 
அமுளை எனவும் வருகிறது 


வது 


6 வ 
7. [ ] 
3. பண்ணி நீன்றல் ; கின்றல் என்ற 

வழக்கு நோக்குக் 


காந்திருவப் பெண்கள் கதை 


397 


சொந்தமென வையா ! சூரியபத விபெறுவார் . 
சரசு நதியில் தான்கனிந்து மூழ்கினபேர் 

பிரமலோ கந்தனிலே பேறாக வீத்திருப்பார் . 
405. சானவி தன்னில் தலை முழுகும் புண்ணியர்கள் 

தேனுலவும் பூத்துளபச் செங்கண்மால் நாட்டை வார் . 


விருத்தம் ( 4 ) 
சரையு கண்டகை [ கேசனி ) சந்திர பாகை 
வரைகிழித்துவீழ் கெவுதமி வருதுங்க பத்திரி 

இரைபு னல் பொன்னி 11சிந்து வோ டியால்தெரி 13 வைகை 
410. 14 பொருனை 15 கங்கையி னாடுவார் வைகுண்டம் புகுவார் .16 


நடை 


சுந்தரஞ்சே ருஞ்சரையுஞ் சொல்லுகண்ட கைகேசனி 
சந்திர பாகைநதி தழைக்குந்துங்க பத்திரிந்தி 
17 மருசேர் 18 கவு தமியம் வளம் பொருந்துங் காவேரி 

திருமேவு சிந்துநதி சிவனழைத்த வைகைநதி 
415. பொருனைநதி கங்கைநதி புகுந்துமா கஸ்நானம் 

19 வரிசையுடன் மூழ்கினபேர் வைகுண்டம் பெற்றிருப்பார் . 
நாலுமறை யுந்தெளிந்த நல்லதொரு வேதநிதி ! 
சீல முடனின்னம் செப்புகிறோம் . நீர் கேளீர் ! 


1. வீற்றிருப்பார் 
2. கங்கை 
3- சரயு - அயோத்தியில் உள்ளந்தி 
4. ( ய ) 
5. கண்டகி : சாளாக்ராமம் உண்டாகும் நதி 

மகத தேசத்தில் உள்ளது என்னும் 

அபிதான சிந்தாமணி 
6. கேதாரம் ? கோதகி 
7. பண்டரி புரத்தில் இருப்பது 
8. கௌதமி = கௌதமி கவுதமி : க கெ 

என்ருயது . கோதவரியின் பெயர் 
9. துங்கபத்திரை நதி 
10. காவிரி 
11. சிந்து நதி 


12. [ J ] 
13. வைகை ஆறு 
14. தாமிரபர்ணி நதி ( ணை ] 
15. இங்கீவையாடுவார் என்பது மாகபு ] ] 

ணப் பாடம் 
16. ம 1 - விளம்.விளம் -விளம்.மா என 5 சீர் 

வரும் கலித்துறை; விளம் காயாகவும் 

வரும் 
| 7. மரு = வாசனை 
18. கௌதமி என்றது கவுதமியம் என வந் 

துளது கவுதமியும் என்றிருக்கலாம் ; 

கோதாவரி 
19. முறையாக 


398 


மாகஸ்நான புராண அம்மானை 


பரிவான 1 [ நீலகண்டம் ) பகருகின்ற மா புக்கரம் 
420. மருவாரு நேபாள மணக்கும் [ பிரகாசம் ) 

கூறுங் குரு க்ஷேத்திரமாங் குற்றமில்லாத் தேவகூடம் 
வீறுடைய மாகா ) ள மிகுத்துவரு ( மோங்காரம் ) 
தோட்சியில்லா மாஞானம் ] தானுக்கோடி ராமேசுவரம் 

மாட்சியுட னேதான் வளரு நய்மி சாரணியம் 
425. இது முதலா கக்கூறு மியல்புண்ணியநதியில் 

அதிக பலன் கொடுக்கும் அழகான மாகஸ்நானம் 
விரியுலகி லாரேனும் விரும்பியே மூழ்கினபேர் 
பரிவாக வே 1 மூன்றாம் பதமடைவார் . சொன்னோங்காண் ! 

இந்த நதிகள் தனி லினியபிர யாகைநதி 
430. விந்தையுடன் சொல்லரிது ; மெத்தவே நல்லநதி 

ஆன தி னாலே அழகுபிர யாகைதனில் 
தான் மிக வாடினபேர் 11 சாயுச் சியம்பெறுவார் . 
வாரும் பிராமணனே! வையகத்தி லேதானும் 

ஆரும் புகழும் அசுவயா கம்பெரிது ; 
435. 12 ( பேராறு கின்ற ] பிரயாகை மாததியில் 

பூராயமா மாகஸ்நானம் புனிதமுட னாடுவது 
அதிகங்காண் வேதநீதி ! அன்பா யுனக்கு 13வொரு 
கதையொன்று சொல்லுகிறேன் . காசினியோர் கொண்டாடும் 

வந்திநக ரென்று " வொரு வாகானப் பட்டணங்காண் 
440. அந்தநகர் தானாளு மதிவீர சேனனென் போன் 


1. குண்டம் என வழங்கும் தீர்த்தங்க 

ளில் எதுவோ இது ? 
2. ஆஜ்மீரில் இருந்து ஆறு கல் தொலை 

வீல் இன்று பொக்ரா என வழங்கும் 

தீர்த்தமாம் 
3. கர்நால் ஜில்லாவில் டெல்லிக்குவடக்கே 

இப்பெயர் உள்ள புகைவண்டி நிலை 
யம் உண்டு ; இதுவே பாரதப்போர் 
நடந்த இடம் என்பர் ; புண்ணிய 
தீர்த்தம் எனச் சுந்தரரும் பாடுகின் 


6. தாழ்ச்சி 
7. தனுஷ்கோடி 
8 சு ஒலியா துபோலும் ; மே என்பதும் 

நெடிலாகாது போலும் 
9. நைமி 
10 சாமீப , சாலோக , சாருபம் என்ற 

மூன்று பதம் 
11. நாலாம்பதம் 
12. " பேராறு என்ற அல்லது “ பேராரு 

கின்ற பேராறு தம்மில் என்று 

கொள்க 
13. குற்றியலுகரம் கெடாது உடம்படு 

மெய் பெற்றது 
14.ஷ 


4. ஒருத்தி என்பர் 
5. காளாமுகச் சைவரின் முதலிடம் ; பின் 

னர்ப் பிற இடமும் மாகாளம் எனப் 
பெயர் பெற்றன 


) 


காந்திருவப் பெண்கள் கதை 


399 


5 


நறுமதையாற் றின் கரையில் நற்பாக வே நடந்து 
உநறுமலர்சேர் மார்பனவன் ராச சூ [ ரி ] யயாகம் 
தன்னிலொன்று செய்தான் . தழைக்கு மசுவயாகம் 

தன்னி லீரெட்டுத் தான் வளர்த்த தல்லாமல் . 
445. கோடான கோடிதருமங் குறையொன்று , மில்லாமல் 

வாடாத வீரசேனன் மகிட்சியுடன் செய்தனன்காண் . 
லிந்தையுடன் வேள்விசெயும் வீரசேனன் வாழுகின்ற 
வந்தி நகர்தனிலே வாழும் பிராமணரில் 

வேத மறந்தோன் மிகுத்ததொரு சைவநெறி 
450. நீதி மறந்தோன் நிசமொன்றுஞ் சொல்லாதான் . 

கலப்பை [ ] பிடித்துழுது காசினியோர் தானே , 
மலைப்பில்லாமல் பாவம் மனதாரச் செய்கொடியோன் - 
அய்யோ யவன் கொடுமை யாராலும் சொல்லரிது ! 

வையகத்தி லேயிவனும் வரம்புதப்பிச் செய்ததினால் 
455. சாதியோர் தான் கூடி தன்னொழுக்கத் தப்புகின்ற 

பாதகனை யூருவிட்டுப் ( பத்தென்று பத்திவிட்டார் . ] 
அந்தப் பிராமணனும் அய்யோ வெனவேங்கி 
இந்த வுலகமெல்லாம் யிரந்து பிச்சை வாங்கியுண்டு 

மெத்த வயதாகி மெலிந்து மிகநரைத்து 
460. புத்தி தடுமாறிப் போயிருக்குங் காலமதில் 

மாகிமா தந்தனிலே வழங்கும்பிர யாகையிலே 
ஆசையுடன் மாகஸ்நானம் அழகுடனே யேநாலு 
நாள் முழுகி னான்காணும் ; நன்மைசெறி வந்திநகர் 

ஆளயனு மாண்டான் ; அருமறையோனு-மாண்டான் . 
465. பாங்காக வேள்விபல பண்ணுகின்ற மன்னவனும் 

தீங்காக வேகொடுமை செய்ததொரு வேதியனும் 

ஒருநாள் தனில் மடிந்து 10 உற்றஇரு பேர்களுந்தான் 
1. நர்மதை ; உச்சரிப்பு எதுகைக்கு ஒத்தது 7.துத்திவிட்டார் என்ற பொருளில் வந் 
2. ந.ரா மோளை 

துளது ; அவனுடைய பற்றுகளைப் 
3. மகிழ்ச்சி 

பற்றிக்கொள் என்று பற்றிக்கொண்டு 

விட்டார்களா ? 
4. பிறவற்றினும் சிறந்த அல்லதுமேலான 

8. [ றை ] 
5. உழவுத்தொழில் உயர்ந்தோருக்கு உத 9. ஆள் ஐயனும் - ஐயன் அரசன் 

சவ் 
வாது என்ற கொள்கை பரவிவிட்ட 

10. குற்றியலுகம் கெடவில்லை . இரண்டாம் 
காலம் 

சரின் பின் 

விளம்பம் வருவதால் 
6. ஊரு என ஈற்றில் உகரம் பற்று ஒலிக் 

உடம்படு மெய்யும் வரவில்லை 
கும் ( று ] 

போலும் 


400 


மாகஸ்நான புராண அம்மானை 


திருமாது மேவிவளர் தெய்வலோ கம்புகுந்து 

இருவர்களுந் தான் சரியா யிந்திரபோ கங்கள் துய்த்து 
470. வரிசையுட னேயிருந்த மகிமைதான் என்னவெனில் ,3 

எப்பாவஞ் செய்திருந்து மித்தப் பிராமணன்றான் 
தப்பாமல் மாகஸ்நானம் தழைக்கும் பிர யாகையிலே 
நன்னய மாகவேதானாலுநாள் மூழ்கியதால் , 

வன்னமுடனே வேள்வி வளர்த்தவீர சேனனொடு 
475. சரி போக போக்கியங்கள் தான் பகுந்து விண்ணாட்டில் 

வரிசையுட னேசுதித்து வாழ்ந்திருந்தார் கண்டேன் நான் . 
இந்தப் படிதா னினியபிர யாகையுட 
விந்தைதனைச் சொல்லரிது வேதிநிதியாகையினால் 

ராசசூ [ ரி ] ய யாகம் நன்றாகச் செய்தாலும் 
480. வாசமுள்ள பூமிதனில் மேறித்தும் பிறந்திருப்பார் . 

அன்புடனே நாளும் அழகுபிர யாகைதனில் 
இன்பமுடன் மூழ்கினபேர் என்றும் புவி யில்பிற( க் ) கார் 
என்று சொல்லி ரோமசனும் இன்னமொரு நற்கதைதான் 

வென்றியுடன் சொல்லுகிறேன் . வேதிநிதி !கேளு மென 
485. பரிவான ரோமசனும் பார்த்துவே பத நிதிக்கு - 

அரிதான புண்ணியகதை அங்கேநின்று சொல்லிடுவான் : 
13 காட்சி வளரும் ( கமலை நாட்டினருகே 
14 மாட்சியுட னோடிவரு மாசரசுவ தி -15 யெனவே ! 
என்று சொல்லு மாற்றருகே யினிதான மேல்கரையில் 


1. செல்லம் 
2. (துய்ற்று ) உண்டு 
3. அற்று அற்று முடியாமல் வாக்கியம் 

ஒன்ருகவே நீண்டுபோதல் காண்க 
4. பகிர்ந்து 
5. வாழ்ந்திருந்தான் என வேண்டுவது 

வாழ்ந்திருந்தார் என்றுளது 
6. டை 
7. [ 1 ] f - 3 என ஒலிக்கும்போலும் ; சொல் 

லது சொல்லருது என்ற மலையாள 

உச்சரிப்புக் காண்க 
8. [ ] . உ , இ : மாரூட்டம் 


3. யெ ] உச்சரிப்பு 
10. [ ர ] 
11. இவ்வாறு வரும் இடங்களில் பின்வி 

ரண்டு பரும் ஒன்டூக ஒலித்து ஒரு 

வகைப் பொதுச் சந்தம் பெறலாம் 
12. { அங்கை ) List ப்பு 
13. [ க 1 if ) 
14. { ம 1 A ] உச்சரிப்பு 
15. எனவே ஓடி வரும் என முடிக்க: அல் 

லது எனவே என்று என்பதும் வழக் 

ககலாம் 
16 , [ த்த ] 


காந்திருவப் பெண்கள் கதை 


401 


490. நன்றியுட னேவாழும் நல்மறையோர் தங்களிலே 

தேவர் துதியெனவே சிறப்பாகப் பேருகொண்டு 
ஓவியம தாகவள ருற்ற ( வயிட்டனவன் ] 
மெத்த புனிதமுள்ளோன் ; மிகு ( த் ) தவசு செய்பலத்தால் 

சுத்த மகிழச் சுமுத்திரனென் றோர்பிள்ளையை 
495. வரிசையுட னேயீன்று வைத்தவனு மேதுறவில் 

திருமால் தனை நினைந்து திருமந் திரமோதி 
பஞ்ச விடையமென்று பஞ்சாக் கினி நடுவே 
மிஞ்சத் தவசிருந்து மிகுத்த சில ( வர்சம் ) 

பண்ணியு மன்புடனே பரிவாக வேவாயுவை 
500 . வண்ணமுட னே பொசித்து மலைப்பொந்தி லேவாழும் 

கொடிய புலியுடனே கூடிப்பழ கி -யிருந்து 
நெடிய தவப்பெருமை நீள்புவியில் சொல்வாருண்டோ ? 
இப்படித்தா னய்யா ? வினிய வயிட்டனவனும் 

செப்ப முடனே திருமால் தனைப்போற்றி 
505. ஓரா யிரம்வருசம் உகந்து பெருந்தவசு 

பூராய மாயிருந்து பொருந்து மகரமதில் 
சொல்லுங் கதிரோன் சுகமாய் வருநாளில் 
நல்லமா கப்புனல் தா னாட்டமுட னே மூழ்கி 

பாங்குடனே நோன்பிருந்து பச்சைமாலைப் போற்றி 
510. ஆங்கு துளசி கொண்டு அபாச்சித்து 11 வோவியமாய் 

தோத்திரங் கள் செய்தான் தோத்திரத்தி ன 2 ன்பாலே 
பூத்த நறுந்துளபப் புண்ணியமால் தோன்றினரே . 


1. ஓ உ மோனை 
2. சுற்றம் 
3. சுமித்திரன் ; இ -உ 
4. வாக்யம் நீண்டு போதல் காண்க 
5. பஞ்சாக்னி 5 - த் தாலுபுறம் மூட்டிய 

தீயும் மேலே சூரியனாம் தீயும் என 
ஐந்துத் : இராகம் , வெகுளி, காமம் , 
சடம் , தீபனம்என்று தத்துவார்த்தம் 
கூறும் பிங்கலந்தை ; இங்கே இந்த 
ஆசிரியர் ஐம்புலன்களையே ஐந்து 
தியாகக் கூறுகின்ரூர் ; புலனடக்கலே 


தவம் என்ற கொள்கை காண்க 
விடையம் புலன் : பொறிகள் உணர் 

பொருளாவது 
6. வர்ஷம் = ஆண்டுகள் எனலாம் 
7. உ ஒலியாதுபோலும் 
8. புரித்து 
9. ( நோம்பிருந்து ) ..ம் 
10. [ pt ] 
11. வ் - உடம்படுமெய் 
12. [ ம் ] -ம் 

மபு -51 . 


402 


மாகஸ்நான புராண அம்மானை 


* 


சங்குசக்க ர - மிலங்கத் தரித்தகுண்ட ல - மிலங்க 

பொங்குவன மாலிகைதான் பொன்மார்பி லேயிலங்க 
515. மாணிக்கச் செம்பொன் மகுட மிகத்துலங்க 

ஆணிக் கெருடன்மே லழகுடனே தானேறி 
கோல மழைமுகில்போல் கோவிந்த ரான செங்கண் 
நீலமா ( ல் ) மாமறையோன் நெஞ்செதிரே வந்து நின்றான் . 

அப்பொழுது வேதியனும் அச்சுதனைக் கண்டுசிந்தை 
520.3செப்ப மெனமகிழ்ந்து திருமால் மலரடியில் 

தெண்ட மெனப்பணிந்து தேன்மாரி பேய்ந்தது போல் 
வண்டுலவும் பூந்துளப மாயோனைக் கொண்டாடி 
ஆடினான் . மெத்த : அரிகோவிந் தாவெனவே 

பாடினான் ; தோத்திரங்கள் பண்ணினா னிம்மறையோன் . 
525. அப்பொழுது செந்திருமால் அவனை மிகநோக்கி 

செப்பமுள்ள வேதியாநீ சிறப்புடனே நம்மையுந்தான் 
விந்தையுடன் தோத்திரம் நீ மிகவேதான் செய்ததினால் , 
சிந்தை மகிழ்ந்தோங்காண் . செல்வப் பிராமணாநீ ! 

வேண்டிய நல்வர ததை விந்தையுடன் கே ளெனவே 
530. பூண்டதுள பத்திருமால் புனிதமுட னே கூற 

வேதியனுங் கேட்டுருகி மெத்த மேகிட்சியொடு 
மாதவனை நோக்கி வாய் திறந்து சொல்லிடுவான் . 
வடிவுடைய மாமூர்த்தி வந்தடியேனைக்கனிந்து 

அடிமைகொண்ட தேயெனக்கு அதிகவா மென்று சொன்னான் . 
535. சொன்னவுட னேமணிமால் தூய பிராமணாநீ 

என்னை நினைந்து இனித்தோத் திரமாக 
பாடினபா டல் தன்னைப் பழுதன்றி யாரேனும் 
தேடிப் படித்துச் செப்பினா ராமாகில் 
10 எந்தவினை யும் நீங்கி யெப்பாவ முந்துலைந்து 


1. துளசி மாலை 
2. க - கெ 
3. திருப்தி 
4. பெய்ததுபோல் 
5. இரண்டாம் கான்பின் விளம்பம் இருத் 

தலால் வெண்டளை வரவில்லை 


6. மகிழ்ச்சி 
7. அழகு 
8. [ J ] உச்சரிப்பு 
9. இன்றி ( வழக்கு ) 
10. [ யெ ] உச்சரிப்பு 
11. தொ 


காந்திருவப் பெண்கள் கதை 


103 


540. சிந்தை கனிவாகத் தேவர் பதியடைந்து 

நம்மடியார் தம்மிலுந்தான் நல்லமே லாம்பதமாய் 
செம்மை யுடனிருப்பார் . செல்வ மிகப்பெறுவார் . 
சொன்னோ மெனமாயன் சொல்லி வரங்கொடுத்து 

மின்னானதுபோல மிக மறைந்து போயினர்காண் . 
543. ஆன தினா லம்மறையோன் ஆதிதிரு மாலுதனை 

வானவர்போலப் போற்றி செய்து மண்ணில்நெடு நாளிருந்தான் . 
என்று தான் ரோமசனு மினியவே த - நிதிக்கு 
நன்றியுடன் சொல்லிடவே நல்லதொரு வேதநிதி 

கரோம சனைப்பார்த்து லோகமெல்லாங் காலாலே 
550. தாமளந்த மாயவனை தப்பாமல் தேவதுதி 

யென்னும் பிராமணன் தா னினித்தோத் திரமாக 
சொன்னதொரு பாடல் தனைச் சொல்லவே ணு - மெனவே 
வேத நிதிகேட்க மிக்கதவ ரோமசனும் 

போத முடன் சொல்வான் பூசுரா ! நீகேள் மோ 
555. மாத் திரைப் பொழுதில் வடிவான பாடல்தனை 

[ சீத்திர ] னென்றமுனி சிறப்புடனே தான் படித்து 
என்னை யழைத்து எனக்கு வருத்தி - வைத்தார் . 
வன்னமுள்ள தோத்திரத்தை வாயாலே சொல்லரிது . 

வேதியா [ ய ] கேளெனவே மிக்கதவ ரோமசனும் 
56 ) . மாதவனார் தோத்திரத்தை வரிசையுட னேயுரைப்பான் , 

விருத்தம் ( 5 ) 
‘ வாசு தேவனை மலர்மகள் கொழுநனை 

மண்முழு துண்டானை 
நேச முற்றிடும் அடியருக் கெளியனை 

நெடுநில மளந்தானை 
10 பேசு கின்றதும் பேசவே படுவதும் 

பேச்சுமாய் நின்றானை 
ஓசைய பாற்கடல் முகட்டினி லுறங்கிய 

ஒருவனைத் தொழுவோமே .12 
1. மா முன் நிரையாக வருவது அழகு 

8. வருத்தி = வரும்படி செய்து 

9. ஆ என்பது ஆய் என்பதாய் விளி 
3. மாலு என வரல் காண்க 

யு ருபாயிற்றுப்போலும் 

10. திரிபுடி 
4. உச்சரிப்புக் காண்க 

11. [ மா ] மாக்கடல் என்பது புராணம் 
5. ரோலோ மோளை 

12. 1 மா -விளம் விளம்- விளம் - விளம் - மாங் 
6. தி ஒலியாதுபோலும் 

காய் என வரும் அறுசீர் விருத்தம் 
7. ( யெ ] வுச்சரீ.ப்பு ; ய் உடம்படு 

தான தானன தனதன தனதன 
மெய்யுமாகலாம் 

தனதன தந்தானா என வரும் 


404 


மாகஸ்நான புராண அம்மானை 


நடை 


565. வாசுதே வா முகுந்தா! 1( மலர் )மாது சேர்கணவா 

மாசில்லா மண்ணையுண்டோய் வளருமடி யாற் கெளியோய் ! 
சொல்லாகிச் சொல்லுகின்ற சொல்லுக்குப் பொருளாகி 
எல்லாம் திரந்தரமாயிருக்கும் பழம்பொருளே ! 

ஓசைக் கடல்நடுவி லுறங்குகின்ற காரணனே ! 
570. பேசு மறையும் பிரமனுமே காணாத 

ஆதிப் பொருளே ! அட்டா ) ட் சரப்பொருளே ! 
சோதிப் பொருளே சொல்லும்வே தப்பொருளே ! 
பாங்காக வேதான் பகரும்பஞ்ச பூதமென 

தீங்கன்றி யெங்குஞ் சிறப்பாக நின்றவனே ! 
575. மன்னுயிர் கட்கெல்லாம் மாபொருளா க.விருந்தோய் ! 

வன்னமந்தி ர - வடிவாய் மறைதோறு மேயிருந்தாய ! 
பாரமலை போலும் பறக்குமணு வைப்போலும் 
சீருடனே தானிருந்தோய் ! சிறந்தயஞ் சாயுதம்பூண்ட 

பொன் போலு மந்த ( ப் ) பொற்பணிதியைப் போலும் 
580. அன்பாகவே வேறாய் அமைந்திருந்த 11 அற்புதமே ! 

பத்தருக்குத் தொண்டனெனப் பாங்கா யிருப்பவனே ! 
முத்தியென்றுஞ் சொல்லுகின்ற முத்திதா னல்லவென்றும் 
பல்லா யிரங்கோடி அண்டப் பரப்புவெளி 


1. விருத்தம் பார்க்க 
2 , ர்க்கே என்றுமாம் 
3. இடையீடின்றி 
4. எட்டெழுத்து ஓம் நமோ நாராயணாய 

எட்டட்சரம் என்பது அட்டட் சரம் 

என்னும் மயங்கிவந்திருக்கலாம் 
5. வர்ணம் ; எழுத்து வண்ண வள்ள 

என வந்துளது ; மந்திரம் அட்டாட்சர 
மாய் உள்ளது கூறப்பெற்றது ; வன் 

னம் அழகுமாம் 
6. [மரைந்தோரு ) 
7. மகிமா என்ற சித்தி 
8. அணிமா என்ற சீத்தி அல்லது பெரி 

தீர் பெரிது சிறிதிற்சிறிது ( Infinite 
and infinitesimal ) என்றுமாம் 


9. ( 1 ) சங்கு ; ( 2 ) சக்கரம் ; ( 3 ) கதை 

யம் தண்டு : ( 4 ) சார்ங்கவில் ; ( 5 ) 

வாள் என்ற ஐந்து படை 
10. பொன்னும் பொன்னாலாகிய காரியமாம் 

பொன்னாபரணமும் வோய் இருப் 
பதுபோல அனைத்திற்கும் காரரை 
மான மேல் நிலையிலும் அனைத்து 
மய காரிய நிலையிலும் இருக்கின்ற 
வியப்பு = கடவுள் இயவுள் என்ற 
நிலை :பொன்பே வமைத்த அல்லது 
போன் போலமர்ந்த என்றும் கொள்ள 
லாம் பொன் போலும்என்பது பொன் 

போல் எனவத்தது எனல் வேண்டும் 
11. ( அப்புதமே உச்சரிப்பு ) 


காந்திருவப் பெண்கள் கதை 


405 


- 


எல்லாந்தா னென்று மில்லையென்று முண்டுவென்றும் 
585. தத்துவங்க ளென்றுந் தத்துவங்களில்லையென்றும் 

( இத்துலகைப் ) பெற்றதென்று மினிப்பிறவி யில்லையென்றும் 
ஆதிமூ ல - மெனவே ஆனை யன்று கூப்பிடவே 
சோதிக் கெருடன் மேல் தோன்றிநின்று கார்த்தவனே ! 

தெய்வலோ கத்தில் சிறந்துவள ரைந்தருவை 
590. தை யல் பொருட்டால் தான் கொண்டு வந்துமனை 

வாசல் தனிலே வரிசையுடன் நட்டுவைத்தோம் 
நேச முடனே நெடியமறை மாவே தன் 
கங்கையினா லேகழுவிக் கனிந்துமிகப் பூசை செய்து 

செங்கையினா லேபோற்றுஞ் செந்தா மரைப்பாதா! 
595. வேதனாய் மாயவனாய் மிக்கதொரு ருத்திரனாய் 

போத 10மயேசுவரனாய் பொருந்துஞ் சதாசிவமாய் 
இருந்துலக மெல்லாம் இட்டமுட னே 12காக்கும் 
மருந்தே 13பினிரசமே! வாக்கு 14 மனதுவுக்கும் 

எட்டாப் பொருளே / இனிதான முத்தொழில்க்கும் ! 
600 , 15 தட்டாமல் நின்றவனே ! 16 தானாக நின்றவனே ! 

17 வாயாலே வைதவர் 18 க்கும் மல்லாடி நின்றவர்க்கும் 


1. முரண்பட்ட நிலை எலாம் முரணழிய 

நின்ற வியப்பினைக் கூறுவது காண்க . 
பரமுத்தி பதமுத்தி ; உயிர்க்குயிராம் 
நிலையில் எல்லாம் அவர் ; அவற்றின் 
குற்றப்பட்ட நிலையில் அவர் ஒள் 

றும் இல்லை 
2. இற்று = இத்தன்மைத்தாக 
3. என்றும் பொருள்தர 
4. க.கெ 
5. ( வே ) ஏ.ஐ - மயக்கம் 
6. சத்தியபாமையின் கதை 
7. இரண்டாம் மெய் மட்டும் எதுகை 
8. திருமால் உலகளத்தபோது மேல் நீட் 

டிய திருவடி பிரமலோகம் சென்ற 

போது பிரமன் வழிபட்டானாம் 
9. ஐந்தொழிலும் இவள்வழி நடக்கும்: 

ஆதலில் பஞ்ச மூர்த்தியும் இவனே 
ஆம் ; ஐத் தொழில் = படைப்பு , 
காப்பு , அழிப்பு , மறைப்பு , அருளல் 


10. மகேசுரன் மறைப்பவன் . உயிர்களின் 
வினை பக்குவ மாகும்வரையில் மேனி 

யரியாமல் மறைக்கப்பெற்று 
உலகில் ஈடுபடும் ( மயேசுபராய் ) 
11. [சித்தீர சிவமாய் ) சதாசிவன் அருள் 

பவன் . அருள் செய்யும் வியப்புநோக் 

கிச் சித்தி சிவம் என்ஜர் எனலுமாம் 
12. ( காற்கும் ) 
13. இனிய 
14. மனதுக்கும் என்பது இவ்வாறு வழங் 

கியது 
15. அகப்படாமல் 
15. கே பலநிலை 
17. சிசு பாலன் - கம்சன் முதலாய் எதிர்த்து 

இன்றோர் இறைவன் வாயில் காப்ப 
ளராய் இருந்து பின் பழைய நீல 

அடைந்தனர் என்பது கதை 
18. [ ற்கு ) 
19.01-18 


496 


மாகஸ்நான புராண அம்மானை 


. 


ப 


சேயார் துளபமதால் சிறந்து பூசித்தவர்க்கும் 
முத்தி கொடுக்கும் முதல்வா சித்தவரை 

2 பத்தி யடிமைகொள்ளும் பச்சைமா லே யெனவே 
605. தேவது தி யன்று சிறப்பாகப் பாடியதை 

ஓவியமாய் ரோமசனு முரைத்தா னழகாக . 
இப்பாடல் தன்னை யெவருந்தான் கற்றுரைத்தால் 
தப்பார் ; வைகுண்டம் தானடைவார் கண்டாயே ! 

என்றுரோம ச - முனிவ னினியவே த-நிதிக்கு 
610. நன்றியுடன் சொன்னாரென்று நல்லதெத் தாத்திரையர் 

கா ( ர் ) த்திய வீரனுக்கு கனிந்துவுரைத் தாரெனவே 
பா ( ர் ) த்துத் திலீபனுக்குப் பாங்காய் வதிட்டர் சொன்னார் , 612 


(இருபத்தேழாம் அத்தியாயம் முற்றும் ] 

( நான்காம் அத்தியாயம் முற்றும் ) 


1. பிரகலாதன் வீபீஷணன் முனிவர்கள் 

போன்ருர் 
2. பற்றி ; பத்தியுள்ள தொண்டராக என்று 

மாம் ; பராபத்தி 


3. வைகுண்டம் இடைவிளக்கு ; வைகுண் 

டம் தப்பார் ; வைகுண்டம் தானடை 
வார் 


( இருபத் தெட்டாம் அத்தியாயம் ] 
(பஞ்சாட்சர மான்மியம் ] 


ஐந்தாவது அத்தியாயம் 


சித்திரசேனன் கதை 


விருத்தம் ( 1 ) 
மீட்டும் ரோமசன் விளம்புவான் . 

வேதிய ரேறே ! 
நாட்டில் தென்றிசை நரபதி , 

நளிர்மதி மரபின் 
கோட்ட மின்றியே உதித்தவன் , 

குல கிரிப் பிடரில் 
தீட்டு செங்கயல் கொடியினான் , 

சித்திர சேனன் .. 


| 


நடை 


5. நற்புடைய ரோமசனும் நலலவே த - நிதிக்கு 

பொபாற்புடனே முற்கதையைப் பூராய மாயுரைத்து 
பின்னுமந்த வேதியனைப் பெருமையுட னேநோக்கி 
நன்னயஞ்சேர் ரோமசனும் நற்பாக வேயுரைப்பார் : 

தென்றிசையி லய்யா சிறந்த தமிழ்நாட்டில் 
10. வென்றியுட னேவாழ்வோன் மிக்கசந்தி ரகுலத்தான் , 

பொங்கமுள்ள மேருதனில் புனிதமாய்ச் சென்றதினால் 
இங்கிதமா க - வடித்தோ னிலங்குமீ னக்கொடியோன் 
வெற்றி கொண்டு எண்டிசையும் விறுடனே தானாளும் 
சித்திர சேனனென்று தென்றிசைவாழ் பாண்டியன்காண் ! 


. ( க ] 
2. [ கையால் ) 
3. [ ய ] 
4. மா . விளம் , விளம் , விளம் , மா என 


5 - ரோல் வரும் கலித்துறை 
5. வெத்தி- எதுகை நோக்குக் 
[ யெ ] உச்சரிப்பு 


108 


மாகஸ்நான புராண அம்மானை 


15. நாலுவகைச் சேனை தனில் நாட்டும் புகழுடையான் ; 

வேலிலங்கு கையான் வேதமுறை தப்பாதான் ; 
செங்கோல் தளம்பாமல் தேசமெல்லா மோர்குடையில் 
பொங்கமுட னேயாள்வோன் ; பொருந்துமனு நீதியுள்ளோன் ; 

வித்தையிலும் புத்தியிலு மினிய பொறுமையிலும் 
20. சத்தியத்தி லும் பெரியான் தாட்சியொன்று மில்லாதான் ; 

சைவ நெறியுடையான் தளம்பாநீ தி.யுடையான் ; 
மைய வளர்கண் மாதருக்கு மதன்போ லழகுடையான் ; 
பாங்காக வேவேள் வி பலகோடி செய்துதர்மம் 

வாங்காமல் செய்திடுவோன் ; மதபேத மில்லா தான் ; 
25. மும் மூர்த்தி கள் தனையே முந்துமொரு வ - னென்று 

அம் மூர்த்தி கள்தனையே அருச்சிக்கும் புண்ணியவான் 
தேவரம்பை போல 10 சிறந்தழகுப் பெண்களிலே 
ஓவியமாய் 12 லட்ச முகந்து மணமுடித்து 

அத்தனைப் பெண்களுக்கு மழகான .காமனைப்போல் . 
30. 13 முத்து முலை தழுவி முகங்கோணா மல்ச்சேர்வோன் . 

ந்தப் படியா யிருந்தரசாள் வேந்தனுக்கு 
14 தொந்தப் பழவினை தான் சூழ்ந்துமதி யைக்கெடுத்து 
வந்தபடி யாலேயந்த மகராச னானம கனன் 

நிந்தனையாய்ச் சை ( ய் ) வ நெறியை மறந்துவிட்டு, 18 
35. பொல்லாதான் தன்னுடனே பொருந்தியே 17நற்பாகி 

மல்லாருந் தோளான் மதபே தகமாகி 


1 விளம்பம் சீர் நிரப்பும் 


3. தாழ்ச்சி 
4. [ ] 
5. தான் பிறரிடம் தருமம் வாங்காமல் பிற 

ருக்குத் தருமம் செய்வோன் 
6. சமரசப் போக்கு 
7. ( முந்தியன் ] ர -ற ; க.ய ; மாருட்டம் 
8. ப 
9. [ pC ] 
10. விளம்பத்தால் ச் மிகவில்லை 
11. [ 0 ] 
12. ( லச்ச ) -உச்சரிப்பு ல மொழிமுதல் ; 


பல மனைவியர் வாழ்க்கை ஒரு 

திறப்பு 
13. முத்து மாலை அணிந்த ; முற்று என்று 

மிருக்கலாம் 
14. ஓட்டிய ; சுர்மம் வந்தேரியானலும் 

இயல்புபோலாய் விடுகிறது 
15. [ g ] 
16. வாக்கியம் நீளுதல் காண்க 
17. நட்பாகி என்ற பொருள் தோன்றுகிறது ; 

இடையிலுள்ள வல்லெழுத்து அடுத்த 
வல்லெழுத்தோடு ஒன்டூக ஒலிக்கும் 
போது நட்பும் தப்பு ஆம் : தற்பும் 
தப்பு ஆம் 


சித்திரசேனன் கதை 


409 


பாசாண்ட மென்று பகரு மதந்தனிலே 
2 போச ( ன் ) நிகர்மன்னன் புத்திவைத்து ஆசையுடன் 

[ மாசனத்தீ ] வெண்பொடியை மகிட்சியுட னேபூசும் 
40. [ பாசண்ட வாகனிடம் ) பார் வேந்தனும் போனான் . 

விருத்தம் ( 2 ) 


ஆய தீமையி லரசனைப் புகுத்துவா னெடுத்த 
மாய வேடத்தான் வைதிகச் சைவம்போல் மருவி 
தூயவான ( தள்க் )கஞ்சுக ( ம் ) போர்த்த வெண் சுழல்கட் 
காயும் வெம்புலிக் கைதவ வேடத்தைக் கலந்தான் . 


நடை 
45. குழைச்சிடாமல் பூசுங் குருக்களுட பாதமதில் 

வளைத்து முடிசாய்த்து வணங்கினான் போர்வேந்தன் . 
நேய முடன் வணங்கு 12 நிகரில்லா வேந்தனை த்தான் 
மாயவே டக்குருக்கள் மகிட்சியுட னேயெடுத்து 

வைதீக மென்ன வளர்ந்தோங்கு வேதமுறை 
50. சைவவிதி போலத் தழைக்கும்பா சண்டமதம் 

தன்னை யரசனுக்குத் தானே கனிவுபெற 
வன்னப் பசுத்தோலை வரிப்புலிதான் 13 போர்த்துதல் போல் 
கொடியபா சண்டமதக் குருக்களுந்தான் வஞ்சகமாய் 

வடிவுடைய வேந்தனுக்கு வைத்தா னுபதேசம் . 
55. இந்தப் படியேதா னினிக்க வுபதேசம் 

சுந்தரஞ்சேர் வேந்தனுக்குச் சொல்லிப்பின் சொல்லிடுவான் : 
வாரா யுலகுமுற்றும் 15 வாழும் புகழ்வேந்தே ! 


1. வேதத்திற்கும் புறம்பு 
2. போஜன் களிவாணரால் போற்றிக் கல் 

வியிற் சிறந்த அரசனாய்ப் பேடும் 
புகழும் பெற்று விளங்கியவஜய் பின் 
னாளில் கருதப்பட்டான் ; 11 - ம் 

நூற்றண்டில் இருந்தவன் 
3. மாசனத்தியோ ? 
4. ( ரூ ) என்று திருத்தப்பெற்றுளது 
5. பசுத்தோ 
6. போற்ற 
7. ( வெண்சுழகக் ) 


8. முன் விருத்தம் போன்றது 
9. நீர் வீட்டுத் திருநீற்றைக் குழைத்திடா 

மல் தூளாகவே பூசிக் கொள்ளும் ; 

குளைச்சு எதுகைக்கு ஏற்கும் 
10. டை 
11. [ ] 
12. விளம்பத்தால் வெண்டளை பிறழும் ; 

பின்னும் இப்படி வரும் 
13. [ போற்றுதல் ) 
14. [ 3 ] 
15. புகழ் உலகமுற்றும் வாழும் 

மபு - 52 . 


110 


மாகஸ் நான் புராண அம்மானை 


பூராய மாகப் புகலுகிறேன் கேளு மென்று 

வை ( ய் ) தீக மென்ன மறையோர்கள் தானுமென்ன ? 
60. சை ( ய் )வநெறி யென்ன ? தாரணியாளும் வேந்தே ! 

நேசமுள்ள வெண்ணீற்றை நீரில் மிகக்குழைத்து . 
பூசுவ தென் நாமம் போட்டதினா லென்ன பயன் ? 
ஆதிதிரு மாலெனவும் ஆனசைவ மந்திரமென்றும் 

வேதிய னென்றும் வேள்வியென்றும் வேதமென்றும் 
65. சொல்லால் பயனேது ? சூதுகா ணேதுமில்லை. 

எல்லா முலகிலுள்ளோ ரெடுத்துவைத்துக் கொண்டது காண் . 
ஒருவனா யெங்கு முகந்திருக்கு மாமூர்த்தி 
அருகுபர மேசு வரனை அடி வணங்கு மன்னாநீ ! 

உந்தனுக்கு முத்தியுண்டா முகந்தபெரு வாழ்வுமுண்டாம் . 
70. விந்தையுடன் சொன்னேன்.விட்டுவிடு வை தீகத்தை . 

என்று பா சண்டமத மினிக்கும் படியாக 
அன்றாச னுக்குரைத்து அனுப்பிவிட்டா னக்குருக்கள் . 
மல்லுலவுந் தோள் வேந்தன் வரும் வினைக் குள்ளாகி 

நல்லது நல்ல தென்று நல்லசைவத்தைநீக்கி 
75. கயல்கொடிக்கு மன்னோன் கனிந்து மனை புகுந்து 

மயக்கும்பா சண்ட மதத்தை யவன் விரும்பி 
தன்னுடைய தூதர்களைத் தார்வேந்தனு-மழைத்து 
வண்ணமுட னாமாளும் மண்டலத்தி லுள்ளவரை 

வை ( ய் ) தீகத்தை விட்டு வளருஞ்சை வத்தைநீக்கி 
80 . 10 துய்யபா சண்டத் துறையி லிறங்குமென்று 

ஆனையே றி - முரசு அடியு மெனவேந்தன் 
தானுரைக்க வப்படியே தானறைந்தார் நாடுமுற்றும் 
எங்கு மறிய யினிப் பறைதான் போட்டதினால் 


8. உன் 


1. [ ] 
2. [ராமம் ) - மாருட்டம் 
3. ( லு ) : தீ ஒலியாது 
4. கட்டி வைத்த வழக்கு 
5. [ p ] 
6. [ ப ] க - ஸ் என ஒலிக்கும் 
7. ஏவல் 


9. மன்னவன் 
10. துய 
11. [f ]] 
12. ( பரை ] 


சித்திரசேனன் கதை 


411 


அங்குள்ள பேர்கள் அனைவோரு மாட்சிகொண்டு 
85. அரியசைவத்தைவிடுத்து அவர்கள் தான் சொற்படியே 

மருவியே பாசண்ட மதத்தி லிறங்கினரே . 
இந்தப்படி யம்மதத்தி லிறங்கின பேர்களுக்கு 
விந்தையுள்ள வேந்தன் மிக்க பரி யானை செம்பொன் 

சிவிகையுட னேதேருஞ் செம்பொன்னா டைபணிதி 
90. கவிகையுட னே பலது கனிந்து மிகக்கொடுத்தும் 

" தன்மந் தனை மறந்து தாரணியெல் லாம் நடுங்க 
கன்மந் தனை வளர்த்தான் கடியகுரு சொல்படியே . 
நீதிவிட்டு வேந்தன் நெடும்புவியை யாளுவதால் 

வேதையெனு மம்மதத்தில் விழுந்து கெட்ட மாமூடர் 
95 . பாங்கான சைவமொடு பாரில் வளர்ப்பவரை. 

ஆங்கே சினந்து மடித்துமிதித் தும்வலுவில் 
சைவந் தனைக்கெடுத்துந் தன்மந் தனைக்கெடுத்தும் 
வைதிகத்தை நிந்தைசெய்து மந்திரத்தை பொய்யெனவும் 
இட்ட முடனே யினிதாக வேவளரும் 
விட்ணு தலத்தை வேறோடே தானிடித்தும் 
10 திருவுருவைத் தான் பிடுங்கிசலத்தில் மிகப்போட்டும் 
அருமறையோர் தன்னை 12 அடிதண்டமா க -வடித்தும் 
அய்யோ ! அவ்வேந்தன் அனீ தியுடன் வாழுவதால் 

செய்யாள்சேர் நன்னாட்டில் சிறப்புடனே வாழ்வோர்கள் 
105. 13 தேசம்விட்டுப் போனவரும் செல்வம்விட்டுப் போனவரும் , 

பாசம்விட்டுப் போனவரும் பாவமென்று போனவரும் . 
இந்தப்படி யாக 14சில ரிடைந்தோடி யேபோனார் . 
தொந்தவினை யென்றுசிலர் 15 சூடினா ரிந்தமதம் . 


100 . 


1. [ மாச்சி ) 
2. குதிரை 
3. பல 
4. தர்மம் 
5. [ 1 ] 
6. மெல்லத் துளைப்பதுபோல வருத்தும் 

வருத்தம் 
7. [ மோடா ] உச்சரிப்பு 
8. [ ஷ்ட ) 


9. [ ஷ்ட்டுணு ] 
10. விக்ரகம் 
11. ( சி ) நீயில் 
12. தலை எடுக்க ஓட்டாதபடி அடித்தலே 

தண்டனையாக 
13. ஒரே சந்தம் இரண்டடியில் வரும் 
14. ஒற்றமிகக் காணோம் 
15. மதம் சூடுதல் என்ற வழக்கு 


412 


* மாகஸ்நான புராண அம்மானை 


பதவமில்லான் தன்னூரில் தானே குடியிருந்தால் 
110. பாவமென்று சொல்லிசிலர் பாழிலே மாண்டுவிட்டார் . 

இந்தப் படிகொடுமை யேறி மிகவோங்கி 
செந்தழல் போல் பேண்டச் செல்வமொடு நன்னீதி 
யெல்லாம்பா ழாகிவிட இனித்தருமங் கெட்டுவிட 

பொல்லாத மன்னனவன் புவியாளும் நாளையிலே 
115. நீதியில் லாததினால் நெடும் பாண்டிய தேசமெல்லாம் 

8 வேதினையா லல்யோ ! வெறும்பாழாய்க் கேடுவுற்று 
மழையின்றி யேபயிரும் வாடி மிகத் தீஞ்சு 
விளைவின்றிச் சோறுமின்றி மெத்தக் கொடும்பசியால் 

சாவாகிக் கேடாகிச் சனங்கள் மிகமெலிய 
120. பூவாரும் பாண்டியனும் பூமியாள் நாளையிலே . 

பண்டு வினைப்பொருட்டால் பாவியென்று பேராகி 
மண்டியநோய் கொண்டு வளமை கெட்டு மூப்பாகி 
தருமப் பயிர்தழைய சத்தியமுந் தான்பெருக 

கரும வினை மடியக் காவலனுந் தான்மாண்டான் 
125. அப்பொழுது மாமறலி அனுப்பிவிட்ட மாதூதர் 

வெப்பமுட னேசினந்து வேந்தன் தனைப்பிடித்து 
கட்டி யடித்து கனத்தமுள்ளு தண்டதினால் 
10 கொட்டி யடித்துக் கொலை செய்யு மா தூதர் 

வாகுடைய 11 தெண்டதினால் மண்டைமிக வே 12நெறிந்து . 
130. போகவே , செங்குருதி பொழியக் 13 கருக்கரிவாள் 

தன்னா லவன் சதையைச் சன்னஞ்சன்ன மாயரிந்து 
• தின்னா யெனக்கொடுத்துத் தீயான பாதைவழி 


1. தவமில்லாத அரசன் 
2. பவம் ; பிறவிக்கு வழி 
3. ஒற்று மிகக் காணோம் 
4. [ 1 ] 
5. எரிய ; நெருங்க 
6. [ J ] ய் உடம்படுமெய்யும் ஆகலாம் 
7. பாண்டிய நாடு என அழைக்கப்பெறல் 

காண்க ; பாண்ட்ய 
8. வேதனை எதுகை தோக்குக 
9. தீய்ந்து 


10. சம்மட்டியால் அடிப்பது போலவும் 

பஞ்சடிப்பது போலவும் , தெல்லைக் 

குத்துவதுபோலவும் அடித்தல் 
11. த - தெ 
12. நெரித்து ; நொறுக்கி , தன்வினை பிற 

வினைப் பொருளில் வந்துள்ளது .. 
மண்டை தெரிந்துபோகவே என்று 

மாம் 
13. ( கறுக்கறுவாள் ) ர . p ; இ - உ மாரீட் 

டம் ; பல் பல்லாக இருக்கும் அம் 
வாள் 


சித்திரசேனன் கதை 


413 


கட்டிக் கொடு போய்க் கடிய மறலி முன்னே 

விட்டனர் காணந்த வேந்தன் றனை மறலி 
135 . கண்ணால் மிகநோக்கிக் கனன்று இவ னைக்கொடுபோய் 

எண்ணா நரகமதில் இப்போதே போடும் என்றார் 
கூறும் படியேதான் கொடுபோய் நமன்றூதர் 
நாறுங் கொடுநரகில் நடுங்கவே தள்ளிவிட்டார் . 

இருபத்தெண் கோடி யெரிவாய் நரகத்திலும் 
140. கருமத்தோ டேயிவனுங் கலங்கிக் கிடந் தேயுழந்து 

வாடி மனந் தளர்ந்து வாழ்ந்தமலைப் பாரிசத்தில் 
ஓடித் திரியு முறுபசா கூ - இனத்தில் 
எக்கும் வயறுடனே யிருண்டகரு மேலுடனே 

வக்கிரப்பல் மின்ன மா கொடிய பேயெனவே 
145. வந்து பிறந்து மணத்த மலர்க் காட்டுடே 

நொந்து திரியும் ; நோக்கும் ; பரதவிக்கும் 
ஓடுந் திரும்பும் ; உதடுகடிக் குஞ்சிரிக்கும் ; 
பாடு மழுகும் பசியால்வயற் றையெக்கும் ; 

நாவுலர்ந்து 12 வய்யோ ! நடுங்கியத்தனி யே புலம்பி 
150. சாவுமில் லாமல் தனிப்பேயா கத்திரிந்து 

என்னை 14ரட்சிப் பாரினியா ரினியாரோ ? 15 என்பசியை 
நன்னயமா கத்தீர்க்கும் நல்ல புண்ணியராரோ ? 
இந்தப் பிறப்பு 17வினி யெப்போ தொழியு மென்று 

சிந்தும்லர்க் காட்டில் திரிகின்ற நாளையிலே 
155. அங்கோர் மலைச்சார்பி லாச்சிரமத் தில்நாளும் 


10. குவரல் காண்க 


11. ய 


1. [ J ) 
2. மெலியிடைபோல வல்லெழுத்தும் இல் 

லாததுபோல அலகிடப் பெறல் 

காண்க 
3. [ தளன்று ) ந - ன ; த - ற மாருட்டம் 
4. வயிற்றை உள்ளுக்கிழுத்தல் 
5. ய 
6. மேனியுடனே 
7. காட்டி என்றும் பாடம் 
8. ( மணற்த்த ) 
9. பரிதபிக்கும் எம் தண்டனையின் பின் 

உலகில் பேயாய்த் திரிவான் 


12. வ் உடம்படுமெய் 
13. த் ஒலியாது போலும் 
14. ( ல ) 1 - ல மாருட்டம் 
15. ( யெ ] ய் உடம்படு மெய்யும் ஆக 

லாம் ; பின்வரும் எ என்ற எழுத்தில் 

கேற்ற உடம்படுமெய்-on - glide 
16. [ 1 ] 
17. வ் உடம்படுமெய் ; பின் சென்ற இ 

என்ற எழுத்திற்கேற்றது off - glide 


414 


மாகஸ்நான புராண அம்மானை 


சிங்கார மாயிருக்கும் தேவதுதி யென்றொருவன் 
வந்தார்கா ணந்தவழி வரும்போதி லப்பேயும் 
நொந்தேங்கி வாய் புலத்தி 2 நோம்பித் திரியுமதை 

கண்டார்காண் பேயெனவே கண்ணுறவே தானோக்கி 
160. அண்டாமல் நிற்கும் 1 அலகையைப்பார்த் தென்சொலுவான் 

என்னவினை செய்தாயோ ? எப்பாவம் பண்ணுகின்றாய் ? 
வன்னமுட னார்க்குமய்யோ வஞ்சகங்கள் செய்தாயோ ? 
தனியே புலம்புகிறாய் தயங்கியழு தேவாட 

மனம்நோகக் காரியமென் ? வருந்துயர மென்னுடனே 
165. சொல்லுவா யுன்னுடைய துயரத்தை நான் தீர்ப்பேன் . 

வல்லதவத் தேவதுதி வாஞ்சையுட னேகேட்க 
காட்டில் திரியும் கரியபேயும் நோக்கி 
தாட்டிகமாய் வாய் திறந்து தானே வுரைத்திடுமே : 

அய்யரே ! நானடியேன் அவனி தனில் வாழில் 
170. எய்யில்லாப் புண்ணியந்தா னென்ன செய்தே னோவறியேன் ? 

உம்மை நான் கண்டேன் ; உத்தமனே முற்பிறப்பில் 
செம்மை யுடனே திருமால் தன் பேர் தனிலே 
நாவினா லய்யோ நாராய ணாவெனவே 

ஓவியமா யோர்போது மோ தாத பாவவினை 
17் , காட்டில் பசாசெனவே கதறித் 10 திரிகிறேன்காண் . 

நாட்டில் 11 தி - கெடுத்து நடந்த அநீதியினால் 
சைவந் தனைக்கெடுத்து தர்மந் தனையழித்து 
வைதிக நூல் வேதியரை வரம்பழித்து வாயாலே 

கோவிந்தா வென்று கூறாத பாவவினை 
180. ஆவி நடுங்கவைய்யோ அலகையா கப்பிறந்தேன் . 

நாலு மறைதனையும்நன்றாகக் கற்றறிந்து 


1. பதற்று ; வெறுத்துக் கூறி பிதற்றி என் 

றும் பாடல் 
2. நொந்து 
3. கன்று இறந்த காலம் ; பண்ணின்ேறாய் 

பண்ணுகின் டூல் என்றுமாம் 
4. ற்கு ) னே நீயும் என்றும் பாடம் 
5.வ 
6. அப்பேயுருவம் பெற்ற சித்திரசேனனை 


தேவதுதி கண்டான் ; மனமிரங்கிக் 

கேட்கிறான் 
7. வாழ்கையில் 
8. எய்தலில்லாத அடைமுடியாத 
9. ] 
10. ( திரியிறேன் ] ய.க மாட்டம் 
11. [ M ] த - ன 


சித்திரசேனன் கதை 


115 


மேலவா ! என்வினையால் மெலிந்துவிட்டேன் காண்பீரே 
இன்னி யடியே னீடேறு மாபொருட்டால் 

நன்மையா யென்னையுந்தான் லைட்சிக்க வேணும் " என்று 
185. பேயிரங்கிச் சொல்லப் பெரியோ னவன்பார்த்து 

காயுங் கொடும்பேயே ! கலங்காதே யஞ்சாதே ! 
உந்தன் வினை தீரு முயர்ந்த வரம் பெறுவாய் ! 
சிந்தை கவலைவிடு . செப்புகிறேன் . நீ கேளு! 

மிக்க கொடும்பாவ விறகென்னுங் காட்டுக்கொரு 
190. அக்கினிபோ லேயிருக்கும் அழகுபிர யாகைநதி . 

அந்தப் பிரயாகைதனி லானமா சிராதம் 
விந்தையுடன் மாகஸ்நானம் மிகவேதா னாடுகின்றால் 
பேயுருவ மாறிவிடும் . பிரயாகை தன்னுடைய . 

சேயபுது மைவாயால் செப்பரிது அந்நதிதான் 
195. பட்ட மரமென்னும் பாவ விலங்கதனை 

வெட்டுதற்குத் தீட்டிவைத்த வெய்யமுனைக் கோடாலி 
மாயப் பிறவியென் னு மா [ா ] லைப் பாம்புதனை 
காயுங் கருடனிந்தக் காசினியி லுற்றவர்க்கு 

போகமொடு போக்கியத்தைப் பொங்கமுட னேயீயும் 
200 . 

வாகுடைய கற்பகங்காண் மாபேயே நீகேளாய் ; 
முன்னொருகா லந்தனில் முற்றும்பே யானவர்கள் 
" அன்ன தியில் நன்னீரில் அழகா யொருதுளிதான் 
பட்ட 10 பொழுதில்ப் பசாசுருவந் தானீங்கி 

விட்டகதை யொன்று சொல்வேன் மிக்க வளமைசெறி 
205. சேரமா னாளுகின்ற செல்வ மலைநாட்டில் 

பேருடனே யேவாழும் பேசுமறை யோர்தனிலே 
வசுவன்வசுவ னென்று மறையோன் 11 அறிவுடனே 


1. [ யெ ] 
2. ரக்ஷிக்க ; ல . ) ; ல , ந மோனை 
3. உ அலகுபெருதுபோலும் 
4. பி ஒலியாதுபோலும் 
5. ஆடிதீன்றல் ; கீன்றல் என்ற வழக்கு 
6. உயர்வான புதுமை ; செய்யும் புதுமை 


என்றுமாம் 
7. ன்ன ] ந - ன 
8. ம - பாடபேதம் 
9. அந்நதி- எதுகை காண்க ; ந - ன 
10 பொழுதிலேதான் என்றும் பாடம் 
11. [ த ] நெறியுடனே என்றும் இருந்திருக் 

கலாம் 


416 


மாகஸ்நான புராண அம்மானை 


சுசியுடனே மண்ணுலகில் சுகமாய் வளர்நாளில் 

பிள்ளையில்லா ம - லவனும் பெருங்கவலை தன்னுடனே 
210. விள்ளு மறையோன் மிகவாழுங் காலமதில் 

தாயாதி காரர் தாக்கியவ னைமுட்டுக்கி 
சேயார் திரவியத்தைச் சேரெடுத்துக் கொண்டதில் 
இந்த வசுவனவன் ஏங்கி மனஞ்சலித்து 

சிந்தை தளர்ந்து தேசமெல்லாம் தானலைந்து 
216. மெல்ல நடந்தவனும் விந்தா டவிதனிலே 

அல்லலுடன் வீழ்ந்து அய்யோ மடிந்துவிட்டான் . 
ஆரேனு மானாலும் அந்தவிந்தா டவ்விதனி ( லே ) 
பூராய மாய்மடிந்தார் பொல்லாத பேயாவார் . 

ஆனதினா லம்மறையோன் அந்த மலைதனிலே 
220. தான் மடிந்த பாவத் தான் பேயா கப்பிறந்து 

7 அக்காட்டி லே திரிந்து அலறிப் பயமுறுத்தி 
பேலக்காட்டிப் பொல்லாப் பசியால் வழிதனிலே 
வாரபேர் தன்னை வழிமறித்தும் பின் துடர்ந்து 
கோரமெனக் காட்டிற் குடியா யிருந்ததுவே . 


- 


விருத்தம் ( 3 ) 


மாண்டகு தவங்களை வளருந் தானத்தைக் 
காண்டகு வேள்வியைக் கடவுள் பூசையைச் 
சேண்டரும் விரதத்தைச் செய்து ளோர்க்கல்லால் 
வேண்டிய போகங்கள் மேவற் பாலதோ .11 


நடை 


தானமொடு தவங்கள் தழைக்கும் பெருவேள்வி 
230. ஆன சிவபூசை அரியதிரு மால்பூசை 


1. [ 4 ) 
2. சேர எடுத்து என்பதன் மரூஉ 
3. ( யே ] 
4. (தனன்று ந ; ன ; ] த.ற 
5. விந்தைமலைப் பெருங்காடு 
6. [ Ⓡ ] 


7. அரக்காட்டி என்றும் பாடம் 
8. பரக்காட்டி என்றும் பாடம் 
9. வருகிற 
10. ( ப் ] 
11. விள விள - மா -விள-எனவரும் கலிவிருத் 

தம் 


சித்திரசேனன் கதை 


417 


பரிவான நல்விரதம் பாங்கா யிருந்தவர்கள் 
திருமேவும் நற்பவுசுஞ் சிறப்பு மிகப்பெறுவார் . 
தன்குலா சாரந்தான் தப்பிதஞ் செய்தவரும் 

அன்புடனே நேமநிஷ்டை அய்யோ மறந்தவரும் , 
235. கொலைபண் ணினபேருங் குருத்துரோ கந்தானும் 

நிலைமையெனச் செய்தவரும் நிந்தனைகள் செய்தவரும் 
கற்பை யழித்தவரும் கல்க்கோவிலையிடித்தோர் 
அற்ப நரகமதி லய்யோ விழுந்திடுவார் 

ஆனதால் பாவபுண்ணியம் அறிந்து நடக்காமல் 
24 !!, ஈனமெனும் பாவ மினிதென்று செய்தவர்கள் 

பாவந் தனை நீங்கிப் பாங்கா யுலகுதனில் 
ஓவியமாய்ப் புண் ( ணியம் 1 உரிமையெனச் செய்வார்கள் . 
ஆன தினா லிந்த அகண்டவிந்தா டவ்விதனில் 

ஈனமென வேதிரியு மினிய பிர்மத் திப்பேயும் 
245. வாடித் திரிந்து வருகு மக்காலம் 

நாடித் தினந்தோறும் நாராய ணாஎனவே 
என்னேர முந்துதிக்கு மினிய பழமறையோன் 
பொன்னாரும் நூலிலங்கப் புனிதபழுப்புச்சோமன் 

கட்டி யழகுடனே கங்கைதனில் நீராடி 
250. திட்ட முடனே சிறந்தகா வடியெடுத்து 

வேகத் துடனவனும் விந்தா டவியருகே 
10 வாகொற்ற வேதியனும் மகிழ்ச்சி யுடன் வரவே 
கடிய வனப்பேயுங் கண்டு குறுக் கேமறித்து 

கொடியவடி வைக்காட்டிக் கோரமெனப் பல்கடித்து 
255. பின்னுமந்தப் பேய்தான் பிராமணாவஞ் சாதே யென்று 

வன்னமல மர்க் கையமர் ) த்தி வந்துகிட்ட நின்று சொல்லும் : 


1. பவிசு ; பசி; செல்வம் ; விளக்கம் ; 

கௌரவம் 
2. நியமம் 
3. ( கு ) ஓ . உ 
4 , யழிந்தோர் என்றும் பாடம் 
5. [ உருமை ) 


6. அகன்ற 
7. பிரமஹத்தீப்பேய் 
8. வறுமுகம் என்றும் படம் 
9. எந்நேரமும் 
10. வாகுலத்த 
11. உ அலகு பெருது 
12. [ கை ] 

டீ4-53 . 


418 


பாகஸ்நான புராண அம்மானை 


நற்குணஞ்சேர் வேதியனே நல்லவன்கா ணீர்தாமும் 
பொற்புடனே கொண்டு வந்த புனிதகங் காசிலத்தை 

எனக்களித்து வையா யெனைலட்சி யும் , எனவே 
260 . வனத்தில் வளர்பேயும் வாஞ்சையுட னேகூற 

அப்பொழுது வேதியனும் அலகை தனைப்பா ( ர் ) த்து 
செப்பமுள்ள பூங்காவில் - தீய கொடுமையென 
தோலுவெலும் பு - மாகச் சோர்ந்து நீ தானிருந்து 

" மேலும் நீ யாரு விளம்பாய் எனக்கேட்க 
265. அப்பொழுதி லிந்த அருமறையோ ரைப்பார்த்து 

செப்பமுட னிப்பேயும் செப்பும் படிப்படியாய் : 
மலையாள தேசமதில் வாழும் பிராமணரில் 
கலையோதும் வேதியன் நான் கடும்பாவம் செய்ததினால் 

வேயாருந் தோளுடையோய் விந்தா டவி மலையில் 
270. பேயாய்ப் பிறந்து [ ] பெருக்கத்த வித்து நின்றேன் . 

வருந்துவோர்க் கய்யமிட்டு வாகாக வங்கவில்லை . 
விருந்துவரக் கண்டுபக்க வீட்டில் சமைத்துவுண்டேன் . 
இட்டமுட னேபசுவுக் கினிப்புல்லுப் போட்டறியேன் . 

சட்டமுட னேசிவனை தான் பூசை செய்தறியேன் . 
275. தாகமான பேர்களுக்குத் தண்ணீர் கொடுத்தறியேன் . 

போகமுடன் கோடையில் நீர்ப் பந்தல்மிக வைத்தறியேன் . 
தொக்கு மறை வேதியர்க்குத் தானொருக்கா லைதானம் 
பாக்குடனே வெற்றிலை தான் பாங்காய்க் கொடுத்தறியேன் . 

இனிய பிதிர்க்கடனா னெப்போதும் செய்தறியேன் . 
280. கனிய வொருத்தருக்குங் 13 கலை வாங்கி யீந்தறியேன் . 

வந்தோ ரிளைப்பாற வழியில்மடம் பந்தல் நிழல் 


1. [ னை ] 
2. வரும் என்றும் பாடம் 
3. ஜலம் ; ஐ.செ.சி 
4. காட்டில் என்றும் படம் 
5. யார்காணும் என்றும் பாடம் 
6. அப்பொழுது தானலகை அருமறை 

யோனைப் பார்த்து என்றும் பாடம் 
7. செப்பமுடன் நின்று செப்பும் என்றும் 

பாடம் 


8. உண்ண என்பது உண்க என வந்தது : 

கு காண்க 
9. பாகம் உடை என்றிருக்கலாம் ; சுடுதல் 

உடைய பாகம் - பிச்சை ; பக்குவ 

மான மனம் என்றும் ஆம் 
10. [ பந்தம் ) 
11. எதிர்வரும் 
12. ( வெத்திலை ] 
13. துணி 


சித்திரசேனன் கதை 


419 


தந்தாரும் வேதியனே தான்கட்டி வைத்தறியேன் . 
பரிவான வேதியர்க்குப் பாதாலட்சை தன்னுடனே 

ஒருகுடையோ டு - விசிறி உதவிநா னு - மறியேன் . 
285. சீர்மேவு கின்ற செழும்புண் கணியநதியில் 

ஓர்போதா னாலு முகந்து முழு கி - யறியேன் . 
சாலைமிக வைத்தறியேன் . தவங்களொன்றுஞ் செய்தறியேன் . 
தடஞ்சேர் கடல் சூழ்ந்த தாரணியி லேதானும் 

கோத்திகை மாதங் கனிந்த திருக் கார்த்திகையில் 
290. ஆத்திமுடித் தான் கோவி லச்சுதனார் தன்கோவில் 

இனிய திருவிளக்கு இட்டொருநாளு- மறியேன் . 
கனியநாவு- குளிரக் காலையிலே தானெழுந்து 
கூத்தை யுதைத்தோனை கொண்டல் நிற மாயவனை 

தோத்திரங்களாகச் சொல்லி மிகவறியேன் . 
295. சிவராத் திரிவிரதஞ் சிறந்திடுமே காதேசி 

தவமீறு மாவிரதந் தானிருந்து தானறியேன் . 
விந்தையுள்ள மாகஸ்நான மீக்கால மூன்றிலேதான் . 
சுந்தரஞ்சேர் வெய்யோன் தோன்று முன்ன மேயெழுந்து 

ஒருநாளு மாஷத்தான முறும்பாவந் தான் தீர 
300. வரிசையுட னேநானு மகிழ்ந்துதா னாடவில்லை . 

சிந்தை தெளியச் சிவகதைகள் கேட்டறியேன் . 
இந்தத் தவக் குறையா யிருண்டகரும் பேயானேன் . 
புண்ணியங்கள் முற்பிறப்பில் பொருந்தவே செய்திருந்தால் 

வண்ணமுட னிப்பிறப்பில் வாழலாஞ் செல்வமொடு 
305. இப்பிறப்பில்ப் புண்ணியங்க ளேதுஞ்செய் யாதவர்க்கு 

பிற்பிறப்பி லொன்றுமில்லை பெருந்தீ வினைப்படுவார் . 


1. ர 
X இங்கு 262 முதல் 267 வரையுள்ள 

ஏடுகள் இல்லை . மற்ருெரு பிரதியி 

லிருந்து தருகிருேம் 
2. கார்த்திகை ; எதுகை காண்க 
3. [ 1 ] 


6. மார்கழி , தை , மாசி 
7. மாஸ்நானம் ; மாகஸ்நானம் 
8. [ J ] 
9. குறையால் 
10. [ ப் ] 
11. [ ப் 


( 


5. கூற்றை - எமனை 


420 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 4 ) 
மதியினில் முயற்சியால் வாழ்வுண் டாகுமோ ? 
மதியினில் மடிவினால் வறுமை யெய்துமோ ? 

விதிவழி பண்டிசை வினையின் பேறலால் 
310. அதிகமோர் விழுமம்வந் தடைவ தில்லையே .. 


நடை 


புத்தி யிருந்ததினால்ப் பொருந்துமோ நல்வாழ்வு ? 
புத்தியில் லாததினால் போமோ பெருவாழ்வு ? 
வறுமைதா னானதுவு மகராச னென்பதுவும் 

நறுமலர்ப் பூமார்பா ! நற்பாக முற்பிறப்பில் 
315. செய்தபடி கிட்டுமல்லால்ச் சிந்தைதனில் மெத்தமெத்த 

அய்யோ ! நினைந்தாலு மணுவளவு மில்லை அய்யா ! 


விருத்தம் ( 5 ) 
டுண்ணாத் தீமையால் யாதுண் டாகினுந் 
தொட்டுநா னுணரவோர் உழுந்துந் துய்த்திலேன் 

கட்டழல்க் கதிர்வந்துங் கூகைக் கண்ணிருள் 
320. விட்டில்லா தெவரினி விதியை வெல்லுவார்!6 . 


நடை 


பிச்சை யிடாமல் பேராசை தன்னுடனே 
வச்சிருந்த கைப்பொருளை வைத்து வைத்துப் பார்த்தல்லால் 
உண்ணேன் ஒருவருக்கும் உமியளவு மீய்ந்தறியேன் . 

புண்ணியமுஞ் செய்தறியேன் பொல்லாக் கொடுமை செய்தேன் . 
325. ஆனதினா லய்யோ ! அருக்கன் விடிந்தாலே 

தேனுலவு பூமார்பா! தெரியுங்கண் ணெல்லோர்க்கும் ; 
வண்ண முடன் காட்டில் வாழும் பெருங்கூகை 


1. அறிவினால் 
2. அறிவு சோம்பலால் 
3. ( அதிய ) 
4. முன்விருத்தம்போன்றது 


5. தொட்டு னு முணவென்நேரணுத் 

துய்த்திலேன் என்பது மாகபுராண 

பாடம் 
6. மூன் விருத்தம் போன்றது 
7. வைத்திருந்த ச.த 


சித்திரசேனன் கதை 


421 


கண்ணு தெரியாக் கதைபோல் விதிதனையே 

ஒருவரால் வெல்லரிது ! உத்தமரே ! பொல்லாத 
330. கருமவினை தன்னாலே கடியகுணப் பேயானேன் . 

ஆன தா லாரேனு மணுவளவு தர்மபுண்ணியம் 
தானறிந்து செய்தாலே தனக்குத் துணையாகும் . 
இன்னுஞ்செல் வம்பெறுவா ரெடுத்தமான துப்படியே 

பின்னு மனுபவிப்பார் . போறார் பதவியுண்டாம் 
335. 1 முற்பிப் பிறப்பில் மூன்றுங் கொடுமை செய்தால் 

யெப்பிறப்பி லு - மவற்கு இல்லையே ( நன் ) மையையா 
என்றுதான் பேயு மினியகங்கை யாடு முன்னே 
நின்று யிரக்கமொடு நிரம்ப முகத்துதியாய் 

அன்புடனே சொல்லி யலகை மிகவுலர்ந்து 
340. பின்பு மொரு கதைதான் பேசுமே வேதியாகேள் ! 
( இருபத்தெட்டாம் அத்தியாயம் சித்திர சேனன் கதை முற்றும் ) 


( ஐந்தாவது அத்தியாயம் முற்றும் ) 


இய . 


1. முற் பிற்பிறப்பு : முன் பிறப்பு , பின் பிறப்பு , இப்பிறப்பு என்ற மூன்று பிறப்பு 


[ இருபத் தொன்பதாம் அத்தியாயம் ] 
ஆறாவது அத்தியாயம் 


வண்டான பட்சி கதை 


விருத்தம் ( 1 ) 
பண்டொரு காலையான் படர்ந்த தேயத்து 
விண்டலம் போழ்ந்துயர் வெற்பினின்றுவீழ் 
தண்டளித் தூசரை யாற்றின் றாழ் துறை 
கண்டயர் வுற்றனன் கரையின் வைகுங்கால் . 


நடை 


5. பண்டொரு காலத்தில் பாங்காயிந் த - நாட்டில் 

விண்டல முற் றோங்கி வளர்ந்தவெற்பின் சாரலிலே 
ஓடி வருமருவி யுற்றது சரையாற்றின் 
நீடுங் கரைதனிலே நிழலா மொருபாரில் 

இருந்தேனா னய்யா ! இருக்கும்போ தக்கரையில் 
10. பொரிந்தவொரு காரணந்தான் பூராய மாகவேதான் 

கண்டு அசந்திருந்தேன் காரணத்தை நீகேளு! 
வண்டுலவுஞ் சோலைதனில் மகிட்சியுட னெந்நாளும் 
பலபல பட்சியொடு பாங்காக வேகனிந்து 

நலமுடைய வர்னமொடு நற்பான பேருடனே 
15. கண்டா ரதிசயமாய்க் கனிந்து மிகப்பார்க்க 

வண்டான பட்சி வாகா யிருந்ததுகாண் ! 
பேருடனே கூடிப் பிரியாம லேயிருக்கும் 
மோடியுள்ள வண்டானம் முத்துமணி தான் கொழிக்கும் 

தூசரையாற் றி - லிறங்கி தூயபவளக்காலால் 
20 . பாசை யொதுக்கிப் பரிவாக அப்புனலை 

தன்னுடய பேடுடனே தாகந்தீ ரக்குடித்து 


1. மூன் விருத்தம் போன்றது 
2. ( முட்டோங்கி } : ற , L 
3. உற்ற நிரை அசையோ 


4. ( காரணுதான் ] 
5. [ செ ] 
6. [ தி ] உச்சரிப்பு 


வண்டான பட்சி 

கதை 


123 


I 


. 


வன்ன முடனே மகிழ்ந்தொருபூங் கொம்பினில்மேல் 
பாங்காக வேயிருந்து பையவது நித்திரைதான் 

ஆங்கே செயும்போது அடுத்துநின்ற பூமரத்தில் 
25. வாழுங் குரங்குகண்டு வண்டான பட்சிதனை 

தாழுங்கொம்பி லேபாய்ந்து தான்பிடித்துத் தின்னவென்று 
அக்குரங்கு பாய அழகு வண் டானபட்சி 
சிக்கெனவே தான்பயந்து சிறகடிக்கொண் டேபறந்து 

வன்னமுள்ள பேடுடனே மறுமரத்தின் மேலிருந்து 
30. தன்னளிசேர் பூங்குரங்கைத் தான் பார்த்துச் சொல்லிடுமாம் : 

கூறுமிந்த காசினியில் குத்தஞ்செய் யாதபேரை 
வீறுடனே கொல்லவந்தாய் வீண்குரங் கே ! உந்தனுக்கு 
என்ன குறைசெய்தோ மெங்களால்த் துன்பமுண்டோ ? 

வன்ன முடனே வதைக்கவந்த வானரமே ! 
35. அலைகடல் சூழ் மண்ணுலகை யாளுகின்ற மாவேந்தர் 
( கொலைசெய்வர் ) மற்றோர் கொலைசெய்ய ஞாயமில்லை . 

வஞ்ககமு நடத்தி யறிந்திலோமே . 
ப் பேர்தனை நீ தின்ன நினைந்ததென்ன ? 

மிருக்கட்டு மின்ன மொன்று 
40. ன் சொல்லுகிறேன் மிக்க குரங் கேகேளாய் 

உந்தனுட முற்பிறப்பை ஓவியமாய் நானறிவேன் . 
சிந்தையுடன் கேளு மென்று சீரான பட்சிசொல்ல 
வானரமுங் கேட்டு மனமகிழ்ந்து பட்சிதனை 

ஆன மலர்க் கண்ணோக்கி அழகான பட்சியே ! நீ 
45. யெந்தன் பிறவிதனை யிட்டமுட னேயறிந்தால் 

விந்தையுடன் சொல்லெனவே மிகவான ரங்கூற 
வண்டான பட்சி வானரத்தை 

யேநோக்கி 
கொண்டாட்ட மாகக் கூறுமாம் முப்பிறப்பில் 

கோதில்லா வையகத்தில் கொடுமைமிக மன்னவனாய் 
50. நீதி கெடப்பிறந்து நெட்டூரமே பெரிதாய் 


... 


... 


1. இன் இல்மேல் என வருதல் காண்க 
2. ( மருமற ) 
3. [ பாற்து ): ற் = வலி 


4. [ குலை ) கு = கொ 
5. [ ப் ] 
6. ( மலற்கண் ] | 
7. நிட்டுரம் ; நி - நே 


மாகஸ்நான புராண அம்மானை 


நீண்ட வுலகுதனை நீயாளும் நாளையிலே 
மாண்டுபோ னாயுனையு மறலியுட மாதூதர் 
வண்டுருக்கிக் காட்டி மாகொடுமை யாயிழுத்து 

கொண்டு போய் காலன் முன்னே விட்டார். கொடுங்காலன் 
55. பாத்து யிவனைச்சீறிப் பாவியிவனைப் புழுக்கள் 

பூத்த நரகமதில் போடு மென்மொழிந்தான் . 
அந்தப்படி தப்பாம லய்யோ நரகமதில் 
சிந்தைகலங் கிக்கிடந்து சிலநா உளவதியுண்டு 

பின்னுமிந்தப் பூமிதனில் பெரும்பாவ சேடமதாய் ! 
80. வன்னமெனக் கோடி சென்ம மாகவே நீ பிறந்தாய் ! 

குரங்கா யிப்போது குவலையத்திலே பிறந்து 
3 வரங்கேள்மோ சொல்லுகிறேன் / மன்னவனாய் நீ பிறந்து 
மண்ணாளு மக்கால மாமறையோன் கொல்லைதனில் 

யெண்ணாம லேபுகுந்து யினிய பலா வின்கனியை 
65. கோப்புடனே தான் பறித்துக் கூசாம லே நீயும் 

சாப்பிட்ட தாலே தனிக்குரங்காய் நீ பிறந்தாய் ! 
இன்னமுங் கேளா யிப்புவிக்கு நாயகமாய் 
நன்னயமாய் நீபிறந்து நாடாளும் நாளையிலே 

நேசமென வே ( மு )மகிழ நிரம்பவே வுன்னுடைய 
70. வோசற் புரோகிதனாய் வந்து பிறந் தேயிருந்தேன் . 

இப் .......... 
செப் ......... 
அந் ............. 
போதவே நான்வாரிப் போட்டுக்கொண் டேனானும் 
மாமறையோற் கொன்று வழங்குந் திரவியத்தை 


1. பார்த்து என்பதன் உச்சரிப்பு எதுகை 

நோக்குக 
2. துன்பப்பட்டு 
3. வரக் கேண்மோ - வரம் = வரத்து என்ற 

பொருளில் புதிது புகுத்துகிறாரோ ? 
4. கதலிஎன மாகபுராணம் கூறும் 
5. [ க ] உச்சரிப்பு 
6. [ வாசாப்புறோக்த ] ற் = ப் 


7. 7 வரிகள் இதன்பின் இல்லை ; வண்ண 

வால் பருதியரவு தீண்டிய நாள் மறை 
யவர்க் கிருத்தி வழங்கு என்று எண் 
ணறு நீதியம் என்வயின் அளித் 
தாய் அவற்றில் ஓர் எள்ளளவேனும் 
மண்ணிடை அந்த நருமதைக் கரை 
யில் மறையவர்க்கு அளித்தீலேன் 
கவர்த்தேன் என்று மாகபுராணம் 
கூறுவதின் நின்றும் கதைத் தொடர்பு 


வண்டான பட்சி கதை 


125 


80. நாமெடுத்துக் கொண்டதினால் ராசனே யுன்னுடனே 

கூடக் கொடுநரகில் கொடிய புழுத் தான் துளைக்க 
வாடிப் பரதவித்து மறுகியே நான் சோர 
நாட்டமுடன் முப்பது வருசமே நான் கிடந்து 

வாட்டமுற் மேன்பின்பு வண்டான பட்சியென்று 
85. நான் பிறந்த காரணத்தை நற்குரங்கே ! சொல்லுகிறேன் . 

தான் மகிழ்ந்து கே ளெனவே தானுரைக்கு மப்பறவை : 
உந்தனுட வாசலிலே யுற்ற புரோகிதனாய் 
விந்டைதையுட னானிருக்கில் மிகவுமென் கூ டப்பிறந்த 

தங்கை யொருத்தியுண்டு . அவள் வீட்டில் நானுழைந்து - 
90. பொங்கமுட னா னுழைந்து பொல்லா நினவாலே 

வேட்டியொடு செம்புகிண்ண மணிவிளக்குத் தாம்பாளம் 


தண் . 


100. வண் , 


தப்பாது இன்னந் தான் சொல்லு வேன் கேளாய் : 
இப்போதென் பேடெனவே யிருக்குமிந்தப் பச்சியுந்தான் 
முற்பிறப்பி லென் தனக்கு முத்தான பெண்டி கண்டாய் 
நற்பெண்டி யாயிருந்து நல்லமதி யில்லாமல் 
என்னைப்போ லேயிவளு மினித 

தாக 10வெங்கலத்தை 
வன்ன மெனத்திருட வாஞ்சித்துத் தந்திரமாய் 
அடுத்தவீட் டில்ப்புகுந்து அழகான வெங்கலத்தை 


105 . 


1. நான் 

7. இதன்பின் 7 வரிகள் இல்லை பின்வரும் 
2. பரிதபித்து 

மாகபுராணச் செய்யுள் , கதைத் 
3. இருக்கையில் ; இந்நூல் வழக்கு 

தொடர்பினை விளக்கும் 72 
4. நுழைந்து இரண்டுமுறை வரல் ; பேச்சு 

8. பெண்டு ; உ , இ 
வழக்கு 

9. யெ இப்பிரதியின் வழக்கு இது ; எல் 
5. நீனைவாலே : ன , னை 

லா இடத்தும் இதனைக் குறிக்கவில்லை 
6. வட்டிலொடு : உச்சரிப்பில் ஈற்றுலகரம் 

10. வெண்கலம் = கஞ்சம் ; உச்சரிப்பு 
கெடுதல் காண்க 
78. தவளவெண் மதிபோல் விளங்கிய தகட்டுத்தாலமே முதலியகஞ்ச 

முவளகத் தொடுக்கிக் கரந்துகொண் டேகி யொருவனோ டெதீர்ந்து தாடித் 
துவளவே தோற்றுப் பெருளெலா மிழந்த தொடர்பினால் வினையினாற் கண்டாய் 
பவளவாய்க் குறுந்தாட் சேவல்வண் டாள மாயினே னென்று பின் பகரும் 

மபு -54 . 


126 


மாகஸ்நான புராண அம்மானை 


யெடுத்ததினா லிப்போ யெனக்குமிவள் தாரமென 

வந்தாளிதோபாரு வானரமே யின்னமுங்கேள் . 
110. சந்தோச மாகவினை தான் செய்த பாவமதால் 

இந்தப் பிறப்பொழிந்து யினிய மறுபிறப்பில் 
விந்தையுள்ள பேடுடனே மிக அன்னப் பட்சியென 
தான் பிறந்து அப்பிறப்புத் தானொழிகி யப்பாலே . 

நான்பசுவா கப்பிறந்து நற்பிறப்பு தீர்ந்தபின்பு 
115. நாமளிருபேரும் நல்லமனி தப்பிறப்பாய் 

பூமி தனில்ப்பிறப்போம் . பொய்யல்ல ( க் ) காணிவளும் 
நல்லசென்ம மாக நற்புவியி லேபிறக்க 
துல்லிபங்கா ணென்று இந்தத் தூயசெழு வண்டானம் 

முந்துஞ் சின்னமதை முற்றுங் குரங்கினுக்கு 
120. விந்தையுடன் சொன்னதுவை மிக்கவொரு பக்கமதில் 

நான்கேட்டுக் கொண்டிருந்தேன் நல்லதொரு வேதியனே ! 
தேன்பூத்த பூங்காவில் சிறப்பான வண்டானம் 
பாங்காய்க் குரங்கினுக்குப் பரிவாகச் சொன்ன சொல்லை 

ஆங்கேநான் கேட்டிருந்த தாகையா லன்றுமுதல் 
125. இன்றளவும் வேறே யிடஞ்ச லொருவருக்கும் 

வென்றியுடன் செய்தறியேன் . வேதைபண்ணி யு - மறியேன் . 
வாரபேர் தன்னை வழியில் வதைத்தறியேன் . 
ஆரையு மய்யோ அதட்டி மறித்திலேனான் . 

மாவளரும் வேதியா! வாஞ்சையுடன் கொண்டுவரும் 
130. காவடியி லேயிருக்குங் கங்கைப் புனல் தனையும் 

யெனக்கு நீ தந்தாலே யென்பே யுருமாறும் . 
1 ஒனக்குப் பலனுமுண்டு ஒருகதை சொல்வேன் கேள் ! 


1. [ f ] 
2. ஒழிந்து என்பது ஒழிக என்று இங்கு 

வருகிறது 
3. நாங்கள் முன்னிலையாரை அடக்காத 

உடம்பாட்டுத் தன்மைப் பன்மை 
4. [ J ] 
5. [ னே ] னோம் - னம் என ஒலித்தலின் 

ன என்பதனையும் னோ என எழுதி 
னர் போலும் ; இங்கு அகரம் ஒகரம் 


போல உதட்டுச்சாயல் ( Labialisa 

tion ) பெறுகிறது 
6. ஜ = ஜெ = செ = சி 
7. சொன்னதனை ; சொன்னவற்றை 
8. கதைப் பகுதிகளைத் திருப்பித்திருப்பிச் 

சொல்லுதல் பழைய உலகிலக்கியத் 

தின் இயல்பு 
9. வருகிற எதுகை நோக்குக 
10. உனக்கு ; உ , ஓ ஆதல் உச்சரிப்பு 


வண்டான பட்சி கதை 


427 


தேனினிய கெங்கா சிலத்தின் மகிமைதனை . 

ஆனதொரு காரணத்தா லறிந்திருப்பேன் முன்னாளில் 
135. தாரணியில் நாளுந் தழைக்குமறை யோர்கள் தனில் 

பாரியாத்தி ர - னென்று பாங்கா யொருமறையோன் ; 
அம்மறையோன் றானு மழகான மாதவத்தான் 
செம்மை யுடனீன்ற செல்வத் திருப்புதல்வன் ; 

வேதமெல்லாங் கற்றறிந்த விந்தைப் புதல்வனுக்கு 
140. போத விழிகுலத்தில் பொருந்த மணமுடித்தான் 

செல்லா இடத்திலேதான் திருந்த மணமுடித்தான் . 
பொல்லா வினையாலே புத்தியவன் றான் மடிந்து 
சிந்தை நொந்து யெங்குந் திரிந்துவிந்தா - ( வ் ) விதனில் 

வந்து மடிந்து வனப்பேயா கப்பிறந்து 
145. எட்டு வருச மினியமலைச் சார்போரம் 

வட்டமிட்டு வோடி வனப்பேய் திரிபோது 
பண்டு செய்த புண்ணியத்தால் பரிவான கங்காசலம் 
கொண்டுவந்தான் காவடியிற் குழந்தை மறையோனும் . 

காசிதனி லேயிருந்து காவடியிற் கொண்டுவரும் 
150. நேசமுள்ள வேதியனை நெடும்பேய் மிகநோக்கி 

பாங்குடனே கங்கைதனைப் பாசமறவே கையினால் 
வாங்கி யதுவுண்டு வனப்பே யுருமாறி 
மன்மதனைப் போலே வடிவுமிகப் பெற்றுேதெய்வ - 

பொன்முலையார் சூழப் புனிதவிமா ன -- மேறி 
155. கற்பகப் பூநாடு காட்சியுட னேயடைந்தான் . 

அற்புதமாய்க் கண்டிருந்தேன் ஆன தினா லேமறையோய் ! 
மாவாருங் கங்கைதனை மகிழ்ந்துன்பால் நான் கேட்டேன் . 
மூவாயி ரம்வருச முற்றுமிந்தக் கானகத்தில் 
10 வாய்வு தனைப்பொசித்து வாட்டுங் கொடும்பசியால் 


1. ஜலத்தின் 
2. [ பாரிப்பத்திரன் ] 
3. மாகபுராணம் பாலகன் பொங்கழல் 

வேள்விக் குரியனல்லாத பூசுரன் 

றன்னை வேட்பித்தான் என்று கூறும் 
4. [ J ] 
5. [ ] ; அறிவு சோர்ந்து என்றபடி 


6. ( யெ ] 
7. அவன்மகன் 
8. [ p ] 
9. பெருமை பொருந்திய ; இத்தொடர் 

இந்நூலில் பயின்று வருகிறது 


10. வாயு 


428 


மாகஸ்நான புராண அம்மானை 


160. பேய்போலே நான் திரிந்தேன் . பின்புயெனக் காருமில்லை . 

நன்னயமா யென்னையு மோ ரட்சித்தா யாமாகில் 
வன்னப் பிராமணனே ! மாகோடி புண்ணியங்காண் ! 
இங்கிதமா கப்பேயு மிரக்கமுட னேகூற 

கெங்கையா டு - மறையோன் கேட்டு மனதுருகி 
165. தோளிருக்குங் காவடியைத் தூய மறையோனும் 

கீழிறக்கி வைத்துக் கிருபையுட னேசொலுவான் ; 
வரிசையுட னென்னை யுந்தான் வாகுடனே யீன்றவர்கள் 
5 பிருகுசத்தி ரந்தனிலே பெரிய வயதுடனே 

தானிருக்கி றாரவரைத் தானமிகப் பண்ணிவைக்க 
170. வானர்தொழுங் கங்கை மகிழ்ந்து கொண்டு போறேன் நான் . 

இடைவழியி லேதானு மினிக்கெங்கை கேட்டாயே ! 
வடிவுசெறி கெங்கைதனை மகிழ்ந்து 10வுனக்கே தான் 
கொடுக்கலா மோதீர்த்தங் கொடுக்கப்படா தோவென்று 

நடுக்க முடனினைந்து நான் மயங்கி நின்றேன்காண் , 
175. இடைவழியி லாரேனு மினியகெங்கை கேட்டாலே 

12 சடுதியுட னேகொடுத்தால் தானேவெகு புண்ணியமென 
ததீசி மகாமுனிவன் தானே யெனக்குமுன்னாள் 
13 அதீதமெனப் புண்ணியங்கள் அன்பா யுரைத்தார்காண் ! 

அந்தமொழி தன்னை யறிந்தேன் ; மனம்நினைந்தேன் . 
180. விந்தையுள்ள கங்கைதனை மிகத்தருவே னுந்தனுக்கு . 

வாங்கிக்14 கோ வென்று மறையோன் மனங்கனிந்து 
தாங்குங்கர கந்திறந்து தான்வார்த்தான் கங்கைதனை . 


1. [ னை ] 
2. ஏ ஓ என வரல் காண்க 
3. இங்கிருந்து நாம் எடுத்த பிரதியில் உன் 

ளதேயாம் 
4. சர் ஒலிக்காக ல் தொக்கது 
5. ஊர் பெயர் 
6. போகிறேன் 
7. இனிய கங்கை கெ.க 
8. [ 6 ] 
9. கெ - க 
10. வ் உடம்படுமெய் உ என்பது வு 


உச்சரிக்கப்பெற்றும் இருக்க 
லம் 
11. வ் உடம்படுமெய் 
12. விரைவுக் குறிப்பு 
13. பிற புண்ணியங்களினு மேலானது : 

புண்ணியங்கள் - அத்தம் என்க . 
வெகு புண்ணியம் என புண்ணி 
யங்கள் அத்தம் அன்பாய் உரைத் 

தார் என முடிக்க 
14. கொள் என்பது ஈறு கெட்டு முதல் நீன் 

டது : துணைவினையாய் வரும்போது 
மட்டுமே இவ்வாரும் 


வண்டான பட்சி கதை 


429 


. 


பாங்குடனே பேயும் . பரிவான கங்கைதனை 

வாங்கி மிகக்குடித்து மாசந்தோ செத்துடனே 
185. மிஞ்சுஞ் சிலத்தை மேனிதனி லே தடவி 

நஞ்சு தனையுண்ட நாதன் துணை யெனவே 
நின்றதி னாலே நெடியகரும் பேயுருவம் 
அன்று துலைந்து அழகான தேவனைப்போல் 

சிங்கார மாகத் திருந்திநின்ற கோலமதை 
190. அங்கிருகண் ணால்நோக்கி ஆச்சரிய மாய்மகிழ்ந்து 

மாசில்லா கங்கை மகத்துவத்தை நான்முகனும் 
பேசரிது வானதினால் , பேரான கங்கையுட 
காரணத்தினாலே கடவுளெனு மீசுபரன்றான் 

வாரிச் சடைமீதில் மகிழ்ந்து முடித்தான் காண் . 
195. ஆரேனு மானாலும் அழகான கங்கைதனில் 

சீராக வோர் துளிநீர் சிறப்பாக வுண்டாலே 
பிறப்புமில்லை மண்ணுலகில் . பிறந்தாலும் பாவமில்லை. 
இறப்புமில்லை யென்று மிருப்பார் ; பலன்பெறுவார் . 

காவடியில் கட்டிவருங் கங்கைதனை யுண்டவுடன் 
200 . 

பாவ வுருமாறிப் பாங்கான தேவனைப்போல் 
ஆனேன் . பிராமணனே ! அந்தநல்ல கங்கை தனில் , 
தான மிகச்செய்தால் தவப்பேறு சொல்லரிது . 
என்றுசொல்லிப் பேயும் 10இனிவேதி யன்றனை யே 

நன்றியுட னேவாழ்த்தி நான் பிழைத்தே னுன்னாலே 
205. அய்யனே ! போ வெனவே அழகுமதனைப்போலே 
11 துய்யபூந் தேரேறிச் சொல்லுந்தெய்வ நாடு சென்றான் . 206 
( இருபத் தொன்பதாம் அத்தியாயம் முற்றும் . ] 

(ஆறாவது அத்தியாயம் முற்றும் . ) 


1. (தீமையைப் போக்குதற்குப் ) பக்குவ 

மான ; ( கங்கையே ) அனுதாபம் 
(உள்ளது ) என்றுமாம் 


2. ஷ 


7. வ் உடம்படுமெய் 
8. சுபரன் என்றே எங்குமுளது ; ஆத 

லால் அவ்வாறே பதிப்பிக்கப் பெறு 

கிறது : உச்சரிப்பு ஈச்வரன் போன்றும் 
9. ய் உடம்படுமெய் 
10. இனிய 
11. துய 


3. ஜெலம் : ச.செ - சி என்றும் 
4. தொ 
5. அழகாக 
6. வலிமிகவில்லை 


. 


( முப்பதாம் அத்தியாயம் ] 
ஏழாவது அத்தியாயம் 


அக்கினிபன் கதை 


விருத்தம்( 1 ) 


மற்றவன் தேவ னாகிய பின்னர் 

மறையவன் மறித்துவான் கங்கை 
யுற்றுநீ ராடி யரும்புனல் கொண்ட 

கரகங்க ளுறியுறு கோவில் 
பற்றின னேற்றித் தோளினில் சுமந்து 

பதியிடை புகுந்து தாய் தந்தை 
சுற்றிய கிளைஞோ ராடுவா னுதவித் 

தொல்வினை யறுத்தினி திருந்தான் . 


நடை 


5. இந்தப் பசாசு வினியதொரு தேவனைப்போல் 

செந்திரு சேர் விண்ணாடு சென்ற பின்பு யிம்மறையோன் 
மறுபடியுங் காசிதனில் வந்துகங்கை தானாடி 
நறுமலர்ப்பூங் கங்கைபுனல் நற்குடத்தி லேமுகந்து 

காவடி கட்டிக் கனகமணித் தோள் மேல் வைத்து 
10. ஓவியம் தாக உற்றவழி தான் நடந்து 

தன்னூரில் வந்து தாய் தகப்பனைவணங்கி 
பொன்னூலு மார்பன் புனி தமுட னீராட்டி 10 
உற்ற கிளைஞருக்கு முற் வின்முறை பேர்களுக்கும் . 


1. ( மறுத்து ) மறுபடியும் 
2. [உரி] உறிகட்டியதில் 
3. காவடியில் 
4. கிளை ஞோர் என வருதல் காண்க ஆர் 

அன் முதலியவற்றின் அ ஓ ஆக 

வருகிறது 
5. எழுசீராசிய விருத்தம் ; விளம் , மா . 

விளம் , மா , விளம் , விளம் மா என 


வருவது 
6 வ் உடம்படுமெய் 
7ாய் உடம்படுமெய் ; இ - யின் உச்சரிப்பு 
8. து அலகு பெருது போலும் 
9. உகர ஈறு 
10. பெற்றேரை நீராட்டி 
11. [ 1 ] 
12. [ ரை ] p = றை 


-- 


அக்கினிபன் கதை 


431 


மற்றுமுள்ள பேர்களுக்கும் மகிழ்ந்துகங்கை தானளித்து 
15. பாவமெனும் மாவினையைப் பத்தறவே தானீக்கி 

ஓவியமா கப்புவியி லுகந்திருந்தா னென்று சொல்லி 
நன்னயஞ்சேர் தேவதுதி நற்பாண் டியனான 
வன்னக் கரும்பேய்க்கு வாகுடனே சொல்லிடவே 

அப்பேயுங் கேட்டு ஆச்சரிய மாய்மகிழ்ந்து 
20. செப்பமென வேவணங்கி சிறந்தபிர யாகைதனில் 

வந்துமாகஸ் நானமது வரிசையுட னே முழுகி 
விந்தையுடன் பேயுருவ மிகநீங்கி யன்புடைய 
தேவனைப்போ லாகி சிவசிவா யென்று சொல்லி 

ஓவியமாய் விட்டுணுவை யுகந்து மிகப்பாடி 
25. பொன்னின்மணித் தேரேறிப் பொன்னுலகோர் தான் சூழ 

நன்னயஞ்சேர் சொர்க்கபதி நாடி யடைந்ததுகாண் . 
ஆனதால் வேதநீதி / அழகாயுன் பாலனையும் 
மானுலவு செங்கண் மங்கையர்களைவரையும் 

பேயுருவ மாறிவிட பிரயாகை தன்னிலேதான் 
30. நேயமுட னேமுழுகில் நீங்கிவிடுங் கண்டாயே ! 

என்றுரோம ச - முனிவன் யெடுத்து மிகத் தான் கூறி 
வென்றியுடன் பின்னும் விளம்புவான் : ‘ வேதநிதி ! 
உன்மகனோ டிந்த உகந்திடுபெண் பேய்களையும் 

நன்மையுட னே கூட்டி நற்பிரயா கைநதிக்கு 
35. போவீர்காண் ! நாமுமங்கே புனிதமுட னேவருவோம் . 

மாவீர மாகவளர் வன்னப் பசாசுகளை 
அப்புனலி லாட்டிவைத்து ஆகாத பேயுருவை 
செப்பமுடன் தீர்ப்போ மெனச் செப்பியே ரோமசரும் 

நாட்டிவைத்த கல்போல நட்டமே நிற்குகின்ற 
40. கோட்டுப் பசாசுகளைக் கண்ணால் மிகப்பார்த்து 


1. பற்று.அறவே , [ 1 ] 
2. [ விஷ்ட்டுனு ] 
3. யெ எ என்பதன் உச்சரிப்பு 
4. தீர்ப்பொ மென - என்றும் படிக்கலாம் 

போ - முழு நெடிலாக இங்கு ஒலியாது 
( தற்பொ ] 


5. நேர் நிலையாய் நிற்கின்ற ; அடங்காமல் 

நீற்கின்ற என்னுமாம் நிற்கு எனக் 

கு வருதல் காண்க 
6. வீட்டிலிருப்பார்மேல் ஏறி நிற்பது 

போலல்லால் காட்டேறியான 


432 


மாகஸ்தான புராண அம்மானை 


1 


இடம்பெரிதா க -விருக்கு மினிப்பிரயா கை - ந் 

நதிக்கு 
நடங்க ளெனக் கண்காட்டி நடந்தானே யம்முனிவன் . 
அப்பொழுது யிப்பேய்கள் ஆறு மொருமுகமாய் 

செப்ப முடனே சிறந்தவந் திரவழியாய் 
45. நடந்து காணந்த நற்பிரயா கை - தேடி 

துடர்ந்திவருஞ் சென்றார் . சொல்லவொண்ணாக் கோச்சிமிகு 
தண்ணளிசேர் கின்ற தனிப்பிரயா கை.நதியை 
கண்ணினால் கண்டு கனிந்துமிக வேதொழுது 

வேதரிதி யைப்பார்த்து மிக்க தவ ரோமசனும் 
50. போதமென வே மகிழ்ந்து புனிதமுட னேயுரைப்பான் . 


விருத்தம் ( 2 ) 


கமலமா மலருறை கடவுள் வேதியன் 
அமலமாம் வேள்வியை அழித்த திவ்விடம் . 
உமையொடு கண்ணுத லுறைந்த திவ்விடம் ; 
விமலமா முகில்விழி துயின் ( ற ) திவ்விடம் .10 


நடை 


55 . 


தாமரைப் பூமேலே தானிருக்கும் நான்முகத்தோன் 
11 பூமலரும் வேள்விசெய்த புண்ணிய விடமிதுதான் . 
நறுமீர்க் கடுக்கைபுனை நாதனொடு பார்வதியும் 
பிரியாமல் வீற்றிருக்கும் பேரார் தலமிதுதான் . 

வண்ண முகில்மேனி மாயவனா ரன்புடனே 
60. கண்ணு 4 றங்கு கின்ற கமலத் தட்ாகமிது . 


6. த 


1. நடவுங்கள் ; உங்கள் என்ற முன்னிலை 

விகுதி பெற்றுப் பின்னாளில் வருவது 

தடங்கள் என மருவியது 
2. கண் குறிப்பால் 
3. இ.என்பதன் உச்சரிப்புய் உடம்படு 

மெய்பும் ஆகலாம் 
4. ( ரு ) 
5.வ்.உடம்படுமெய் ; அந்திரவழி அந்தர 

வழி பூமிக்கும் வானுக்கும் இடை 
வழியாய் 


7. தொ 
8. காட்சி 
9. [ ரை ] 
10. கலி விருத்தம் விளம் விளம் - புளிமா 

கூவினம் 
11. உலகம் தோன்றும் 
12. னி - ஒலியாது போலும் 
13. U என்றே வருகிறது 
14. [ n ] 


அக்கினிபன் கதை 


433 


விருத்தம் ( 3 ) 


வானவர் யாவரு மவுன மாகிய 
கானுறை முனிவருங் கடவுள் மூவரும் 
ஈனமில் பேரெல்லோ முற்ற திவ்விடம் 
நானொரு நாவினால் நவில ” ற் பாலதோ . 


நடை 


65. முப்பத்து முக்கோடி தேவர் முதல் யாவர்களும் 

செப்பமுடன் நற்றவஞ்செய் சீரான மாமுனிவர் 
தன்னுடனே மூவர்களும் தழைக்குந்திசைப் பாலர்களும் 
நன்னயமாய்ப் பேறுபெறும் நல்ல யிடமிதுதான் . 

இந்த நதிப்பெருமை யினியெனது வாக்காலே 
70. விந்தையுடன் சொல்லரிது வேதநிதி ! யாகையினால் 

பேராரு கின்ற பிரயாகைக் காரணத்தை 
பூராய மாயெவரும் புகல முடியாது . 
என்று சொல்லி ரோமசனு மினியாறு பேய்களுடன் 

வென்றியுட னப்புனலில் மிகவிறங்கி வோவியமாய் 
75. சிந்தை கனிவாய் சிறப்பாக மாகஸ்நானம் 

விந்தை யுடனே மிகவேதா னோடினரே . 
இந்தப் படிதான் யினியபிர யாகை தனில் 
வந்து தனிப் பேயாறும் வாகாய் முழுகினதால் . 

அக்கினியன் தன்னுடனே ஆயிழையா ரைவருந்தான் 
80. 9 மைக்கினிய பேயுருவ மாறி யழகுடனே 

10 அன்னாள் வடிவிலேயும் அதிக 12 வடிவு பெற்று ; 
பொன்னார்முலை யாருடனே பூமதன் போலநின்றான் . 


; 


1. பேரெல்லாம் ( ஆ . ஓ ) 
2- [ ] 
3. கலி விருத்தம் . முன்னையது போன்றது 
4. ( ரு ) 
5. ( J ] 
6. இப்போது 
7. பெருமையின் மூலத்தை 
8. ரோமசனும் ஆறு பேய்களுடன் ஆடி 

னரே என்ற முடிபினைக் காண்க 


" உடன் என்பது உம்மை போலா 

யிற்று 
9. கருமைக்கு இனிதாகிய - மிகக்கரிய 
10. அந்நாள் = பேயாவதற்கு முன்னாளைய 

வடிவு : வடிவு = அழகு 
11. லே ஏ ஐ ; 
12. வடிவு அழகு என்ற வேற்றுமை காண்க 

ரூபலாவண்யம் ; ஏர் எழில் எனல் 
கான்க 


மபு -55 . 


434 


மாகஸ்நான புராண அம்மானை 


அப்பொழுது ரோமசனும் அழகான பெண்கள் தனை 

செப்பமுட னேதான் சிறந்தவக்கி னீபனுக்கு 
85. 1 வாசமுட னிங்கிதமாய் மணமுடித்து வாழு மென்று 

ஆசீர்வா தங்கள் சொல்லி அம்முனிவ னும் போனான் . 
மங்கையர்க ளைவரொடு மார்க்கமுள்ள அக்கினிபன் 
பொங்கமுட னேமகிழ்ந்து போயினான் தன்பதிக்கே . 

விருத்தம் ( 4 ) 
இன்னண மாகிய வியல்பு மீர் ( ம் ) புனல் 
90. நன்னதி யின்பிர யாகை நலமெல்லாம் 

மன்னவன் திலீபனு மகிழ்ந்து கேட்டிடப் 
பன்னினன் வதிட்டனென் றுரைக்கு மன்னவன் . 


நடை 
இந்தப் படியார்க்கு மினியபிர யாகையுட 

விந்தையென்று மாகமதின் விதியி னதின்பயனும் 
95. கார்த்திய வீரனுக்குக் கனிந்துதெத் தாத்திரையர் 

நேர்த்தி யுடனே நிகழ்த்தினா ரென்று சொல்லி 
மன்னன் திலீபதிக்கு வதிட்ட ரிசிதானும் 
சொன்னகதை யீதெனவே தூயமோ கஸ்நானம் 

புண்ணிய கதைநன்றாய் 11 புகழ்நய்மிய சாரணியம் 
100. வண்ணத் தபோதனர்க்கு 12 வழுத்தினார் சூதரிசி . 

விருத்தம் 5 ) 
இக்கதை படித்தவ ரினிது வந்திடச் 
செக்கர்வான் மணிக்கலன் பசும்பொன் செய்யது 
சொக்கவான் குலநில முவந்து நல்கினார் 
சக்கர பாணிதன் னுலகஞ் சார்வரால் 15 


. 


1. மந்திர வாசகங்களுடன் 
2. நல்லதெறி 
3. [ 1 ] 
4. குளிர்ந்த புனல் ஈர்ம் புனல் மீறும் 

என்றுமாம் 
5. [ பிரயாகையின் ) இன் - அல்வழிச் சாரி 

யை 
6. ( மண்ணவன் ] 
7. கலி விருத்தம் ; முன்னது போன்றது 
8. பிரயாகையு ( டை விந்தை இந்தப் 

. படி ! என்று மாகமதீன் ( மாகஸ் 


நானத்தீன் ) விதியினதின் ( விதி 

யின் ) பயன் 
9. ஷி 
10. ( மகாஷ்த்தானம் ) . 
11. தைமிய சாரணியத் தபோதனர் என் 

பது சாரணியம் தபோதனர் என 

வருதல் காண்க 
12. புகழ்ச்சியாக் கூறினார் ; மந்திரமாகக் 

கூறினார் 
13. இனிது + உவந்திட 
14. [ 4 ] 
15. கலி விருத்தம் ; முன் போன்றது 


அக்கினிபன் கதை 


435 


நடை 


105. - இந்தமாக ஸ்நானகதை யினிப்பாக வே படிக்கும் 

விந்தையுள்ள தேசிகர்க்கு மிகவு மனுசரித்து 
பொன்னாடை பொற்பணிதி பொன்னூலும் நற்சிவிகை 
பொன்னாடு பாற்பசுக்கள் பூமிதா ன -முடனே 

மிக்கபல தானதர்மம் விரும்பியே செய்தவர்கள் 
110. சக்கரபாணி - யுலகந் தான் பெறுவார் தப்பாது . 


. 


விருத்தம் ( 6 ) 


மாகநீர் வளத்தினை வழுத்தும் பாடலுள் 
ஓசையி லொருகவி யெனினு மோதுவார். 
போகமா யாவையும் புவியில் துய்த்துவிண் 
நாகநாட் டின்பமும் நயந்து துய்ப்பரே .8 


நடை 


115. மாகஸ்நா ன - கதையில் மனம்வைத்து கேட்டவரும் 

மாகஸ்நா ன - கதையை வாகுடனே படித்தவரும் 
மாகஸ்நா ன - கதையை வாகாகக் கற்றவரும் 
மாகஸ்நா ன.புனல் தான் மகிழ்ந்து முழுகினவர் ? 

பூலோகந் தன்னில் 10 போதச்சு கங்கள் பெற்று 
120. மேலாம் பரமான விண்ணவர்நாடு - புகுந்து 

அன்புடைய பரம்பையொடு அழகான செல்வமொடு 
இன்பந் தனைத்துய்த்து 12 இருப்பார்கா ணம்மானை . 
இந்தப்பு ராணமெனு மினிமாகத் தம்மானை . 

விந்தை யுடனே மிக்கபுரா ணப்படியே 
125. வண்டுலவுஞ் சோலை வளருமண வைப்பதியன் 


1. புராணம் பிறர் கேட்கப் படிக்கும் 


2. குரு 


3. அனுசரித்து வழிபாடு செய்து 
4. பொன்னான ஆடுகள் 
5. [p ] 
6. மே 


7. யேனும் என்பது மாகபுராணப் பாடம் 
8. கலி விருத்தம் ; முன் போன்றது 
9. உம்மை தொக்கது 
10. மிக 
11. ர மொழி முதல் 
12. [ J ] 


436 


மாகஸ்நான புராண அம்மானை 


கண்டு வுரைசெய்தேன் காசினியி லம்மானை . 
மாக நீராடுபலன் வழுத்தும் புராண மதை 
நாகமதி பூண்டசிவ னடியா ரறிவதல்லால் 

எல்லோருந் தான் படிக்க இயலுமோ ? ஆகையினால் 
130 . 

கல்லாத புல்லறிவோர் கற்றிட்டோ மென்று சொல்லி 
அம்மானை யாக அவனிதனில் யான் பாட 
செம்மான் தரித்த சிவனா ரருளாலே 
பண்புடனே முன்னோர் படித்த விரு ( த் ) தமதில் 

எண்பதுட னன்பத் தேழுவிருத் தங்கலந்து 
135. பாடினே னாதலினால் பாவாணர் தான் பொறுப்பீர் . 

10 மோடி செய்யா தென்கவியை முற்றுமே 11 கா [ ர் ] த்தருள்வீர் 
விந்தையுள்ள மாகஸ்நானம் விளங்குங்கா ல - மதனில் 
12 வந்தனையா யாவர்களும் வகையாயம் மானை தன்னை 

படித்தார் பதம்பெறுவார் ; 4 படியாதார் செய்யும்விதம் : 
140. 15 வடித்த மறையவரை வாகா யுறவுபண்ணி 

அன்புட னேதானே ஆதரித்துக் கேட்டருள்வீர் ! 
பின்பு சிவகதையை பிரியமுட னேபடிப்போர் 
வழிபாடு தானவர்கள் வழுத்துமிடஞ் சொல்லுகிறேன் . 

பழிப்புடையோர் கூடுமிடம் பல 17ஸ்திரீகள் கூடுமிடம் 
145. புனிதமில் லாத18 இடம் புத்தியில்லார் கூடுமிடம் 
* மனுமுறைமை தப்புகின்ற மன்னர் சபைதனிலும் 
1 புத்தியில்லார் கூடுமிடம் போய்ப்படிக்க லாகாது . 
பத்தியில்லா 20 வூர்பாணி பாங்கா யுரைக்குமிடம் 


1. [ m ]] 
2. நாகம் ( பாம்பு ) & மதி 
3. ன் + அ : இவ்வாறு வந்தன. ந 

என்பதோடு மோனை கொள்ளும் 
4. [ d ] 
5. சொல்ல 
6. [ n ] 
7. [ யெ ] 
8. அம்பத்தேழு ன் ம் ஆனதால் மவும் 

ன ஆகும் என எழுதியது போலும் 
9. [ ] 
10. பிணங்காது 


11. ( காற்தருள்வீர ) 
12. வழிபாடாக 
13. ( ரூ ] 
14. எழுதப்படிக்கத் தெரியாதவர் 
15. அதில் பழகிய 
16. [ ரை ] 
17. [ ஷத்திரியன் ] ஸ்ஷ் ; கய 
18. [ f ] 
19. 145 வசியிற் பாதி ; புத்தி , புக்தி ; அரிவு : 

அனுபவம் என்று வேறுபடுத்தலாம் 
20. ஊர்ப்பாடு ; ஊர்வம்பு 


அக்கினிபன் கதை 


437 


அனீத முடையவர்கள் அன்பாய் படித்தவர்க்கு 
150. வனுதைபுவி யானை பரி வத்திரத்தோ டாபரணம் 

2 சோனை மழை மாரியைப்போல் சொர்ணங்கள் தந்தாலும் 
மானபர ரானவர்கள் வாங்கவுமே யாகாது . 
அந்த இடந்தனிலே அரனார் சிவகதையை 

விந்தை யுடனே விளம்பவுமே யாகாது . 
155. இப்படியாக் கொற்ற படந்தனிலே மாதவரே 

செப்பவுமே யாகாது . செப்பினால் தோசமுண்டு . 
சிவனார் கதையுரைப்போர் சிவனைப் பணிவதல்லால் 
தவமுடையோர் மற்றோர் தனைப்பணியப் போகாது . 

பாவத்தைச் செய்திடுவோர் பழிபா தக முடிப்போர் . 
160. 10தீவககண் ணோர்கூடிச் சேருமிடம் போகார்கள் , 

தேனொழுகுங் கொன்றைபுனை சிவன்புகழைச் சொல்வோர்கள் , 
ஞானத்தைத் தான் பொசித்து நன்மனதா யுள்ளவர்முன் . 
நந்தவனம் , பூஞ்சோலை , நல்லாலர்ப் பந்தலின் கீழ் , 

கந்தங் கமழுகின்ற கங்கையாற் றங்கரையில் 11 
165. மங்கையுட னீசுரனார் மகிழ்ந்திருக்குங் கோயில் , குளம் , 

பங்கயத்தோன் றன்னருளால் படிப்பவரே யின்னமுங்கேள் 12 
பெரியோர்கள் கூடிப் பிரான்புகழைப் பேசுமிடம் , 
உரிமையுட னிக்கவிதை யோதுமென்று சொல்லுமிடம் , 

நல்லோர் மனை தனிலும் , நன்மையுள்ளோர் கூடுமிடம் , 
170. அல்லல் வினை யறுக்கு மரன்புகழைச் சொல்வோர்கேள் 13 

14உற்பனம தாக வுயசர்ந்ததொரு பூமிதனில் 
1. கன்னிகாதானம் பூமிதானம் : முன் வரி 

Guri 
யில் அனிதம் என இருக்கலாம் ; 10. தீவகம்பார்வை விலங்கு க மிக வில்ல ; 
எதுகை காண்க அந்தம் அனீதம் 

கன்னோர் கண்ணிவைப்போர் 
என வந்தது 

11. பெயர்கள் அடுக்கி வருகையில் ஏழாம் 
2. சோனைமாரி ; சோனம் = மேகம் ; சோனா 

வேற்றுமை விரிந்தும் தொக்கும் வரு 
மேகம் என்றால் மழை பொழியும் 

தல் காண்க 
மேகம் ; சோனைமாரி = விட மழை 12. சொல்வீர்காள் ! அடிகேள் என்பது 
3. தன்மதிப்புள்ளோர் ( மான பற்ருன 

போல சொல்வோர் கேள் விளியாக 
வர் ) 1- ற 

லாம் 
4. ய் உடம்படுமெய் ; உச்சரிப்புமாம் 13. மேலே கூறிய இடங்களில் புகழைச் 
5. இப்படிக் கொத்த -இத்தகைய இடை 

சொல்வோர்களே என வினையாலனை 
ஆவரல் ; த , ற 

யும் பெயர் . விதியாகக் கூறவந்த 
6. ( டை ) 4 

தை உடம்பட்டு மொழிதலாய் வாக் 
7. ஷ 

யம் நீள்கிறது 
8. [ வீர் ] 

14. உத்தமம் ; தல்ல நீமித்தம் 
9. பாதகம் நினைத்தபடி செய்து முடிப் 15. [ ] 


138 


மாகஸ்நான புராண அம்மானை 


தெற்பாசனம்விரித்துச் சிறந்தபது மாசனத்தில் 
செம்மையுட னேயிருந்து சிவன் புகழைத் தானுரைப்பீர் ! 

சும்மா நிலத்திருந்து சொன்னாலே தோச முண்டு . 
175. அப்படியாக் கொற்ற அரன் புகழைச் சொல்லுகின்ற 

தப்பில்லா மாதவரே நானுரைப்போ மின்னமுங்கேள் ! 
அறுகுமலர்க் கொன்றைவில்வம் அப்பையணி வோனுடைய 
பெருமைதனைக் கூறுகின்ற பேராம் புராண மதை 

வன்னப் பலகையின் மேல் வாகாக வேயவிழ்த்து 
180. சொர்ன புற்பத் தற்சனையுஞ் 10 சோடசுப சாரமுடன் , 

தீபதூ ப . முதலாய்ச் சிறப்பு மிக நடத்தி 
11 மாபரவுஞ் செய்யசடை வள்ளல் பர மேசுவரனை 
தன்குருவாய்ப் பாவகத்தால் தன் வலப்பு றத்திருத்தி 

அன்புடனே சொல்லிடுவீ ரருந்தவஞ்சேர் மாதவரே ! 
185 

ஆன 

னதினா லிவ் வகையி லணுவளவுந் தப்பாமல் 
தானே படிப்பவர்கள் சத்தியலோ கம்பெறுவார் . 
கள்ள விழுங் கொங்கையுமை கணவன் சிவகதையில் 
உள்ள பொருளைவிட்டு 14ஓவியமற் றோர்பொருளை 

சொல்லவுமேயாகாது ; சொன்னவாய் தான் புழுக்கும் ; 
190. பல்லுயிருந் தான் 15 கைக்கப் பேட்டிடுவார் பாரறிய ; 

அந்தகனாரிவ்வுயிரை அரைநொடியி லேகொடுபோய் 
சிந்தை மனமழன்று செங்குருதி தானோட 


/ 


1. தெ - த ; தர்ப்பாசனம் ர.ற 
2. ஷ ச.ஷ 
3. அப்படிக்கொத்த த.ற 
4. நான்.உரைப்போம் காண்க 
5. ( ரு ) எதுகை நாண்க 
6. புராணம் வைக்கும் பலகை 
* 7 . சொன்ன என எதுகைக்காக வேண் 

டும் ; ஸ்வர்ணம் பொன் 
8. புஷ்ப புட்ப எனவரும் ; --ற மாருட் 

டத்தால் புற்ப என்றுளது : அத்துச் 

சாரியை வருவது காண்க 
9. அர்ச்சனை ; அருச்சனை , அற்சனை , அர்ச் 

சினை என்று பலவடிவில் வருகிறது 
10. ஷோடஸ் ( 16 ) உபசாரம் ( வழிபாடு ) 


சோட சோப் சாரம் எனவர வேண் 

டியது சோடசுபசாரம் என வந்துளது 
11. அழகு பெருமை ; வலி மிக வில்லை ; எது 

கைக் கெனவே வந்த சொற்ருெடர் 
12. ( பறமேஷ்பறனை ) சு ஒலிப்பதில்லை 

என்று நாம் கூறி வந்தது இங்கு 

காட்டப் பெறுதல் நோக்குக 
13. பாவனையால் 
14. நீங்கிய; புராணப்ரசங்கிகள் அந்தநாளி 

லும் மற்ருென்று விரித்தனர் போலும் 
மிகக் கடுமையாக எதிர்க்கின் 

ஆசிரியர் 
15. வெறுக்க ; தானகைக்க என்று படிப்பது 

மேலாம் 
16. அழிந்து இறப்பார் 


அக்கினிபன் கதை 


489 


கட்டுவார் ; வேலதனால் கண் தனிலே குத்திடுவார் ; - 

வெட்டுவார் ; செம்பை மிகவுமே தான் காச்சி 
195. ஊத்துவார் வாய்தனிலே ; ஓகோ வென் றேஅலற 

சேர்த்து நரகமதில் தியங்கவே தள்ளிடுவார் . 
இப்படியாக் கொற்ற யிசைகேட ரானவர்க்கு 
செப்பதுகாண் , வேதமெல்லாஞ்சிவபதங் கிட்டாதெனவே . 

சத்தியமாய்க் கேளீசர் தன்பாதந் தன்னாணை ! 
200. இத்தகையோர்க் கிப்படியே யெய்திடுங்காண் / மாதவரே ! 

ஓதினா லிக்கதையை யன் -புடனே கேட்போர் கேள்! 
நீதி நெறிமுறைமை நிகழ்த்துகிறோங் கேட்டருள்வீர் ! 
கற்பகத்தரு-வது போல் கழறுஞ் சிவகதையை 

நற்புடனே நாள்தோறும் நன்மைமன தொன்றாகி 
205. புலர் காலை நீராடிப் புனி தாவெண்ணீறு தான் பூகி 

களுக்குப் பாங்குடன் கடன்கழித்து 
ரிவான கதைமே லன்புவைத்து 

சிவன் கதையைக் கேட்டிடுவீர் ! 
தப்பிலா திக்கதையைத் தான் மகிழ்ந்து கேள்ப்பவர்கள் 
210. அப்பணியு மீச னரன்புகழைச் சொல்வோரை , 

ஆசனத்தி லேயிருத்தி 12 அவராசனம் போட்டு 
நேசமெனத் தானிருந்து 13 நிச்சயமாயத் தாம்பூலம் 
14.தெட்சணையும் வைத்துச் சிறந்த சடையடக்கி 


... 


... 


1. காய்ச்சி . காச்சி என உச்சரிக்கப்பட்டது 

( காட்சி ) காட்சி என்பதனையும் காச்சி 

எனப் படிப்பர் போலும் . 
2. ஊற்றுவார் ற.த எதுகை காண்க 
3. சேத்து என உச்சரிப்பு 
4. சஞ்சலப்படவே 
5. இப்படிக் கொத்த : த -ற 
6. இயைபு கெட்டவர் ; புகழ் கெட்டு இக 

ழப் பெற்றவர்; அபஸ்வரம் போல் 
di கெட்டவர் என்று பொருள் 

போலும் வருதல் காண்க 
7. செப்புகிறது செப்பிது என மருவிற்று 

" கீட்டாதெனவே செப்பிது என 
மாற்றிக் கூட்டுக . இவ்வாறு பய 
விலையின் பின்னே என்று 

என 
முடித்துப் பேசும் இந்நாளைய மே 
டைப் பேச்சை நீனைவூட்டுகிறது 


8 கேட்பீர்காள் 170 ஆம் வரி காண்க 

கேட்போர் எனப் பிரித்துக் கேள் ? 
என்றும் வரலாம் ஒருமை பன்மை 

மயக்கமாம் [ ] 
9. நட்பு = ( அன்பு ) நற்பு என உச்சரிக்கப் 

பட்டிருக்கலாம் நற்பு என்றுமாம் 

நற்பு = நன்மை 
10. [ 1 ] 
11. ( வெண்ணீ று அலகு பெருதாகலின் 

i என ஒலிக்கப்பெற்றது போலும் ; 

வ . ைமயக்கமும் காண்க 
12. அபர + ஆசனம் உயர்வில்லாத அவ 

ருக்குக் கீழாக உள்ள ஆசனம் 
13. (நிஷ்செய ஷ - ஸ் மயக்கம் ச செ 

என வருதலும் காண்க 
14. த = தெ தச்சனை என ஒலித்தது 

போலும் எதுகை நோக்குக 


440 


மாகஸ்நான புராண அம்மானை 


அச்சமி லாத் துற்சனரை அப்புறத்தி லேபோக்கி 
215. நீதி சிவன் கதைமேல் நிச்சயமா யன்புவைத்து 

ஓதிடவே கேட்போர்க ளுத்தமர்க ளம்மானை 


.... 


சன்டாள னானாலும் 
220. ......... றுஞ் ...... நினையாதோ னானாலும் 

பொங்குஞ் சிவதவங்கள் புரிகிலா னானாலும் 
2 கங்குல் தனில் மாகஸ்நானம் கனிந்துமிகத் தானாடி 
காசினியி லீசன் கதையின்மே லன்புவைத்து 

பாசமுடன் கேட்ட வாய்த்தவினை பாவமெல்லாம் 
225. அலந்து துலைந்துவிடு மானபரா சத்தியுட 

வலப்புறத்தி லேயிருக்கும் வள்ளல் மலர்த் தாளடைவார் 5 . 
ஆத்திமாலை சூடு மானார் சிவகதையை 
நேத்தி யுடனே நித்தப் படி கேட்க 

பக்குவமில் லாதோரும் பல சோலி யானோரும் 
230 . செக்கச் சிவன் கதையை சிறப்பாயச் செணப்பொழுது 

துன்பந் தனை மறந்து தூயமனத் ) தொன்றாகி 
அன்புவைத்து சற்றே அறிவுடனே 10 கேட்டாக்கால் 

பெருக 
12 பதினாலு தலைமுறையின் பிதிர்க்கள் பதிபுகுவார் . 
275. திரைகடல்சூழ் வையகத்தில் சேர்ந்த விரதமெல்லாம் 

விரைவாய்த் தரும்பலன் போல் மிகவும் ஒட்டி ரட்டியுண்டாம் . 


1. இரண்டு வரி முழுதும் சிதைந்துள்ளன 
2. பொழுது புலர்வதற்கு முன் இருளில் 
3. முன் அடைந்த 
4. தொ 
5. ஒருமை - பன்மை மாறி மாறி மயங்கி 

யுள்ளன 
6. தேர்த்தி ர் இடையில் உச்சரிக்கப் 

பெருமை காண்க 
7. நித்தப்படி = தினந்தோறும் 
8. அலுவல் முன் கு ஒலியாது 
9. க்ஷணப்பொழுது அ.எ மயக்கம் 


10. கேட்டக்கால் இடையில் அ நீளல் 

காண்க 
11. இதன்பின் ஓர் ஏடு இல்லை : 40 - வரிகள் 

இல்லை எனலாம் 
! 2. முதற்சி கடைச்சி மோனை 
13. [ ரை ] 
14. ஒற்றை இரட்டி ; 2. L மயக்கம் ; 

இரண்டு என்பதில் இ கெட்டு ர 
மொழி முதலாம் ; விரத மெல்லாம் 
விரைவாய் தரும்பலன் ஒன்னால் 
இது அப்பலன் போல இரண்டுபங்கு 


தரும் 


அக்கினிபன் கதை 


411 


மருவு மலரதனை வளர்சடையின் மீதணிந்த 
பெருமான் கதை கேட்ட பேர்க்குக் காணம்மானை . 


உரிமையுடன் சொல்பவரே ! உண்மையுடன் கேட்பவரே ! 
280. அரைநொடியா னாலுஞ்சிவ னடியார் கதைகேள்ப்பீர் ! 

பிரியுமனது தன்னைப் பிரியாம லொன்றாக்கி 
வரிசைச் சிவ யோகம் வருந்தினோர்க் கெவ்வளவோ 
அந்தப் பலன் தனிலும் அதிகபல னுண்டாகும் . 

செந்தா மரைப்பதத்தான் சிவன்கதையைக் கேட்டவர்க்கு 
285 . தேவா அமூர்தமதைச் சிறந்து பொசித்ததொக்கும் . 

மாதோத் திரபலத்தால் மாமறலி தொண்டு செய்வான் . 
எங்கோன் கதைகளென்னு மினிக்கு மமுதுதன்னை 
பங்கமுடை யோர்காதில் பொங்காக விட்டடைத்தால் 

பாவமெனு மக்கியானம் பறந்திடும் ; பே ரின்பமுண்டாம் ; 
290. தேவிசிவன் பாதம் சிறப்புடனே தான் பெறுவார் 

பலமனதை யொன்றாக்கிப் பரமனுட வஞ்செழுத்தை 
நலமுடனே ஓதுவா ) ர்க்கு நண்ணும் பலனெதுவோ 
அதுக்கதிகந் தான் கிடைக்கும் அரன்கதையைக் கேட்பவர்க்கு ; 

மதுக்குழலாள் பங்கன் மலரடியைச் சேர்வார்கள் . 
295. 10 அப்படியாக் கொற்ற ஆன சிவகதையை 

தப்பிதத்தால் பொய்களென்போர் 11 தன்மனதில் வையாதார் 
இந்தக் 12கதைபொருட்டால் ஏழ்நரகுக் காளாவார் . 
அந்த நரகைவிட்டு அப்பாலே நாயாகி 
மண்ணில் பிறந்திடுவார் ; மாதவத்தோ ரே /கேளீர் ! 
எண்ணிலாச் சாதிதனில் எக்குலத்தோ ரானாலும் 
கத்தான் சிவகதையைக் கனமா யுரைத்தவரை 


300 . 


13 


1. பலவற்றைப் பலமுகமாகப் பிரிந்து 

எண்ணும் 
2. ஏகாக்ரமாக்கி 
3. ( லோ ) 
4. குற்றம் 
5. முறையாக 
6. அஞ்ஞானம் ; பாவத்தால் வந்தது என் 

றது தோன்ற பாவத்தின் வடிவமே 
அஞ்ஞானம் என்ரூர். பாவத்திற்கு 


காரணம் என்றுமாம் 
7. பல துறையாகப் போகும் மனம் 
8. ( ன்னு ) ண.ந மயக்கம் 
9. எது அது வடமொழி வாக்ய அமைப்பு 

( Relative clause ) 
10. அப்படிக்கொத்த 
11. தம் 
12. கதையைப் பழித்தற்காக 
13. கர்த்தன் ; ஒலியாமை 

மபு -56 . 


மாகஸ்நான புராண அம்மானை 


நித்தம் நித்தம் கேள்ப்பவர்கள் நெஞ்சிற் குருவெனவே 
மனத்தில் நினைத்திடுவீர்! மாதவரே ! அவ்வேளை 

2 எனத்தோடே சேர்ந்த மனு எனமென்று தானுரைத்தால் , 
305. மண்ணுலகோர் தானறிய வாயால் புழுச்செறிந்து 

மண்ணுலகில் நோயாலே வாடுவார் , சோறுமின்றி , 
மா தவரே ! வேதமுன்னம் வழுத்து முறைதனிலே 
நீதியுடன் கேள்ப்பவரே , நிச்சயமாய்ச் சொல்பவரே 

எட்டிலொரு பங்காலு மியன் றமட்டுந் தானடத்த 
310. மட்டவிழ் பூங்கொன்றை வள்ளலார் தாளடைவார் . 

இன்னெறியை விட்டு யேறுமா றாகவேதான் 
நன்னயமில் லாதுரை த்தோர் நன்மைதப்பிக் கேள்ப்போரும் . 
தப்பாமல் சொல்லுகின்றேன் சம்புமலர் தாளறிய - 

எப்போதும் பாழ்நரகுக் கீளாவார் . சத்தியமே 
315. ஆனதினால் மானிடரே ! அனியாயஞ் செய்யாதே ! 

ஞான மலர் கங்கைதனில் நன்மை தரு மாகஸ்நானம் 
விடிந்துதைய மாகுமுன்னே மேன்மையுட னாடிடுவீர் ! 
வடிவான பூவுலகில் மாக புராணமதை 

நன்றாய்ப் படித்திடுவீர் ! நலமாகக் கேட்டிடுவீர்! 
320. குன்றாம் லிப்புகழைக் கூட்டுவார் யாவர்களும் 

12எந்தன் பரமசிவத் திடப்பாகத் தாள 13 றிய 
1.நந்தன் 15 மகவறிய நாதன்மலர்த் தாளடைவார் . 
நாதன்மலர்த் தாள்வாழி ! நாயகியாள் தான் வாழி ! 


9 ) 


f 


1. சுப்பிரமணியர் போன்ற குருவாக மதிக் 

கத்தக்கவரை 
2 , இனம் - இ.எ ஆதல் நம் இனம்போன்ற 
3. மனித இனம் 
4. வாயில் வழக்குக் காண்க 
5. இந்நெறியை ன - ந மாரூட்டம் 
6. தாறு மாரூக ; முறைதவறி 
7. ஈடாவார் ள - ட் மயக்கம் 
8. " மானிடரே " செய்யாதே பலரைக் 

கண்டு ஒருவருக்குக் கூறும் ஆற்றுப் 
படை இலக்கணம் போலும் செய் 
யாதே என வரும் 


9. ஞானம் மலரும் = தோன்றும் 
10. [ p ] ர - ற மாருட்டம் 
11. மிகப் புகழ் பாடுவோர் 
12. எம்தம் ; என்றன் என்றுமாம் 
13. [ f ] 
14. நந்தன் மகவு = நந்தகோபாலர் மக 

னான கிருஷ்ணன் ; பாதம் தேடிச் 

சென்ற திருமால் 
15. [ I ] நந்தன் என்பதற்கே திருமால் 

என்ற பொருளுண்டாதலின் மிகவறி 
யா என்றும் இருக்கலாம் 


443 


அக்கினிபன் கதை 


| 


மாதவனும் வாழி | மகாலெட் சிமிவாழி ! 
325. சாமவே தன்வாழி சரசுவதி யும் வாழி 

காமன் கணையால் கவுதமர்க்குத் தானிளைத்த 
" தெய்வேந்திரன்வாழி தேவியிந்தி ராணிவாழி ! 
7 மயிடக் கடாவேறு மாகாலன் றான் வாழி ! 

சிவலோகந் தன்னிலுள்ள திருக்கோயில் தான் வாழி ! 
330. பவமகற்று கின்ற பரமனடி யார்காழி 

பாவாணர் தான் வாழி ! பாரிலுள்ளோர் தான் வாழி 
நோவாணர் தான் வாழி ! நாட்டிலுள்ளோர் தான் வாழி ! 
வழுத்தும் புராணமதில் வாகுடையோர் தான் கேளீர்! 

எழுத்துசொற் பொருள் குத்தமி யாப்பு அலங்காரம் 
335. 10 அஞ்சுபஞ்ச லட்சணங்க ள.மரோத 13 போதிலேயும் 

1.வஞ்சகங்களில்லாமல் 15 மாபெரியோர் தான் பொறுப்பீர் ! 
கள்ளார் செழுஞ்சடையார் கதையான தாகையினால் , 
தள்ளார் பெரியோர்கள் ; தான் பொறுப்பார் சாத்தியமே 
இக்கதையைத் தான் படிப்போ ரிதைமகிழ்ந்து தான் கேள்ப்போர் 
16 அக்கணிந்தோன் றன்புகழை ஆர்க்கு முரைத்திடுவார் 
மிக்க கிளையாகி மிகப் போர் ) த்தி 18பேரனுமாய் 
19 நக்க னருள் பெற்று நாடுதனி லேவாழ்வார் ! 


340 . 


1. மா = இலட்சுமியின் தவன் = நாயக 

னான தீருமால் 
2. [ லெஷ்சிமி ) இலஷ்மி; இலக்குமி இலட் 

சுமி என வரும் இல லெ என 
முதலாகி வந்துளது சு என உகரம் 
மொழி பெற்று வருவது இங்கே சீ 

என இகரம் பெற்று வந்துளது 
3. இங்கு பிரமன் 
4. [ சறசுபதி ) 
5. அகலிகை மோகத்தால் கெட்ட 
6. தெய்வேந்திரன் என்ற வடிவம் காண்க 
7. மஷம் ( எருமை ) மயிடம் என்கும் 
8. புராணப் பரங்கிகள் 
9. குற்றம் - யாப்பு இடையே இ தோன் 

னும் : ற - த மாருட்டம் 


10. ஐந்து 
11. ( ஷ் ) 
12. ( ரு ) 
13 : பொருள் குற்றம் என முன்னரே கூறி 

னர் ; இங்கு லக்ஷணம் அமராத தன் 
மை என எதிர்மறையால் கூறுகின் 
ரூர் ; இவ்வாறு வருவது பேச்சு வழக்கு 

குற்றம் இடை நிலைத் தீபகமாகலாம் 
14. வஞ்சம் ஒன்றும் இல்லாதபடி 
15. முன்னிலை 
16. எலும்பு அந்த சிவன் 
17. ரகரம் ஒலியாமை காண்க 
18. [ p ] ர - ற மாறட்டம் 
19. நிர்வாணமான சிவன் 


மாகஸ்நான புராண அம்மானை 


விருத்தம் ( 7 ) 


வாழியந் தணரும் நான் மறையும் நன்னெறி 
வாழி நீணிலத்தினில் மாக மாடினோர் . 
வாழியிக் கதையினில் வல்ல மேலவர் 
வாழிமோ லடியவர் வாழி வையமே .. 


345 . 


வாழி மறையோர் - மாமறையும் தான்வாழி ! 
வாழிமாக ஸ்நான மகிழ்ந்தாடி னோர்வாழி ! 

வாழியிந் தக்கதையை வழுத்தினபே ரும்வாழி ! 
350. வாழிமேல் வர்வாழி / வையகமுந் தான் வாழி 

எந்தன் குருவாழி! என்குலமுந் தான் வாழி ! 
விந்தை யுடனேதான் மிக்கபுராணப்படியே 
கண்டுவுரை செய்து கேலைமறையோன் தான் கூற 

7 வண்டுலவும் பூஞ்சோலை வளரு 8 மண வைப்பதையில் 
355. மோகநீ ராடுபலன் வழுத்தும் புராணமதை 

பாகமுடனே 
ஓவியமாய் 
பூவுலகோர் 

நாடும் புகழுடை 
360. பண்டுநான் தில்லைப் பழம்பதியில் வேதமுரை 

இயல்வேதஞ் சொற்படியே யெடுத்துரை தேன் கேட்டருளீர் 
வாழ்வீர் வளர்வீர் வர்த்திப்பீர் நீடூழி ! 
தேவர் மிகவாழி தெய்வேந் திரன்வாழி 


1. [ வாழி நான் மறை நெறிவாழி யந்த 

ணர் ) என்றும் பாடம் 
2. கதையினை 
3. அன்புள்ள ; பெருமை உள்ள 
4. முன்னைய விருத்தம் போன்றது . இதன் 

பின் உள்ள பகுதி வேருெரு பிரதி 
யில் உள்ளது ; அப்பகுதி இப் பாட் 
டின் பொருளைக் கூறி மேலும் செல் 
கிறது ; இங்கே முடிந்த பிரதியில் 


மாகஸ்நான புராண அம்மானை முற் 

றும் என்றுளது 
5. முன் வந்த 126 வரி 
6. பாயிரம் 151 வரி காண்க 
7. 125 வரி மாறி வருகிறது 
8. பாயிரம் 174 வரி காண்க ; பதி = பதை 
9. 127 வரி பின் வந்தவர் முன்னைய வரி • 

களையும் கொண்டு வளர்த்த எழுதி 
னர் போலும் 


அக்கினிபன் கதை 


நாவலர் கள்வாழி நாற்றிசையுந் தான்வாழி ! 
335. எட்டுத் திசையு மெங்கு மிகவாழி 

அட்ட திக்கிலுள்ள அன்பான மானிடரில் 
இன்பதுன்ப மு- மகற்றி இருந்து செவிகொடுத்து 
அன்புடனே நெஞ்சி லருமையாய்க் கேட்டவர்கள் 

மக்கள் பதினாறு மைந்தரையும் பெற்றெடுப்பார் . 
370. புத்திரனைப் பெற்றெ... 

வாரியிறைத்தி .... 
ஆருக்கு மெய ..... 
சொற்கபதி . 


.374 


( முப்பதாவது அத்தியாயம் முற்றும் ] 


( ஏழாவது அத்தியாயம் முற்றும் ) 


[ மாகஸ்நான புராண அம்மானை முற்றும் . ] 


1 


மாக புராண அம்மானை முற்றும் . 


1. " மீனாட்சியம்மன் துணை -சிவ சிவாய பொருளே ! ராமஜெயம் - கணபதி துணை . சரஸ்வதி 

துணை - குருவே துணை என்று கீழே எழுதப்பெற்றுளது 
மற்றொருபிரதி “ 1035 » தைமீ 21 - மங்களவாரமும் ஆயிலிய நட்சத்திரமும் 
கூடிய சுபதினத்தில் மாகபுராண அம்மானை -மீனாட்சி யாய் சுவடி எழுதுகின்றது 
ரூஜபாளையம் அப்பாவு குருக்களையா " என்று முடிகிறது 


. 


பா 155 


. 


.. 


. 


. 


பிழை திருத்தம் 

( 5 - ஆம் பிற்சேர்க்கை ) 
பக்கம் பா = பாட்டு வரி 

பிழை 

திருத்தம் 
கு ; கீழ்க்குறிப்புவரி 
5 பா 46 செக்க 

செக்கர் 
5 கு 3 ரெண்டு 

ரெண்டு 
7 கு 1 மோளை 

மோனை 

குற்றயலுகரம் குற்றியலுகரம் 
8 

துரை 

மிக்கமதுரை 
பா .156 வள் 

வள்ளல் 
பா -176 நல்ல ... ளுளரதனில் நல்லகாவையூரதனில் 
ரும்பூ 

ரும்பு 
கும்பு 

கும்பூ 
13 

வலியுள்ளது வலியுள்ள 
17 

டு அல்லது ஒலியாது டு ஒலியாது அல்லது 
18 

லெய் 

மெய் 
20 

தாட்சி 

தாழ்ச்சி 
26 

பாசாண்டுத 

பாசவினை நீக்கி 
34 

இனித்த - வ் உடம்படு 

மெய்வழியே மோனை 
37 கு 7 சிலனும் 

சிவனும் 
39 

ஒன்றும் 

என்றும் 
தொக்கி 

தொக்கு 
பா 160 தில்லாளாய்ச் 

தில்லாளாய்க் 
51 

எனப் 
60 

பொன்போ 

பொன் போல 
63 

வகுகிறது 

வருகிறது 
65 

போலய் 

போலப் 
69 

வெடுத்தோங்கி வெடுத்தோங்கி 
69 

முழித்து 

முழித்து 
69 

விட 

வி . 


பா 60 


கு 19 


கு ? 
கு 10 


கு 12 


என 


கு 2 


பா 68 


பா 69 


447 


71 


பா 109 


யொழியச் 
நவிலுவார் 
( பொரிய ) 


83 


யொழியக் 
நலிலுவார் 
பொரிய 


பா 220 


88 


கு 12 


89 


கு 6 


கூடியது 


92 


அலட்டி 
14 அயயோ 


கூடிய 
[ அலட்டி ) 
அய்யோ 


94 


பா 224 


ஷை 


1.சிலர் 


சிலர் 


காந்த 


கு 15 


காந்தி 


96 
98 


6 


பா 309 


9 


கம்பீரமாக 


101 


கம்பீரராக 


102 


3 


8 


107 


போத 


போக 


பா 506 
பா 514 
பா 606 


110 


நகரம் 
திரவியஞ் 
விளம் 


112 


நரகம் 
திரவியமுஞ் 
3 விளம் 
அட்டை 
மடிந்துவிட்டான் 


120 


பா 195 


அட்டை 
மடிந்துவிட்டான் 


134 


பா 138 


135 


நடை 


148 


156 


159 


பா 185 


220 


கு 

5 


தளர்ந்து வீட் 
பந்தல் 
நல்வணமும் 
தனன தந்த 
தானதந்த 
தானதந்த 
இங்கு 
பொருந்தா 
10 தீங்கனி 


தடை 
தளர்ந்துவிட 
பந்தல் 
நல்மணமும் 
தனனதந்தன 
தான தந்தன 
தானதந்தன 
இங்குப் 
பொருந்தாது 


232 


கு 2 


239 


கு 10 


263 


மூவகை 
விம்பி 


மூவசை 
விம்மி 


269 


கு 3 


271 


பா 58 


273 


செப்முட 

செப்பமுட 
வலுக்ககடட்டாயம் வலுக்கட்டாயம் 
வேண்டம் 

வேண்டாம் 


கு 12 


274 


கு 11 


கனச 


கனக 


கு 15 


. 


448 


274 


பா 129 


279 


281 


பா 290 


பா 314 


. 


வெள்ளரும் 

லெள்ளரும் 
ஒன்று 

என்று 
கித்திர 

சித்திர 
முன்பேசி 

முன்பேகி 
எபதன் 

என்பதன் 
சந்தம் கூவிளங்காய் சந்தம் 12 கூவிளங் 
6 [ னை ] 

5 [ 1 ] 
மாச்சீர் ; 

காய் மாச்சீர் 


308 


கு 5 
கு 3 


315 


319 


கு 


324 


உகம் 


உடம் 


327 


கு 3 


இ உ ; 


பா 3 


350 


. 


387 


பா 187 


392 - 


437 


கு 13 
பா 356 


தூங்கிற் 
விருத்தம் ( 5 ) 
அக்சோத 
விருத்தம் ( 13 ) 
மொழிதலாய் 
பாகமுடனே 
ஓவியமாய் 
பூவுலகோர் 
நாடும்புகழு 


தூக்கிற் 
விருத்தம் ( 12 ) 
அச்சோத 
விருத்தம் 2 
மொழி முதலாய் 
பாகமுடனே ...... 
ஓவியமாய் .......... 
பூவுலகோர் . 
நாடும் புகழு ............. 


357 


. 


358 


........ 


359 


